டாஸ்வெல் - லாங்மீட் எழுதிய 


ஆங்கில அரசியலமைப்பின் 

வரலாறு - III 


( Taswell - Langmead s English Constitutional History - III ) 

( டியூடானியர் வெற்றி முதல் இன்றுவரை) 


பதிப்பாசிரியர் ( 11 ஆம் பதிப்பு ) 
தியோடர் எஃப் . டி . பிளக்நெட் 


தமிழாக்கம் 
இரா . அண்ணாமலை , 
பா . மாணிக்கவேலு . 


வெளியீட்டுக 


சிரடி 


கழகம் 


O 


o 


தமிழக 


அரசு 


தமிழ் வெளியீட்டுக் கழகம் 

தமிழக அரசு 


வெளியீட்டுக் 


தமிழ் வெளியீட்டுக் கழக வரிசை எண் -174 


டாஸ்வெல் - லாங்மீட் எழுதிய 


ஆங்கில அரசியலமைப்பின் 

வரலாறு - III 


( Taswell - Langmead s English Constitutional History - III ) 

( டியூடானியர் வெற்றி முதல் இன்றுவன 


பதிப்பாசிரியர் ( 11 ஆம் பதிப்பு ) 
தியோடர் எஃப் . டி . பிளக்நெட் 


தமிழாக்கம் ) 


இரா . அண்ணாமலை , எம்.ஏ. , 

வரலாற்று விரிவுரையாளர் , 
பச்சையப்பன் கல்லூரி , சென்னை . 


பா . மாணிக்கவேலு , எம்.ஏ. , 
உதவிப் பேராசிரியர் , வரலாற்றுத்துறை , 
அரசினர் கலைக்கல்லூரி , கோவை , 


| 


14 . 


தமிழ் 


கழகம் 


9 


தமிழக 


அரசு 


தமிழ் வெளியீட்டுக் கழகம் 

தமிழக அரசு 


First Edition - December 1968 


B.T.P. No. 174 


Bureau of Tamil Publications 


Taswell - Langmead s English Constitutional History - ||| 
Theodore F. T. Plucknett 


Translation 
R. Annamalai and P. Manickavelu 


Price Rs . 6-50 


This translation of the work 
“ Taswell Langmead s English 
Constitutional History" 11th 
edition by T. F. T. Plucknett 
is published by arrangement with 
Messrs Sweet & Maxwell Limited , 
11 , New Fetter Lane , London . 
E.C. 4 . 


Printed by 
Shanmugam - Press , ( P ) Ltd. , 
Madras - 1 . 


அணிந்துரை 
( திரு . இரா. நெடுஞ்செழியன் , தமிழகக் கல்வி தொழில் அமைச்சர் )71 


ஏழு 


தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக 

ஆக்கி 
ஆண்டுகள் ஆகிவிட்டன. குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் 
பி . ஏ . , வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் 
தமிழிலேயே கற்றுவருகின்றனர் . தொடக்கத்தில் இருந்த 
இடர்ப்பாடுகள் மெல்லமெல்ல மறைந்து வருகின்றன . நாடு 
முழுதும் பரந்துள்ள மாணவர்களின் ஆர்வம் , தமிழிலேயே 
கற்பிப்போம் என முன்வந்துள்ள கல்வி சிரியர்களின் 
ஊக்கம் , பிற 

துறைகளிலும் தொண்டு செய்வோர் 
இதற்கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறைகளில் 
நூல்கள் எழுதித் தர முன் வந்த நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி 
இவற்றின் காரணமாக இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் 
மன நிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்றுவருகிறது . 


பல 


பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , புவியியல் , 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , தத்துவம் 
ஆகிய பல துறைகளில் தனி நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் 
என்ற இருவகையிலும் தமிழ் , வெளியீட்டுக் கழகம் நூல்களை 
வெளியிட்டு வருகிறது . 


இவற்றுள் ஒன்றான டாஸ் வெல் - லாங்மீட் எழுதிய ஆங்கில 
அரசியலமைப்பின் வரலாறு- III என்ற இந் நூல் தமிழ் வெளி 
யீட்டுக் கழகத்தின் 174 ஆவது வெளியீடாகும் . கல்லூரித் 
தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 நூல்களையும் சேர்த்து 
இதுவரை 209 நூல்கள் வெளிவந்துள்ளன . 


உலக 


கணக்கிலடங்காத் தடைகளை எல்லாம் அகற்றித் தமிழன்னை 
கல்லூரிக் கலை மண்டபத்தில் கொலு வீற்றிருக் கிறாள் . எனவே , 
இவ்வன்னையை வாழ்த்துவோமாக ! உழைப்பின் வாரா 
உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து வெற்றி காண்போம் . 
தமிழைப் பயிலும் மாணவர்கள் 

மாணவர்களிடையே 
சிறந்த இடம் பெறவேண்டும் ; அதுவே தமிழன்னையின் குறிக் 
கோளுமாகும் . சென்னைப் பல்கலைக் கழகத்தின் பலவகை 
உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் மனம் கலந்த நன்றி 
உரித்தாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 


... 


13. முதலாம் சார்லஸ் : அவர் அரியணை ஏறியதிலிருந்து 

நீண்ட பாராளுமன்றக் கூட்டம் வரை 
உரிமை மனு 
பாராளுமன் றமில்லா ஆட்சி ( 1629-1640 ) 


18 
32 


14. நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 

நீண்ட பாராளுமன்றம் 
சீர்திருத்தச் சட்டங்கள் 
புரட்சிக் காலம் ( 1642-1660 ) 
புரட்சிக் காலத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் 


73 
73 
78 
109 
118 


133 


133 


15. பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் காலம் - மீட்சியி 
லிருந்து புரட்சி வரை 
இரண்டாம் சார்லஸ் 
கவலியர் பார்லிமென்ட் எனப்படும் அரசக் கட்சி 

யினர் பாராளுமன்றம் ( 1661-1679 ) 
கைதி விசாரணைக்காக நீதிமன்றத்திற்குக் 
கொண்டுவரப்படப் பிறப்பிக்கும் கட்டளை 
ரண்டாம் ஜேம்ஸ் ( 1685-1688 ) ... 


136 


154 


166 


193 


... 


194 


16. புரட்சி வகையீடு 

உரிமைகள் மசோதா 
அரசுரிமை நிர்ணயச் சட்டம் ... 
ஆன் அரசியார் 


214 
223 


.. 


244 


17. கோனாட்சியின் கூறுகள் சில 

வாரிசுரிமை : காப்பாளராட்சி : அரசத் துரோகச் 

சட்டம் 
வாரிசுரிமை 
காப்பாளராட்சி 
அரசத் துரோகச் சட்டம் 
பொருட் குறிப்பு அகராதி 


... 


.. 


*. 


... 
.... 


244 
250 
286 
298 
343 


... 


... 


... 


ஆங்கில அரசியலமைப்பின் 

வரலாறு - III 


( டியூடானியர் வெற்றி முதல் இன்றுவரை ) 


13. முதலாம் சார்லஸ் : 
அவர் அரியணை ஏறியதிலிருந்து நீண்ட 

பாராளுமன்றக் கூட்டம் வரை 
( தம்முடைய தந்தையார் காலமானபிறகு , இருபத்து 
நான்காம் வயதில் , முதலாம் சார்லஸ் அரியணையேறினார் 
முதலாம் ஜேம்ஸ் மன்னர் மிகுந்த பிரயாசையுடன் பிரகடனப் 
படுத்தியதும் , திருச்சபை , அரசவை , நீதிமன்றங்கள் ஆகியவை 
வெளிப்படையாக ஆதரவு கொடுத்து சமயத்தினதும் , கொள்கை 
முதலானவற்றின் உண்மையான தத்துவங்கள் என்று பேசிய 
தெய்விக உரிமைக்கொள்கையையும் , அரசர்களின் வரம்பற்ற 
அதிகாரத்தையும் தம் இளமை முதலே பேணிப் பாதுகாத்த 
சார்லஸ் , ஒரு கட்சிக்காரன் போன்று அரியணைக்கு வந்தார் . 
தொடர்ந்து மக்களின் உரிமைகளைப் பறிப்பதில் படையெடுப்புகள் 
நடத்திய அவர் , தம்மைத் தாம் பாதுகாத்துக் கொள்வது ஒன்றே 
கவனிக்கத்தக்கது என்று கற்பனை செய்துகொண்டார். ( தம் 
முடைய சொந்த முடிவுகளையே நம்பாதவராய் , மற்றவர் 
களுடைய கருத்துகளுக்குப் பெரும் பணிவிணக்கத்தைக் காட்டிய 
அவர் , அத்தகைய கருத்துரைப்போரின் தவறான அறிவுரை . 
களையே கேட்டு நடந்தவை ஆகியவையே அவருடைய மாபெரும் 
தவறுகள் என்று அவரைப் போற்றிப் புகழும் கிளரான்டன் 
பிரபுவே ஒப்புக்கொள்கிறார் . பக்கிங்ஹாம் , ஸ்ட்ராஃபோர்டு , 
மிகக்குறிப்பாக லாடு - உண்மையில் அவர் அப்பதவிக்குத் தகுதி 
யற்றவரே - போன்ற அமைச்சர்களை அவர் தேர்ந்தெடுத்ததில் 
அதிருப்தியுற்றதோடுமட்டுமன்றி , அவருடைய சொந்த வஞ்சக 
மும் , கபடச் செயல் கொண்ட அவரின் மனப்பாங்கும் மற்ற 
வற்றைவிட அவருக்கும் அவருடைய மக்களுக்குமிடையே 
இருந்த சச்சரவை மேலும் கசப்பாக்கின . இதன் விளைவாக 


ப்பாக்கின . ) 


2 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


முடிவில் இணக்கம் ( சமரசம் ) என்பதே ஏற்படாத வகையில் 
கதவுகள் அடைக்கப்பட்டு சச்சரவு முற்றிவிட்டது . நம்பிக்கை 
யின்மையே அவருடைய துன்பங்கள் அனைத்திற்கும் முக்கிய 
காரணமாயிருந்தது ; அவருடைய நினைவுக்கெதிராக இன்றும் 
நிற்கும் முக்கிய கறையும் அதுவேயாகும் . உண்மையில் , 
தீர்க்கப்பட முடியாத மனப் பாங்கு கொண்ட இருண்டதும் , 
முறை பிசகிய வழிகளையும் கையாளுவதில் அவர் தூண்டப்பட்ட 
வராயிருந்தார் . ஒரு சில சந்தர்ப்பங்களில் போதுமான அளவுக்குப் 
பாதிக்கக்கூடிய நுண்ணிய உணர்வினைக் கொண்ட மனசாட்சி 
யைக் கொண்டவராக இருந்தபோதிலும் , அவருடைய கடுங் 
குற்றம் பழியிலிருந்து அவரை ஒரு போதும் காப்பாற்ற வழியற்ற 
தாகியிருந்ததென்பது பார்க்க வினோதமாகக்கூட இருக்கலாம் . 
ஆனால் , அவர் நம்பிக்கைத் துரோகம் செய்தவர் என்று நம்பக் 
காரணங்கள் இருப்பதுடன் , அவருடைய உடல் அமைப்புகள் , 
பழக்கவழக்கங்கள் ஆகியவற்றில் மட்டுமன்றி , 

கொள்கை 
களிலும் அப்படியே இருந்தார் எனக் கூறலாம் . ) தம்மால் மிகவும் 
போற்றப்பெற்ற இறைமை நூலாசிரியர்களிடமிருந்து 

அவர் 
கற்றுக்கொண்டதெல்லாம் தமக்கும் தம் மக்களுக்கும் இடையில் 
இணக்கமான ஒப்பந்தம் ஒன்றும் இயற்கையாகவே இருக்க 
முடியாதென்பதுதான் 

போலும் . தம்மால் முடியுமாயினும் 
வல்லாட்சி அதிகாரத்தை விட முடியாத நிலையில் 
இருந்தார். ( கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றிலும் , அவர் 

எதையும் கொடுக்காமல் மறைமுகமாக அதற்கு 
எதிராகச் செல்லும் மனப்பாங்கையும் , அவசியம் ஏற்படுங்கால் 
அத்தகைய வாக்குறுதிகள் மீறப்படலாம் என்பதும் , அதற்கான 
தேவைகளை நிர்ணயிப்பதற்கும் அவரே பொறுப்பாளியா வர் 
என்ற பாடங்களை அவர் கற்றுக் கொண்டிருந்தார் போலும் 
என்று மெக்காலே என்பார் கருதுகிறார் . 


அவர் 


! 


மனதார 


முதல் பாராளுமன்றம் , 1625 : சார்லஸ் மன்னரின் முதல் 
பதினைந்து மாத ஆட்சிக் காலத்தின் போது இரண்டு பாராளு 
மன்றங்கள் அடுத்தடுத்துக் கூட்டப்பெற்றுத் திடீரென்று கலைக்கப் 
பட்டன. பக்கிங்ஹாம் என்பாரின் பொல்லாத அறிவுரைகளுக்குச் 
செவிசாய்த்து , ஸ்பெயின் நாட்டுடன் போராடவேண்டுமென் 
னும் கருத்தை அவர் இதயம் கொண்டது .) இப்போரைத் 
தம் தந்தையாரின் இறுதிப் பாராளுமன்றம் ஏற்றுக் கொண்டிருந்த 
போதிலும் , இதுநாள் வரை போர் மூண்ட வழியாக இல்லை . 
அது நிகழாமல் எளிதாகத் தவிர்க்கவும் 

முடிந்திருக்கலாம் . 
போரைத் தொடங்குவதற்கு முன்னர் பொருள் மிக அவசிய 
மாகத் தேவைப்பட்டது . ) சார்லஸ் காமன்ஸ் சபையாரிடமிருந்து 


முதலாம் சார்லஸ் : ....... கூட்டம் வரை 


3 


பெரியதும் , நிபந்தனையற்றதுமான மானியத் தொகையை 
எதிர்பார்த்தார் ) ஆனால் , கீழ்ச்சபை உறுப்பினர்கள் தங்களுடைய 
மனக்குறைகளுக்குப் பரிகாரம் தேடுவதற்குக் காட்டிய - உற்சா 
கமே அதைவிடப் பெரிதாக இருந்தது . அவர் தங்களுடைய 
உள்நாட்டு உரிமைகளை அனுபவிப்பதற்கான வழி முறைகளை 
உறுதியான அடிப்படையில் வகுக்க வேண்டுமென்றும் எண்ணி 
னார்களேயன்றி , போரைத் தொடர்ந்து நடத்துவதில் அக்கறை 
குறைந்தவர்களாகத் தென்பட்டார்கள் . அப்போரை அவர்க 
ளுடைய முன்னோடிகளும் பொதுமக்களும் வெகுவாக வேண்டி 
யிருந்தார்கள் . அதன்படி , அவர்கள் வேண்டா வெறுப்புடன் 
சுருக்கமான அளவே மானியம் கொடுத்தார்கள் . அந்த முதல் 
பாராளுமன்றம் இரண்டே மானியங்களை மட்டும் வழங்கியது ) 
( ஏறத்தாழ 1,40,000 பவுன்கள் ) . ( மேலும் , சுங்கவரிகளான 
டன்னேஜையும் பவுண்டேஜையும் ஒரே ஓர் ஆண்டுக்கு மட்டும் 
அனுமதிக்கப்போவதாக உள்ள தங்கள் கருத்தை வெளியிட் 
டார்கள் . ) அதனை அரசர் வாழ்நாள் முழுவதும் கொடுக்க 
வேண்டுமென்று கேட்டிருந்ததற்கு மாறாக ஒரே ஆண்டுக்கு 
மட்டும் கொடுப்பதாகக் கூறினார்கள் . ( இவ்விரு சுங்கவரிகளையும் 
கடந்த இரு நூற்றாண்டுகளாக அரசர்கள் தம் வாழ்நாள் முழு 
வதும் வசூலிப்பதே வழக்கமாயிருந்தது .) (இதைப் பிரபுக்கள், 
ஏற்க மறுத்துவிட்டனர் . ) இதன் விளைவாக சார்லஸ் மன்னர் 
பாராளுமன்ற அதிகாரம் இல்லாமலேயே டன்னேஜ், பவுண் 
டேஜ் சுங்கவரிகளை வசூலித்தார் . ) மற்றுமொரு மானியத் 
தைக் கொடுக்கக் கூடாதென்ற எண்ணம் அவர்களுக்கு அப் 
போது இருக்க வில்லை . தம்முடைய மனக்குறைகளுக்குப் பரி 
காரம் காணவேண்டும் என்ற தங்களுடைய அரசியலமைப்புப் 
படித்தான உரிமையை இச்சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக் கொள் 
வதைச் சார்ந்ததாக இருக்கவேண்டுமென்றே அவர்கள் தீர் 
மானித்தார்கள் . அப்படிப்பட்ட மனக்குறைகளில் ஒன்று வெளிப் 
படையாகத் தெரிந்தது ரோமானிய கத்தோலிக்கச் சமயம் 
மீண்டும் புதுப்பிக்கப்படும் 

என்ற 

அச்சமேயாகும் . லாட் 
என்பாரும் . ஆர்மீனியர்கள் எனப்படுவோரும் இத்தகைய புதிய 
கருத்துகளை ஆங்கிலிக சமயத்திலேயே இருப்பதாகப் பறைசாற்றி 
யதிலிருந்து இவ்வச்சம் எழுந்தது . சரியான ( பொருத்தமான ) 
நேரத்திலும் , பாராளுமன்ற வழியிலும் , மேன்மை தங்கிய அரசர் 
பெருமானுக்குத் தற்சமயத்திலும் , அது மாதிரி ஏற்படும் நியாய 
மான பிற சமயங்களிலும் அவருக்குத் தேவையான அவசிய 
மான மானியங்கள் அனைத்தையும் அளிப்பது என்று தங்களுக் 
குத் தாங்களே பறைசாற்றிக்கொண்டு , நாட்டிலும் ஆட்சியிலும் 
காணப்படும் கெடு வழக்கங்களையும் , மனக்குறைகளையும் கண்டு 


4 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


பிடித்து , அவற்றைக் களைந்து சீர்திருத்தி , சுதந்திரமானதும் , 
கடமை நெறியில் வழுவாத முறையிலும் அவற்றை மேற்கொள்ள 
எல்லா முயற்சிகளும் உறுதியாகச் செய்யப்படுமென்றும் 
அவர்கள் கூறினார்கள் . 4 மேற்கூறிய இத்தகையவற்றைத் தமக்கு 
அறுதியிட்டுக் கூறும் துணிவினைக் கண்டு சீற்றங்கொண்ட அரசர் 
அவசர அவசரமாகத் தம்முடைய முதல் பாராளுமன்றத்தைக் 
கலைத்தார் .) அவர் பிரிவி சீல்களை 5 விற்பதன் மூலம் பொருள் 
சேகரிக்கவும் முயன்றார் ; ( ஆனால் , ஆறு மாதத்திற்குள் பாராளு 
மன்றத்தின் உதவியைத் தேடவேண்டுவதன் அவசியத்தை 
அவர் மீண்டும் கண்டுணர்ந்தார் . ) 


பக்கிங்ஹாம் அவர்களுக்கு எதிர்ப்பு : ( சமீபத்தில் பாராளு 
மன்றத்தைக் கலைப்பதற்கான காரணங்களில் முக்கியமான 
தொன்று , தம்முடைய அன்புக்குப் பாத்திரரான பக்கிங்ஹாம் பிரபு 
வைச் சார்லஸ் மன்னர் காப்பாற்றவேண்டு மென்ற விருப்பம் 
கொண்டிருந்தது ஆகும் ) காமன்ஸ் சபையினர் அவர்மீது 
( பக்கிங்ஹாமின்மீது ) துரோகக் குற்றம் சாட்டி விசாரணைக்கு 
இழுக்கப்படுவார் என்பதை எதிர்நோக்கிய அரசர் அவரைக் 
காப்பாற்ற எண்ணினார் . உறுப்பினர்களில் மிகக் கற்றறிந்தவரும் 
மிதவாதிகளில் ஒருவருமான சர் ராபர்ட் காட்டன் என்பார் ஆற்ற 
இருந்த சொற்பொழிவொன்றிற்கான குறிப்புகளில்- உண்மையில் 
அச்சொற்பொழிவு ஆற்றப்படவேலையில்லை - அரசர் எப்படி இளம் 
வயதினரும் , சாரமற்ற அறிவுரை கூறுவோருமான ஒருவரால் 
நடாத்தப்படுகிறார் என்று கூறியதாகக் கருதப்பட்டது . அவர் , 
* நாங்கள் அரசர் பால் கொண்டுள்ள விசுவாசக் கடமையுணர் 
வால் எங்களுடைய எளிய விருப்பங்களைக் கூற விரும்புகிறோம் ; 
மேன்மை மிகுந்த அரசரிடத்தில் , அறிவார்ந்த தீர்ப்புகளும் , மதி 
மிக்கதும் , சமயப்பற்றும் கொண்ட , போற்றத்தகுந்த ஊழியர் 
களும் அவரைச் சுற்றியுள்ள பெரிய பணியில் ஈடுபட்டுள்ள அவர் 
களுக்கு அரசர் அன்புகூர்ந்து நாட்டில் காணப்படும் இடுக் 
கண்களுக்குரிய பரிகாரங்களைக் 

கூறுமாறு அறிவுரை கேட்க 
வேண்டுமென்றும் , மேற்கூறிய இடுக்கண்களைக் களைந்து நீண்ட 
பாதுகாப்பையும் , இன்பமான அமைதியையும் கொண்டு வர 
வேண்டும் என்றும் , இளம் வயதினரும் , சாரமற்ற அறிவுரை 
யாலும் வழி நடாத்தப்படக் கூடாதென்றும் கூறினார் .) 


இரண்டாம் பாராளுமன்றம் , 1626 : கடந்த பாராளுமன்றத் 
தில் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக இருந்து மக்களால் போற் 
றப்பட்ட பல உறுப்பினர்கள் புதுச் சபையில் உட்காராமல் இருக் 
கும்பொருட்டு அவர்களை அந்த ஆண்டிற்கு ஷெரிப்புகளாக 


முதலாம் சார்லஸ் : ...... கூட்டம் வரை 


5 


. 


நியமனம் செய்வித்ததன் , மூலம் தடுக்கவேண்டி அதற்கான 
எச்சரிக்கைப் பாதுகாப்புகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன . 
ஆனால் , இந்த ஏய்ப்பு நடவடிக்கைகள் விளைவுகளைக் கொடுக் 
கத்தவறிவிட்டன . ( அரசரின் அன்புக்குப் பாத்திரரானவர் 
( பக்கிங்ஹாம் ) மீது மேலும் சினங்கொண்ட புதுப் பாராளுமன்றம் 
அவர்மீது துரோகக் 

குற்றவிசாரணை நடவடிக்கையை 
மேற்கொள்ள உறுதி பூண்டது ; காமன்ஸ் சபையினர் வழக்குத் 
தொடுப்பதற்கான விவரங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருந்த 
போது , அரசர் அவர்களிடம் கூறுமாறு பின் வரும் கூற்றைக் 
கூறியனுப்பினார் . 

என் 

னுடைய சேவகத்தில் ஈடுபட்டுள்ள 
ஊழியர்கள் குறித்து காமன்ஸ் சபை ஒன்றும் செய்யக் கூடா 
தென்று நான் விரும்புகிறேன் . அதுவும் . என்னுடைய அணுக் 
கத் தொண்டர்களில் ஒருவர்மீது வினா வெழுப்புவதை நான் 
விரும்பமாட்டேன் . எனவே , அத்தகைய ஒருவரைத் தண் 
டிப்பது எத்தகைய வகையில் என்னைப் பழித்ததாகும் என்பதை 
உணர்ந்து , உங்கள் கையில் நியாயத்தை நான் எதிர்பார்க் 
கிறேன் . அவருடைய சொந்த , சிறப்பான கட்டளையொன் 
றில்லாமல் பக்கிங்ஹாம் எதையும் செய்யவில்லை என்று அவர் 
உறுதி கூறினார் ; அவர் செய்த தனைத்தையும் செய்யவேண்டு 
மெனக் கட்டளையிட்டது நிச்சயமாக நான்தான் என்றார் . 
அதே சமயத்தில் அதற்கு உடனடியாக மறுமொழி வேண்டு 
மென்றும் கேட்டுக்கொண்டார் . 

( காமன்ஸ் சபையினர் அரசருக்கு மூன்று மானியங்களையும் , 
பதினைந்தில் ஒன்று வரி வாங்கும் உரிமையாக மூன்றையும் 
வழங்கினார்கள் ; ) ஆனால் , அத்துடன் அவர்கள் தங்களுடைய 
மசோதாவில் வேறு ஒரு ஷரத்தையும் சேர்த்திருந்தார்கள் . 
தங்களுடைய மனக்குறைகளை வெளியிட்ட பின்னர் , அதற்கு 
அரசரிடமிருந்து மறுமொழியைப் பெற்றுக்கொண்ட பின்னரே , 
மானியம் வழங்கும் மசோதா கொண்டு வரப்பட வேண்டும் 
என்றது அந்த ஷரத்து . ) அரசருக்கு வேண்டுகோள் விடப்பட்ட 
அதில் அவர்கள் கூறியதாவது : 


‘ எத்தகைய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி , காமன் 
வெல்த் என்ற பொது நலக் குடியாட்சிக்கு முரண்பட்டதாகக் 
கரு தப்பெற்று , அதிகாரத்தைத் 

தவறுதலாகப் பயன்படுத்தி , 
அரசர் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையைத் தவறுதலாகப் 
பயன்படுத்துபவர்கள் யாராய் இருந்தாலும் சரி , அவர்கள் மீது 
கேள் வியெழுப்பிக் குற்றங் கூறுவது பாராளுமன்றங்களின் 
நடைமுறைப் பழக்கங்களாகக் 

கருதப்படுவதுடன் பழமை 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


யான 


யானதும் , இடையறாது இருந்துவருவதும் , ஐயமற்ற உரிமையு 
மாகும் . மானியம் வழங்குவது குறித்து அவர்கள் கூறிய 
தாவது : ‘ மானியங்கள் பற்றிய விஷயத்தைத் தங்களின் இறுதி 

விவாங்களாகக் கருதப்படுவது பாராளுமன்றங்களின் 
நீண்ட பழக்கமாக இருந்தபோதிலும் , இத்தருணத்தில் , உங்கள் 
மீது இருக்கும் அசாதாரணமான மதிப்பாலும் , உங்களுடைய 
விவகாரங்கள் பற்றி எங்களுக்கிருக்கும் அக்கறையாலும் , நாங்கள் 
உடனடியாகக் கவனிக்கவேண்டிய விவகாரமாக அதை 
எடுத்துக்கொண்டோம் என்றும் , தற்போது மானியம் வழங்கு 
வதற்கான தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் குறிப்பிட் 
டார்கள் . 9 


பக்கிங்ஹாம் துரோகக் குற்றத்திற்காகத் தண்டிக்கப்படுதல் ; 
உறுப்பினர்கள் சிறைப்படுத்தப்படல் : இப்போது பக்கிங்ஹாம் 
மீது நடைமுறைப்படியாகத் துரோகக் குற்றம் சாட்டப்பட்டது .) 
காமன்ஸ் 

சபையைச் சார்ந்த சர் ஜான் எலியட் , சர் டட்லி 
டிக்ஸ் எனப்படும் இருவர் அதன் நிர்வாகிகள் . ) அவ் விருவரும் 
துடுக்குத் தனமான சொற்பொழிவாற்றினார்கள் என்ற குற்றச் 
சாட்டின்படி அரசரால் டவர் சிறையில் அடைக்கப்பெற்றனர் . 
ஆத்திரமடைந்த காமன்ஸ் சபையினர் சிறையிலடைக்கப் 
பெற்ற தங்கள் சபையின் உறுப்பினர்கள் விடு தலை செய்யப் 
பெறும் வரை தாங்கள் சபையில் எந்த வொரு நடவடிக்கை 
யிலும் ஈடுபடமாட்டார்கள் என்று அறிவித்தனர் . ) சர் டட்லி 
கார்லிடன் என்னும் அரண்மனைத் துணைப்பாதுகாவலர் காமன்ஸ் 
சபையினரை அச்சுறுத்திப் பணியவைக்கப் பெருமுயற்சி 
செய்தார் . ஐரோப்பா கண்டத்தில் உள்ள இளவரசர்கள் ஆட்சி 
நடத்துவதைப்போன்று பெரும்பாலும் அரசரும் 

பாராளு 
மன்றம் இன்றியே அரசாட்சி நடத்தவேண்டிய நிலை ஏற்படலாம் 
என்பதே அவருடைய அச்சுறுத்தலாகும் . ஆனால் , காமன்ஸ் 
சபையினர் அவரை மன்னிப்புக் கோரும்படி வற்புறுத்தினர் . 
பிரபுக்களில் ஏராளமானபேர் சர் 

டட்லி டிக்ஸ் பேசின தாகக் 
கூறப்பட்ட சொற்களைப் பேசவில்லை என்று அரசருக்கு உறுதி 
யாகக் கூறியதன்பேரில் , அந்த இரண்டு கைதிகளும் அதற்குப் 
பின் சிறிது காலத்திற்குள் விடுதலை செய்யப்பெற்றனர் . 10 
பிரபுக்களின் தனிச்சிறப்புரிமைகள் , 1626 : காமன்ஸ் சபை 

, 
யினரின் தனிச்சிறப்புரிமைகளைத் தாக்கிப் பேசுவதோடு மட்டும் 
திருப்தியுறாத சார்லஸ் மதியீனமான முறையில் வேண்டுமென்றே 
பிரபுக்கள் சபையுடனும் 

சச்சரவைத் 

தூண்டிவிட்டார் . ) 
அரசருடைய முன் அனுமதியின்றி 

ஸ்டூவட் வம்சத்தின் 


முதலாம் சார்லஸ் : ... கூட்டம் வரை 


என்ற 


தலைவர் 

காரணத்திற்காக , தம்முடைய மகனுக்கு 
அருண்டேல் பிரபுவும் ( பக்கிங்ஹாமின் எதிரியாவார் ) லெனாக்ஸ் 
டியூக்குமான அவரின் மகளான எலிஜபத் ஸ்டூவர்ட் என்பாளை 
மணஞ் செய்து கொள்ள அனுமதித்ததற்காக அவர் பாராளு 
மன்றக் கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற காலத்திலே டவர் 
சிறையில் அடைக்கப் பெற்றார் . தங்களுடைய தனிச்சிறப்புரிமை 
களின் மீது ஏற்பட்ட இத் தாக்குதலைக் கண்டு சினங் கொண்ட 
பிரபுக்கள் , பாராளுமன்றத்தைச் சார்ந்த எந்தப் பிரபுவையும் , 
பாராளுமன் றம் நடைபெற்றுக்கொண்டிருக்கும்போது , அல்லது 
பாராளுமன்றத்துக்குரித்தான தனிச்சிறப்புரிமைகளின் பழக்க 
மான நிலையில் இருக்கும்போது சிறைப்படுத்துவதோ அல்லது 
தண்டனையின்றிக் கட்டுப்படுத்துவதோ அல்லது பாராளுமன்றத் 
தனியா ணையாலோ , அது பெருந்துரோகக் குற்றமோ அல்லது 
பெருங்குற்றமோ அல்லது அமைதி கா வலருக்குப் பிணையம் நிற்க 
மறுத்தோ இருக்கும் நிலையல்லாத மற்றச் சமயங்களில் சிறைப் 
படுத்தப்படக் கூடாது என்று தீர்மானித்தனர் .) 11 மூன்று மாதம் 
இடையறாது அரசருக்கும் பிரபுக்களுக்கும் ஏற்பட்ட வாத 
விவாதப் போட்டா போட்டிக்குப் பின்னர் , அருண்டேல் இறுதி 
யில் விடுதலை செய்யப்பெற்றார் . 


அழைப்பாணைக்கான உரிமை : ( பக்கிங்ஹாம் 

குறிப்பாகக் 
கண்டஞ்சிய மற்றோர் எதிரி ஜான் டிக்பி எனப்படும் பிரிஸ்டல் 
பிரபு ஆவார் . அவர் சார்லஸ் - இளவரசருடைய வருகையின் 
போது ஸ்பெயின் நாட்டின் அரசப்பிரதிநிதியாக இருந்தவர். 
பக்கிங்ஹாம் அங்குச் சென்றிருந்தபோது அவருடைய -நடத் 
தையைப் பற்றின சில படுமோசமான விவரங்களை வெளியிட 
வேண்டுமென அவர் எண்ணியிருந்தார்.) அவரைப் பாராளு 
மன்றத்திற்கு வரவேண்டுமென விடுக்கும் அழைப்பாணையை 
சார்லஸ் அவருக்கு அனுப்ப மறுத்துவிட்டார் .) தங்களுக்கிருக்கும் 
பொதுவான இத் தனிச் சிறப்புரிமையை அது பறித்து மீறுவ 
தாகும் என்று பிரிஸ்டல் பிரபு மற்றப் பிரபுக்களிடம் குறை கூறினார் . 
பிரபுக்கள் வற்புறுத்தவே , 

அழைப்பாணையை 
விடுக்கவேண்டியவரானார் . 

ஆனால் , 

அரசரின் அதிருப்தியி 
னூடேதான் அப்பிரபு அதில் பங்கு கொள்ளும் உரிமையைப் 
பெற்றிருக்கிறார் என்றும் , எனவே , பங்குகொள்ளுவதைத் 
தடுத்துக் கடிதம் ஒன்றின் மூலம் அறிவித்திருந்தார் .12 இக்கடி 
தத்தை அவர் பிரபுக்கள் சபையில் தாக்கல் செய்தார் . அடுத்த 
நாள் , அட்டர்னி ஜெனரல் , அரசரின் ஆணைப்படி அவர் மீது 
பெருந்துரோகக் குற்றத்தைப் பாராளுமன்றத்தில் சுமத்தி , அதன் 
விளை வாக அப்பிரபு பேசாமல் இருந்துவிடுவார் என்ற நம்பிக் 


அரசர் 


8 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


கையில் இருந்தார். பிரிஸ்டல் பக்கிங்ஹாமைக் குற்றஞ்சாட்டிப் 
பழி வாங்கிக்கொண்டார் . இப்படியாக பக்கிங்ஹாமின் மீது ஒரே 
சமயத்தில் இரு வழக்கீடுகள் தாக்கல் செய்யப்பட்டன . அவ் 
விரண்டும் முறையே காமன்ஸ் சபையினால் ஒன்றும் , காலஞ் 
சென்ற 

அரசருடைய சேவகத்தில் பணியாற்றிய முன்னாள் 
நண்பர் ஒருவர் மூலம் மற்றொன்றுமாக நியமிக்கப்பட்டன . 

தம்முடைய அணுக்கத் தொண்டரும் அன்புக்குப் பாத்திரரு 
மானவரைக் காப்பாற்றவும் அதே சமயத்தில் பாராளுமன்றத்தின் 
உரிமைத் தகுதிகளை வெடிவைத்து அழிக்கவும் , - இவ்விரண்டும் 
பக்கிங்ஹாம்மீது தாக்குதல்களைக் கொண்டிருந்தன- அரசர் 
அமைச்சர்களை நியமித்துக் கொள்ளுவதைக் கட்டுப்படுத்து 
வதையும் கண்ட சார்லஸ் பாராளுமன்றத்தைக் கலைத்துவிடுவ 
தென உறுதி பூண்டார் .) பிரபுக்கள் அரசரின் இந்தச் சூழ்ச்சித் 
திட்டத்திற் கெதிராக விண்ணப்பஞ் செய்தனர் . ஆனால் , அரசர் 
வெகுண்டவராய் , முடியாது . ஒரு வினாடியும் பொறுக்க முடியாது 
என்று பதிலளித்தார் . ( உடனடியாகப் பாராளுமன்றம் கலைக்கப் 
பட்டதாக அறிவிக்கப்பட்டது . ) 

பொருள் திரட்டப் புது முறைகள் : தாராளமான மானியத் 
தொகைகளை நிபந்தனையின் பேரில் கொடுக்க ஏற்கெனவே வாக் 
களித்த வாக்குறுதிகள் நிறைவேறுவதற்குள் அவசர அவசர 
மாகவும் , மதியற்ற முறையிலும் பாராளுமன்றத்தைக் கலைத்து 
விட்டதால் , அரசர் ஸ்பெயினுடன் தொடுக்கவிருந்த போரை 
நடத்துவதற்கான பொருளின்றித் தொடங்காதிருந்தார் . 
மீண்டும் பழையபடி சட்டத்திற்கெதிரான வழிகளைக் கையாண்டு 

சேகரிக்க அவர் முற்படவேண்டியவரானார் . 
டன்னேஜ், பவுண்டேஜ் போன்ற சுங்க வரிகள் எதேச்சாதிகார 
மான முறையில் வசூலிக்கப்பெற்றன . குற்ற தண்டனை சட்டத் 
திற்கு எதிராகச் சட்டப்படி நடக்க மறுத்தவர்களைப் பெரும் 
பொருள் பெற்று விடுவிக்க வழி செய்யும் ஆணைகள் பிறப்பிக்கப் 
பெற்றன . ( பிரிவி சீல் எனப்படும் ஆவணங்களுக்குரிய அரச 
முத்திரைக்கும் , கட்டாயக் கடன்கள் கொடுக்கவேண்டுமெனவும் 
பணக்காரர்கள் கேட்கப்பட்டார்கள் . 

துறைமுகங்களைக் 
கொண்டிருந்த கடற்கரை நகரங்கள் கப்பல்களுக்கு ஆயுத 
பாதுகாப்பிற்கும் போதுமானபடி நிறைவுற்றதாக வைத்திருப் 
பதற்குமாகப் பொருள் கொடுக்கும்படி கட்டளையிடப்பெற்றார்கள் . 
கப்பற்பணத்திற்கான முதல் முயற்சி போலும் ! ஆனால் , பொது 
மக்களிடையே பெருஞ் சீற்றத்தையும் சினத்தையும் கிளறி 
விட்டது , ஒவ்வொரு குடிமகனிடமும் பொதுக்கடன் ஒன்றை 
வசூலிக்க 

எண்ணி வன்முறையில் வசூலிக்கப்பட்டதாகும் 


பொருள் 


4 


முதலாம் சார்லஸ் : ........ கூட்டம் வரை 


பல 


கடந்த மானியத்தின் போது ஒவ்வொரு குடிமகனும் அரசுக்கு 
எவ்வளவு தொகை கொடுத்தானோ அதே விகிதப்படி அவனிட 
மிருந்து பொருள் கேட்கப்பட்டது . அரசர் கேட்டபடி நிதி 
கொடுக்க மறுத்த பொதுமக்கள் இராணுவத்திலோ அல்லது 
கப்பற்படையிலோ சேரவேண்டுமென கட்டாய்ப்படுத்தப்பட்டுத் 
தண்டனையடைந்தார்கள் ; ) பெருங்குடி மக்களில் ( பிரபுக்கள் ) 
பலர் சிறையில் அடைக்கப்பெற்றனர் . இராணுவத்தைச் சார்ந்த 

அணிகள் கவுன்டிகள் பலவற்றிற்கும் அனுப்பப்பெற்று , 
குடிமக்கள் அவர்களுக்கான செலவை ஏற்றுக்கொள்ளும்படி 
வற்புறுத்தப்பட்டார்கள் ; சில இடங்களில் இராணுவச் சட்டமே 
அமலாக்கப்பட்டது. ( கடன் வாங்கும் முறையில் 

முறையில் இருந்த 
நியாயத்தை ஏற்க மறுத்த குரூ என்னும் பிரதம நீதிபதி பதவியி 
லிருந்து விலக்கப்பெற்றுத் தண்டிக்கப்பெற்றார் . ) 

டார்னல் என்பவரின் வழக்கு , 1627 : ( கட்டாயக் கடனைக் 
கொடுக்க மறுத்து இங்கிலாந்து முழுவதிலிருந்து சிறை செய்யப் 
பெற்ற பல்வேறு நபர்களில் சர் தாமஸ் டார்னல் , சர் ஜான் 
கோர்பெட் , சர் வால்டர் ஏர்ல் , சர் ஜான் ஹெவினிங்ஹாம் , சர் 
எட்மண்ட் ஹாம்ப்டன் ( பிற்காலத்தில் வெகுவாகப் போற்றப் 
பெற்ற ஜான் ஹாம்ப்டனின் மாமன் மகன் ) ஆகிய ஐவர் மட்டுமே 
அரச மன்றத்தில் கைதியைக் கொண்டுவரும்படி நீதிபதி இடும் 
ஆணைப்படி வழக்குத் தொடுத்தார்கள் . அதற்கு ஃபிளிட் சிறை 
யின் வார்டன் (சிறை அதிகாரி ) அவர்கள் அரசருடைய சிறப் 
பான கட்டளையின்படி பிரிவி கவுன்சில் சபை விடுத்த வாரண்ட் 
டின் படியே கைது செய்யப் பெற்றிருப்பதாக மறுமொழி விடுத்தார் . 
கைதிகளின்மீது வேறெந்த வகையான குற்றச்சாட்டுமில்லாத 
போது அங்ஙனம் அவர்கள் 

அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப் 
பதற்குச் சட்டப்படி போதுமான காரணங்கள் இல்லை என்பதைக் 
கருத்திற்கொண்டு இதன் மீது மிக முக்கியமான விவாதங்கள் 
நடைபெற வழி ஏற்பட்டது . நொய் ( Noy ) , செல்டன் ( Selden ) 
என்பார்களும் ஏனைய வழக்கறிஞர் வல்லுநர்களும் கைதிகளுக் 
காக வாதாடினர் . அவர்கள் வாதம் மிகுந்த திறம்படைத்ததாயும் , 
அறிவு சார்ந்ததாயும் இருந்ததோடு , ஆங்கில மக்கள் அத்தகைய 
ரீதியில் ஏதேச்சாதிகாரமுறையில் சிறைத் தண்டனை அனுப 
விக்கப் போதுமான காரணங்கள் இல்லையென்று அட்டர்னி 
ஜெனரலான சர் ராபர்ட் ஹீத் என்பாருக்கு எதிராக வாதாடினர் . 
அட்டர்னி ஜெனரலான சர் ராபர்ட் ஹீத் அரசரின் வரம்பற்ற 
தனிச் சிறப்பதிகாரத்தை வலியுறுத்தியவர் . ( மேற்படி பிரச்சினை 
விவாதிக்கப் பெற்றுவந்த காலத்தில் நீதிபதிகள் பெருமிதத் 
துட னும் , வெளிப்படை யாகத் தோற்றமளிக்கும் நடு நிலை தவறாத 


10 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


தன்மைக்கும் எடுத்துக் காட்டாக நின்றார்கள் . ஆனால் , இறுதியில் 
சர் நிகோலஸ் ஹைடு என்ற பெயர் கொண்ட பிரதம நீதிபதி 
அரசருக்குச் சாதகமான தீர்ப்பையே நீதிமன்றத்தில் வெளியிட் 
டார் . ) (கைதிகள் சிறைக் கனுப்பப்பெற்றனர், இத் தீர்ப்பின் 
படிதான் 

இந்தச் சிறைத் தண்ட னை காலவரையறையேது 
மின்றி நீடிக்கப்பெற்றிருக்கலாம் ; அதுவும் குற்றவாளிகள் மீது 
குறிப்பிட்ட குற்றங்கள் எதுவுமின்றிச் சிறையில் அடைக்கப்பட 
லாம் அல்லது விசாரணை யெதுவுமின்றி அதற்கான கண்டனமோ 
அல்லது விடுவிக்கப் படுதலோ இன்றி அடைக்கப்படலாம் 
என்றாயிற்று .15 மேற்படி தீர்ப்பு ஆண்டர்சன் தீர்மானம் 16 
என்பதனை முக்கியமான அடிப்படையாகக் கொண்டது இதனை 
அட்டர்னி ஜெனரல் கையெழுத்துப் பிரதியொன்றிலிருந்து 
மேற் கோளாகச் சுட்டிக் காட்டினார் . இதனையே முடிவானதாக 
நீதிமன்றமும் ஏற்றுக் கொண்டது பொது மக்களின் சீற்றம் 
என்னும் பெருவிலை கொடுத்து அரசர் தாற்காலிகமாக இவ் 
வெற்றியைப் பெற்றார் . அச்சீற்றம் மக்களிடையேயும் பரவ 
லாயிற்று . அவர்கள் அத் தீர்ப்பினால் தங்களுடைய தனிப்பட்ட 
சுதந்திர உரிமை உண்மையில் அழிக்கப்பட்டு விட்டதைக் 
கண்டார்கள் .) 

( ஸ்பெயினுடன் தொடுத்த போரினால் ஏற்பட்ட துன்பங் 
களைச் சகிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்த போதிலும் சிறிதும் 
அஞ்சாது , பக்கிங்ஹாமின் தூண்டுதலின் பேரில் , ஃபிரான்ஸ் 
நாட்டுடன் மற்றும் ஒரு புதுப்போரைத் தொடங்கவேண்டியும் 
சார்லஸ் அவதி அவதியாக இறங்கவேண்டியவ ரானார் . 
மன்னரின் அன்புக்குப் பாத்திரரான அவருடைய படையெடுப்பு 
ரேதீவின்மீது ( Isle of Re ) நடத்தப்பெற்றது ( 1R 27 ஆம் 
ஆண்டு 

10 - அக்டோபர் 30 ) . அப்படையெடுப்பு 
படுதோல்வியில் 

முடிவுற்றுச் 

சொல்லொணா வேதனையை 
உண்டாக்கிற்று . இதன் விளைவாக நடந்த போரைத் தொடர்ந்து 
நடத்த , பெரும் மானியத்தொகை மிக அவசரமாகத் தேவைப் 
பட்டது . இதனால் 

அரசர் 

தம் மூன்றாவது பாராளுமன்றம் 


ஜூலை 


கூடவேண்டுமென்று அழைப்பு விடுத்தார். ) 


மூன்றாவது பாராளுமன்றம் , முதல் கூட்டத் தொடர் , 1628 : 
இப் பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்னால் , கட்டாயக் கடன் 
களைக் கொடுக்க மறுத்ததற்காகச் சிறை செய்யப்பெற்ற நபர் களை 
விடுதலை செய்வது விரும்பத்தக்கது என்று எண்ணியிருக்கலாம் . 
அதன்படி எழுபத்தாறு பேர் விடு தலை செய்யப்பட்டார்கள் . 
அவர்களில் இருபத்தேழு பேர் (பிற்காலத்தில் ஸ்ட்ராஃபோர்டு 


முதலாம் சார்லஸ் : ...... கூட்டம் வரை 


பிரபு என்று கூறப்பட்ட சர் தாமஸ் வென்ட்வொர்த் அவ் 
வெண்ணிக்கையில் ஒருவராவார் ) உடனடியாகப் புதுப் பாராளு 
மன்றத்திற்குத் தேர்ந்தெடுக்கப்பெற்றனர் சார்லஸ் மன்னர் 
அதன் கூட்டத்தொடரை ( 1628 மார்ச் 17 ஆம் நாள் ) துவக்கி 
வைத்து , கர்வம் கொண்டதும் அச்சுறுத்துவதுமான பேச் 
சொன்றைப் பேசினார் . ( இப்பாராளுமன்றம் கூட்டப்படு 
வதற்கான காரணம் பொதுவாழ்வில் ( நாட்டில் ) ஏற்பட்டிருக்கும் 
அபாயம் என்பதை அறியாதார் இங்கு யாரும் இருக்கமாட் 
டார்கள் . இத்தருணத்தில் தேவையான மானியத்தை வழங்கு 
வதே இதன் முக்கிய முடிவாகும் )...... ஒவ்வொரு மனிதனும் 
இப்போது அவனுடைய மனச்சாட்சியின் படி நடக்கவேண்டும் . 
எனவே , இச்சமயத்தில் நாட்டிற்குத் தேவையான பொருளைக் 
கொடுத்து தவுவதன் மூலம் உங்கள் கடமைகளைச் செய்யவில்லை 
யானால் ( இறைவன் அருள்படி அப்படி நடக்கக்கூடாது ) நான் 
என்னுடைய மனச்சாட்சியின்படி கடவுள் என் கைகளில் 
ஒப்படைத்திருக்கும் ஏனைய வழிமுறைகளைப் பயன்படுத்திக்குறிப் 
பிட்ட மனிதர்களின் தவறுகளினால் ஏற்பட இருக்கும் இழப்பு 
களைத் தவிர்க்க முயலவேண்டும் . இதை ஓர் அச்சுறுத்தலோ 
என்று எடுத்துக்கொள்ள வேண்டா ( நான் எனக்குச் சமமான 
அந்தஸ்து இல்லாதவர்களை அச்சுறுத்துவதை வெறுக்கிறவன் ) . 
அதற்கு மாறாக இதை அரசரின் கண்டனமாக எடுத்துக் 
கொண்டு , இயல்பாகவும் கடமையாகவும் கருத்தில் கொண்டு 
உங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் , வளமான நிலத்திற்காகவும் 
கவலைப்படுகிறவன் என்றே கொள்ளவேண்டும் . அரசரது 
அரண் மனைக் காவலரானவர் இத்துடன் மேலும் கூறியதாவது : 
‘ மேன்மை தங்கிய அரசர் பெருமான் உங்களுக்குக் கூறியபடி , 
( மானியம் பெறும் ) இந்த வழிமுறை ஒன்றைத்தான் தெரிந்தெடுத் 
திருக்கிறார் என்று கருதாமல் சரியானது , தகுதிவாய்ந்தது 
கருதுகிறார் . ( மற்றவர்களிடம் 

பிச்சை கேட்கும் 
தோரணையில் அல்லாது , மேன்மைதங்கிய அவருடைய சொந்தத் 
தகுதிக்கும் சாமர்த்தியத்திற்கும் நன்மை பயப்பது என்ற முறை 
யிலும் , அவருடைய குடிமக்களின் நன்மைக்கும் விழைவுக்கும் 
ஏற்றதாகவும் இருக்கிறது . இதைக் கொடுக்கத் ( தவறினால் ) 
தயக்கங் காட்டினால் , தேவையும் பகைவனின் வாளும் ஏனைய 
வழிகளைப் பின்பற்றி நிர்ப்பந்தத்தை விளைவிக்கலாம் . மாட்சிமை 
மிக்க மன்னர் பிரானின் இக் 

கடிந்துரையை நினைவிற் 
கொள்ளுங்கள் , நினைவிற் கொள்ளுங்கள் என்று நான் மீண்டும் 
வற்புறுத்துகிறேன். 17 அச்சுறுத்திச் சிடுசிடுக்கும் இவ்வாசகங் 
களைக் கண்டு காமன்ஸ் சபையினர் ஒருசிறிதும் கலவரப் 

ல . ) சிறிது காலத்திற்குள் பொதுமக்களின் நலனைப் 


என்று 


படவில்லை . 


12 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


புறக்கணித்த வென்ட்வொர்த் என்பார் அவர்கள் ஒன்றாகச் 
சேர்ந்திருக்கிறார்கள் என்றும் , 

( பழமையான அடிப்படைச் 
சுதந்திரங்களை , நம் மூதாதையர்களினால் உண்டாக்கப்பெற்ற 
பண்டைய சட்டங்களை மீண்டும் வலியுறுத்துவதில் உறுதியான 
தீர்மானத்துடன் நின்று அதனை மெய்ப்பித்துக் காட்டுவார்கள் 
என்றும் , அவர்கள் உறுதி தளராத குணச் செம்மல்களாக 
இருப்பதைக் கண்டமாத்திரத்தில் இழிதகை உணர்ச்சிகளைக் 
கொண்ட ஒருவராலும் அவர்களை அணுக முடியும் துணிவினைக் 
கொள்ளமாட்டார்கள் என்றும் உறுதி கூறினார் . 11 


மனக்குறைகளுக்கான குழு : குடிமக்களின் சுதந்திரத்தை 
அவர்தம் உடலாலும் பொருளாலும் பாதிக்கா வண்ணம் 
கவனிக்க , உடனடியாக 

அவர்கள் தங்களை 

மனக்குறை 
களுக்கான 

குழு என்று 

கருதிக் கொள்ளத் தீர்மானித் 
தார்கள் . விவாதத்திற்கு 

விவாதத்திற்கு வந்த முக்கிய விஷயங்கள் பின் 
வருமாறு : ( ( 1 ) 

( 1 ) கடன்கள் என்ற பெயரில் வசூலிக்கப்படும் 
சட்டத்திற்குப் புறம்பான பொருள் பறித்தல் ( சேகரித்தல் ) .. 
( 2 ) அவ்வகையில் கடன் கொடுக்க மறுத்தவர்களை எதேச் 
சாதிகார முறையில் சிறையில் அடைத்தது . குறிப்பாக 
சமீபத்தில் அரசமன்றத்தின் தீர்ப்புப்படி கை தியைக் கொண்டு 
வரும்படி நீதிபதியிடும் ஆணையைக் கோரியிருந்தும் சர் தாமஸ் 
டார்னலையும் பிறரையும் சிறையில் அடைத்துவைத்திருப்பது . 
( 3 ) தனிப்பட்ட மனிதர்கள் வீட்டில் படைவீரர்கள் தங்கிட 
வாய்ப்புச் செய்து கொடுக்கும்படி இடம்பெற்ற 

ஆணை . 
( 4 ) இராணுவச் 

சட்டப்படி 

தண்டனை பெற்றவர்கள் 
ஆகியவற்றைப்பற்றி ஆராயவேண்டுமென்பதாகும் . காமன்ஸ் 
சபையினர் பின் வரும் தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள் . 
அரசருடைய ஆணையின் பேரிலோ அல்லது 

பிரிவி கவுன் 
சிலின் ஆணையின் பேரிலோ அல்லது வேறு பிற ஆணையின் 
பேரிலோ எந்தவொரு சுதந்திர மனிதனும் 

அடைக்கப் 
படுவதோ அல்லது சிறையில் வைக்கப்படுவதோ அல்லது பிற 
வகைகளில் கட்டுப்படுத்தப்படுவதோ 
கூடாது . 

அவர் மீது 
சட்டப்படி குற்றஞ்சாட்டப்பட்டு , அடைக்கப்படவோ அல்லது 
கட்டுப்படுத்தப்படவோ போதுமான காரணங்கள் இருந்தா 
லன்றி அவரை அடைப்பதோ , சிறையிலிடுவதோ அல்லது 
கட்டுப்படுத்தவோ கூட முடியாதவராவர் .) மேலும் ஒவ்வொரு 
சுதந்திரக் 

குடிமகனும் சொத்துக்களையும் நிலபுலங்களையும் 
கொண்டிருக்க முழுமையும் வரம்பற்ற துமான உரிமை கொண் 
டிருப்பதுடன் , அது தொன்மையானதும் , ஐயந்திரிபற்ற 
உரிமையுமாகும் ; பொதுவாக ஒப்புக்கொள்ளப் பெற்ற பாராளு 


முதலாம் சார்லஸ் : .... கூட்டம் வரை 


13 


மன்றத்தின் சட்டப்படியில்லாமல் அரசரோ அல்லது அவருடைய 
அமைச்சர்களோ எந்தவிதமான வரியையோ , சுங்கவரியையோ , 
கட்டாயக் கடனையோ , நன்கொடைகளையோ அல்லது 
போன்ற ஏனைய வரிகளையோ விதிப்பதோ வசூலிப்பதோ 
கூடாது . பிறகு அடுத்து வந்த இரண்டு மாதங்களுக்குப் பாராளு 
மன்றத்தின் இரு சபைகளும் கூட்டு மா நாடுகளிலோ அல்லது 
தனித்த விவாதங்களிலோ கவனம் செலுத்தி மேற்கூறிய சுதந் 
திரங்களை வெளிப்படையாகக் கூறி ஊர்ஜிதம் செய்யும் வகை 
யான விண்ணப்பம் ஒன்றை ஆயத்தம் செய்வதிலேயே தங்கள் 
கருத்தைப் பிரத்தியேகமாகச் செலுத்தின . செல்டான் , கோக் , 
லிட்டில்டன் , டிக்ஸ் , நொய் , ( Noy ) மற்றும் ஏனைய சட்ட வல்லு 
நர்கள் காமன்ஸ் சபையின் சார்பாகவும் , அட்டர்னி - ஜெனரல் 
ஹீத் , சார்ஜெண்ட் ஆஷ்லி மற்றும் ஏனையோர் , அரசரின் 
சார்பில் நின்று மேற்படி பிரச்சினை விரிவாக விவாதிக்கப்பெற்றது . 
அதே சமயத்தில் காமன்ஸ் சபையினர் , அரசருக்குக் கலக்கம் 
கொடுக்கும் நியாயமான குற்றம் எதையும் செய்யக்கூடாதென்ற 
எண்ணத்தால் , ஒருமனதாக வழக்கத்திற்கும் அதிகமான 
முறையில் ஐந்து மானியங்களைக் கொடுக்கவேண்டுமென 
( 3,50,000 பவுன்கள் ) தீர்மானித்தார்கள் . ஆனால் , தங்க 
ளுடைய மனக்குறைகளைக் தீர்க்கும்வரை வழக்கமாக நிறை 
வேற்றும் பணமசோதாவை நிறைவேற்றாமல் ஒத்திப்போடுவது 
என்றும் உறுதி செய்தார்கள் . அரசர் வெகுவாக முயன்று 
காமன்ஸ் சபையினரைத் திருப்தி செய்ய முயன்று தாம் இனி 
ஒருவரையும் போதிய நியாயமான காரணமின் றிக் கைது செய்வ 
தில்லை என்றும் அல்லது மகாசாசனத்தையும் ஏனைய பழைய 
சட்டங்களையும் மீண்டும் ஊர்ஜிதம் செய்து சுதந்திரத்தைக் 
காப்பாற்றுவதாகவும் வாய்மொழிமூலம் அறிவித்தார் . ஆனால் , 
சர் எட்வர்டு கோக் மசோதா 

ஒன்றைக் 

கொண்டுவர 
வேண்டுமென காமன்ஸ் சபைக்கு எச்சரிக்கை விடுத்தார் . 


‘ குறிப்பிட்ட மனக்குறைகளைத் திருப்திப்படுத்தப் பொதுவான 
வார்த்தைகள் போதுமானதாக என்றாவது இருந்திருக்கிறதா ? 
அரசருடைய மறுமொழி கருணை நிறைந்தது தான் ; ஆனால் , நாட்டு 
நடைமுறைச் சட்டம்தான் என்ன ? என்பதே கேள்வி . நான் 
மாட்சிமை தங்கிய மன்னர்பிரானுக்கு எதிராக நம்பிக்கை 
யின்மையைத் 

தெரிவிக்கவில்லை . அரசர் ஆதாரபூர்வமான 
அறிக்கையுடனும் , விவரங்களுடனும் பேசவேண்டுமேயன்றி , 
பொதுவாகப் பேசுதல் கூடாது . 

உரிமை மனு வான்றைச் 
சமர்ப்பிப்போமாகுக ; நான் அரசரை நம்பவில்லை என்பதற்கு 
மாறாக , அவருடைய நம்பிக்கையைப் பாராளுமன்ற வழிமுறைப் 


14 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


படியன்றி பிறவகைகளில் நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது , 19 
என்று அவர் கூறினார் . 


என்று 


உரிமை மனு ( The Petition of Right ) : / பின்னர் காமன்ஸ் 
சபையினர் உரிமை மனுவைத் தயாரித்தார்கள் . அதற்குப் 
பிரபுக்கள் சபையினர் பயனற்ற வகையில் திருத்தம் ஒன்றை 
முன் மொழிந்தார்கள் . எங்களுடைய சொந்த உரிமைகளைப் 
பாதுகாப்புடன் காப்பாற்றுவதுமட்டுமின்றி , மேன்மை தங்கிய 
உங்களால் 

மக்கள் பாதுகாப்புடனும் , தீங்கின்மையாலும் , 
மகிழ்ச்சியுடன் சேர்ந்திருக்கும் தலையாய அதிகாரத்திற்குப் 
போதுமான மதிப்புக் கொடுக்கவேண்டுமென மேன்மைதங்கிய 
உங்களுக்கு இவ் விண்ணப்பத்தைச் சமர்ப்பிக்கின்றோம் .20 
நயவஞ்சகம் நிறைந்த இப்பாதுகாப்பு ஷரத்தை காமன்ஸ் 
சபையினர் உறுதியாக ஏற்கமறுத்துவிட்டார்கள் . ஆல்ஃபோர்ட் 
என்னும் உறுப்பினர் ஒருவர் பதிவேடுகளைப் புரட்டிப் பார்த்து , 
அவை என்ன என்பதைக் காணுவோமாக . “ தலையாய உரிமை 
( Soverign power ) என்றால் என்ன ? என்று கூறினார் . நிபந்தனைக 
ளற்றச் சுதந்திர நிலையே அதுவாகும் 

போடின் 
கூறுகிறார் . இதன் மூலம் அரசர்களுக்குரியதும் சட்டப்படியானது 
மான அதிகாரத்தை ஏற்றுக் கொள்வதாகும் . சட்டம் அரசருக்கு 
எதை அனுமதிக்கிறதோ அதைமட்டும் கொடுப்போமாக . 
அதைத்தவிர 

வேறொன்றையும் கொடுக்கக்கூடாது . 
கேள்வியைப்பற்றி நான் பேச முடியாத நிலையில் இருக்கிறேன் . 
அது என்ன என்பது எனக்குப் புரியவில்லை . ( இங்கிலாந்தின் 
சட்டங்களைப் பாதுகாக்கவே நம்முடைய இந்த மனுவெல்லாம் ; 
இந்த அதிகாரம் சட்டப்படியான அதிகாரத்தினின்றும் புறம்பா 
யிருக்கிற பிறிதோர் அதிகாரம் போன்று தென்படுகிறது ) 
அவருடைய ( அரசருடைய ) தனித்தன்மையுடன் ‘ தலையாய 
என்பதைச் சேர்த்துக்கொண்டால் புரிகிறது . ஆனால் , அது 
அதிகாரத்தைச் சாரக்கூடாது . நாம் அவரிடம் தலையாய அதி 
காரத்தைக் கொடுக்கக்கூடாத நிலையில் இருக்கிறோம் ; அதனால் 
ஆட்கொள்ளப்பட்டவர்களாக நாம் எப்போதும் இருந்ததும் 
கிடையாது என்று முழங்கினார் பிம் ( Pym , என்பார் . சர் 
எட்வர்ட் கோக் கூறியதாவது : இது பெரிய விஷயத்தில் ஒரு 
சிறிய விஷயம் என்பதைப்போன்றதாகும் . நம்முடைய மனுவின் 
முடிவாக இது எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது . அது கவனத்திற் 
பொருத்தி வைத்துக் கொள்ள வேண்டிய பெரும் விஷயமாகும் . 
வெளிப்படையாகக் கூறப்போனால் , நம் மனு அனைத்தையும் அது 
தூக்கி எறிந்துவிடும் வல்லமை கொண்டதாகும் . அது அதன் 
எல்லாப் பகுதிகளையும் மீறிப் பறிப்பதாகும் . கடன் வாங்குதல் , 


3 . 


முதலாம் சார்லஸ் : ...... கூட்டம் வரை 


15 


உறுதிமொழி எடுத்தல் , சிறையிலடைத்தல் , இராணுவ வீரர்களை 
வீடுகளில் வைத்துப் பாதுகாத்தல் போன்றவற்றை விலகிச் 
சென்றுவிடும் . இது மேற்கூறியவை அனைத்தையும் மீண்டும் 
புகுத்த வழி செய்யும் . கடந்த காலத்தில் கொடுக்கப்பெற்றிருக்கும் 
எல்லா மனுக்களையும் ஆராய்ந்து பாருங்கள் . அரசருடைய 
தலைமை உரிமையைப் ( தலையாய தன்மையை ) பாதுகாக்கும் 
ஒன்றையும் அவர்கள் எப்போதும் மனுச் செய்தது கிடையாது . 
தனிச் சிறப்பதிகாரம் சட்டத்தின் பகுதி என்பது எனக்குத் 
தெரியும் . ஆனால் , தலையாய அதிகாரம் பாராளுமன்றச் சொற் 
றொடரில் அடங்காததாகும் . என் கருத்துப்படி அது மகாசாசனத் 
தையும் நம்முடைய ஏனைய பாராளுமன்றச் சட்டங்களையும் 
பலமிழக்கச்செய்யும் . ஏனெனில் , அவை வரம்பற்ற அதிகாரத் 
தைக் கொண்டவை . தலையாய அதிகாரத்தைக் காப்பாற்ற வழி 
செய்யும் எதுவும் அவை கொண்டிருக்கவில்லை . இப்போது நாம் 
அவற்றைச் சேர்ப்பது நியாயமாகுமா ? அப்படிச் சேர்த்தால் அது 
சட்டத்தின் அடிப்படையைப் பலவீனமாக்க வழி வகுத்தவர்கள் 
ஆவோம் என்பதனை ஒக்கும் . பின்னர் சட்டம் என்னும் அம் 
மாளிகை சாய்ந்தே தீரும் ( அழிந்துவிடும் ) . நாம் எதனை விட்டுக் 
கொடுக்க இருக்கிறோமோ , 

அது குறித்து நாம் எல்லா 
எச்சரிக்கைகளையும் எடுத்துக்கொள்வோமாக . ( மகாசாசனம் 
என்னும் நபர் எந்தவோர் அரசனையும் ஏற்றுக்கொள்ளாதவன் 
ஆவான் . மகா சாசனத்தில் இந்த அரசன் இல்லை யென்பதையோ 
அல்லது அதனை ஊர்ஜிதம் செய்யப்பட்டவற்றிலோ இல்லை 
என்பது எனக்கு வியப்பினையூட்டுகிறது . ) இதை நாம் ஏற்றுக் 
கொள்ள இணங்கிச் சம்மதித்து விடுவோமானால் , இந்தச் சட் 
டங்கள் அனைத்தையும் மீறி , அவற்றைவிட மேலான தலையாய 
அதிகாரத்தைக் கொடுத்தவர்களாக உய்த்துணரும்படியாகும் . 
(சட்டப்படி பார்க்குமிடத்து அதிகாரம் என்பது செயல்படுத்தப் 
படும் வலிமையை ( சக்தியை ) க் கொண்டிருப்பதாகவே கருதப் 
படுகிறது ;) (ஷெரீப் ( என்ற அரசரின் அதிகாரி ) கவுன்டியின் 
அதிகாரத்தைக் கைப்பற்றிக் கொள்வார் ; இங்கு இதன் பொருள் 
என்ன என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம் . அது நம்முடைய 
மனுவுக்கு நேரெதிரானதாகும் ( முரண்பட்டதாகும் ) ; அதாவது , 
பாராளுமன்றச் சட்டங்களின் அடிப்படையில் வந்த அது ஓர் 
உரிமை மனுவாகும். 1 பிரபுக்கள் சபையுடன் நடந்த மற்று 
மொரு மா நாட்டில் , சர் ஹென்றி மார்ட்டின் என்பார் மேற்படி 
மனு முழுவதையும் ஆதரித்ததிலிருந்து காமன்ஸ் சபையினர் 
அவர்களின் மிதமான தன்மையை வெளிக்காட்டியிருக்கிறார்கள் 
என்று ஆணித்தரமாக எடுத்தியம்பினார் . பாராளுமன்றங்களில் 
நம்முடைய மூதாதையர்களும் , முந்தையோர்களும் எப்படி 


16 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் மறத்தல் கூடாது . தங்க 
ளுக்குச் சாதகமாக அமையாத தீமையூட்டும் தூண்டுதல்கள் 
ஒவ்வொன்றிற்கும் எதிராகத் தங்களுடைய சுதந்திரத்திற்கும் , 
பொதுப்படையாக வரும் திருச்சபைப் பழிப்புகளுக்கும் அல்லது 
நூலாசிரியர்கள் 

அல்லது அவ்வகைய மீறுதல்கள் , குற்றச் 
சாட்டுகள் , கண்டனங்கள் , தூக்குத் தண்டனைகள் , நாட்டை 
விட்டு விலக்கு தல் போன்ற நடவடிக்கைகளைச் செய்திருப் 
போருக்கு எதிராகச் சமயவிலக்கம் முதலியவற்றைச் செய்த 
போது அவற்றை விசாரித்து , முடிவு செய்ய அவர்கள் தீவிரமான 
குழுக்களை நியமித்திருக்கின்றனர் என்பதை மறத்தல் கூடாது . 
அதைப் பார்க்கும்போது நம்முடையது அதைவிட மிதமான 
நடவடிக்கையே என்பது தெரியவரும் . ) ஆனால் , இப் பாராளு 
மன்றத்தில் நாம் சொல்லுவது எல்லாம் தான் என்ன ? நாம் 
முன்னேற்றப் பார்வையில்தான் நோக்கவேண்டுமேயன்றி , பின் 
னோக்கி அல்ல ; இனிமேல் திருத்தங்களையும் , இதற்கு முன்னர் 
நடந்ததுபோலன்றி இனி எந்தவொரு மனிதனையும் தண்டிக்கக் 
கூடாதென்றும் நாம் விரும்புகிறோம் . நாம் எதையும் குருதி 
கொண்டு எழுதவில்லை- இல்லை - ஒரு மனிதனுடைய விருப்பத் 
திற் கெதிராக ஒரு வார்த்தை கூடப் பேசப் படவில்லை . நம்முடைய 
மனுவின் முடிவெல்லாம் நாம் வருங்காலத்தில் நல்லபடி நடத்தப் 
படவேண்டும் என்பது தான் . இத்தகைய மிதமான மனு 
பிரபுக்களாகிய உங்களுடைய ஒருங்குசேர்ந்த ஆதரவை மகிழ் 

பொருத்தமானதாகவும் தகுதியுடையதாகவும் ( ex 
congruo et condigino ) என்றபடி பெறவேண்டாமா ? புழுவொன்று 
மிதிபட நேரிடுமானால் , அதற்குப் பேசும் சக்தியிருக்குமானால் , 
என்னை இனிமேலாவது மிதிக்காமல் நடவுங்கள் என்று கூறு 
மன்றோ ? எங்களால் உயர எழ முடியாது , அதேபோன்று கீழேயும் 
எங்களால் இறங்க முடியாது . எங்களுடைய சொந்த முறையில் 
இவ்வளவுதான் பேசமுடியும் . அதுவும் எங்களுடைய மிதமான 
நடவடிக்கை என்று பாராட்டிய வகையில் 

வகையில் பிரபுக்களாகிய 
நீங்களும் உங்களுடைய இனிய தொடர்பின்படிவந்த சம்ம 
தத்தைத் தெரிவித்து , மேலும் எதையும் சேர்த்து இணைக்கும்படி 
கேட்கவேண்டாமென்று கேட்டு இம் மனுவை ஆதரிப்பீர்க 
என்று அவர் கூற 

கூறினார் .) 
( காலப்போக்கில் பிரபுக்கள் அம்மனுவை , கருத்தில் பெருத்த 
திருத்தமேதுமின்றி நிறைவேற்றினார்கள் .) சட்டமாக ஏற்று 
அங்கீகரிக்கப்படத் தேவையான அரச அங்கீகாரத்திற்காக அது 
அரசரிடம் 

அனுப்பப்பட்டு , அங்கீகாரத்திற்காக மட்டும் 
காத்திருந்தது. ( இதனிடையில் , ஹைட் , ரிச்சர்ட்சன் என்னும் 


வுடன் 


V 


ளாகுக 22 


முதலாம் சார்லஸ் : 


கூட்டம் வரை 


இரு பிரதம நீதிபதிகளை வந்து சந்திக்கும்படி சார்லஸ் கட்டளை 
யிட்டார் ; அவர்களும் ஏனைய நீதிபதிகளும் மறுமொழி கொடுக்க 
வேண்டுமெனக் கோரி அவர்களிடம் சில கேள்விகளை 
விடுத்தார் . அவற்றில் ஒன்று , காமன்ஸ் சபையின் மனுவை 
அரசர் அங்கீகரித்துக் கொண்டால் , 

குடிமகன் ஒருவனைச் 
சிறையில் அடைப்பதோ அல்லது கட்டுப்படுத்துவதிலிருந்தோ 
அவர் தப்பித்துக்கொள்ள எப்போதும் அல்லது ஏதாவது 
காரணம் சொல்லியோ அல்லது காரணம் காட்டாமலோ செய்ய 
முடியுமா ? இதற்கு நீதிபதிகள் கொடுத்த மறுமொழியாவது : 
நிறைவேற்றப்பெற்ற ஒவ்வொரு சட்டமும் அதனுடைய 
விளக்கத்தைக் கொண்டிருக்கிறது . அதேபோன்று , இந்த 
மனுவும் அதற்கான மறுமொழியும் விளக்கத்தைக் கொண்டிருக்க 
வேண்டும் . நீதிக்கு இது தேவைப்படுவதாகும் . அதைத் 
தீர்மானிக்கிற பொறுப்பு நீதிமன்றங்களுக்கு விடப்படவேண்டும் . 
அத்தகைய வழக்கு நிகழாத வரையில் அதைக் குறிப்பாகத் 
தெரிந்து கொள்ள முடியாது . அம்மனுவை ஏற்று அங்கீகரித்த 
போதிலும் , கேள்வியில் கண்டுள்ளபடி முடிவைப்பற்றின அச்சம் 
எதுவுமில்லை . 23 நீதிபதிகளின் சம்மதத்தை மறைமுகமாகப் 
பெற்றபோதிலும் , அரசர் வெளிப்படையாகத் திருப்தி அடையா 
தவராகவே இருந்தார் ) எதேச்சாதிகாரமாகச் சிறையிலடைக்கும் 
தனிச் சிறப்பதிகாரத்தைக் கைவிட உண்மையில் அரசருக்குப் 
பிரியமில்லை . 1628 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2 ஆம் நாள் 
மசோதாவொன்றிற்கு மறுமொழி கொடுக்கும் வகையான் , 
பிரபுக்கள் சபைக்கு அரசர் வருகை தந்தார் . அப்போது பாராளு 
மன்றத்தைச் சார்ந்த பிரபுக்களும் , காமன்ஸ் சபையினரும் அவர் 
முன்னிலையில் இருந்தனர் . எல்லோரும் வியப்படையும் 
வகையாகச் சுருக்கமாகவும் தெளிவான சொற்களையும் கொண்டு 
ஒவ்வொரு மசோதாவும் அரசரின் சம்மதத்தைப் பெறுவது வழக்க 
மாக இருப்பதற்கு மாறாக , சார்லஸ் நீண்டதும் , தெளிவில்லாதது 
மானதொரு பதிலைக் கொடுத்து • நாட்டின் மரபுப்படியும் , சட்டங் 
களின்படியும் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று அரசர் 
விரும்புகிறார் என்றும் , சட்டங்கள் முறைப்படி செயல்படுத்தப் 
படும் என்றும் , தங்களுடைய நியாயமான உரிமைகளுக்கும் சுதந் 
திரங்களுக்கும் மாறாகத் தம்முடைய குடிமக்கள் தவறுதல்கள் 
குறித்தோ அல்லது கொடுமையான நடத்தைகள் குறித்தோ 
மனக்குறைப் படவேண்டிய தேவை இருக்காதென்றும் , அவற் 
றைப் பாதுகாப்பது தம்முடைய கடமையும் , பொறுப்பும் - ஆகு 
மென்றும் , அது , தம்முடைய தனிச்சிறப்பதிகாரம் என்றும் குறிப் 
பிட்டார் 24 அரசரின் தட்டிக்கழிக்கும் இப்பதிலைக் கேட்டு 
வெகுண்டெழுந்தவராய் , அவருடைய பதில் 

மசோதாவை 
ஆ : வ . - 2 


18 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


அங்கீகரிக்க மறுத்ததற்கு நிகர் எனக் கொண்ட காமன்ஸ் 
சபையினர் டாக்டர் மெயின் வாரிங் 25 என்பவரைத் துரோகக் 
குற்ற விசாரணைக்குக் கொண்டுவந்ததன் மூலம் அதிருப்தியை 
வெளிக்காட்டினர் . அவர்கள் அரசரின் அன்புக்குப் பாத்திரரான 
பக்கிங்ஹாம் மீதும் குற்றச்சாட்டு நடவடிக்கையை மேற் 
கொள்ளத் தீர்மானித்தனர் . பிரபுக்கள் சபையும் , காமன்ஸ் 
சபையும் சேர்ந்து கூட்டாக மனுவொன்றைச் சமர்பித்தபோது , 
அரசர் பழக்கமான முறையில் அம்மனுவை அங்கீகரித்து 
அதற்கான கையொப்பத்தை யிட்டார்- ‘ Soit droit fait comme 
est desire - அரசருக்கும் நாட்டு மக்களுக்குமிடையே வந்த இந்த 
மனு இரண்டாவது பெரும் அடிப்படையான மனுவாகக் கருதப் 
பட்டுப் பாராளுமன்றச் சட்டம் போன்று அங்கீகரிக்கப்பட்டது . ) 


26 


உரிமை மனு 


( 3 Car , I , c . 1 ( 1628 ஜூன் 7 ) 


குடிமக்களின் பலவிதமான உரிமைகளையும் சுதந்திரங்களையும் 

குறித்துச் சமயச்சார்பு கொண்ட பிரபுக்களும் , ஏனைய 
லௌகீக பிரபுக்களும் , காமன்ஸ் சபையினரும் , 

நடை 
முறையில் இருக்கும் பாராளுமன்றக் கூட்டத்தில் மேன்மை 
தங்கிய அரசருக்குச் சமர்ப்பித்த மனு ; மேன்மை தங்கிய 
அரசர்பிரான் முழுப் பாராளுமன்றத்தில் கொடுத்த மறுமொழி 
யுடன் . 


மேன்மை தங்கிய அரசர்பிரான் அவர்களுக்கு . 

1. பாராளுமன்றத்தில் கூடியிருந்த சமயச்சார்பு கொண்ட 
பிரபுக்களும் , ஏனைய லௌகீக பிரபுக்களும் , காமன்ஸ் சபை 
யினரும் சர்வவல்லமை பொருந்திய அரசர் பெருமானுக்குப் 
பணிவன்புடன் சமர்ப்பிப்பதாவது : ‘ தல்லாஜியம் என்ற வரியைக் 
கொடுக்க மறுக்கும் நாட்டுச் சட்டம் ( Statutum de Tallagio non 
concedendo ) என்று பொதுவாகக் கூறப்படும் சட்டம் முதலாம் 
எட்வர்ட் மன்னரின் ஆட்சிக் காலத்தில் சட்டமாகக் கூறப்பட்டு 
நிறைவேற்றப்பட்டிருப்பதாலும் , இந்த நாட்டின் அரசராலும் 
அல்லது அவருடைய வாரிசுகளாலும் எந்தவொரு வரியோ 
அல்லது உதவிப்பொருளோ சுமத்தப்படுவதோ அல்லது வசூ 
லிக்கப்படுவதோ , ஆர்ச்பிஷப்புகள் , பிஷப்புகள் , ஏர்ல் பிரபுக்கள் , 
பாரன் பிரபுக்கள் , நைட் வீரர்கள் , நகரப்பிரதி நிதிகள் , மற்றும் 
இந் நாட்டின் சுதந்திரக் குடிமக்கள் ஆகியோரின் ஒப்புதலின்றி 
விதிக்கப்படக் கூடாதென்றும் , மூன்றாம் எட்வர்ட் மன்னரின் 28 


முதலாம் சார்லஸ் :....... கூட்டம் வரை 


19 


தென்று 


ஆட்சியின் இருபத்தைந்தாம் ஆண்டின் போது கூட்டப்பெற்ற 
பாராளுமன்றத்தில் எந்தவொரு மனிதரும் 

அவருடைய 
விருப்பத்திற்கெதிராக அரசருக்கு எந்தவொரு கடனையும் 
கொடுக்கக் கட்டாயப்படுத்தப்பட மாட்டார் என்றும் , ஏனெனில் 
அத்தகைய கடன்கள் நாட்டுமக்களின் குடிமை உரிமைக்கும் , 
பகுத்தறிவிற்கும் எதிராக இருக்கிறபடியாலும் வசூலிக்கக் கூடா 

சட்டங்கள் அறிவித்து நிறைவேற்றப்பட்டிருக்கிற 
தென்றும் , இந்நாட்டின் ஏனைய சட்டங்களாலும் , எந்தவொரு 
மனிதனிடத்திலிருந்தும் எந்தவொரு வரியையோ அல்லது நன் 
கொடைகள் எனப்படும் கட்டாய வரிகளையோ அல்லது அது 
போன்ற பிற வரிகளையோ 29 வசூலிக்கக் கூடாதென்றும் , மேற் 
கூறிய சட்டங்களும் , இந்நாட்டின் ஏனைய நல்ல விதிமுறைகளும் , 
சட்டங்களும் உறுதிப்படுத்தியிருக்கின்றன வென்றும் , இந்தச் 
சுதந்திரத்தை உங்களுடைய குடிமக்கள் பரம்பரை பரம்பரையாக 
மரபுரிமையாகப் பெற்றிருப்பதால் , 

அவர்களை 

எந்தவொரு 
வரியோ , டாலேஜ் வரிகளோ , பொருள் உதவியோ அல்லது இது 
போன்ற பிற வரிகளோ 

பாராளுமன்றத்தின் பொதுவான 
அனுமதியின்றிக் கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடாது . 


2. இருந்தபோதிலும் , சமீபகாலத்தில் பல கவுன்டிகளில் 
உள்ள சிலபல கமிஷனர்கள் என்னும் அதிகாரிகள் சிலபல 
கமிஷன்களில் ஏவப்பட்டு , கட்டளைகளை விநியோகித்து , 
அதன் மூலம் உங்கள் குடிமக்களைப் பலபல இடங்களில் கூட்ட 
மாகக் கூட்டி , மேன்மை தங்கிய உங்களுக்காகக் குறிப்பிட்ட 
தொகைகளைக் 

கடனாகக் கொடுக்க வேண்டுமெனவும் , 
அவர்களில் பலர் அவ்வாறு கொடுக்க மறுத்தபோது நாட்டின் 
சட்டங்களினாலோ அல்லது விதிமுறைகளினாலோ ஒத்துக் 
கொள்ளக் கூடியதாக இல்லாத உறுதிமொழிகளை எடுக்க 
வைத்து , உங்களுடைய பிரிவி கவுன்சிலின் முன்வந்து சாட்சி 
கூறவேண்டுமென கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாலும் , வேறு 
இடங்களில் , அவர்களில் வேறு பலர் இதனால் சிறைப்படுத்தப் 
பட்டு , அடைக்கப்பெற்று , சிலபல இதர வழிகளால் மானபங்கப் 
படுத்தப்பெற்று , அமைதியிழந்தவர்களாக இருக்கிறார்கள் ; 
இன்னும் சிலபல இதரவரிகள் பல வேறு கவுன்டிகளில் உங்கள் 
மக்கள் மீது சுமத்தப் பெற்றும் வசூலிக்கப்பெற்றும் , இவ்வரிகளை 
உங்களுடைய 

அணுக்கத் தொண்டர்களாலும் , அவர் தம் 
துணைவர்களாலும் பேரணிகளின் ஆணையர்களாலும் , நீதிக் 
காவலர்களாலும் ஏனையோர்களாலும் வசூலிக்கப்பெற்று வந் 
துள்ளது . இதை வசூலிக்கும்படி மேன்மைதங்கிய உங்களுடைய 
கட்டளை அல்லது 

ஆணையோ 

அல்லது உங்களுடைய 


26 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


பிரிவி கவுன்சிலின் ஆணைப்படியோ , இந்நாட்டின் சுதந்திரமான 
பழக்கங்களுக்கும் , சட்டங்களுக்கும் எதிராக வசூலிக்கப் 
பட்டுள்ளன . 


மகா 


3. இங்கிலாந்து மக்களின் சுதந்திரங்களுக்கான 
சாசனம் எனப்படும் சட்டத்தாலும் , சுதந்திரக் 

குடிமகன் 
எவனும் கூப்பிடப் பெற்றோ அல்லது சிறையில் அடைக்கப் 
பெற்றோ அவனுடைய சொத்துக்களையோ அல்லது சுதந்திரங் 
களையோ அல்லது அவனுடைய சுதந்திரப் பழக்க வழக்கங் 
களையோ பறிக்கக் கூடாதென்றும் , அவனை நாடுகடத்தவோ 
அல்லது சட்டத்தின் காப்பிழந்தவராகக் கருதப்படவோ அல்லது 
எந்த வகையாகவேனும் அழிக்கப்படுவதோ , நாட்டுச் சட்டப் 
படியும் , நீதிமன்றங்கள் நியாயப்படியாகக் கொடுக்கும் தீர்ப்பின் 
படியோ அன்றி , வேறுவகையாகக் கூடாதென்று அச்சட்டம் 
குறிப்பிட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது . 30 


4. மூன்றாம் எட்வர்ட் மன்னரின் ஆட்சியின் இருபத் 
தெட்டாம் ஆண்டில் , பாராளுமன்றத்தின் உத்தரவின்றி , அவன் 
எப்படிப்பட்ட நிலைமை அல்லது நிலையில் இருந்தாலும் சரி , 
எந்தவொரு மனிதனையும் அவனுடைய நிலத்திலிருந்தோ 
அல்லது குடியிருப்பு மனையிலிருந்தோ விரட்டப்படுவதோ 
அல்லது சிறைப்படுத்தப்படுவதோ அல்லது மரபுரிமை பறிக்கப் 
படுவதோ அல்லது மரணதண்டனைக்கு ஆளாக்குவதோ சட்ட 
முறைப்படி செய்தாலன்றி பிறவகைகளில் தண்டிக்கப்படக் 
கூடாதென்று சட்டத்தால் குறிப்பிடப்பெற்று நிறைவேற்றப் 
பட்டுள் ளது .31 


5. இருந்தபோதிலும் மேற்கூறிய சட்டங்களின் கருத்திற் 
கெதிராகவும் , அந்த முடிவைக் கருத்திற்கொண்டு 32 உங்கள் 
நாட்டின் ஏனைய சட்டங்கள் நல்ல விதிமுறைகள் ஆகியவற்றிற் 
கெதிராகவும் , உங்கள் குடிமக்களில் சிலர் பலர் சமீபகாலத்தில் 
காரணம் எதுவும் காட்டப் பெறாமல் சிறைப்படுத்தப்பட்டிருக் 
கிறார்கள் ; கைதியைக் கொண்டு வரும்படி நடுவர் இடும் ஆணை 
( Halecas Corpus ) யின்படி மேன்மை தங்கிய உங்களுடைய 
நீதிபதிகள் முன்னர் விடுதலை செய்யப் பெறுவதற்காகக் கொண்டு 
வரப்பெற்றபோது , நீதிமன்றம் 

ஆணையிடும் 

முறையில் 
தண்டனையைப் பெற்று அனுபவிப்பதற்குச் சாதகமாகச் சிறைக் 
காவலர்கள் , அவ்வாறு சிறைப்படுத்தப்பட்டவர்கள் என்ன 
காரணத்திற்காகச் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று 
வினவியபோது , காரணம் எதுவும் குறிப்பிட்டுக் காட்டப் பெற 
வில்லை . ஆனால் 

அவர்கள் 

மேன்மைதங்கிய உங்களுடைய 


முதலாம் சார்லஸ் : ... கூட்டம் வரை 


தனிச்சிறப்பு ஆணையின்படியே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் . 
பிரிவிகவுன்சிலின் பிரபுக்கள் அதற்கு அடையாளமாய் அமைந் 
திருக்கிறார் கள் . இருப்பினும் சட்டப்படி குற்றம் சாட்டப்பட்டு 
அதற்கான பதிலைப் பெற்று வழக்காடுவதற்கு மாறாக அவர்கள். 
பல சிறைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் . 


6. மேலும் , சமீபகாலத்தில் தரைப்படையையும் , கடற் 
படையையும் சேர்ந்த இராணுவ வீரர்களில் பெருத்த அளவினர் . 
நாட்டின் பல்வேறு கவுன்டி களுக்குப் பிரித்தனுப்பப் பெற்று , 
அவர்கள் அங்குக் குடிவாழும் மக்களின் விருப்பத்திற்கெதிராக 
அவர்கள் வீடுகளில் அழைக்கப்பெறவேண்டுமெனக் கட்டாயப் 
படுத்தப்பட்டிருக்கிறார்கள் . நாட்டில் நடைமுறையில் இருக்கும் 
பழக்க வழக்கங்களுக்கும் சட்டங்களுக்கும் எதிராக அவர்கள் 
சிறிது காலம் அவர்கள் வீட்டில் தங்கியிருப்பதால் , வீட்டுக் 
காரர்கள் தொல்லைக்கு ஆளாகி , மக்களின் பெரும் மனக் 
குறைக்கும் , வெறுப்புக்கும் ஆளாகியுள்ளனர் .33 


7. மேலும் , மூன்றாம் எட்வர்டு மன்னரின் ஆட்சியின் 
இருபத்தைந்தாம் ஆண்டில் , பாராளுமன்றத்தின் அதிகாரத் 
தின்படி , எந்தவொரு மனிதனும் சான்றுகளை ஆராய்வதற்கு 
முன்பே தீர்ப்பளிக்கப்படும் வகையான் ஜென்மதண்டனை 
பெறுவதோ அல்லது உடலுறுப்பை இழக்க வேண்டுமெனத் 
தண்டிக்கப்பெறுவதோ , மகாசாசனத்திற்கும் , நாட்டில் நடை 
முறையில் இருக்கும் சட்டத்திற்கும் எதிரான தாகும் என்றும் , 
உங்கள் நாட்டின் மேற்கூறிய மகாசானமும் ஏனைய சட்டங் 
களும் , பாராளுமன்றம் நிறைவேற்றிய சட்டங்களும் எந்தவொரு 
மனிதனும் மரண தண்டனை பெறவேண்டுமெனத் தீர்ப்பு பெறக் 
கூடாது . அப்படித் தீர்ப்பளிக்கப் பெறுவோர் உங்களுடைய 
நாட்டின் நடைமுறைப்படுத்தப்பெற்றிருக்கும் சட்டப்படி 
யாகவோ அல்லது அதே வகையில் நடைமுறைப்படுத்தப்படும் 
பழக்க வழக்கங்களினாலோ அல்லது பாராளுமன்றச் சட்டத் 
தினாலோ தண்டிக்கப்பெறலாம் என்றும் , எந்தக் குற்றவாளியும் , 
அவன் எவ்வகைப்பட்டவனாயினும் சரி , இந்த உங்கள் நாட்டின் 
சட்டப்படியும் , விதிமுறைப்படியும் நடவடிக்கைகள் எடுப்ப 
தனாலும் , தண்டனைகளைப் பெறுவதினின்றும் விலக்களிக்கப் 
பட்டிருக்கிறான் என்ற போதிலும் , சமீப காலத்தில் மேன்மை 
தங்கிய உங்கள் அரசப் பெரும் முத்திரையைப் பெற்று நியமிக்கப் 
பெற்றுள்ள பல்வேறு கமிஷன்கள் வெளியிட்டுள்ள குறிப்பு 
களின்படி , சில நபர்கள் கமிஷனர்களாகப் பதவியேற்கும்படி 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் . அவர்களுக்கு நாட்டிற்குள் எல்லா 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


விதமான அதிகாரமும் சக்தியும் கொடுக்கப்பட்டிருப்பதுடன் , 
அவர்களுக்கு இராணுவ சட்டப்படியான நீதியையும் அளித்து , 
அவர்களுடன் சேரும் இராணுவ வீரர்கள் , மாலுமிகள் அல்லது 
ஏனைய நெறிதவறிய நபர்களுக்கு எதிராக , கொலை , களவு , 
பெருங்குற்றம் , கலகம் அல்லது அட்டூழியம் , தவறான நடத்தை 
போன்றவற்றிற்குக் கொடுக்கும் முறையையும் கட்டளையையும் 
போன்று இராணுவ சட்டத்திற்கும் கொடுத்து , போர்க்காலங் 
களில் இராணுவங்களில் பயன்படுத்துவது போன்று , விசாரணை 
செய்து அத்தகைய குற்றங்களுக்காகக் கண்டிக்கப்பெற்றிருக் 
கிறார்கள் . மேலும் அவர்கள் இராணுவ சட்டப்படி மரண 
தண்டனை ஏன் விதிக்கப்படக்கூடாது 
கேட்கப்பட்டிருக்கிறார்கள் . 


என்று 


காரணம் 


இதைச் சாக்காகக் கொண்டு மேன்மைதங்கிய உங்களுடைய 
குடிமக்களில் சிலர் மேற்கூறப்பட்ட கமிஷனர்களால் மரண 
தண்டனைக்கு ஆளாகியிருக்கிறார்கள் . நாட்டின் சட்டப்படியும் 
விதிமுறைப்படியும் அவர்களுக்கு மரண தண்டனைக்குத் தகுதி 
யுடையவர்களாக இருப்பார்களானால் , அதே சட்டப்படியும் 
விதிமுறைப்படியுமே அவர்கள் விசாரிக்கப்பெற்றுக் கழுவேற்றப் 
படவேண்டுமேயன்றி , பிறவழிகள் ஒன்றினாலும் அல்ல . 


மேலும் , ஒரு சில கடும் குற்றங்களைப் புரிந்தவர்கள் ஏதோ 
காரணம் காட்டி விலக்களிக்க வேண்டுமெனக் கோரியபோது , 
இந்த உங்கள் 

உங்கள் நாட்டின் சட்டப்படியும் விதிமுறைப்படியும் 
பெறவேண்டிய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டிருக் 
கிறார்கள் . அதற்குக் காரணம் என்னவெனில் , உங்களுடைய 
அதிகாரிகளும் , நீதித்துறை நீதிபதிகளும் அத்தகைய குற்றவாளி 
களின்மீது அதே சட்டப்படியும் விதிமுறைப்படியும் 
நடவடிக்கையெடுக்க நியாயமற்ற முறையில் 

முறையில் மறுக்கிறார்கள் 
அல்லது பொறுத்திருக்கிறார்கள் . அப்படி ஏன் என்றால் , 
அத்தகைய குற்றங்களை இராணுவ சட்டத்தின் மூலம்தான் 
தண்டிக்கப்படவேண்டியவை என்று போலியாக நடிக்கிறார்கள் . 
அதுவும் மேலே கூறப்பட்ட கமிஷன் போன்ற அதிகாரத்தின் 
மூலம்தான் தண்டிக்கமுடியும் என்று பாசாங்கு செய்கிறார்கள் . 
அக் கமிஷன்களும் , அதுபோன்ற ஏனையவையும் உங்களுடைய 
இந்நாட்டின் சட்டங்களுக்கும் , விதிமுறைகளுக்கும் முழுவதும் , 
நேராகவும் முரணான தாகும் . 


8 .. எனவே மேன்மை மிகுந்த உங்களை அவர்கள் பணிவன் 
புடன் வேண்டிக்கொள்வதெல்லாம் பாராளுமன்றச் சட்டத்தின் 


முதலாம் சார்லஸ் : ...... கூட்டம் வரை 


23 


பொதுப்படையாகச் சம்மதமின்றி எந்தவொரு மனிதனையும் எந்த 
வொரு கொடை , கடன் , நன்கொடை , வரி , அல்லது அதுபோன்ற 
பிற வசூலிப்புகளை வசூலிக்கவோ , கொடுக்க வேண்டுமென்று 
கட்டாயப்படுத்தவோ கூடாது ; 

எந்தவொரு மனிதனையும் 
பதில்கூற வரவேண்டுமாறு அழைப்பதோ அல்லது அதுபோன்ற 
உறுதிமொழிகளை எடுக்க வேண்டுமென்றோ அல்லது தவறாது 
வந்துபோக வேண்டு மென்றோ அல்லது சிறையில் அடைக்கப் 
பெற்றோ, அல்லது பிறவகைகளில் மானபங்கப்படுத்தப்பெற்றோ, 
அல்லது அதுபற்றிக் கவலைப்படவோ அல்லது வரமறுத்ததற்கோ 
அவர் அழைக்கப்படக் கூடாதென்றும் ; மேலும் எந்தவொரு 
சுதந்திரக் குடிமகனையும் , மேலே கூறப்பட்ட வழிகளில் , சிறைப் 
படுத்துவதோ அல்லது அடைக்கப்படுவதோ கூடாதென்றும் ; 
மேலே கூறப்பட்ட இராணுவ வீரர்களையும் மாலுமிகளையும் 
மேன்மை தங்கிய நீங்கள் அகற்றிவிடுவதுடன் , வருங்காலத்தில் 
உங்கள் குடிமக்கள் அவ்வண்ணம் சுமத்தப்படக் கூடா 
தென்றும் ; மேலே கூறப்பட்ட கமிஷன்கள் , இராணுவசட்டப்படி 
நடவடிக்கை எடுக்கப்படுவதின்றும் தள்ளுபடிசெய்து 

நடை 
முறையிலிருந்து நீக்க வேண்டுமென்றும் ; இனிமேல் அத்தகைய 
கமிஷன்கள் 

எதுவும் மேற்கூறியமுறையில் 
எந்தவொரு மனிதனையோ அல்லது மனிதர்களையோ கழுவேற்ற 

ஒன்றையும் வெளியிடக் கூடாதென்றும் ; 
இல்லையேல் அதனைச் சாக்காகக் காட்டி மேன்மை பொருந்திய 
உங்களுடைய குடிமக்கள் நாட்டின் சட்டத்திற்கும் குடிமை 
உரிமைக்கும் 

முரணாக அழிக்கப்பட்டோ அல்லது மரண 
தண்டனை ஏற்க வேண்டியேற்படும் . 


போன்றவை 


வேண்டி 


மேன்மைதகு உங்களிடம் அவர்கள் மிகுந்த பணிவன்புடன் 
வேண்டிக்கொள்வதெல்லாம் மேற்கூறியவை அனைத்தும் அவர் 
களுடைய உரிமைகளும் , சுதந்திரங்களும் ஆகும் என்றும் , 
அவை இந்நாட்டின் சட்டத்திற்கும் விதிமுறைப்படியும் 
வந்தவையாகும் என்றும் ; மேன்மைதங்கிய மேலும் அவ்வித 
தண்டனை விதித்தல் , செய்கைகள் , நடவடிக்கைகள் , உங்க 
ளுடைய 

குடிமக்களின் பொல்லாங்குக்கு உட்படவேண்டும் 
என்கிற காரணத்தால் , இனி மேற்கொள் வதோ அல்லது 
எடுத்துக்காட்டாகக் காட்டுவதோ கூடாது என்றும் ; மேன்மை 
தங்கிய நீங்கள் பெருமகிழ்ச்சியுடனும் கண்ணியத்துடனும் 
உங்கள் குடிமக்களின் நல்வாழ்விற்கும் , பாதுகாப்பிற்கும் 
தொடர்ந்து உங்களுடைய மனமார்ந்த இச்சையுடனும் 
மகிழ்ச்சியுடனும் கூறவேண்டுவது என்னவென்றால் , மேலே 
கூறப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் உங்களுடைய அதிகாரி 


24 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


களும் அமைச்சர்களும் இந்நாட்டின் சட்டப்படியும் விதிமுறைப் 
படியும் உங்களுக்குப் பணி செய்யவேண்டும் ; அதனால் அவர்கள் 
மேன்மைதங்கிய உங்களுடைய பெருமதிப்பையும் , இந்நாட்டின் 
வளத்தையும் 

பாதுகாக்கப் பணிசெய்பவர்களாகக் கருதப் 
படுவார்கள் . 


Qua quidem petitione lecta et plenius intellecta per dictum 
dominum regem taliter est responsum in pleno parliaments, 
Videlicet , Soit droit fait Comme est desire , 34 இதன் பொருள் 
பின்வருமாறு : 


‘ மேற்படி விண்ணப்பத்தைப் படித்து முழுவதும் உணர்ந்து 
கொண்டபடியால் , மேற்கூறிய தலைவரான அரசரால் நிறைந்த 
பாராளுமன்றக் கூட்டத்தில் மறுமொழி கொடுக்கப்பட்டது : 
விரும்பியபடியே அச் சட்டத்தை நிறைவேற்றுவீர்களாக 
என்பதே அம் மறுமொழியாகும் . 


காமன்ஸ் சபையினர் வெற்றியடைந்தார்கள் ; தங்களின் 
மகிழ்ச்சிகளினூடே அவர்கள் நன்றி மிக்கவர்களாக இருந் 
தார்கள் , ஏற்கெனவே கொடுப்பதாக வாக்களித்தபடி ஐந்து 
மானியங்களை வழங்கக் கோரும் மசோதா வொன்றை அவர்கள் 
உடனடியாக நிறைவேற்றினார்கள் . அரசருக்கு ஆயுள் முழுதும் 
மானியம் தரப்பட விருக்கும் டன்னேஜ் , 

பவுண்டேஜ் 
வரிகளுக்கான மசோதா வொன்றையும் அவர்கள் தயாரித்துக் 
கொண்டிருந்தார்கள் . பாராளுமன்றத்தின் முன் அனுமதியின்றி 
அத்தகைய வரிகள் தொடர்ந்து வசூலிக்கப்படுவது சட்ட 
விரோதமானதென்பதைச் சுட்டிக்காட்டிக் கண்டிக்கும் நோக்கத் 
துடன் அம் மாசோதாவை நிறைவேற்றுவதில் காலதாமதம் 
செய்தார்கள் .35 காலதாமதத்திற்கு மற்றொரு காரணம் பக்கிங் 
ஹாமைப் பதவியிலிருந்து விலக்க வேண்டு மென வேண்டியிருந் 
தார்கள் . 

அவருடைய தவறான செல்வாக்கின் விளைவாகவே 
உள் நாட்டிலும் சரி , வெளிநாட்டிலும் சரி , நாடு பெற்ற துர்ப்பாக் 
கியங்களுக்குக் காரணம் என்றும் சுட்டிக் காட்டினார்கள் . 
இத்தகைய கண்டனத்தை அவர்கள் தமக்கு அனுப்பி வைப்பதி 
லிருந்து தடுக்கவேண்டி அரசர் (ஜூன் 26 ஆம் நாள் ) 
திடீரென்று பாராளுமன்றக் கூட்டத்தைக் கலைக்காமல் தள்ளி 
வைத்தார் .36 


மூன்றாவது பாராளுமன்றத்தின் இரண்டாம் கூட்டத் தொடர் , 
1629 : 1629 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20 ஆம் நாள் 
பாராளுமன்றத்தின் 

சபைகளும் மீண்டும் 

கூடின . 


முதலாம் சார்லஸ் : ... 

... கூட்டம் வரை 


25 


பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்பிருந்த இடைவெளியின் 
போது பக்கிங்ஹாமை ஃபெல்டன் என்பார் ( ஆகஸ்டு 23 ஆம் 
நாள் ) கொன்று விட்டார் . பக்கிங்ஹாமின் மரணம் சார்ல 
ஸுக்கும் அவருடைய குடிமக்களுக்கு மிடையே நிகழ்ந்த பெரும் 
சச்சரவு அகலக் காரணமாயிற்று. ஆனால் அரசரோ முன்போலவே 
சுங்கவரிகளை வசூலிப்பதைத் தொடர்ந்து செய்துவந்தார் . பல 
வணிகர்கள் அத்தகைய வரிகளைக் கொடுக்க 

மறுக்கவே 
அவர்களுடைய பொருள்கள் கைப்பற்றப் பெற்றும் அவர்கள் 
சிறையில் அடைக்கப்படுவதுமான தண்டனைகளைப் பெற்றனர் ) 
நீதிமன்றங்களில் இவ் வழக்கைக் கொண்டுபோனபோது பேட்ஸ் 
என்பாரின் வழக்கின் முடிவின்படி அரசரின் உரிமை உறுதியாக 
நிலைநாட்டப் பெற்றுவிட்ட தென நீதிபதிகள் அவர்களுக்கு 
உரைத்தார்கள் . 37 


உரிமை மனு பற்றி அரசரின் கருத்து : கடந்த பாராளுமன்றத் 
தொடரின் இறுதியில் சார்லஸ் மன்னர் பேசிய பேச்சொன்றில் 
டன்னேஜ், பவுண்டேஜ் வரிகளை வசூலிக்கும் உரிமை நியாயப்படி 
தமக்குண்டு என்று பேசியதைக் கேட்க , காமன்ஸ் சபையினரின் 
இயற்கையான எரிச்சல் மேலும் அதிகமாயிற்று . அவருடைய 
இந்தச் சொற்பொழிவு உரிமை மனுவுடன் பாராளுமன்றப் 
பதிவேட்டில் இணைக்கப் பெற்றிருந்தது . அரசருக்கும் குடிமக் 
களுக்கும் நடந்த இப்பெரும் அரசியல் அமைப்பு சம்பந்தமான 
இணைப்பினை 1500 பிரதிகள் நகல் எடுக்குமாறு அவர் கட்டளை 
யிட்டதுடன் , அத்துடன் இணைக்கப்பட்டிருந்த அவருடைய 
முதலாவதும் மறுப்பின் வாயிலாக அமைந்த பதிலையும் , அத்துடன் 
தம்முடைய முடிவான பதிலையும் நாடு முழுவதும் விநியோகிக்கும் 
படியும் செய்தார் . அதுவே பின்னர் சட்டத்தின் பகுதியா 
கவும்வந்தது . 38 உடனே செல்டான் என்பார் காமன்ஸ் சபையில் 
வணிகர்களின் பொருள்கள் கைப்பற்றப்பட்டதும் , அத்துடன் 
நட்சத்திர நீதிமன்றத்தின் எதேச்சாதிகாரத் தீர்ப்பின்படி ஒரு 
நபரின் காதுகள் அறுக்கப்பட்டதும் , உரிமை மனுவை மீற 

மீறிய 
தாகும் ( அவ்விதம் அவர் குற்றம் சாட்டினார் ) என்றும் அவர் 
குற்றஞ் சாட்டினார் . அடுத்தபடியாக அவர்கள் நம்முடைய 
கைகளை வெட்டுவார்கள் , பின்னர் நம் கால்களை வெட்டுவார் 
கள் , அப்புறம் நம்முடைய உயிர்களைக் கவர்வார்கள் ; நாம் இது 
குறித்துப் பகுத்தறிவுடன் இருக்கவேண்டுமென்பதை உணர்வோ 

சுங்க வரிகள் நம்மைத் தொடர்ந்து நடுக்குறுத்துகின் 
றன . இனிமேல் மேன்மைதங்கிய அரசரிடம் நம்முடைய 
நியாயமான முறையீட்டை அறிவிப்போமாக என்று அவர் 
கூறினார் . 


மாக . 


28 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


மல்லாது 


தனிச்சிறப்புரிமைப் பிரச்சினை : ரோல் என்பாரின் வழக்கு : 
( Question of privilege : Rolle s Case ) , டன்னேஜ், பவுண்டேஜ் 
பற்றிய சச்சரவு மனக்கசப்பையும் சிக்கலையும் வளர்க்கக் காரண 
மாயிருந்தது . ஜான்ரோல் என்பவர் வணிகர்களில் ஒருவர் . 
அவருடைய பொருள்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன . ஜான்ரோல் 
காமன்ஸ் சபையின் உறுப்பினர்களில் ஒருவர் . இக்காலத்தில் , 
பாராளுமன்றச் சிறப்புரிமை என்பது உறுப்பினர்களை மட்டு 

அவர்களின் பொருள்களையும் சிறைப்படுத்துவதி 
லிருந்தும் பாதுகாக்கப்படவேண்டும் என்ற முறை அமுலி 
லிருந்தது ; 39 ( பாராளுமன்றம் கூடாதிருந்த இடைவெளியின் 
நடுப்பகுதியில் ) ரோல் என்பாரின் வழக்குப்படி அவருடைய 
பொருள்கள் கைப்பற்றப்பட்டுவிட்டபடியால் , வழக்குகளில் 
எதிர்க்கட்சி மறுப்புக்கிடமளிக்கப்படாமலே நடக்கக் கூடிய 
தென்று வாதிட இசைவளிக்கப்படும் செய்தி என்ற சட்டப்படி , 
தனிச் சிறப்புரிமையின் வரம்புக்குள் மட்டும் கொண்டுவரப்படும் 
என்றபோதிலும் , காமன்ஸ் சபையினர் தங்களுடைய சுதந்திரங் 
களைத் தாக்குவதாகும் என்றபடியால் இவ்விஷயத்தை வெறுத் 
தார்கள் ; இப்படிப்பட்ட தருணத்தில் பிலிப்ஸ் எனப்படும் 
உறுப்பினர் ஒருவர் டன்னேஜ் , பவுண்டேஜ் வசூலிக்கும் பிரச்சினை 
முழுவதையும் ஆராயக் குழு ஒன்று நியமிக்கப்படவேண்டும் 
என்றபோது , லிட்டில்டன் எனப்படும் மற்றோர் உறுப்பினர் ,, 
‘ சுதந்திரங்களை 

மீறும் 

கட்சிக்காரர்களை அழைக்கப்பட 
வேண்டும் என்று விரும்பினார் . 40 இப்போது அரசர் கொந்த 
ளித்தெழ விருக்கும் புயலை அடக்கவேண்டுமென்பது புத்திசாலித் 
தனமாகும் என்று சிந்தித்தார் . வொயிட் ஹால் என்னுமிடத்தில் 

சபைகளும் கூடவேண்டுமென அழைப்பு அனுப்பி , 
டன்னேஜ், பவுண்டேஜ் சுங்கவரிகளை வசூலிப்பது தம்முடைய 
உரிமையாகும் என்பதை வெளிப்படையாகத் துறந்துவிட அவர் 
ஒப்புக்கொண்டார் . என் குடிமக்கள் கொடுக்கும் கொடைகளை 
அனுபவிப்பதே அதன் பொருளாக இருந்தது ; இன்று பொருளாக 
இருக்கிறது . கடந்த பாராளுமன்றக் கூட்டத் தொடரின் 
இறுதியில் என் பேச்சின் கருத்து டன்னேஜ் , பவுண்டேஜ் வரிகளை 
உரிமையாகக் கேட்டுச் சவால் விட்டதாகாது என்றும் . ஆனால் 
சூழ்நிலைக்கேற்ற தகுதி பற்றியும் அதன் நன் நிலை பற்றியும் , 
தேவையின் அவசியத்தை உங்களுக்கு எடுத்துக் காட்டி , அது 
என் உரிமையாலன்றி , நீங்கள் எனக்கு மானியம் வழங்கினாலன்றி 
என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது ; உங்களின் பொதுவான 
கூற்றுப்படி , உங்களுக்கு இன்னும் காலம் தேவைப்படுகிறது 
என்பதனாலன்றி எனக்குக் கொடுக்கக்கூடாது என்ற நல் 
லெண்ணம் இன்மையாலன்று என்று உறுதிப்படுத்திக்கொள்கி 


முதலாம் சார்லஸ் : 

........ கூட்டம் வரை 


27 


றேன் 

என்று அவர்களுக்கு அவர் கூறினார்.1 அறிவுக் 
கூர்மை வாய்ந்த இச் சொற்பொழிவு மிகச் சாதகமான கருத்தை 
ஏற்படுத்தியது ; இரண்டு நாட்களுக்குப் பின்னர் 

சர் ஜான் 
கோக் 42 

என்பார் டன்னேஜ், பவுண்டேஜ் மானியங்களை அரச 
ருக்கு வழங்கக் கோரும் மசோதாவொன்றைக் கொண்டு வர் 
வேண்டுமென எடுத்துரைத்தார் . எனினும் காமன்ஸ் சபையினர் 
மனத்தில் சட்ட விரோதமான வரிவிதிப்பைவிட மனக்குறை 
யொன்று தீர்க்கப்படாமல் இருந்தது . சமீப காலத்தில் சமயம் 
பற்றி வெளிவந்த புதுமாறுதல்களை உண்டுபண்ணும் கருத்துக்கள் 
விவாதிக்கப்பட்டமையால் பிந்திய பிரச்சினை ஒத்திப்போடப் 
பட்டது . 


அரசியலும் சமயமும் : அரசியல் பற்றியும் சமயம் பற்றியும் 
காமன்ஸ் சபையினர் மேற்கொண்ட நிலை மாறுதல் விரும்பா 
மையைச் சேர்ந்ததாகவே இருந்தது . அரசியலில் அவர்கள் சுதந் 
திரமான ஆங்கில அரசியல் அமைப்புத் திட்டத்தை டியூடர் 
வல்லாட்சி நட வடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் , ஸ்டூவர்ட் 
மன்னர்களின் வல்லாட்சி சித்தாந்தங்களையும் அதேபோன்று 
வல்லாட்சி நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கும் முன் 
பிருந்த நிலையிலேயே பாதுகாக்க விழைந்தனர் . சமயத்துறையில் 
அவர்கள் நெளிவுசுழிவு அற்ற கால்வினிய சமய சித்தாந்தத் 
தையே பின்பற்றினார்கள் . இச் சித்தாந்தமே பதினேழாம் நூற் 
றாண்டின் தொடக்கத்திலிருந்து தேசிய திருச்சபை விஷயத்தில் 
மிக முக்கியமாகக் கருதப்பட்டுவந்தது . இதையே அவர்கள் 
வைதிக சித்தாந்தமாகக் கருதினார்கள் . மேலும் இதையே வழி 
பாட்டு நூல் , சமயத்துறை வினாவிடை ஏடு , வழிபாட்டுப் 
போதனைச் சுவடிகள் , பிஷப் ஜீவல் என் பாரின் கட்டுரைகள் , 
1595 ஆம் ஆண்டில் வெளிவந்த லாம்பெத் விதிகள் , 1618 ஆம் 
ஆண்டில் டோர்ட் என்ற இடத்தில் கூடிய திருச்சபை 
மாநாட்டுத் தீர்மானங்கள் , அதிகார பூர்வமாக வெளியிடப் பெற்ற 
ஒருமித்த சம்மதத்தைக் கொண்ட எழுத்தாளர்களின் நூல்கள் , 
லாம் பெத் விதிகளுக்கு எதிராக நின்றவர்களுக்கு இரண்டு 
பல்கலைக் கழகங்கள் எடுத்துரைத்த முறையீடுகள் முதலியவை 
ஆதரிப்பதாகவும் கருதினார்கள் . போப்பாண்டவர் கருத்துக் 
களும் , ஆர்மீனியக் கருத்துக்களும் பரவிவருவதையும் , திருச் 
சபையின் கீழ்க்கோடியில் இயேசு நாதரின் இறுதி விருந்துக்கான 
மேசைகளை அகற்றிவிட்டு வழிபாட்டு மேடைகளை அமைத் 
தலையும் ; அவற்றின்மீது மெழுகுவர்த்திகளை வைப்பதையும் ; 
அவற்றினை நோக்கித் தலைவணங்குதலையும் தந்தைக்கு எல்லாப் 
பெருமைகளும் கிடைப்பதாகுக ( Gloria Patri ) பிரார்த்தனை 


28 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


யைப் பாடும்போது தொழுகைக் கூட்டத்தினர் அனைவரும் 
எழுந்திருக்க வேண்டுமென்ற கட்டளையையும் ; திருச்சபையின் 
பணியில் ஈடுபட வரும் பெண்மணிகள் முக்காடு இடவேண்டு 
மென்பதையும் ; திருச்சபைகளில் படங்கள் , ஒளிவிளக்குகள் , 
உருவச்சிலைகள் அமைத்தல் , கிழக்கு நோக்கிப் பிரார்த்தனை 
செய்தல் , சிலுவைக் குறிபோடுதல் இன்னும் இதர பக்தி 
முறைகள் அவர்களுக்கு மறுப்பிற்கிடமான சைகைகளாக 
இருப்பதாகவும் அவர்கள் குறைப்பட்டுக் கொண்டார்கள் .43 


அரசரும் லாடும் ( The King and Laud ) : 1828 ஆம் 
ஆண்டு நவம்பர் மாதத்தில் , லாடு என்பாரின் ( கருத்தின் ) 
யோசனையின் பேரில் , அரசர் சமய விதிகள் என்ற நூலின் புதுப் 
பதிப்பை வெளியிட்டுச் சமயம் பற்றி எழுந்த கருத்து 
வேறுபாடுகள் அனைத்தையும் வாயடங்கச் செய்ய முயற்சிகளை 
மேற்கொண்டார் . அந்தச் சமயவிதிகள் என்ற 

நூலின் 
முன்னுரையாக உறுதிமொழியொன்றை ( இன்றும் பொது வழி 
பாட்டு நூலில் அது அச்சடிக்கப் பட்டுள்ளது ) வெளியிட்டு , 
இனிமேல் எந்தவொரு நபரும் அவ்விதிகளை எழுதியோ அல்லது 
அவருடைய சொந்தக்கருத்துப்படி பிரசாரம் செய்தோ அல்லது 
விதிகளின் பொருளை விளக்கவோ கூடாதென்றும் , அதற்கு 
மாறாக அந்நூலை உயர்வு நவிற்சியற்ற முறையிலும் , இலக்கண 
உணர்வுடனும் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டுமெனவும் 
அறிவித்தார் .44 ( அதே சமயத்தில் அவர் சமயப் பிரச்சினைகளில் 
பாராளுமன்றத்திற்கிருந்த உரிமையையும் அனுமானத்தினால் 
ஏற்க மறுத்து , அரசருக்கு , திருச்சபையின் தலையாய காவலர் 
என்ற முறையாலும் , அவருடைய விடுமுறையின் போது அவரின் 
அனுமதி பெற்று நடிப்பதால் சமய மாநாட்டிற்கு உள்ள 
அதிகாரமனைத்தும் சிறப்பாக அவருக்கே உரியது என்பதையும் 
நிலை நாட்டினார் , ஆனால் நடுநிலைமை தவறாமல் நடப்பதாகக் 
கூறிக்கொண்டு அதே சமயத்தில் அரசர் ஐயுறத்தக்க தாய் 
இல்லாத முறையில் லாடு என்பாருடன் நெருங்கிய தொடர்பினை 
வைத்திருந்ததுடன் , காமன்ஸ் சபையின் வெறுப்பைச் சம்பாதித் 
துக்கொண்டு , தகாவழிப் பேர் போனவர் என்று கருதப்பட்ட 
திருச்சபைக் குருமார்களை மேற் பதவிக்கு உயர்த்தினார் . அவர்கள் 
ஒரே சமயத்தில் திருச்சபைக் கோட்பாடுகளில் கால்வினிய 
சித்தாந்தத்திற்கு எதிராகப் பிரசாரம் செய்ததுடன் , நாட்டில் 
அரசர்களுக்குள்ள தெய்விக உரிமையையும் நிலை நாட்ட 
முயன்றனர் . 1625 ஆம் 

1625 ஆம் ஆண்டில் டாக்டர் மாண்டேகு 
என்பாரின் “ நான் சீசரிடம் முறையிடுகிறேன் ( Appello 
Caesarem ) என்னும் நூல் முப்பத்தொன்பது விதிகளுக்குப் 


முதலாம் சார்லஸ் : ...... கூட்டம் வரை 


புறம்பான விஷயங்களைக் கொண்டிருப்பதாக காமன்ஸ் சபை 
யினரால் கண்டிக்கப்பட்டிருந்தது . அவரே 1627 ஆம் 
ஆண்டில் கட்டாயக் கடனைக் கொடுப்பது அவசியமான கடமை 
என்று அறிவிப்பதில் முதன்மையாக நின்றவர் ஆவார் . அவரை 
அரசர் 1628 ஆம் ஆண்டு பாராளுமன்றம் கலைக்கப்படாமல் 
தள்ளிவைக்கப்படுவதற்குச் சிறிது காலத்திற்குள் பிஷப் 
மாவட்டம் ஒன்றிற்கு அதிகாரியாகப் பதவியுயர்வு செய்யப் 
பெற்றார் ; அதேநேரத்தில் பாராளுமன்றத்தின் சம்மதமின்றி +5 
தம் குடிமக்கள்மீது அரசர் வரி விதிக்கும் உரிமையை உடையவர் 
என்று வாதாடியதற்காக காமன்ஸ் சபையினால் துரோகக் குற்ற 
விசாரணை , 

செய்யப்பட்டும் , பிரபுக்கள் சபையால் கண்டிக்கப் 
பட்டிருந்தவருமான டாக்டர் மெயின் வாரிங் என்பார் பொருள் 
நிறைய வருமானமுள்ள வெகுமதியளிக்கப் பெற்றார் . இவ் 
விஷயம் மேடைகளிலும் , பத்திரிகைளிலும் வெளியா யிருந்தன . 
இறுதியாக அவர் செயின்ட் டேவிட் பிஷப் மாவட்டத்தின் 
பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார் . அரசருக்கோ அன்றிப் 
பாராளுமன்றத்திற்கோ பொறையுடைமைக் கருத்தும் , 
சுதந்திரமும் இதுவரை இருப்பது பற்றிச் சிந்திக்கக்கூட முடியாத 
நிலையே நிலவியது . ( சமய விதிகளைத் தாங்கள் விளக்கிக் 
கூறியது மட்டுமே உண்மையான வழி 46 என்று அறிவித்த 
காமன்ஸ் சபையினர் சடங்குகளில் புது மாறுதல்கள் 
வேண்டுமெனக் கோரிய ஆசிரியர்களைச் சபையின் குற்றவாளிக் 
கூண்டில் நின்று பதில் கூற வரவேண்டு மென அழைப்பு 

. 


சமய 


டன்னேஜும், பவுண்டேஜும் இதனிடையில் டன்னேஜ் , 
பவுண்டேஜ் பற்றிய பிரச்சினை எடுத்துக் கொள்ளப்பட்டது . பிம் 
என்பார் அதற்கு மாறான கருத்தைக் கொண்டிருந்தார் . பாராளு 
மன்றத்தின் சம்மதமின்றி வரிவிதித்தலானது சட்டவிரோதம் 
என்ற பரந்த தேசிய அடிப்படையிலேயே இப் பிரச்சினையைத் 
தீர்க்க வேண்டுமென விருப்பம் கொண்டவர் பிம் . எனினும் 
காமன்ஸ் சபையினர் ரோல் என்பாரின் வழக்கில் இருந்த சட்ட 
மன்றச் சிறப்புரிமை மீறலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதெனத் 
தீர்மானித்து 47 , அதன்படி சபை உறுப்பினரின் பொருள்களைக் 
கைப்பற்றியிருந்த சுங்கச் சாவடி அதிகாரிகளை அழைப்புவிட்டு , 
அவர்களை அவமதித்த 

குற்றத்திற்காக வந்திருந்து பதில் 
கூறவேண்டுமென அழைக்கப்பட்டார்கள் . தம்முடைய கட்ட 
ளைக்குக் கீழ்ப்படிந்து செயலாற்றிய அதிகாரிகள் கேள்வி 
கேட்கப்படப் போவதை அரசர் அனுமதிக்க மறுத்துவிட்டார் . 
மார்ச் 2 ஆம் தேதி வரை காமன்ஸ் சபை ஒரு சில நாட்களுக்குத் 


30 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


தள்ளிவைத்து ஆணையிட்டார் .48 பாராளுமன்றம் கூடாதிருந்த 
அக்குறுகிய இடைவெளியில் காமன்ஸ் சபையின் தலைவர் 
களுடன் தனித்தமுறையில் ஏதாவது சில வழிகளில் உடன் 
பாட்டிற்கு வரவேண்டி முயற்சிகள் செய்யப்பெற்றன . ஆனால் 
அவை பயனற்றுப் போகவே , மார்ச் 2 ஆம் நாள் பாராளுமன்றம் 
மீண்டும் கூடியபோது , சபாநாயகரான சர் 

ஜான் ஃபின்ச் 
( Sir John Finch ) என்பார் மூலம் மீண்டும் 10 ஆம் தேதி வரை 
இம்முறை பாராளுமன்றம் ஒத்திப்போடுவதை அரசர் விரும்பு 
வதாகச் செய்தி அறிவிக்கப்பெற்றது . பாராளுமன்றச்சபையை 
ஒத்திப்போடும் உரிமைபற்றிய ஆணை அரசருக்கு உண்டென் 
பதைப் பிரபுக்கள் தங்கள் சபையைப் பொறுத்தமட்டில் 
எப்போதும் அங்கீகரித்து வந்திருந்தார்கள் . ஆனால் காமன்ஸ் 
சபையினர் அதை ஒரு போதும் எதிர்ப்பு உணர்ச்சியின்றி 
அங்கீகரித்தது கிடையாது . 

எனவே அவர்கள் அரசரின் 
விருப்பத்திற்கு இணங்கிப் போனாலும் , தங்கள் சபையை ஒத்திப் 
போடும் உரிமை தங்களுடைய சொந்த விதிமுறையைப் 
பின்பற்றும் செயலின்படியே எப்போதும் எச்சரிக்கையாக 
இருந்து வந்திருக்கிறார்கள் . 


பே 


கலைத்து 


சபாநாயகர் தம் ஆசனத்தில் சிறைப்படுத்தப்படல் : ஒத்திப் 
போடும் பிரச்சினையை இப்போது சபா நாயகர் எழுப்பியபோது , 
கூடவே கூடாது என்று . சபையின் ஒவ்வொரு பக்கத்தி 
லிருந்தும் கூட்டாகக் குரல்கள் எழுந்தன . அரசர் சபையை 
ஒத்திவைத்து , விரைவில் பாராளுமன்றத்தைக் 
விடலாம் என்பதை யூகித்துணர்ந்த சர் ஜான் எலியட் என்பார் 
சமயம் , வரிவிதிப்பு ஆகிய விஷயங்கள் பற்றிக் கண்டனம் 
ஒன்றைத் தயாரித்திருந்தார் . அக் கண்டனம் சபை ஒத்திப் 
போடப்படுவதற்கு முன்னரே நிறைவேற்றப்பட்டிருக்குமானால் 
அரசரின் கொடுங் கோன்மையான நடவடிக்கைகளுக்கு எதிராக 
நாட்டுமக்களுக்கு விடப்பட்ட வேண்டுகோளாக இருந்திருக்கும் . 
சர் ஜான் எலியட் பேச எழுந்திருந்தார் . அவரைச் சபாநாயகர் 
பேசக்கூடாதென்று இடைமறுத்தார் ( குறுக்கிட்டார் ) . சபையில் 
யாரேனும் பேச முயற்சி செய்வாரானால் ஆசனத்தை விட்டு 
வெளியேற வேண்டுமென 

வரம்பற்ற கட்டளை 
தமக்கிருப்பதாகக் கூறிக் 

கொண்டு சபாநாயகரும் பேச 
எழுந்தார் . ஆனால் உடனே அவரை ஹோல்ஸ் , வேலன்டைன் 

இருவர் ஆசனத்திலேயே அமரும்படி பலவந்தமாகத் 
தள்ளினர் . சபை முழுவதிலும் இப்போது ஒரே குழப்பமும் 
கூச்சலுமாக இருந்தது . அப்போது சபைக்கு வருகை தந்திருந்த 
பிரிவி கவுன்சிலர்கள் சிலர் சபா நாயகருக்கு உதவ ஓடி வந்தனர் . 


அரசரின் 


என்ற 


3 


முதலாம் சார்லஸ் : ...... கூட்டம் வரை 


விட்டு 


சபாநாயகர் ஒரு வினாடி தத்தளித்துச் சமாளிக்க முடியாத 
நிலையில் இருந்தார் . ஆனால் அவரை மீண்டும் கைப்பற்றி , 
வலுக்கட்டாயமாக அவருடைய ஆசனத்தில் அமர்த்தப்பட்டார் . 
‘ கடவுளைப் புண்படுத்தியதாகும் , நாங்கள் சபையை 
வெளியேறும் வரையிலும் நீங்கள் அமர்ந்திருப்பீர்களாக என் 
மொழிந்தார் ஹோல்ஸ் . சபையின் கட்டளையின்படி சர் மைல்ஸ் 
ஹோபார்ட் என்பார் கதவைப் பூட்டிவிட்டு , சாவியைத் தம் 
சட்டைப் பைக்குள் போட்டுக் கொண்டார் . மூன்று தீர்மானங் 
களை முன் மொழிந்து விதிமுறைப்படி வாக்குக்கு விடப்பட 
வேண்டுமென்று எலியட் கூறினார் . அத் தீர்மானங்களின் 
சாரத்தை அவரே விளக்கிக் கூறினார் . சபா நாயகரும் , சபைக் 
கணக்கரும் ஏற்க மறுத்துவிட்டனர் . குழப்பம் நிறைந்ததும் 
புயலைக் கிளப்பக் கூடியதுமான விவாதம் ஒன்று தொடர்ந்தது . 
தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் நம்பிக்கையிழந்த எலியட் 
அவற்றை நெருப்பில் எறிந்தார் . அத்தருணத்தில் சபையின் 
கதவை வலுக்கட்டாயமாகத் திறந்து உள்ளே 

நுழையும் 
முயற்சியில் அரசருடைய காவலர் வந்துகொண்டிருந்தபோது , 
ஹோல்ஸ் அவசர அவசரமாக அத்தீர்மானங்களைத் 

தம் 
நினைவிலிருந்தே மீண்டும் எழுதி, சபையில் வாசித்தார் . பலத்த 
கைதட்டுதல்களுக்கிடையே 

அவை நிறைவேற்றப்பட்டன . 
பின்னர் ஒத்திப்போடுவதற்கான அதன் 

சொந்த 
பிரேணையை ஏற்றுக்கொண்டவுடன் கதவு திறக்கப்பட்டது .49 


சபை 


அம் மூன்று தீர்மானங்களும் பின்வருமாறு கூறின : 


1 . சமயத்துறையில் புது மாறுதல்களைப் புகுத்த விரும்பு 
வோர்களும் , அல்லது ரோமன் கத்தோலிக்கக் கூறுகள் அமைந்த 
சமயமுறையோ அல்லது ஆர்மினியக் 

கொள்கைகளையோ 
அல்லது ஏனைய கருத்துக்களையோ உண்மையானதும் , வைதிக 
மானது மான திருச்சபைக் கோட்பாடுகளிலிருந்து மாறுபட்டிருந் 
தாலும் ; 


டன்னேஜ் , பவுண்டேஜ் வரிகளை வசூலிக்கலாம் , வாங் 
கலாம் என்று அறிவுரையோ அல்லது புத்திமதியோ கூறும் 
அனைவரும் , அத்தகைய வரிகள் பாராளுமன்றத்தால் வழங்கப் 
படாதபோதும் , அத்தகையவற்றைக் கொடுக்கவேண்டுமென 
நடிப்பவர்களோ அல்லது கருவிகளோ காமன்வெல்த்திற்கும் , 
நாட்டிற்கும் , பெரும் பகைவர்கள் என்று கருதப்படவேண்டும் . 


3. தம்மிச்சையாக மேற்கூறிய - வரிகளை வழங்கச் சித்தமாக 
இருக்கும் வணிகர்களோ அன்றிப் பிறரோ ஆகிய அனைவரும் 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


இங்கிலாந்தின் சுதந்திரத்தைக் காட்டிக்கொடுத்த துரோகிகள் ; 
என்றும் அவர்கள் விரோதிகளாகக் கருதப்படவேண்டும் . 


இவ்வாறாக , காமன்ஸ் சபையினர் சமயத்தையே பிரதான 
பிரச்சினையாக்கிக் கொண்டதுடன் , அத்துடன் தங்களில் இதர 
மனக் குறைகளையும் தொடர்புபடுத்திக் கொண்டனர் எப்போது 
சமயப் பிரச்சினையை நிச்சயமாகக் கிளப்பியிருந்தார்களோ ,, 
அப்போது சமரசத்திற்கு வழியில்லாது போய்விட்டது . காமன்ஸ் 
சபையினர் இங்கிலாந்து நாட்டின் சமயத்தையும் தீர்மானிக்கும் 
உரிமையைக் கேட்டனர் . ”50 எலிஸபத் ராணியாரின் ஆட்சியின் 
பிற்காலத்தில் மனத்தாங்கலை ஏற்படுத்திய கருத்து வேறு 
பாடுகள் , இப்போது ஒத்து இணைந்துவராதபடி ஆகிவிடும் 
என்பதுபோல் தென்பட்டது . ( சார்லஸோ லாடியக் கோட்பாடு 
கொண்ட திருச்சபைக் குருமாக்களுடன் மேலும் நெருங்கிய 
தொடர்பு கொண்டவரானார் ( Laudian school of Churchmen ) . 
சபை கலைந்தபோது மார்ச் மாதம் 10 ஆம் நாள் வரை ஒத்தி 
வைக்கப்பட்டிருந்தது . அன்றைய நாள் அரசர் தாமாகவே 
நேரில்வந்து பாராளுமன்றத்தைக் கலைத்தார் . பின்னர் நீண்டு 
விரிவாக எழுதப்பட்டதாயும் காமன்ஸ் சபையினரின் “ நடை 
யுடை முறைகளைக் ” 51 குற்றஞ்சாட்டுவதாயும் அமைந்த கார 
ணங்களைக் கூறியதோடு , சிறிதுகாலத்திற்குப் பின்னர் பேரறிக்கை 
யொன்றில் ( காமன்ஸ் சபையைச் சார்ந்த கட்டுப்பட்டு நடக்காத 
வர்களையும் , ஆட்சிக் கெதிர்ப்பான கெடுமதியாளர்கள் என்று 
கோபத்துடன் குறிப்பிட்டிருந்ததுடன் , அவர்களைச் சார்ந்த 
அந்தக் கருநாகங்கள் ‘ அவர்களுக்குகந்த தண்டனையைப் 
பெறவேண்டும் என்ற சவாலையும் குறிப்பிட்டிருந்தார் . 

தந்தார் . ) 
பாராளுமன்றமில்லா ஆட்சி , 1629-1640 . 
தம்முடைய மூன்றாவது பாராளுமன்றத்தைக் கலைத்ததால் 
தேசிய சபையின் குறுக்கீடில்லாமல் எதிர் காலத்தில் , இங்கி 
லாந்தின் தொன்றுதொட்டு வரும் பாராளுமன்ற அரசியல் 
அமைப்பு முறையைத் தூக்கி எறிய முதலாம் சார்லஸ் கங்கணம் 
கட்டிக் கொண்டிருந்தவர் போல் தென்படுகிறார் . தாம் பாராளு 
மன்றம் ஒன்றை மீண்டும் கூட்டயிருப்பதாகக் கூறும் ஒரு சில 
தவறான வதந்திகளைக் குறிப்பிட்டு இறுமாப்பான பேரறிக்கை 
ஒன்றின் மூலம் அவர் குறிப்பிட்டதா வது சமீப காலத்தில் நடை 
பெற்ற கெடுவழக்கம் நம்மை அதே வழிக்கு உடனடியாக 
மீண்டும் செல்ல விரும்பவில்லை . பாராளுமன்றங்களைக் கூடும்படி 
அழைப்புவிடுவதும் , அதைத் தொடர்ந்து நடத்துவதும் , கலைப் 
பதுமான அனைத்தும் நம்முடைய சொந்த அதிகாரத்தின் பாற் 


6 


முதலாம் சார்லஸ் : ...... கூட்டம் வரை 


33 


பட்டது . அது எந்த சமயத்தில் கூடவேண்டும் என்று நிர்ண 
யிப்பது பற்றிக் கூறுவது வரம்புமீறிய செய்கையாகும் என்று நாம் 
கருதுவோம்( நம் உள்ளெண்ணங்களையும் , நடத்தைகளையும் 
மிகத் தெளிவாக நம் மக்கள் என்று உணருகிறார்களோ 
அப்போது பாராளுமன்றம் மீண்டும் கூடுவதற்கான நல்ல சூழ்நிலை 
ஏற்பட்டிருப்பதாக அறிவோம் ; அப்போது இதுமாதிரியான 
இடைமறித்தலுக்குக் காரணமாயிருக்கிறவர்கள் உரிய தண்டனை 
யைப் பெறுவார்கள் 52 

உறுப்பினர்கள் சிறைப்படுத்தப்படுதல் : (பாராளுமன்றம் உண் 
மையில் கலைக்கப்படுவதற்கு முன்பேயே , எதிரிகள் போன்ற 
நச்சுப் பாம்புகள் மீது பழிவாங்க வேண்டுமென 

அரசர் 
அவசரப்பட்டார் . ) காமன்ஸ் சபையைச் சார்ந்த - சர் ஜான் 
எலியட் , செல்டான் , ஹோல்ஸ் , லாங்க் , வேலண்டைன் , 
ஸ்ட்ரோர்ட் , இன்னும் 

உறுப்பினர்கள் ஆகியோர் 
கவுன்சில் சபைக்கு வரவேண்டுமென அழைப்பு விடப்பட் 
டார்கள் . / காமன்ஸ் சபையில் மார்ச் மாதம் 2 ஆம் தேதி நடந்த 
சம்பவத்திற்கும் அவர்களுக்குமிருந்த சம்பந்தத்தைப் பற்றி அவர் 
கள் கேள்விகேட்கப்பெற்று , சிறையில் அடைக்கப் பெற்றனர் . 


மூன்று 


நட்சத்திர நீதிமன்றத்தில் அவர்களுக்கெதிராக வழக்கினைத் 
தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த அட்டர்னி ஜெனரல் ஹீத் 
என்பார் எல்லா நீதிபதிகளையும் கலந்து ஆலோசனை கேட்டார் . 
நீதிபதிகளும் அவர் கேட்ட கேள்விகளுக்கு அரைகுறை 
மனத்துடன் தயங்குகிற பாவனையில் பதிலளித்தார்கள் . சட்டப் 
படியான சங்கடங்கள் இன்னும் தீர்க்கப்படாமலே இருந்தன ; 
சில வாரங்களுக்குப் பின்னர் அரசரே நீதிபதிகள் அனைவரையும் 
கேள்விகேட்டார் . அரச மன்றத்தில் ( King s Bench ) எலியட் , 
ஹோல்ஸ் , வேலண்டைன் ஆகியோர் மீது இறுதியாகக் குற்றச் 
சாட்டொன்று தாக்கல் செய்யப்பட்டது . ( மார்ச் 2 ஆம் தேதிக்கு 
முன்னர் வந்த வாரத்தில் மேற்கூறிய கைதிகள் காமன்ஸ் சபை 
ஒத்திப்போடுவதற்குச் சட்டப்படி அரசர் விட்ட கட்டளைக் 
கெதிராகச் சதிசெய்தார்கள் என்பதும் , அவருடைய அமைச்சர் 
பழிதூற்றப் பட்டார்கள் என்பதும் , அரசருக்கும் குடிமக்களுக்கு 
மிடையே பிணக்கை விளைவிக்கத் தூண்டினார்கள் என்பதும் , 
மேலும் , சபாநாயகரைத் தாக்கினார்கள் என்பதுமே அக் குற்றச் 
சாட்டுகளாம் . ) மேற்கூறிய குற்றச்சாட்டுக் கெதிராக வாதாட 
வேண்டுமென்ற நிலையேற்பட்டபோது , தங்களால் செய்யப் 
பட்டதாகக் கூறப்படும் குற்றங்கள் பாராளுமன்றத்திற்குள் 
செய்யப்பட்டமையால் , வேறு எந்த இடத்திலும் அவர்களைத் 
ஆ . வ. 

3 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


தண்டிக்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த நீதிமன்றத் 
திற்கு உரிமை கிடையாதென அவர்கள் ஆட்சேபித்தார் 


கள் . 58 


என்று 


சட்டம் பற்றியும் அரசியல் சித்தாந்தம் பற்றியும் பரந்த 
அளவில் மிக நீண்ட 

மிக நீண்ட வாதப்பிரதிவாதங்கள் நடை பெற்றன . 
ஸ்ட்ரோட் என்பாரின் வழக்கு 54 முடிவடையக் காரணமா 
யிருந்த 4 ஹென்றி . 8. C. 8 என்ற சட்டத்தை , மற்ற விஷயங் 
களுடன் , கைதிகள் குறிப்பிட்டனர் ; ஆனால் நீதிபதிகள் அச் 
சட்டம் ஸ்ட்ரோட்டுக்குத் தனிப்பட்ட முறையில் உதவி செய்ய 
வந்த ஒரு தனியார் சட்ட மேயாகும் என்றும் , அது பாராளு 
மன்றப் பேச்சுரிமையை அங்கீகரிக்கும் பொதுச் சட்டமாகாது 
என்றும் கருதினர் . பாராளுமன்றத் தனிச் சிறப்புரிமை என்னும் 
பெரும் பிரச்சினையைக் கிளப்பிவிட்ட இவ்வெதிர்ப்புரை தள்ளுபடி 
செய்யப்பட்டது .) பிரதிவாதிகள் மேலும் வழக்காட முடியாது 

விடாது வற்புறுத்தியபோது , அரசரின் இச்சைப்படி 
அவர்கள் சிறைச் செய்யப்படவேண்டுமென்றும் , அவர்கள் 
நன்னடத்தை ஜாமீன் கொடுக்கும்வரை விடு தலை செய்யப்படக் 
கூடாதென்றும் , கீழ்ப்படிந்து விடுவதாகக் கூறிய பிறகே விடுதலை 
செய்யப்படவேண்டுமென்றும் தீர்ப்புக் கூறப்பட்டது . இத்துடன் 
கலகத் தலைவன் 

என்ற 

காரணத்தால் எலியட்டுக்கு 
2000 பவுனும் ஹோல்ஸுக்கு 1000 மார்க்குகளும் , வேலண் 
டைனுக்கு 500 பவுன்களும் அபராதம் போடப்பட்டது .55 
எதிர்த்தரப்பில் இருந்த மதிப்பிற்குரிய இதர தலைவர்களைப் 
பதவிகளைக் கொடையாகக் கொடுத்து அரசர் பக்கம் திருப்பிக் 
கொண்டனர் . சர் டட்லி டிக்ஸ் என்பார் பதிவேடுகளின் 
காப்பாளராகவும் ( Master of the Rolls ) ; நொய் ( Noy ) என்பார் 
அட்டர்னி ஜெனரலாகவும் ; லிட்டில்டன் என்பார் அரசரின் 
தலைமை வழக்குரைஞராகவும் ; வெண்ட்வொர்த் 

முதலில் 
பாரன் பிரபுவாகவும் , பின்னர் வைகவுண்ட் பிரபுவாகவும் , 
அதற்குப் பின்னர் ஸ்ட்ராபோர்ட் ஏர்லாகவும் ஆகி , வடக்குச் 
சபையின் தலைவராகவும் , அதற்குப் பின்னர் அயர்லாந்தின் 
உதவித் துணை வராகவும், பதவிகள் கொடுக்கப்பட்டனர் . 


இவ்வகையில் வந்த புதிய ஆலோசகர்களால் சூழப்பட்ட 
வராய் , லாடு , வெண்ட்வொர்த் என்பவர்களின் 

சிறப்பான 
அறிவுரைகளால் நடாத்தப் பெற்றவராய் , சார்லஸ் வல்லாட் 
சியையே வாழ்க்கை முறையாகத் தற்போது கைக்கொண்டு , 
அதனைப் பதினோராண்டுகள் காப்பாற்றி வந்தார் பாராளுமன்ற 
மில்லாது அரசரே ஆட்சி நடத்திய இக்காலத்தில் தனிப்பட்ட 


முதலாம் சார்லஸ் :..... கூட்டம் வரை 


வரான சார்லஸ் மன்னரின் சொந்த அரசாங்கம் 

போன்று 
நடந்ததை , அரசியல் அமைப்புத் திட்டப்படி கூறுவோமானால் 
அது பிற்காலத்தில் அரசரின்றிப் பாராளுமன்றமே அரசாட்சி 
நடத்தியதைப் போன்றே மிகத் தீவிரமான புரட்சிக்காலத்தைக் 
காட்டியது 

எனலாம் . (சார்லஸ் மன்னரின் ஆக்கிரமிப்பே 
பின்னர் பாராளுமன்றத்தின் எதிர் ஆக்கிரமிப்பைத் தூண்டி 
விட்டது என்பதை எப்போதும் நினைவிற் கொள்ளவேண்டும் . 

) 


படியே 


பொருளாதார வழிமுறைகள் : வருமானத்தைப் பெருக்க , 
சார்லஸ் கொடுமையான பல்வேறு வரிகளைச் சுமத்தவேண்டியவ 
ரானார் . அவற்றில் பல தெளிவாகச் சட்டவிரோதமா னவையே . 
பெரும்பாலும் எல்லா 

வரிகளும் வெறுக்கத்தகுந்தவையும் 
எரிச்சலூட்டுபவையுமாகும் . ( வழக்கற்றுப் போன சட்டங்கள் 
புதுப்பிக்கப்பெற்றுக் கடுமையான வகையில் 

செயலாற்றப் 
பெற்றன என்றும் ‘ கேலிக் கூத்தான பலவும் , அவதூறான 
பலவுமான எல்லா வகைத் திட்டங்களும் , எல்லா வகையிலும் 
மிகுந்த துன்பந்தருகிற வகையில் நிலைநாட்டப் பெற்றன 
என்று 

கிளாரண்டன் என்பார் கூறுகிறார் . (டன்னேஜ் , 
பவுண்டேஜ் வரிகளும் ஏனைய வரிகளும் அரசருடையஆணையின் 
வலுக்கட்டாயமாக வசூலிக்கப்பட்டன . 

கடந்த 
ஆட்சியின் போது பாராளுமன்றச் சட்டத்தால் ஒழிக்கப்பட்ட 
முற்றுரிமைகள் 

மீண்டும் நிலைநாட்டப்பெற்றன . ( அதுமட்டு 
மல்லாமல் மக்களின் நுகர்ச்சிக்குப் பயன்பட்ட 

சாதாரணப் 
பொருள்கள் ஏறத்தாழ அனைத்தின் மீதும் முற்றுரிமை விதிக்கப் 
பெற்று , அச்சட்டத்தின்படியே அவ்வாறு செய்யப்படுகின்றன 
என்ற தவறான போர்வையில் தாமே எடுத்துக் கொண்டார் . 
அவை கூட்டு நிறுவனங்களினால் எடுத்துக் கொள்ளப்படு 
வதையே சட்டம் அனுமதித்ததுபோல் காணப்பட்டதைத் 
தமக்குச் சாதகமாகப் பயன்படுத்திக் கொண்டார் . 55 நிலச்சுவான் 
தார்கள் 

வீரங்காட்டியபோது அளிக்கப் பெறும் விருதுகளை 
வாங்கிக் கொள்ளக் கட்டாயப்படுத்தப்படும் தொன்மையான 
தனிச் சிறப்புரிமை அல்லது அபராதம் கட்டுதல் திரும்பவும் 
புதுப்பிக்கப்பட்டது .) அது 40 பவுன்களோ அல்லது அதற்கும் 
மேற்பட்டோ ஆண்டு ஒன்றுக்கு வரியோ அல்லது உடைமை 
யாக்கிக் கொண்ட நிலங்களுக்கோ அது சம்பந்தப்பட்ட எல்லா 
மனிதர்களும் அவ்வரியைக் கட்டவேண்டு மென விரிவாக்கப் 
பட்டது . இவ்வழிமுறைமூலம் ( அரசர் தகுதி வாய்ந்த எல்லா 
மனிதர்களிடத்தும் அல்லது நியாயமான நிலையில் நாடு முழு 
வதிலும் பெருத்த அளவு தொகையைப் பெற்றார் ) என்று 
கிளாரண்டன் கூறு கிறார் .57 நிலங்களுக்கான உரிமைப் பத்திரங் 


86 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


மான 


என்ற 


களில் சேர்த்து இணைக்கப்பட்டிருந்த குற்றங் குறைகளைத் 
தேடிக் கண்டுபிடிக்குமாறு ஆணையர்கள் ( Commissioner ) 
நியமிக்கப் பெற்றனர் ; பழைமையானதும் , வெறுக்கத்தகுந்தது 

காடுகள் பற்றிய சட்டத்தைக் கூடப் புதுப்பிக்கவும் 
முயற்சிகள் செய்யப்பட்டன .) அரசருடைய உரிமைப் பத்திரங் 
களைக் குறித்து நீதி மன்றத்தில் வாதாடும் காலத்தை மிகுதிப் 
படுத்தக் கூடாதென்பதற்குச் சட்ட நீதி 

போர்வை 
பயன்படுத்தப்பட்டது . அரசருக்குச் சொந்தமான காடுகளின் 
எல்லைகள் விரிவாக்கப்பட்டன . (ராக்கிங்ஹாம் காடு ஒன்று 
மட்டும் ஆறு மைல் அளவிலிருந்து அறுபது மைல் சுற்றளவு 
கொண்டதாக்கப்பட்டதிலிருந்து எல்லை விரிவாக்கப்பட்டதை 
உணர்ந்து கொள்ளலாம் . அவ்வாறு விரிவாக்கப்பட்டபோது 
அதைச் சுற்றியுள்ள நிலச்சொந்தக்காரர்களின் 

நிலங்கள் 
கைப்பற்றப்பட்டன . அதே சமயத்தில் அத்தகைய நிலச் 
சொந்தக்காரர்கள் அரச நிலங்களைக் கவர்ந்தார்கள் என்று 
கூறப்பட்ட குற்றத்திற்காக 

ஏராளமான அபராதங்களும் 
தண்டப்பட்டன . அவற்றுள் சில முந்நூறு முதல் , நானூறு 
ஆண்டுக்கு முன்பு கவரப்பட்டதாகக் கூறப்பட்டன . 58 


இத்தகைய அபராதச் சுமைகள் தகுதியும் மரியாதையும் 
மிக்க நபர்களின்மீதே விழுந்தன . ) தாங்கள் 

சாதாரண 
வரிக் கொடுமைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று அவர்கள் 
நினைத்துக் கொண்டிருந்தமையால் , இத்தகைய அபராதங்கள் 
விதிக்கப்பெற்றதைக் கூர்ந்தமதியுடன் நினைவிற் கொள்ளவும் 
அவர்களால் முடிந்தது என்று கிளாரண்டன் கூறுகிறார் . 59 


அரசப் பேரறிக்கைகள் : /பாராளுமன்றச் சட்டங்களுக்கு 


மாறாக , 

எண்ணற்றவகையிலும் , கொடுமை நிறைந்ததுமான 
அரசப் பேரறிக்கைகள் , அவ்வப்போது வெளியிடப்பெற்றுச் 
சட்டங்கள் போன்று செயல் படுத்தப்படும் என்று அறிவிக்கப் 
பட்டன . முதலாம் ஜேம்ஸ் மன்னரின் ஆட்சிக்காலத்தில் 
அத்தகைய பேரறிக்கைகள் மிகுந்த எதிர்ப்பைக் கிளப்பி 
விட்டிருந்தன . இப்போது வந்த பேரறிக்கைகள் அவற்றைவிட. 
அதிகமான எதிர்ப்பை மூட்டின ஒரு சிலரைத் தவிரப் பொதுச் 
சட்ட நீதிபதிகள் அரசரின் நடவடிக்கைகளைச் சரியானதென 
அவர்களின் தீர்ப்புகளின் மூலம் நிலை நாட்டினர் . அரசருடைய 
உள் நாட்டுக் கொடுங்கோன்மைக்கோ அல்லது லாடின் திருச் 
சபைக் 

கொடுங்கோன்மைக்கோ ஒருசிறிதேனும் எதிர்ப்பு 
ஏற்பட்டபோது , தம்முடைய விழிப்புடனும் கடுமையானதும் 
வலுக்கட்டாயமான துமான பிடிப்புடனும் தென்பட்ட அதிகாரத் 


முதலாம் சார்லஸ் : 


கூட்டம் வரை 


37 


தைப் பயன்படுத்தி நட்சத்திர நீதிமன்றமும் , உயர் நீதி மன்றமும் 
அதிகாரத்தை விரிவு படுத்திச் செயல்பட்டன . இப்படிப்பட்ட 
ஆட்சி சிலவாண்டுகள் பாதுகாக்கப்பட்டது . அதை ஒரு 
கொடுங்கோல் ஆட்சி ( Reign of terror ) என்று கூறுவது கூடத் 
தவறாகாது . 

து .) 
நட்சத்திர நீதிமன்றத் தண்டனை கள் : நட்சத்திர நீதிமன்றம் 
விதித்த காட்டுமிராண்டித் தன்மையும் கொடுமையும் நிறைந்த 
தண்டனைகளில் மிகச் சிறப்பு வாய்ந்த சம்பவங்களாகக் கருதப் 
படும் ஒருசிலவற்றைக் கூறினாலே போதுமானது . ( ( 1 ) லிங்கன் 
மாவட்டப் பிஷப்பான ஜான் வில்லியம்ஸ் என்பார் பியூரிட் 
டானியர்களுக்குப் பிடித்தமானவர் என்ற காரணத்தால் லாடு 
என்பாரின் கவனத்தைத் தூண்டிவிட்டிருந்தார் . வெஸ்ட் 
மினிஸ்டர் பள்ளியின் ஆசிரியரான டாக்டர் ஆஸ்பால்டிஸ்டன் 
( Osbaldiston ) என்பாரிடமிருந்து பெற்ற கடிதங்கள் சிலவற்றில் 
ஆர்ச்பிஷப்பை ஏளனம் செய்யும் வகையாகச் சூட்டப்பட்ட 
விளையாட்டுப் பெயர்கள் அடங்கியிருந்தன . மேற்படி பழி 
தூற்றும் கடிதத்தை மறைத்துவைத்தார் ( பிரசுரிக்கவில்லை ) 
என்பதற்காக , 1637 ஆம் ஆண்டில் வில்லியம்ஸ் கண்டிக்கப் 
பீட்டதுடன் , அரசருக்கு 5000 பவுன்களும் , லாடிற்கு 3000 
பவுன்களும் கொடுக்க வேண்டு மெனவும் 

அதுவரை அவர் 
சிறைப்படுத்தப்பட வேண்டுமென்றும் குற்றம் சாட்டப்பட்டார் . 
ஒரு சில நாட்களுக்குப் பிறகு அவர் உயர் நீதிமன்றத்தால் 
அவருடைய அலுவலகத்திற்கு நீக்கி வைக்கப்பட்டார் . ஆஸ் 
பால்டிஸ்டன் அதைவிட அதிகமான அபராதத்தைக் கட்ட 
வேண்டுமென 

தீர்ப்பளிக்கப்பட்டார் . அவருடைய வருமான 
வழிகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டன ; கீழ்ப்படியும் வரை 
சிறையில் அடைக்கப்படவேண்டுமெனவும் தண்டனை விதிக்கப் 
பட்டார் . இத்துடன் 

அவருடைய காதுகளில் ஆணி 
அறையப்பட்டுக் குற்றவாளியை ஒறுப்பதற்கான மரப்பணிச் 
சட்டத்தில் பொருத்தப்பட்டார் ; அதுவும் அவருடைய பள்ளிக் 
கூடத்திற்கெதிரில் கல்வி நிலையத் தலைவரின் வீட்டிற் கருகில் 
தண்டிக்கப்பட்டார் . cp 
( 2 ) ( அலெக்சாந்தர் லெய்ட்டன் 
அலெக் 

என்னும் ஸ்காட்டிய 
குருமார் ஒருவர் ( அவருடைய மகனே பின்னர் கிளாஸ்கோவின் 
ஆர்ச்பிஷப்பானார் ) 1630 ஆண்டில் பாராளுமன்றத்திற்கு 
வேண்டுகோள் , அல்லது திருமடத்தலைமைக் கெதிராக சியான் 
என் பாரின் முறையீடு என்ற தலைப்புள்ள திறமையானதும் 
ஆனால் மிகக் 

கீழ்த்தரமான நூல் ஒன்றை எழுதினார் என்ற 


கூட 


88 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


குற்றத்திற்கான 10,000 பவுன்கள் அபராதம் கட்டவேண்டு 
மெனத் தண்டிக்கப்பட்டதுடன் , அவருடைய பதவியிலிருந்து 
தாழ்ந்த நிலைக்குக் கீழிறக்கப் படவேண்டுமென்றும் , வெஸ்ட் 
மினிஸ்டரில் சவுக்கடிபடவேண்டும் என்றும் , குற்றவாளியை 
ஒறுப்பதற்கான மரப்பணிச் சட்டத்தில் நிறுத்தப்படவேண்டு 
மென்றும் , காது ஒன்று அரியப்பட வேண்டியும் , 

அவருடைய 
மூக்கின் ஒரு பக்கம் சிறிதளவு வெட்டப் படவேண்டுமென்றும் , 
அவருடைய கன்னங்களில் ஒன்றில் S. S. என்ற குறிகள் போன்று 
சூடு போடப்பட வேண்டும் என்றும் ( S. - S. என்ற குறிகள் 
Sower of Sedition- அதாவது ஆட்சி எதிர்ப்புக் கிளர்ச்சிக்குக் 
காரணமானவர் என்று பொருள் ) மேற்கூறியவை அனைத்தும் 
அடுத்த வாரத்தில் சீப்சைட் என்ற நகரத்தில் திரும்பவும் 
செய்யப்பட வேண்டுமென்றும் , ஆயுள் தண்டனை அனுபவிக்க 
வேண்டுமென்றும் தண்டிக்கப்பட்டார் . 61 

) 
( 3 ) 1638 ஆம் ஆண்டில் பிஷப்புகளுக்கெதிராகத் துண்டுப் 
பிரசுரங்களை விநியோகத்தார் 

என் 

ற குற்றச்சாட்டுக்கான 
விசாரணைக் கேள் விகளுக்குப் பதில் கூற வாக்குக் கொடுக்க மறுத் 
தார் என்ற காரணத்திற்காக இலண்டனைச் சார்ந்த பணிபயில் 
பவரான ஜான் லில்பார்ன் என்பவர் ( அவர் பின்னர் பாராளுமன்றச் 
சேனையில் சேர்ந்து வீரமாகப் போர்புரிந்து , லெப்டினன்ட் கர்னல் 
என்ற பதவியைப் பெற்றவர் ) பிளீட்டிலிருந்து வெஸ்ட் மினிஸ்டர் 
வரை கடுமையான முறையில் சவுக்கடி படவேண்டுமெனத் 
தண்டிக்கப்பட்டும் , 

குற்றவாளியை ஒறுக்கும் மரப்பணிச் 
சட்டத்தில் பொருத்தப்பட்டும் , நீண்ட பாராளுமன்றத்தால் 
பின்னர் மூன்றாண்டுகளுக்குப்பிறகு விடுதலை செய்யப்படும் வரை 
சிறையில் அடைக்கப்பட்டார் .62 ( 4 ) ஆனால் இவற்றைவிடப் 
பொது மக்களின் பெருங்கோபத்தைத் தூண்டி விட்டதாகக் 
கருதப்பட்டவழக்கு பிரின் ( Prynne ) , பர்ட்டன் ( Burton ) , பாஸ்ட் 
விக் ( Bastwick ) என்பார்கள் பற்றியதாகும் . அவர்கள் மூவரும் 
ஒன்றாக 1637 ஆம் ஆண்டில் நட்சத்திர நீதிமன்றத்தின் முன் 
கொண்டுவரப்பட்டனர் . 


பிரின் என்பாருடையதும் இதரர்களுடையதுமான வழக்குகள் : 
லிங்கன் விடுதியைச் சேர்ந்த பாரிஸ்டரான வில்லியம் பிரின் 
( William Prynne ) என்பார் பேரறிஞர் ; ஆனால் வெறிபிடித்த 
பியூரிட்டனாவார் . 1833 ஆம் ஆண்டிலேயே அவர் நடிகர் 
களின் சாட்டை என்ற தலைப்பில் 1000 பக்கங்கள் கொண்ட 
கனத்த நூல் ஒன்றை வெளியிட்டு , அதில் மேடை நாடகங்கள் , 
மே விளையாட்டுகள் ( May Games ) , இன்னும் இது போன்ற இதர 


முதலாம் சார்லஸ் : ..... கூட்டம் வரை 


39 


பொழுதுபோக்கு விஷயங்களைக் கண்டித்திருந்தார் . பிரினின் 
துரதிர்ஷ்டவசமாக , மேற்படி நூல் அச்சிட்டு முடிந்த சற்றேறக் 
குறைய பத்து வாரங்களில் , அரண்மனையில் நடைபெற்ற 
நாடகமொன்றில் அரசியார் பங்கு கொண்டார் . பெண்கள் 
நடிகைகளாகப் பங்கு கொள்வதை மிகக் கடுமையான 
முறையில் தாக்கி எழுதப்பெற்ற சிறு பகுதியொன்று மேன்மை 
மிகு அரசியாரை இழிவுபடுத்தும் நோக்கத்துடன் 

வேண்டு 
மென்றே எழுதப்பட்டதாக இப்போது குற்றஞ் சாட்டப்பட்டது ; 
பிரினின் கருத்துப்படியும் அஃது அநியாயம் என்பதேயாகும். 3 
பிரின் குற்றவாளிகளை ஒறுக்கும் மரப்பணிச் சட்டத்தில் இருமுறை 
நிறுத்தப் பெற்றும் , இரு காதுகளையும் இழக்க வேண்டுமென்றும் , 
5000 

பவுன்கள் அபராதம் கட்டவேண்டு மெனவும் , 
வழக்கறிஞர் குழாமிலிருந்து அவர் பதவி இறக்கம் செய்யப்பட 
வேண்டுமெனவும் , அதேபோன்று ( ஆக்ஸ்போர்ட் ) பல்கலைக் 
கழத்திலிருந்தும் பதவி இறக்கம் செய்யப்பட வேண்டுமென்றும் , 
அவர் முழுதும் கீழ்ப்படியும்வரை சிறையில் அடைக்கப் பெற 
வேண்டு மென்றும் தண்டிக்கப்பட்டார் . சிறையில் அடைபட்டு 
நிற்குங்கால் அவர் பேனா, மை , காகிதம் போன்றவற்றைக் 
கையாளக் கூடாது என்ற தடையிலிருந்து தப்ப வழி கண்டு 
பிடித்து , தம்முடைய கொள்கைகள் நியாயமானவையேயென் 
பதை நிலைநாட்டும் வகையால் சில புது நூல்களைப் பிரசுரித்தார் . 
அவற்றில் ஒன்று * இப்ஸ்விச் செய்திகள் என்ற தலைப்பில் 
வெளியான 

துண்டுப் பிரசுரமாகும் . அதில் நார்விச்சின் 
பிஷப்பான ரென் என்பாருக்கெதிராக அவர் ரோமானியப் பழக்க 
வழக்கங்களைப் புதிப்பித்தார் என்ற குற்றச் சாட்டுகள் அடங்கி 
யிருந்தன . அதன் விளைவாக அவர் இப்போது மீண்டும் நட்சத்திர 
நீதிமன்றத்திற்குக் கொண்டுவரப்பட வேண்டிய 

அவசியம் 
ஏற்பட்டது . ஹென்றி பர்ட்டன் என்ற லண்டன் ரெக்டர்மீது 
சுமத்தப்பட்ட குற்றம் அவர் கடவுளுக்கும் அரசருக்கும் என்ற 
தலைப்பில் வெளியிட்ட இரு சொற்பொழிவுகள் குறித்ததாகும் . 
அதில் அவர் ரோமானியப் பழக்கவழக்கங்களைப் புதுப்பிக்கும் 
பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் பிஷப்புகள் என்றும் , அவர்க 
ளுடைய பதவியை நீக்கிவிடவேண்டு மென்றும் அவர் குற்றம் 
சாட்டியிருந்தார் . 


ஜான் பாஸ்ட் விக் என்பார் கோல்செஸ்டரைச் சார்ந்த 
மருத்துவர் . அவர் கேம்பிரிட்ஜ் ஏம்மானுவெல் கல்லூரியின் 
முன் னாளைய மருத்துவர் . அவரும் பிரினைப் போன்றே , முற்காலத் 
தில் செய்யப்பட்ட குற்றமொன்றுக்காக ஏற்கெனவே தண்டனை 
- அனுபவித்து வந்தவர் . சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் 


40 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


லத்தீன் மொழியில் ‘ Elenchus Papismi et Flagellum Episcoporum 
என்ற நூலை , போப்பாண்டவர் சமயத்தவரான ஷார்ட் என்பார் 
“தம்முடைய ஆதரவாக எழுதிய நூல் ஒன்றுக்குப் பதில் கூறும் 
முகத்தான் வெளியிட்டிருந்தார் . இதற்காக அவருக்கு உயர் 
நீதி மன்றம் 1000 பவுன்கள் அபராதம் விதித்தும் , அவரை 
மருத்துவர் பதவியிலிருந்து விலக்கம் செய்தும் , சமய விலக்கம் 
செய்தும் , மீண்டும் தம் நிலையை மாற்றிக் கொள்ளும் வரையில் 
சிறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் தண்டனை விதிக்கப் 
பட்டது . சிறையில் இருக்கும்போது அவர் தம் கருத்துக்களுக்கு 
ஆதரவாக நூல் ஒன்றை வெளியிட்டு அதில் திருச்சபையைக் 
கடுமையாகத் தாக்கியிருந்தார் . ( நாய் எங்ஙனம் ஈக்களால் 
சூழப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று திருச்சபையும் சடங்கு 
களால் சூழப்பட்டிருக்கிறது ) ; அத்துடன் ( பிஷப்புகள் , மத 
குருமார்கள் , டீகன் குருமார்கள் ஆகியோரிடமிருந்து கருணை 
யுள்ள கர்த்தரே , எங்களை விடுதலை செய்யுங்கள் ) என்ற ‘ Litany 
யையும் குறிப்பிட்டிருந்தார் . இதை வெளியிட்டமைக்காக 
அவரும் , பிரினைப்போன்றும் , பர்ட்டனைப் போன்றும் நட்சத்திர 
நீதி மன்றத்தின் முன் வரவேண்டுமென அழைக்கப்பட்டார் . 
பெரும் துரோகக் குற்றத்திற்காக இம் மூவர் மீதும் நடவடிக்கை 
யெடுக்க வேண்டுமென 

முதலில் 

கருதப்பட்டது . ஆனால் 
நீதிபதிகளைக் கலந்து ஆலோசனை கேட்டபோது , அவர்கள் 
பிஷப்புகளுக்கு எதிராக வெளியிட்டுள்ள துவேசப் பிரசுரங்களைக் 
கொண்டு அவர்கள் மீது துரோகக் குற்றம் சுமத்த முடியாது 
என்று துணிச்சலுடன் கூறினார்கள் . குற்றவாளிகள் ஒவ்வொரு 
வரும் தலா 5000 பவுன்கள் அபராதம் கட்டவேண்டுமென்றும் , 
குற்றவாளிகளை ஒறுக்கும் மரப்பணிச் சட்டத்தில் நிறுத்தப்பட்டுத் 
தண்டிக்க வேண்டு மென்றும் , அவர்கள் தங்கள் காதுகளை 
இழக்க வேண்டுமென்றும் , அவர்களின் இரு கன்னங்களிலும் சூடு 
போடப்பட வேண்டுமென்றும் , ஆயுள் தண்டனை அனுபவிக்க 
வேண்டுமென்றும் , அப்போது அவர்களைச் சொந்தக்காரர்களும் 
நண்பர்களும் கூட 

அணுகக் 

கூடாதென்றும் , அவர்களுக்கு 
நூல்களோ அல்லது எழுதும் சாதனங்களோ அளிக்கப்படக் 
கூடாதென்றும் தண்டிக்கப்பட்டார்கள் . மேற்கூறிய தண்டனை 
கள் காட்டுமிராண்டித்தனமாக நிறைவேற்றப்பட்டன . முதல் 
தடவையில் பிரினின் காதுகளை ஒட்ட நறுக்காமல் , கருணையின் 
காரணமாகத் தூக்குப் போடுகிறவர்கள் விட்டிருந்தார்கள் . 
இப்போது அவருடைய காதுகளை ஒட்ட நறுக்கியதால் , அவர் 
- உயிருக்கே 

ஏற்படும் வகையில் நறுக்கப்பட்டது . 
இலண்டனிலும் , நாட்டுப்புற மாவட்டங்கள் சிலவற்றிலும் 
மக்கள் - அவர்கள் மீது 
அவர்கள் மீது காட்டிய 

காட்டியு அளவுகடந்த அனுதாபப் 


ஊறு 


முதலாம் சார்லஸ் : ...... கூட்டம் வரை 


41 


என்று 


பெருக்கைக் கண்ட 

கவுன்சில் 

சபை பிரினை ஜெர்சிக்கும் , 
பர்ட்டனை குரன்சிக்கும் (Guernsey) , பாஸ்ட்விக்கைச் சிசிலிக்கும் 
அனுப்புவதே புத்திசாலித்தனமாகும் 

தீர்மானிக்க 
வேண்டிய நிலை ஏற்பட்டது . நீண்ட பாராளுமன்றம் அவர்களை 
விடுதலை செய்யும் கட்டளையை அனுப்பும்வரை அவர்கள் கண் 
காணிப்புடன் சிறையில் அடைப்பட்டுக் கிடந்தனர் . 64 


கப்பற் பண வழக்கு : பிரின்மீது மேற்கூறிய நடவடிக்கை 
களை எடுப்பதற்குச் சற்று முன்னர் , கருவூல மன்றம் கப்பற் பண 
வழக்கு என்று போற்றப்படும் வழக்கிற்குக் கொடுத்த தீர்ப்பு 
வெளியாயிற்று . ‘ பயனற்ற அக்கறையும் , தவறான வழியில் 
கற்ற அறிவினையும் கொண்டவரும் அட்டர்னி ஜெனரலுமான 
சர் வில்லியம் நொய் ( Sir William Noy ) 85 என்பாரின் மூளையில் 
உதித்த கருத்தின் விளைவாகவே கப்பற் பணம் வந்தது . வேறு 
வழியாக , காமன்ஸ் சபையினர் பாராளுமன்றம் பற்றி இடைக் 
காலத்தில் இருந்த கருத்தை வேண்டுகோளாக விடுத்தது , 
அரசரைத் தனிச் சிறப்பதிகாரம் பற்றி இடைக் காலத்தில் இருந்த 
கருத்தை வேண்டுகோளாக விடுக்கத் தூண்டச் 

செய்தது . 
இப்போது அரசாங்கத்தின் கொள்கை மிகச் சரியான சட்ட 
ஞானம் பற்றிய நுணுக்கப்படி வெண்ட்வெர்த் என்பாரின் மேற் 
பார்வையிலிருந்தது . டவரிலிருந்த சான்றுகளுக்கான பதிவேடு 
களில் துறைமுகங்களும் , கடல்வாணிகத்தில் ஈடுபட்டிருந்த 
கவுன்டிகளும் அரசருக்குப் பயன்படும்படி கப்பல்களைக் கொடுத்து 
உதவ வேண்டி வற்புறுத்திய தொன்மையான 

அரச 
கட்டளைகள் இருந்தன . 64 இத்தகைய முன் நிகழ்ச்சிகளை மாதிரி 
யாகக் கொண்டு நொய் ( Noy ) அரசாங்க வருமானத்திலிருந்து 
மேலும் அதிகமான பணம் செலவழிக்காத முறையில் பெருங் 
கப்பற்படை யொன்றைத் திரட்டுவதற்கான திட்டத்தைத் தீட்டி 
யிருந்தார் . 1634 ஆம் 

ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 
இலண்டன் துறைமுகத்திற்கும் ஏனைய துறைமுகங்களுக்கும் 
அவற்றின் அதிகாரிகளான மாஜிஸ்டிரேட்கள் அத்துறை 
முகங்கள் குறிப்பிட்ட டன்னேஜ், கொள் அளவு கொண்ட சில 
போர்க்கப்பல்களைக் கொடுக்க வேண்டுமென ஆணைகள் பிறப் 
பிக்கப்பட்டன . அப் போர்க்கப்பல்கள் மார்ச் மாதம் 1 ஆம் 
தேதியன்று போர்ட்ஸ்மத் துறைமுகத்தில் ஆயத்தமாக இருக்க 
வேண்டுமென்றும் , அத்தகைய கப்பல்களை ஆயத்தப்படுத்தித் 
தயார் செய்யவும் , அக்கப்பல்களுக்கும் , அதற்கான மாலுமி 
களுக்கும் ஆறுமாத காலத்திற்கு உதவவும் தேவையான 
பொருளை அத்துறைமுக நகரங்கள் அனைத்திலும் வாழும் மக்க 
ளிடம் , அவர்களுடைய பொருள் - வசதிக்கேற்ப அவர்களிடம் 


42 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


பொருள் வாங்க , அதற்கான மதிப்பீட்டைப்போடவும் அதிகாரம் 
கொடுக்கப்பட்டது.67 


இலண்டன் மா நகரமும் ஏனைய சில நகரங்களும் கண்டனங் 
களைத் தெரிவித்திருந்த போதிலும் , பழைய மதிப்பின் புதிய 
ஆணையைச் செயல்படுத்தி மதிப்பீட்டின்படி தங்களுடைய 
பங்கைக் கொடுக்க மறுத்த நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் . 
இவ்வித சோதனை தாற்காலிகமான வெற்றியைக் கொடுத்தது . 
தம்முடைய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக வந்திருந்த வெனீஷிய 
தூதுவர் , இவ்வகையாகத்தான் மிக முக்கியமான இவ்விஷயம் 
தொடங்கி முடிவுற்றது . நாட்டின் சட்ட திட்டங்களைப் பெரும் 
பாலும் மீறாதவகையில் இது இருந்தபோதிலும் , -சிலர் இது 
மீறுவதாகவே கருதினர் - அது நிச்சயமாகப் பழக்கத்திற்கும் , இது 
நாள் வரை கடைப்பிடித்து வந்த முறைகளுக்கும் ஒவ்வாத 
தா கும் என்று எழுதினார் .68 செயல் ரூபத்தில் பார்க்கும்போது 
கப்பற்பணத்தை வசூலித்ததானது வரி யொன்றைப் போட்டது 
போன்றே கருதப்பட்டது . ஆணைகளில் குறிப்பிடப்பட்டபடி 
கட்டப்படவேண்டிய கப்பல்களின் அளவு மிகப் பெரியதாக இருந் 
தமையால் ( இலண்டனைத் தவிர ) நாட்டில் இருந்த எந்த வொரு 
துறைமுகத்தாலும் முன்னர்க் கப்பல்களாகக் கட்டித் தந்தபடி 
இப்போது முடியாத நிலையில் இருந்தது . எனவே கப்பல்களுக்கு 
மாறாக இவ்வளவு பணம் கொடுக்கவேண்டும் என்னும் நிர்ப்பந் 
தத்தில் சென்று முடிந்தது அக் கோரிக்கை . அதற்கு ஆதரவாக 
முன் நிகழ்வுகள் இருந்தபோதிலும் , மேற்கூறிய கோரிக்கையின் 
சாரத்தைக் காணும்போது , அது தெளிவாக உரிமை மனுவை 
மீறுவதாக இருந்தது . சார்லஸ் இரகசிய ஒப்பந்தம் ஒன்றைச் 
செய்துகொள்ளத் தீர்மானித்து அதற்கான பேச்சுவார்த்தைகளில் 
இறங்கி , கப்பற்படையொன்றைத் தயாரிப்பதில் முனைந்திருந்தார் 
என்பது இப்போது தெரியவந்தது . டச்சுக்குடியரசைக் கவிழ்த்து , 
அந்நாட்டை ஸ்பெயினும் இங்கிலாந்தும் தமக்குள் பங்கிட்டுக் 
கொள்ள வேண்டுமென்பதே அதன் இறுதி நோக்கமாகும் .89 
ஆனால் கப்பற்படை நிலை நாட்ட வேண்டியதற்கான உண்மை 
யான அடிப்படை என்றதைச் சாக்காக வைத்து , நாட்டு மக்க 
ளையும் , ஏன் அவருடைய சொந்தக் கவுன்சில் சபையையும் 
ஏமாற்றி , இங்கிலாந்து , அயர்லாந்துக் கடற்கரைகளைத் தாக்கும் 
வல்லமை கொண்டிருந்த அல்ஜீரிய கடற் கொள்ளைக்காரர்களின் 
கொள்ளைகளை நிறுத்தி அவர்களை அடக்கவும் , அத்தருணத்தில் 
வலிமை வாய்ந்த கப்பற்படையொன்று அவசியத் தேவை 
என்பதை 

உணர்ந்த அரசர் அதற்காக முயன்றார் . இதைப் 
போன்றே டச்சுக்காரர்களும் இங்கிலாந்தின் கப்பற்படையின் 


முதலாம் சார்லஸ் : ...... கூட்டம் வரை 


43 


பலவீனத்தைப் பயன்படுத்திக்கொண்டு குறுகிய கடல்களில் 
ஆங்கில அரசுக்கிருந்த தொன்மையான உரிமையை ஏற்றுக் 
கொள்ள மறுத்து வாதாடினர் .70 எனவே சார்லஸ் கப்பற்படை 
யொன்றைத் தயாரிக்க முனைந்தார் . 


அரசரின் 


கப்பற்பணம் வசூலிக்க வேண்டிய வழிவகைகளுக்கான 
கருத்தைக் கூறி முடித்த சில நாட்களில் நொய் ( Noy ) இறந்து , 
போனார் . ஆனால் அரசாங்கக் காவல் பிரபுவான காவெண்ட்ரி 
என்பார் மூலதிட்டத்தைத் திருத்தி முன்னேற்றித் துறைமுகப் 
பட்டினங்களிலிருந்து நாடு முழுமைக்கும் அவ்வாணை பரப்பப்பட 
வேண்டுமென அறிவுறுத்தினார் . [ அதாவது முன்னர்த் துறைமுகப் 
பட்டினங்கள் மட்டும் கப்பற்பணம் கொடுத்தால் போதும் 
என்றிருந்ததை மாற்றி , நாடுமுழுவதும் கப்பற்பணம் கொடுக்க 
வேண்டுமெனத் திருத்தப்பட்டது . ) இவ்வரி வெறுங் கப்பற் 
படையை மட்டும் பெருக்கி உதவுவதற்காகவன்று . ஆனால் 
அது அடிமட்டத்தைக் காணமுடியாத நீரூற்றைப் போன்றும் , 
களஞ்சியம் போன்றும் இருக்கவேண்டுவதுடன் , 

எல்லாக் 
காலங்களுக்கும் வற்றாத தேவையைப் பூர்த்தி செய்வதாக 
இருக்கவேண்டும் என்பதைக் கிளாரண்டன் ஒப்புக் கொள் 
கிறார் . 11 அதன்படி , அரச ஆணைகள் இங்கிலாந்து வேல்ஸ் 
ஆகிய பகுதிகளிலிருந்த ஒவ்வொரு 

ஒவ்வொரு கவுண்டியின் ஷெரீப் 
என்ற 

அரசப் பிரதிநிதிக்கும் அனுப்பப்பட்டன. 
பயன்படும் பணிக்காக அவர் குறிப்பிட்ட டன்னேஜ் கொள் 
அளவு கொண்ட போர்க் கப்பல் ஒன்றை ஆயுத 

பாணியாக , 
எல்லாத் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வண்ணம் 
கொடுத்து தவ வேண்டுமென்று கட்டளை விடப்பட்டது . ஆனால் 
உண்மையில் அரசருக்குக் கப்பல்கள் அப்போது தேவைப்பட 
வில்லை . 

ஷெரீப்புக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு 
ஆணையுடனும் வேறு அறிவிப்புகளும் அனுப்பப்பட்டன . 
அதன்படி , அவர் கப்பலுக்குப் பதிலாக , தம்முடைய கவுன்டியில் 
குறிப்பிட்டத் தொகையை வசூல் செய்து , மேன்மைதங்கிய 
அரசரின் உபயோகத்திற்காக அப்பணத்தைக் கப்பற்படையின் 
பொருளாளருக் குச் சேர்ப்பிக்க வேண்டு மென்றும் , அப் பணம் 
கட்டாய முறையில் வசூல் செய்யப்பட வேண்டுமென்று குறிப்பு 
களும் இருந்தன . கப்பற்பண வசூல் நாடுமுழுவதிலும் பலத்த 
எதிர்ப்பை மூட்டிவிட்டது . பிலாக்ஸ் ஹாம் , ஆக்ஸ்போர்ட்ஷயர் 
போன்ற நூற்றுச் சபைகளின் முக்கிய கான்ஸ்டபில்கள் என்னும் 
அதிகாரிகள் கவுன்டியின் ஷெரீப்பிடமிருந்து வந்த ஆணையின்படி 
மதிப்பீட்டைச் செய்யவேண்டுமென் 

செய்யவேண்டுமென்ற வினாவிற்குப் பதிலளிக் 
கையில் அவர்களுக்கு எந்தவொரு மனிதனிடமும் மதிப் 


எனவே 


44 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


* 


பணம் 


பீட்டையோ வரியையோ கேட்கும் அதிகாரம் இல்லை என்றும் , 
அவர்களுக்கு வந்த ஆணையும் அவர்களுக்கு 

அத்தகைய 
அதிகாரம் ஒன்றையும் கொடுப்பதாகத் தாங்கள் கருதவில்லை 
என்றும் பதில் கொடுத்தனர் . இறுதியாக , ஷெரீப் தாமே 
மதிப்பீடு போட வேண்டியவரானார் . எஸ்ஸெக்ஸ் , டெவன்ஷயர் 
போன்ற இடங்களிலும் இதுபோன்ற தொந்தரவுகள் நிகழ்ந்தன . 
சில விடங்களில் திருச்சபை வார்டன்கள் , மேற்பார்வை 
யாளர்கள் 

போன்ற அதிகாரம் வகிப்பவர்கள் தங்களுடைய 
கணக்குப் புத்தகங்களைக் கொண்டுவந்து காட்ட , முழுவதும் 
மறுத்துவிட்டார்கள் . 

கொடுக்க முடியாது 

போன 
வர்களின் கால் நடைகளைப் பணத்திற்கு மாறாகக் கைப்பற்றிய 
போது , அக்கால் நடைகளை விலை கொடுத்து 

வாங்குவார் 
யாரும் தென்படவில்லை . அப்படிப்பட்ட சமயத்தில் அக்கால் 
நடைகளை 

அரசருடைய அதிகாரிகள் விற்றுக்கொள்ளும் 
வழியாக அவற்றை இலண்டனுக்கு அனுப்பவேண்டு மெனக் 
கவுன் சில் சபை வழிகாட்டவேண்டிய அவசியமும் ஏற்பட்டது .72 

ஏற்கெனவே டன்னேஜ் , பவுண்டேஜ் வரிகளை எதிர்த்தற் 
காகத் தண்டனை அனுபவித்தவரான ரிச்சர்ட் சேம்பர்ஸ் என்னும் 
இலண்டன் வணிகர் ஒருவர் , அவர் கட்டவேண்டுமென மதிப் 
பீடு செய்யப்பட்டு மேயரின் கட்டளைக் கெதிராகப் பணம் கட்ட 
மறுத்ததற்காகச் சிறை செய்யப்பட்டபோது ,, அவர் அரச 
மன்றத்தில் வழக்குத் தொடுத்தார் . பிரதிவாதி அரசருடைய 
ஆணை விஷேச உரிமை உடையதென்பதற் கெதிராக வாதா 
டினார் . நீதிபதிகள் இப்பிரச்சினையின் வாதாடக்கூடிய உரிமை 
யைக் கூட ஏற்க மறுத்துவிட்டார்கள் . அவர்களில் ஒருவரான 
பர்க்லி என்பார் , சட்ட நீதி என்றும் அரசாங்கநீதி என்றும் 
இருப்பதாகவும் , சட்ட நீதியாகச் செய்ய முடியாதவற்றை 
அரசாங்க நீதியின்படி செய்யமுடியும் என்றும் அறிவித்தார் .1 3 


அதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட ஆணை எங்ஙனம் நாட்டு 
மக்களைப் பாதித்ததோ , அதே போன்று கப்பற் பணத்திற்காக 
விடப்பட்ட மூன்றாவது ஆணையும் நாடு முழுமையையும் ஆட் 
கொண்டது . அதன்படி கப்பற்பணம் வசூலிப்பது திடீரென்று 
ஏற்பட்ட அவசர நிலைமையால் நாட்டின் பாதுகாப்பிற்காக 
வசூலிக்கப்படும் வழிமுறை அல்ல என்பது இதனால் மிகத் தெளி 
வாகத் தெரிந்துவிட்டது . புதியதாகச் செயல்படுத்தப்பட்ட 
இதை நிலையாக வசூலிக்கப்பட வேண்டிய வரியாகக் கொள்ள 
வேண்டுமென்பது அரசரின் விருப்பமாக இருந்தது . இதை 
அவர் தம்மிஷ்டப் படியும் , நாட்டு மக்களின் அனுமதியின்றியும் 
வசூலிக்கவும் அரசர் விரும்பினார் . இது நாள் வரை குறிப்பிட்ட 


முதலாம் சார்லஸ் : ....... கூட்டம் வரை 


45 


74 


பகுதிகளில் மட்டும் இவ்வாணைகளுக் கெதிராகக் கிளம்பிய 
எதிர்ப்பு , இப்போது நாடு முழுவதற்கும் பொதுவான பிரச்சினை 
போன்றானதுடன் , உயர்ந்த பதவியிலும் , ஐயமற்ற விசுவாசத் 
தையும் கொண்ட பெருமக்களாலும் இப்பிரச்சினை கைக் கொள்ளப் 
பட்டது . அரசரின் முன்னாள் ஊழியரான ( ஹென்றி டான்வர்ஸ் 
என்னும் ) டான் பி பிரபு நாட்டிலுள்ள குடிமக்கள் அனைவருடைய 
மனக் குறைக்கும் அரசர் ஆளாகவேண்டியிருக்கும் என்று 
எச்சரித்தார் . புதுவரிகள் மூலம் பணம் 

வசூலிப்பதானது 
‘ இங்கிலாந்தின் அடிப்படைச் சட்டங்களுக்கு எதிரானது 
என்றும் , தங்கள் முன்னோர்களும் தாங்களும் இது நாள் வரை 
அனுபவித்து வந்த தனிச்சிறப்புரிமைகளுக்கும் எதிரானது 
என்றும் அவர் கூறினார் . பணம் கொடுப்பதை அவர்கள் குறை 
கூறவில்லை என்றும் , ஆனால் பணம் வசூலிக்கப்படும் வழிமுறை 
யைத் தான் அவர்கள் 

குறை கூறுவதாகவும் கூறினார்கள் . 
பாராளுமன்றத்தைத் திரும்பவும் கூட்டுவதன் மூலமே அரசர் தம் 
குடிமக்களைத் திருப்திப்படுத்த முடியும் . 15 (ராபர்ட் ரிச் எனப் 
படும் ) வார்விக் பிரபு மிகத் தெளிவான மொழியில் அரசருக்குக் 
கடிதம் எழுதியதுடன் , பிரபுக்களில் பலர் அரசருக்கு மறுப்புரை 
யொன்றையும் எழுதினர் . எனினும் அம்மறுப்புரை அரசரிடம் 
உண்மையில் சமர்ப்பிக்கப்பட்டதாகத் தெரியவில்லை . 76 ஆனால் 
சார்லஸ் மன்னரோ பாராளுமன்றத்தைக் கூட்டவோ அல்லது 
வெறுக்கத்தகுந்த இவ்வரியை வசூலிக்காமல் இருக்க வோ 
விழையவில்லை . 

அவருக்கு ஆண்டொன்றுக்கு 
2,00,000 பவுன்களை வருமானமாகக் கொடுத்தது . மக்கள் 
முணுமுணுத்தனர் . ஆனால் அரசரின் அதிகார போதைக்குப் 
பணிந்து வரி கொடுக்கவேண்டிய வராயினர் . நீதிமன்றங்களில் 
வரிவாங்கும் உரிமையில் உள்ள சட்ட நியாயத்தைக் கேள்வி 
கேட்டும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன . 

ஆனால் 
அரசரோ எப்போதும் ஏதாவது சாக்குபோக்குக் காட்டி விவாதத் 
தைத் தவிர்த்துக் கொண்டார் . 


இவ்வரி 


எனினும் இப்பிரச்சினையின் சட்ட நியாயத்தை அரசாங்கம் 
புறக்கணிக்கவில்லை . அரசாங்கம் நீதிபதிகளிடம் கீழ்க்காணும் 
வினாக்களைச் சமர்ப்பித்தது :-( 1 ) ‘ நாட்டின் நலனும் பாது 
காப்பும் பொதுவாகக் கருதப்படும்போது , நாடு முழுவதும் 
ஆபத்தில் ஆழ்ந்துள்ள போது , அரசர் , இங்கிலாந்தின் பெரும் 
அரச முத்திரையிட்ட ஆணைகளை விடுத்து , நம் நாட்டின் எல்லாக் 
குடிமக்களையும் , குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கப்பல்களையும் , 
அதற்கான மாலுமிகளையும் , அவர்களுக்கான உணவுப் பொருள் 
களையும் , தளவாடங்களையும் கொடுக்கவேண்டிக் கட்டளையிடும் 


46 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


அதிகாரம் , நமக்கு அவசியம் என்று கருதும் காலம் வரையில் 
அத்தகைய ஆபத்திலிருந்தும் தொந்தரவிலிருந்தும் நாட்டைக் 
காப்பாற்றிப் பாதுகாக்கும் உரிமை அரசருக்கு உண்டா ? 
அவர்கள் கொடுக்க மறுத்தாலோ அல்லது எதிர்ப்புத் தெரி 
வித்தாலோ சட்டப்படி அவர்களைக் கட்டாயப்படுத்த முடியுமா ? 
( 2 ) அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அத்தகைய ஆபத்தையும் , 
அதைத் தடுத்து நிறுத்துவதற்கான வழிவகைகளையும் , எப்போது , 
எப்படித் திரட்டவேண்டும் என்னும் அதிகாரம் அரசருக்கு மட்டும் 
இருக்கிறதா ? நீதிபதிகள் ( குரூக் , ஹட்டன் என்பவர்களைத் 
தவிர , அவர்களும் , பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்ப்பு நீதி 
மன்றம் முழுவதின் தீர்ப்பாகும் என்பதைக் கொள்கையளவில் 
அங்கீகரித்தனர் ) மேற்கூறிய இரு வினாக்களுக்கும் அரசரின் தனிச் 
சிறப்பதிகாரத்திற்கு ஆதரவாகப் பதில் விடுத்தனர் . இந்த நீதி 
மன்றத் தீர்ப்பை மிஞ்சிய கருத்தை அரச ஆணையின்படி 
1637 ஆம் ஆண்டு பிப்ரவரி 7 ஆம் நாள் நட்சத்திர நீதி 
மன்றத்தில் படிக்கப்பட்டும் வெஸ்ட்மினிஸ்டரில் இருந்த எல்லா 
நீதிமன்றங்களில் பதிவும் செய்யப்பட்டன 77 . 

நீதிபதிகளுக்கு அனுப்பிய வினாக்களுடன் சார்லஸ் அதனை 
அறிமுகப்படுத்தும் கடிதம் ஒன்றையும் இணைத்திருந்தார் . 
அதில் அவர் வேடிக்கையான கருத்து ஒன்றை வெளியிட்டிருந் 
தார் . அதன்படி நீதிபதிகளுடைய கருத்தைப் பிரசுரித்து வெளி 
யிடுவது பொது மக்களுக்கு உடனடியானதும் அதிகார பூர்வ 
மானதம் ஆன வழிகாட்டு தலைக் கொடுக்குமென்று கூறினார் . 
அதனால் பொதுமக்கள் கப்பற்பணம் வசூலிக்கப்படுவதன் நேர் 
மையை எதிர்த்துத் தனிப்பட்ட வழக்குகளைப் போடுவதன் செலவி 
லிருந்தும் , அவ்விசாரணையால் நேரிடும் கால தாமதத்திலிருந்தும் 
காப்பாற்றப்படுவர் என்றும் குறிப்பிட்டிருந்தார் . சார்லஸ் அமைத் 
திருந்த நிர்வாக ஆட்சியாலும் , சமாதான அரசாங்கத்தாலும் 
அத்தகைய கருத்து நிச்சயமாக உண்மை போல் தோற்ற மளிப்ப 
தாய் இருந்தது . ஆனால் அத்துடன் வேறு பலர் அரசாங்கத்தின் 
நடவடிக்கையை நீதிமன்றத்தில் விசாரணை செய்து சோதிக்கும் 
உரிமை பொதுச்சட்டப்படி இருக்கிறது என்று விடாப்பிடியாய் 
நின்றனர் . அத்தகைய பொருத்தமான வழக்குகள் வரும்போது 
அவற்றை விசாரிப்பது முறை என்பது அவர்களுடைய கருத் 
தாகும் . அதற்கான வாதங்களைத் தாங்களே கொணர்ந்து , 
அதன் மூலம் சட்ட அதிகாரிகள் பொது வாக்கு வா தங்களைத் 
தாங்களே கேட்க வேண்டி வற்புறுத்தப்படவேண்டும் என்று 
கருதினார்கள் . 

ஹாம்ப்டன் என்பாரின் வழக்கு : இந்தப் போட்டியை நீண்ட 
நாள் தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டது . 1637 ஆம் ஆண்டில் 


முதலாம் சார்லஸ் : 


...... கூட்டம் 


வரை 


47 


பண்டைக் குடும்பத்தில் தோன்றிய பெருங்குடிமகனும் , பக்கிங் 
ஹாம் ஷயரில் பெருமளவு நிலபுலங்களைக் 

கொண்டிருந்த 
வருமான ஜான் ஹாம்ப்டன் என்பார் சட்ட முறைப்படி தமக்குச் 
சாதகமான முறையில் நீதிமன்றத் தீர்ப்பொன்றைப் பெறுவதில் 
வெற்றி கண்டார் . அவருடைய நிலத்திற்கான பங்காக அவர் 
20 ஷில்லிங்குகள் கட்ட வேண்டுமென மதிப்பீடு செய்யப் 
பட்டதை எதிர்த்து அத்தொகையைக் கட்ட மறுத்ததன் பேரில் , 78 
கருவூல மன்றத்தில் அவர் மீது வழக்குத் தொடரப்பட்டது . 
அதன் பொருட்டு அவர் நீதிமன்றம் சென்று அரச ஆணை சட்டப் 
படி போதுமானதாகாது என்று தடை கூறினார் . இதுநாள் வரை 
அது 

பொதுமக்களின் சொற்பொழிவுகளாலோ அல்லது 
நாட்டின் புகழினாலோ வந்ததைவிட அவருடைய சொந்த நாடு 
என்ற புகழ் மட்டும் இருந்தது ; ஆனால் அவரே எல்லாரும் 
விவாதம் செய்யுமளவுக்கு அதனை வளர்த்துவிட்டார் . ஒவ்வொரு 
மனிதனும் யார் , அவனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதைக் 
கேட்டதுடன் , தன் சொந்தக் கருத்துப்படியே , நாட்டின் சுதந் 
திரத்தையும் சொத்தையும் ஆதரிப்பதெனச் சிந்தித்தனர் என்று 
கிளாரண்டன் கூறுகிறார் .79 நீதிபதிகளின் தீர்ப்பை நம்பிக்கை 
யுடன் அரசர் எதிர்பார்த்திருந்தார் . 


இப் பெரும் வழக்கு , கருவூல மன்றத்தில் விவாதிக்கப்பட்ட 
இவ்வழக்கு விசாரணை பன்னிரண்டு நாட்கள் தொடர்ந்து நடை 
பெற்றபோது , ஹாம்ப்டனின் சார்பாகப் பெயர்பெற்ற ஆலிவர் 
செயின்ட் ஜான் என்பாரும் ராபர்ட் ஹால்போர்ன் என்பாரும் 
வழக்குரைஞர்களாகவும் , அரசரின் சார்பாக , அட்டர்னி ஜெனரல் 
பாங்க்ஸ் என்பாரும் சொலிஸிட்டார் ஜெனரல் லிட்டில்டனும் 
வழக்குரைஞர்களாக வாதாடினார்கள் . ஹாம்ப்டனின் சார்பாகக் 
கீழ்க்கண்டவை நிலைநாட்டப் பெற்றன : 


( 1 ) கடற்படை மூலமாகவோ 

அல்லது தரைப்படை 
மூலமாகவோ 

நாட்டைப் பாதுகாக்கத் தெரிந்ததும் சந்தேக 
மற்றதுமான சில முறைகளில் இங்கிலாந்தின் சட்டமும் அரசியல் 
அமைப்புத் திட்டமும் வழிவகை செய்திருக்கின்றன . ( அ ) நிலச் 
சொந்தக்காரர்களின் பாதுகாப்பில் வரையறை செய்யப்பட்ட , 
பணிக்கான , நாட்டின் பெரும்பாலான பகுதி , இராணுவத்திற்காக 
நிலவரி கொடுக்கக் கடமைப் பட்டுள்ளது . சிங்க் துறைமுகங் 
களும் ( Cinque Ports ) , அத்துடன் இதர சில நகரங்களும் ஒத்த 
தன்மை உடைய வரிகளைக் கொடுக்க வேண்டுமென்பது , அவர் 
அனுபவிக்கும் சிறப்பான தனிச்சிறப்புரிமைகளுக்குக் கைம்மாறாகக் 
குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கப்பல்களையோ அல்லது மனிதர் 


48 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


களையோ 

கொடுக்கக் கடமைப்பட்டவை . ( ஆ) நாட்டின் 
பாதுகாப்பிற்காகக் கடற்படைகளையும் தரைப்படைகளையும் இத்த 
கைய பணிகளுக்குக் கொடுப்பதுடன் கூட , தனிச்சிறப்பதிகாரத் 
தின்படி அரசருக்கு வரும் பொருள்களும் , படைமானிய நிலங் 
களிலிருந்து கிடைக்கும் இலாபங்களும் , அரசரின் உரிமை என்ற 
அடிப்படையில் பெறப்படும் ஏனைய பல்வேறு வருவாய்களும் 
பொதுமக்களின் நன்மைக்குப் பயன்படும் வரைக்கும் மட்டுமே 
செல்லுபடியாகத் தக்கது . ( இ ) மேலும் , அரசருக்கு ஆபத்துக் 
காலங்களில் நாட்டைப் பாதுகாப்பதற்காகக் குறிப்பிட்ட 
அளவுக்குத் தேவையான பொருளைப்பெறச் சிறப்பான வழி 
வகைகள் 

கொடுக்கப்பட்டுள்ளன . எடுத்துக் காட்டாக , 
உரோமம் , தோல் ஆகியவற்றின் மீதும் , டன்னேஜ் , பவுண்டேஜ் 
போன்ற சுங்க வரிகளை வசூலிக்க வழி வகைகள் செய்து கொடுக் 
கப்பட்டுள்ளன . தற்காலத்தில் விதிக்கப்பட்டுள்ள வரியின் 
நியாயத்தைக் குறித்து நோக்கும்போது , அது பண்டைக்காலப் 
பழக்க வழக்கங்களிலிருந்து வெகுவாக உயர்த்தப்பட்டிருக்கிறது 
பற்றி செயின்ட் ஜான் தாம் பேச விரும்பவில்லை என்று கூறினார் . 
‘ தமக்குப் பிடித்தமான முறையில் கடல்வாணிகச் சரக்குகளின் 
மீது மேன்மை தங்கிய அரசர் வரி விதிப்பாரானால் , உள் நாட்டு 
கவுன்டிகளின்மீது வரிவிதிக்கப் 

காரணமில்லை ; 
அம்முறையில் அவருக்குச் செய்ய முடியாதபோது , அவரால் வரி 
விதிக்கவும் முடியாது என்று உறுதியாகக் கருதமுடியும் . 


போதுமான 


( 2 ) சாதாரண முறையில் வரும் வருமானங்கள் போது 
மானதல்ல என்று நிருபிக்கப்படும் போது , போதுமான முறை 
யிலும் , சட்டப்படியும் வருமானங்களைப் பெற அரசியல் அமைப்பு 
இடம் தருகிறது . அதாவது பாராளுமன்றம் பொருள் உதவி 
களையும் , மானியங்களையும் வழங்குகிறது . மேற்கூறிய உதவி 
களுக்கும் , மானியங்களுக் கும் இங்கிலாந்தின் அரசர்கள் எல்லாக் 
காலங்களிலும் பெறுவதற்கான பழக்கத்தையும் பெற்றிருக் 
கிறார்கள் . நம்முடைய அரசர்களும் வாங்கிய கடன் தொகை 
களைத் திருப்பித் தருகிறோம் என்ற வாக்குறுதியின் பேரில் பெற்ற 
மானியங்களும் அல்லது தம் குடிமக்கள் கொடுக்கும் பிச்சை 
என்று கருதப்படும் நன்கொடைகளும் பெற்றுள்ளனர் என்ற 
விஷயமானது , அவர்களுக்குப் பொதுவான வரிவிதிப்பை விதிப் 
பதற்கான தனிச்சிறப்பதிகாரம் ஒன்றுமில்லை என்பதை எடுத்துக் 
காட்டும் கூடு தலான நிரூபணங்களாகும் . ஒரு குடிமகனிடத்தில் 
அதைவிட அதிகமாக ஓர் இளவரசனிடத்தில் , கொடை ஒன்றை 
அவருக்கு 

உரிமையில்லாதபோது , கேட்பதும் , பெறுவதும் 
அருமையாகும் . 


முதலாம் சார்லஸ் : ...... கூட்டம் வரை 


49 


( 3 ) சமீபகாலத்தில் அங்கீகரிக்கப்பட்டு முடிந்திருந்த 
உரிமை பனுப்படியும் , ஏனைய நீண்ட தொடர்ச்சியான சட்டங் 
களின்படியும் , வலியுறுத்திக் கூறும் மொழியில் , பாராளு 
மன்றத்தின் சம்மதமில்லாமல் குடிமக்களிடமிருந்து எந்தவொரு 
வரியையும் வசூலிக்கக் கூடாது என்பது மிக உறுதியாகவும் , 
முடிவாகவும் , மறுத்துக் கூறமுடியாத வா தவிவாதங்களாலும் 
நிலை நாட்டப் பெற்றுள்ளன . 


( 4 ) அரசரின் சார்பாகச் சுட்டிக் காட்டப்படுவதாகக் 
கூறப்படும் முன் நிகழ்வுகள் பற்றி , பதிலாகக் கூறுமிடத்துப் 
பெரும்பாலானவையோ அல்லது அவை அனைத்து மோ கடற்கரை 
நகரங்களுக்கும் , துறை முகங்களுக்குமே சார்பு கொண்டவை 
என்றும் ; உண்மையில் உள் நாட்டுக் கவுன்டிகளிலிருந்து வழக்க 
மான , கப்பல்களுக்கு வரி விதித்ததில்லை என்று தென்படுவதாக 
வும் , பதில் கூறப்பட்டது . முன் நிகழ்வுகளைக் காட்டினபோதிலும் , 
பலவகைப்பட்ட சட்டங்களை வைத்துக்கொண்டு அவற்றை 
நிலை நாட்ட முடியாது . உண்மையில் செய்யப்பட்டவை என்ன 
என்பது கேள் வியல்ல ; ஏனென்றால் ஒருபோதும் அனுமதிக்கப் 
படாத பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன . ஆனால் 
செய்யப்பட்டவை ஏதாயிருப்பினும் 

அது 

சட்டப்படி 
செய்யப்படவேண்டும் . சட்டப்படி செய்யப்படாவிட்டால் அது 
எடுத்துக்காட்டாகாது என்பது ஒரு பழமொழி . Judicandum 
est legibus non exemplis . 80 


சரி , 


( 5 ) இறுதியாக , உண்மையான படையெடுப்பு ஏற்பட்ட 
தன் அவசியத் தேவையை ஒப்புக்கொண்ட போதிலும் , அல்லது 
அதனுடைய உடனடியான தோற்றத்திலும் , அரசர் மட்டுமின்றி 
ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சொந்தக்காரர் குறித்து , 
இதர காலங்களில் முழுவதும் சட்டத்திற்கு விநோதமான பல 
விஷயங்களைச் செய்யக்கூடும் என்றும் , இன்றைய விஷயத்தில் 
யாதொரு பயங்கரமான ஆபத்தும் இருப்பதாகத் தெரியவில்லை ; 
உலகத்து எல்லா நாடுகள் போன்று நம் நாடும் அமைதியாக 
இருக்கிறது . ஒரு சில துருக்கிய கடற் கொள்ளைக்காரர்களை 
அடக்குவது அப்படிப்பட்ட உடனடி அபாயங்களில் ஒன்றாகக் 
கருதிப் பாராளுமன்றம் பொருள் வழங்குவதில் காலதாமதம் 
ஏற்படும் என்று கருதுவது மதியீனமாகும் . 


அரசருக்குச் சாதகமான தீர்ப்பு : பன்னிரண்டு நீதிபதிகளும் 
சிந்தித்துத் தீர்ப்புக் கூறச் சில நாட்களை எடுத்துக்கொண்டார்கள் . 
ஒவ்வொரு தடவையும் நான்கு பேராக , மூன்று அடுத்தடுத்த 

ஆ . வ.- 4 


50 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


தவணைகளில் அவர்கள் தங்கள் தீர்ப்பைக் கூறினார்கள் . எழுவர் 
அரசருக்குச் சாதகமாகத் தீர்ப்பளித்தனர் ; ஐவர் ஹாம்டனுக்குச் 
சாதகமாகத் தீர்ப்பளித்தார்கள் . ஹாம்ப்டனுக்கெதிராகப் 
பெரும்பான்மையோரின் தீர்ப்பு ஒரு சிறிதும் இருக்கக் 
கூடாதென்றபடி அத்தீர்ப்பளிக்கப்பட்டது . ஹாம்ப்டனுக்குச் 
சாதகமாகத் தீர்ப்பளித்த ஐவரில் மூவர் பொதுப்படையான 
பிரச்சினையை ஆராயாது வெறும் சட்ட நுணுக்க அடிப்படையி 
லேயே தங்களுடைய தீர்ப்பை வெளியிட்டனர் . அச்சட்ட 
நுணுக்கமும் வினோதமாக இக்குறிப்பிட்ட வழக்கில் இருந்த 
தையே அடிப்படையாகக்கொண்டனர் . ஆனால் குரூக் , ஹட்டன் 
என்ற மற்றிருவரும் ஒரு 

மற்றிருவரும் ஒரு சிறிதும் விட்டுக் கொடுக்காமல் 
அரசரால் கொண்டாப்பட்ட உரிமையைத் துணிச்சலாக ஏற்க 
மறுத்துவிட்டனர் . சர் ஜார்ஜ் குரூக்கின் விரிவானதும் , ஆழ்ந்த 
ஞானம் கொண்டதுமான தீர்ப்பு கீழ்க்காணும் காரணங்களை 
அடிப்படையாகக் கொண்டு கூறப்பட்டது . 


முதலாவதாக , அரசருடைய ஆணை என்ற கட்டளையின் 
பேரில் கவுன்டியிலுள்ள குடிவாழ்மக்களை வருத்திக் கப்பல்களை 
வாங்குவது பாராளுமன்ற அதிகாரமின்றிக் கேட்கப்பட்டதால் 
சட்ட விரோதமானதும் பொதுச்சட்டத்திற்கு முரணான தும் 
ஆகும் என்றும் ; இரண்டாவதாக , பொதுச்சட்டப்படி அது 
சட்டபூர்வமானதாகக் கருதப்பட்டபோதிலும் , இவ்வரச ஆணை 
சட்டவிரோதமானது . ஏனெனில் பாராளுமன்றத்தின் காமன்ஸ் 
சபையாரின் சம்மதமின்றிப் பொதுவான வரிகளை 

வரிகளை விதிப்பது 
பல்வேறு சட்டங்களால் புறக்கணிக்கப்பட்டிருப்பது வெளிப் 
படையாக முரணானது ஆகும் 

என்றும் ; மூன்றாவதாக , 
எந்தவொரு தனிச்சிறப்பதிகாரமோ அல்லது தவிர்க்க முடியாத 
தேவை என்று கூறப்படுவதோ அல்லது ஆபத்தோ முதலான 
வற்றை நிலை நாட்டமுடியவில்லை என்றும் ; நான்காவதாக , 
கடற்கரைத் துறைமுகப் 

துறைமுகப் பட்டினங்களிலிருந்து அத்தகைய 
வரியை வாங்குவது சட்டப்படி நியாயமானதே என்று ஏற்றுக் 
கொண்டாலும் , பக்ஸ் என்ற கவுன்டி போன்ற உள் நாட்டுக் 
கவுன்டிகளிலும் கப்பல்கள் கட்டுவான் வேண்டியும் , மாலுமி 
அவை 

கொடுக்கப்படவேண்டுமென்பதும் சட்ட 
விரோதமாகும் என்பதனுடன் அது பற்றிய முன் நிகழ்ச்சிகளை 
மாதிரிக்காகக் காட்டவும் சான்று ஒன்றும் இல்லை . அதற்கு 
மாறாக , அரசர் சார்பாக வாதாடியவர்கள் இதில் வரிவிதிப்புப் 
பற்றிய பிரச்சினையொன்றுமில்லை என்று வலியுறுத்தி 

இருக் 
கிறார்கள் 

என்றும் , அரசருக்குப் பொருந்துவதான பணி 
யொன்றை நிறைவேற்றுவதற்காகவே வந்ததென்றும் , மேலும் 


களுடன் 


முதலாம் சார்லஸ் : ...... கூட்டம் வரை 


51 


அரச ஆணைகள் பணம் கேட்டதென்றால் , அதற்குக் காரணம் 
அவர் சுமந்த பெரும் பாரத்தை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ள 
வேண்டும் என்பதே காரணமாகும் என்றும் ; அரசருக்குச் 
சாதகமான தீர்ப்பளித்த பல நீதிபதிகள் , எண்ணற்ற சட்டங்கள் 
தடையாகக் குறுக்கே நிற்பதை பெரும்பாலும் தவிர்க்கமுடியாது 
என்பதை உணர்ந்து , 

அரசரின் 

இயற்கையான வரம்பற்ற 
அதிகாரம் என்ற அடிப்படையிலேயே தங்களுடைய தீர்ப்பை 
வெளியிட்டிருப்பதுடன் , அரசரின் பெரும் தனிச் சிறப்பதிகாரத் 
தைப் பாராளுமன்றத்தால் கட்டுப்படுத்தமுடியாது என்ற 
அடிப்படையிலுமே கூறியிருக்கிறார்கள் . ஸ்டூவர்ட் அரசர்கள் 
காலத்தில் பன்முறை அக்கால அரசியல் கலைக்குச் சாதகமாகச் 
சட்டம் தன் உரிமையைக் கைவிட்டுக் கொடுத்தது . கனம் 
நீதிபதி கிராலி என்பார் 

என்பார் கூறியதாவது : பாராளுமன்றத்தின் 
அனுமதியின்றி இவ்வரியை விதிக்கும் உரிமை அரசருக்கு 
இயற்கையான அதிகாரமாகும் ; அரசர் பரம்பரையில் பின்வந்தவர் 
என்ற காரணத்தினால் அரசருக்குடைய தனிப்பெரும் ஆளுமை 
அதிகாரப்படி அவர் அரசராகி இருக்கிறார் . இத்தகைய அரச 
உரிமைகளின்றி உங்களுக்கு எந்தவொரு 

உங்களுக்கு எந்தவொரு அரசரும் இருக்க 
முடியாது . மற்றவர்கள் அடிப்படைச் சட்டம் என்ற பொது 
வாகப் பயன்பட்ட சொற்றொடரை ஆதாரமாகக் காட்டினார்கள் . 
தனிச்சிறப்பதிகாரம் “ அடிப்படையானது " என்பதை நிலை 
நாட்டி அதைத் தெளிவாக அதன் ஆசிரியர்கள் மீது திருப்பி 
விட்டார்கள் . இந்நாட்டின் உருவ அடிப்படையில் உண்டாக்கப் 
பட்டதே இவ்வடிப்படைக் கொள்கை ” என்று திரு ஹால்போர்ன் 
கருதும்போது , இங்கிலாந்தின் அரசர் தம்மிஷ்டப்படி தம் 
குடிமக்களிடமிருந்து வரிகளை விதிக்கலாம் என்பதால் , அவர் 
அப்படிச் செய்வதினின்றும் தடைப்படுத்தப்பட வேண்டு 
மென்றும் , பாராளுமன்றத்தின் பொதுவான சம்மதத்தின் பேரி 
லன்றி அவர் அவர்களிடமிருந்து எதையும் பெறமுடியாது என்று 
கூறுவரானால் , அதில் அவர் முழுதும் தவறு செய்கிறார் என 
வேண்டும் . அரசரைக்கட்டுப்படுத்தும் எத்தகைய கொள்கை 
யையும் சட்டம் ஏற்காது . சட்டமோ வென்றால் அது அரசரின் 
தொன்மை வாய்ந்ததும் , உண்மையான ஊழியன் போன்றது 
மாகும் . தம்முடைய மக்களை ஆட்சி செய்ய அவர் பயன்படுத்தும் 
கருவி அல்லது வழிவகையாக அது இருக்கிறது ; சட்டம்தான் 
அரசர் ( lex was rex ) என்று நான் படித்ததுமில்லை , கேட்டதுமில்லை . 
ஆனால் அரசரே சட்டமென்பது தான் பொதுவானதும் , மிகமிக 
உண்மையானது மாகும் என்று கனம் நீதிபதி பர்க்லி என்பார் 
கூறினார் . மற்றொரு நீதிபதியான வெர்னான் என்பார் , அரசர் 
பொதுமக்களின் நன்மைக்காக , பாராளுமன்றத்தின் எந்தவொரு 
| N15158 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


சட்டம் இருந்தபோதிலும் , நாட்டின் பாதுகாப்புக்காகவும் , 
பத்திரத்தன்மைக்காகவும் , தம் குடிமக்கள் மீது வரிகளை விதிக்க 
லாம் என்றும் , தனிச்சிறப்பதிகாரத்தை இழிவு படுத்தும் எந்த 
வொரு சட்டமும் அரசரைக் கட்டுப்படுத்தாது ; அவசியமேற்படும் 
போது அரசர் எந்தச்சட்டத்தையும் தள்ளிவைத்து விடலாம் . 
என்று கூறினார் . பொது வழக்குகள் நீதிமன்றத்தின் பிரதம 
நீதிபதியான சர்ஜான் ஃபின்ச் என்பார் அதேபோக்கில் கூறிய 
தாவது : அரசரின் அரசுரிமைத் தன்மையைக் கட்டுப்படுத்த 
எந்தவொரு பாராளுமன்றச் சட்டத்தாலும் இயலாது ; குடி 
மக்களைப் பாதுகாத்துவரும் அதிகாரத்தையும் நம்பிக்கையையும் 
எந்தவொரு நாடும் அவரைக் கைப்பற்ற முடியாதோ அல்லது 
தம் குடிமக்கள் அவருக்கு விசுவாசம் தெரிவிப்பதைத் தடுக்க 
முடியாதோ அல்லது அவர்களுடைய சொந்தக்காரர்களும் 
அவரைத் தடுக்க முடியாது ; ஆகையால் நாட்டைப் பாதுகாப் 
பதற்கு அவருக்கு இருக்கும் அரச அதிகாரத்தைப் பறித்துக் 
கொள்வது செல்லுபடியாகாது . தம்முடைய குடிமக்கள் , அவர்க 
ளுடைய நபர்கள் , பொருள்கள் முதலியவற்றின்மீது அரசருக்குக் 
கட்டளையிட உரிமை கிடையாது என்று அரசரைப் பந்தப்படுத்தும் 
பாராளுமன்றச் சட்டங்கள் செல்லுபடியாகாது . அதேபோன்று 
அவர்களுடைய பணத்தைப் பற்றியும்கூட 

அவை கட்டுப் 
படுத்தச் சக்தியற்றவை . ஏனெனில் பாராளுமன்றச் சட்டங்களில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கமுடியாது என்று அவர் கூறினார் . 81 


இத் தீர்ப்பின் விளைவு : தமக்குச் சாதகமாக வந்த சட்டத் 
தீர்ப்பினைக் குறித்து சார்லஸ் மகிழ்ச்சியடையக் காரணம் ஒன்று 
மில்லை . அதன் ஒரே விளைவு ஹாம்ப்டனை இங்கிலாந்தின் மிக 
முக்கியமான மனிதனாக்கியதும் பொதுமக்களின் சீற்றத்தை அது 
வலியுடையதாக்கி மிகப் பரந்த அளவில் விரிவாக்கியது தான் 
எனலாம் . 


மேற்கூறிய தீர்ப்பு வெளியாவதற்கு முன்னர் அரசருக்காக 
வலியுறுத்திப் பெறப்பட்ட ( கப்பற்பணத்தை ) மக்கள் மிகுந்த 
மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டதைப்போன்று இத் தீர்ப்புக் 
கூறினபின் நிலைமை இருக்கவில்லை . தங்களுக்கு அரசர்பால் 
இருக்கும் அன்புக்கு அத்தாட்சியாக அரசருக்கு ஏதாவது 
தொண்டு செய்வதைத் தீர்ப்புக்கு முன்னர் மகிழ்ச்சியுடன் மேற் 
கொண்டிருந்தார்கள் . அப்படிப்பட்ட தொண்டைச் செய்ய 
வேண்டிய நிலையில்லா தபோது கூட மக்கள் அவ்விதம் பணி செய் 
தார்கள் . அரசருக்குப் பணம் தேவைப்படுவது உண்மையானது 
தான் என்று நம்பிக்கொண்டு , அவர் சுமக்கும் சுமை உண்மையில் 


முதலாம் சார்லஸ் : ... கூட்டம் வரை 


53 


என்று 


நியாயமானது தான் 

எண்ணினார்கள் ; 

மற்றவர்கள் 
அரசருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பது முக்கியத்துவம் 
வாய்ந்ததெனக் கருதி , அவர்களுக்கு ஏற்படவிருக்கும் நஷ்டம் 
ஒன்றும் பெரிதாக இல்லா திருந்தமையால் , தங்களுக்குச் சோர்வு 
ஏற்பட்டாலோ அல்லது பணத்தைத் தொடர்ந்து கட்டக் 
கூடாதென்ற விருப்பம் வந்தபோதோ , பாதுகாப்பிற்காகச் 
சட்டத்தை அணுகிக் கொள்ளலாம் ; அல்லது வழி கண்டு 
பிடித்துக் கொள்ளலாம் என்றும் அவர்கள் எல்லோரும் நம்பிக் 
கொண்டிருந்தார்கள் . ஆனால் இதை அவர்கள் நீதி மன்றத்தில் 
உரிமையோடு வேண்டிக் கேட்டப்போது , சட்டமன்ற நீதிபதி 
களால் கண்டுபிடிக்கப் பெற்று , ஏற்றுக் கொள்ளப்பட்டபோது , 
அதன் அடிப்படைகளும் காரணங்களும் அது சட்ட மல்ல என்று 
ஒவ்வொரு வரும் ஆதாரம் 

காட்டவும் இருந்தமையால் , 
அரசருக்குக் - கடமையுணர்வுடனும் , அன்பு காட்டி மகிழும் 
மகிழ்ச்சியையும் இழந்தனர் . தேவைப்பட்டதைக் கேட்டபோது 
கொடுப்பதற்கு மாறாக , தமக்குச் சொந்தமானது என்று எதையும் 
எந்த மனிதனும் கூறாத நிலை வந்தது ; அவர்கள் அதை ஒரு 
நபரின் வழக்காகக் கருதாமல் , நாட்டின்மீது வந்த வழக் 
கென்றும் , அரசர் அவர்கள் மீது விதித்த வரி என்று கருதாமல் 
நீதிபதிகள் விதித்தது என்றும் கொண்டு , பொது நீதியின்படி 
அவர்கள் அதற்கு அடங்கி நடக்கக் கூடாதென்ற , மனச் 
சாட்சியால் கட்டப்பட்டு விட்டதாகவும் அவர்கள் சிந்தித் 
தார்கள் . மனிதர்கள் ஹிம்சை செய்வதை விட அநியாயம் 
செய்வதில் மிகுந்த வெறி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் 
என்ற கருத்து நீண்ட காலத்திற்கு முன்னரே , தூசி டைடஸ் 
என்பவரால் கூறப்பட்டதாகும் . சமமான அந்தஸ்து கொண்ட 
வர்களிடம் இருந்து 

வருவதுபோல் 

இருக்கும் ஒன்றைக் 
கொள்ளை என்று கூறுவோமானால் , மற்றொன்று வலிமை மிகுந்த 
ஒன்றிலிருந்து புறப்பட்டு , தேவையின் பலனாக முடிகிறது என்று 
கூறவேண்டும் என்று அவர் கூறுகிறார் . 

என்று அவர் கூறுகிறார் . எனவே , கவுன்சில் 
சபையில் கப்பற் பணத்தை வசூலிப்பதைச் செயல்படுத்தி 
நடத்தியபோது , எந்தவொரு சக்தியைத் தாங்கள் அனைவரும் 
நம்பக் கடமைப்பட்டவர்கள் 

கருதினார்களோ , அச் 
சக்தியின் வேலை தான் என்றும் எண்ணினார்கள் . அத்தகைய 
முன்யோசனையை இயற்கையாகவே அவர்கள் நம்பினார்கள் . 
உடனடித் தேவையும் பொதுப் பாதுகாப்பும் தூண்டுதலுக்கு 
ஏற்றக் காரணங்களாக இருந்தன ; அரச அதிகாரத்திற்கு 
ஏற்பட்டிருக்கும் அவசர நிலை பிளவைப் பூர்த்தி செய்யும் என்றும் 
அல்லது வேண்டிய பணத்தைக் கொடுப்பதற்கு எதிராகச் சட்டம் 
சக்தியற்றதாகிவிட்டது என்பதால் , அவர்களுக்கு 

அதில் 


என்று 


54 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


வெளிப்படையாக இருக்கும் பயனற்ற நிலை புரியவில்லை . ஆனால் 
நீதிமன்றத்தில் ( எந்தச் சட்டம் அவர்களுக்குப் பட்டத்தையும் , 
அவர்கள் பெற்றிருந்த சொத்தையும் கொடுத்ததோ , ) அந்தக் 
கடுமையான வாசகங்கள் 

சட்ட 

நுணுக்கங்கள் போல் 
தென்பட்டது ; நீதிபதிகள் அரசாங்கச் செயலாளர்கள் போன்று 
கூர்த்த மதியினர் போன்று தென்பட்டார்கள் ; 

அரசாங்க 
மர்மங்களும் அவ்வாறே தென்பட்டது . 

உண்மையான 
விஷயத்தின் அடிப்படையில் வந்த சட்டப்படியான தீர்ப்புக்கு 
விசாரணையோ அன்றி சான்றோ இருக்கவில்லை ; முப்பது 
ஷில்லிங்குகள் கொடுக்கப்படவேண்டுமென்ற பிரச்சினைக்குக் 
காரணம் எதுவும் காட்டப்படவில்லை . ஆனால் நிலம் படைத் 
தோர் அனைவரும் கொடுக்கவேண்டுமென்பதே முடிவாயிற்று . 
எந்தக் கொள்கை கோட்பாட்டையோ அல்லது 

அதைப் 
பிரசாரம் செய்பவர்களையோ எந்தவிதமான கட்டுப்பாட்டிற் 
குள்ளும் நிற்கவேண்டியதற்குக் காரணம் ஏதுமில்லை என்று 
அவர்கள் நம்பினார்கள் . தங்களுடைய சொந்த நிலை குறித்தே 
சிறிதும் மகிழ்ச்சியடையாத 

அவர்கள் , எந்தவொரு 
மாற்றமும் எப்படிப்பட்ட சௌகரியக் குறைவுகளை ஏற்படுத்தும் 
என்பதில் அக்கறை குறைந்தவர்களாக இல்லாமலும் , கவலை 
கொண்டவர்களாக 

இருப்பார்கள் என்பதும் வினோதமான 
தாகும் . 


• அரசரும் அரசாங்கமும் அடைந்த நஷ்டத்தையும் ( இழப் 
பையும் ) தீங்கையும் விவரிக்க முடியாது . நீதிபதிகளை நிந்தித்து 
அவர்களை அபகீர்த்திக்கு ஆளாக்கி , இதுவும் இது போன்ற 
அதிகாரம் பற்றிய செயல்களையும் நிந்திக்கப் பயன்படுத்திக் 
கொண்டார்கள் . சட்டத்தின் கவுரவத்தையும் , மரியாதையையும் 
புகழையும் பாதுகாக்க வழியில்லாமல் போயிற்று . அதைக் 
காக்க ஒழுக்க சீலமும் , கபடமற்ற சிந்தனையும் கொண்ட நீதிபதி 
களால் தான் முடியும் , காமன்ஸ் சபையினர் மிகுந்த கிராக்கி 
கொண்டவர்களாய் இருந்தமையால் , சட்டத்தின்மீது அவர் 
களுக்கிருந்த வெறுப்பின் அடிப்படையில் எந்த பிரச்சினையையும் 
முக்கியமாக மேற்கொள்ள முடியவில்லை . அவ்வெறுப்பு நீதிபதி 
கள் கூறிய அத்தீர்ப்பின் அவதூற்றில் இருந்து வந்தது . பிரபுக்கள் 
சபையினரும் காமன்ஸ் சபையினருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு 
கோபமுற்றவர்களாய் இருந்தார்கள் . இதற்குக் காரணம் எந்த 
நீதிபதிகள் எப்போதும் சட்டத்தின் தேவவாக்கு என்றும் தங்கள் 
கருத்துக்களுக்கும் செயல்களுக்கும் உயர்ந்த வழி காட்டி 
களாகவும் , நடத்திச் செல்வோர்களாகவும் இருந்தார்களோ , 
அப்படிப்பட்ட நீதிபதிகள் அவமரியாதைக்கும் கேலிப்பேச்சுக்கும் 


முதலாம் சார்லஸ் : 


கூட்டம் வரை 


55 


ஆளாக நேர்ந்த விஷயம் பிரபுக்கள் சபையினரையும் கோபத் 
திற்குள்ளாக்கியது . தங்களுடைய முன்னோர்களின் சட்ட 
திட்டங்களிலிருந்தும் , பழக்க வழக்கங்களிலிருந்தும் பின்வாங்கிய 
தற்கு அவர்கள் இப்போது மன்னிப்புக்கோரச் சிந்தித்தார்கள் . 
( அம்முன்னோர்கள் , சட்டத்தைத் திருத்தும்போதும் , உண்டாக் 
கும்போதும் , விஷயங்களையும் , மனிதர்களையும் எடைபோடு 
வதிலும் , தம் பண்டைய பேரறிஞர்களின் அறிவுரைகளையும் , 
தீர்ப்பையும் எப்போதும் பின்பற்றி வந்திருந்தவர்கள் . ) அவர் 
களுக்குத் தெரிந்திருந்தும் அவர்களிடம் கேள்வி கேட்கா தபோது 
அவர்கள் இப்போது மன்னிப்புக் கேட்பதை யாரும் நம்ப 
மாட்டார்கள் . தங்கள் மீது வந்த இந்த நிந்தனை நியாயமானதே 
என்று எண்ணிக்கொண்டு ( அவர்கள் தங்களின் கருணையின் 
காரணமாகப் பொது மக்களின் பகுத்தறிவுக்கான தரத்துடன் 
சட்ட மர்மங்களையும் , கஷ்டங்களையும் அளவிட்டிருப்பதை 
அவர்கள் ஒப்புக் கொண்டார்கள் . ஆனால் அவர்கள் அரசாங்க 
ஞானத்துடன் அதனை விளக்கினார்கள் . ) தாங்களே கற்றுக் 
கொடுத்த லைசென்ஸை தங்கள்மீதே பயன்படுத்துவதையும் , 
அவர்களுக்கு நியாயம் என்று பட்டதே சட்டம் 
தீர்மானிக்க வேண்டுமென்பதையும் , அல்லது அவர்களின் 
சௌகரியத்திற்கு ஏற்ற முறையில் சட்டம் இருக்க வேண்டு 
மென்றும் 

எண்ணினார்கள் . சட்டத்தைக் கடுமையாகவும் , 
சரியாகவும் பாதுகாப்பதில் தங்களுடைய முன்னோர்கள் கடைப் 
பிடித்த எளிமையை இம்மனிதர்கள் காத்திருப்பார்களேயானால் , 
மற்ற மனிதர்கள் அவர்களுடைய வழியைப் பணிவன்புடனும் , 
கடமையுணர்வார்ந்த கீழ்ப்படிதலுடனும் பின்பற்றி இருக்கக் 
கூடும் என்று கருத்துத் தெரிவித்தார்கள் . என்று கிளாரண்டன் 
பிரபு கூறுகிறார் . 82 


என்று 


ஸ்காட்டிய கலகம் : ஹாம்ப்டன் கண்டனத்திற்கு ஆளான 
சிறிது காலத்திற்குள் , ஸ்காட்லாந்தின் திருச்சபை நிலையை 
மாற்றவேண்டுமென்னும் , தறி தலையானதும் மதியற்றதுமான , 
முயற்சியில் சார்லஸ் இறங்கினார் , அந்த இராச்சிய மக்கள் மீது 
அவர்களில் பெரும்பான்மையோர் வெறிபிடித்த வெறுப்புடன் 
நோக்கப்பட்ட பொது வழிபாட்டு நூலைத் திணிக்கவும் அவர் 
முயன்றார் . போற்றப்பட்டுப் பேசப்படும் சாசனம் ஒன்றை 
( 1638 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27 ஆம் நாள் ) தயாரித்துக் 
கையொப்பமிட்டு 83 ஸ்காட்டியர் இறுதியில் தங்களுடைய சமய 
சுதந்திரத்தைப் பேணிப் பாதுகாக்க ஆயுதந் தரித்துப் போரிட் 
டார்கள் . ( 1639 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18 ஆம் நாள் ) 
பெர்விக் என்பார் மானக்கேடான முறையில் செய்து கொண்ட, 


56 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


உடனே 


சமாதானம் , போட்டியைச் சற்று தள்ளிவைத்தது . இரு 
கட்சிகளும் பெரும்பாலும் 

திரும்பவும் போரைத் 
தொடங்குவதற்கான ஆயத்தங்களைத் தயாரித்தனர் . 
அவசர நிலையில் அரசரின் எதேச்சாதிகார ஆட்சியின் உண்மை 
யான கையாலாகாத்தன்மை தெளிவாக வெளியாயிற்று . சட்ட 
விரோதமான முறையில் இதுநாள் வரை அவர் வ சூலித்த 
பொருள்கள் இராணுவம் ஒன்றை ஆதரிக்கப் போதுமானதாக 
இருக்கவில்லை . பதினோராண்டு கொடுங்கோலாட்சி நடத்திய 
பின்னர் , அரசர் , தம் கவுன்சில் சபையின் அறிவுரைக்குப் 
பெருத்தத் தயக்கத்துடன் கீழ்ப்பட வேண்டியவராய் , பாராளு 
மன்றம் கூடுவதற்கான அழைப்பாணைகளை வெளீட்டார் . அப் 
பாராளுமன்றம் 1640 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13 ஆம் நாள் 
கூடியது . 


நான்காம் ( குறுகிய ) பாராளுமன்றம் , ( 1640 ) : அத்தனை 
ஆண்டுகளின் எதேச்சாதிகார தவறான அரசாட்சியைக் கண்ட 
பின் கூடிய காமன்ஸ் சபையினர் , மிகவும் மிதமான கருத்துக் 
களைக் 

கொண்டவர்களாயும் , அரச விசுவாசம் கொண்ட 
கூடுதலாயும் இருந்ததைப் பல்லாண்டுகள் நினைவு கூர்ந்தது 
வியப்பூட்டுவதாகும் . இதை எல்லோரும் ஒப்புக் கொண்டிருந் 
தார்கள் . காமன்ஸ் சபை பொதுவாக அரசரை மகிழ்ச்சியூட்டு 
விக்க வேண்டியும் , அவருக்குத் தொண்டு செய்ய வேண்டும் 
என்ற மிதமிஞ்சிய நோக்குடன் தான் இருந்தார்கள் என்றும் 
கூறும் கிளாரண்டன் , பிறிதோர் இடத்தில் , அவ்விதம் மிகுந்த 
நிதானத்துடனும் , வெறியற்ற மனிதர்கள் அவ்விடத்தில் 
ஒன்றாகக் கூடியிருந்ததை 

எப்போதும் 
கண்டிருக்க முடியாது அல்லது அவர்களில் கெட்ட எண்ணத் 
தோடும் வந்தவர்கள் ஒருவரும் இல்லை 

என்று 

கூறினால் 
மிகையாகாது 

கூறுகிறார் . சார்லஸ் போது 
மானதும் , உடனடியான துமான முறையில் மானியங்கள் வழங்க 
வேண்டுமென்பதை வலியுறுத்தினார் . காமன்ஸ் சபையினர் இவ் 
விஷயத்தில் போதுமான பொருளைக் கொடுத்து உதவ முன் வந்து 
விசுவாசம் 

காட்டினால் , அவர்களுடைய மனக்குறைகளை 
அவரிடம் எடுத்துக் கூறுவதற்குப் போதுமான அளவில் பின்னர் 
நேரம் கொடுப்பதாகவும் சார்லஸ் வாக்குக் கொடுத்தார் . 


போன்று 

வேறு 


> 84 


என்று 


மானியம் 

வழங்குவதற்குமுன் மனக்குறைகளைத் தீர்க்க 
வேண்டும் : பிம் , ஹாம்ப்டன் என்பவர்களால் வழி நடத்தப் 
பட்ட காமன்ஸ் சபையினர் , ஏற்கெனவே அரசர் வெட்கப்படும் 
முறையில் தம் வார்த்தைகளை மீறி நடந்திருப்பதைச் சிந்தை 


முதலாம் சார்லஸ் : ...... கூட்டம் வரை 


57 


கொண்டவராய் , கட்டுக்கட்டாகக் சேர்ந்திருக்கும் தங்கள் மனக் 
குறைகளை மானியம் வழங்குவதற்கு முன் தீர்த்தாலொழியக் 
கொடுக்க முடியாதென்பதில் முழு உறுதி காட்டினார்கள் . கடந்த 
பாராளுமன்றக் கூட்டத்தின் கடைசி நாளன்று சபாநாயகர் 
அரசரின் ஆணையின்படி கேள்வி கேட்பதை அனுமதிக்கக் 
கூடாது என்று விடாப்பிடியாய் இருந்த அவருடைய நடத்தை 
யும் , எலியட் , ஹோல்ஸ் , வேலண்டைன் என்பார்கள் பாராளு 
மன்றத்தில் நடந்து கொண்ட விதத்திற்காக அவர்கள் தண்டிக்கப் 
பட்டுச் சிறையில் அடைக்கப்பட்டதும் , தனிச்சிறப்புரிமைகளைப் 
பறித்ததாகும் என்று அவர்கள் பறைசாற்றினார்கள் . கப்பற்பண 
வழக்கில் ஹாம்ப்டனுக்கெதிராக வந்த 

நடவடிக்கைகளை 
விசாரணை செய்த குழு ஒன்று அது மனக்குறையின்பாற்பட்டதே 
என்று கருத்துத் தெரிவித்திருக்கிறது ; பாராளுமன்றம் கூடாம 
லிருந்த நீண்ட காலத்தில் மேற்கொள்ளப் பெற்றிருந்த பல்வேறு 
வகையான சட்ட விரோத நடவடிக்கைகளையும் விவரமாக 
விவாதித்தார்கள் . சந்தர்ப்பச் சூழ்நிலைகளை நல்ல 

சாக்காக 
வைத்துக்கொண்டு நாம் நிற்கக் கூடாது என்று எட்மண்ட் 
வாலர் என்பவர் கூறினார் . ‘ மேன்மை தங்கிய அரசரின் 
விழைவுகளை மனதிற்கொண்டு அவருடைய ஆசையைப் பூர்த்தி 
செய்யப் பகுத்தறிவுடனும் , நேர்மையுடனும் எந்த அளவுக்குச் 
செய்ய முடியுமோ அந்த அளவுக்குச் செய்வோமாக . நம்முடைய 
உரிமைகளையும் தனிச்சிறப்புரிமை களையும் 

பாதுகாக்க 
வந்துள்ள பழைய சட்டங்களுக்குப் புது 

வேகத்தைக் 
கொடுப்போமாக ; நம்முடைய மக்களுக்குச் சுதந்திரமும் , 
நம் சொத்துக்களை வைத்துக் கொள் வதற்கான 

தகுதி 
யையும் காத்து இந்நாட்டின் அடிப்படையான தும் , அதிமுக் கிய 
மானதுமான 

உரிமைகளை மீண்டும் நிலை நாட்டுவோமாக .. 
இந்நாட்டின் அரசர்கள் எப்போதும் பாராளு மன்றத்தினாலேயே 
ஆளப்பட்டு வந்திருக்கிறார்கள் ...... ஆனால் 

. ஆனால் மேன்மை 
மன்னர்பிரான் இனிமேல் உண்மை எது வென்பதை நம்மிட 
மிருந்து கேட்கவேண்டும் . அரசர் வரம்பற்ற அதிகாரம் படைத்த 
வராகவே இருக்க வேண்டும் என்று எங்களைத் தூண்டிய 
நீதிபதிகளின் தவறுகளை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் 
என்றும் , அவர் செய்யும் எல்லா விஷயங்களையும் அவர் 
இஷ்டப்படி சுதந்திரமாகச் செய்யட்டும் ....... அவர்களுடைய 
அரசர்களின் மனசாட்சியைத் தளர்த்திவிடுவதில் தயாராக 
அவர்கள் இருப்பதால் , நீதிமன்றச் சட்டத்திற்கெதிராக மிகுந்த 
எச்சரிக்கையுடன் நம்முடைய பாதுகாப்பை மேற்கொள்ள 
வேண்டி இந்த நாட்டின் சட்டங்களை மீண்டும் வலியுறுத்தி 
நிலை நாட்டுவோமாக . 58 5 


தங்கிய 


58 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


என்ற 


பிரபுக்கள் சபையுடன் ஆலோசனை செய்யும் குழு : மேற்கூறிய 
குறிக்கோளுடன் , பிரபுக்கள் சபையுடன் கலந்து ஆலோசனை 
செய்வதற்காகக் குழு ஒன்று நியமிக்கப் பெற்றது . பிம் என்பாரின் 
அறிவுரையின் பேரில் 

மனக்குறைகள் 

அடங்கிய 

நீண்ட 
பட்டியலை மூன்று தலைப்புகளில் பிரித்தார்கள் . சமயத்துறையில் 
புகுத்தப்பெறும் திருத்தங்கள் , தனியார் சொத்துகளைப் பறிக்கும் 
படையெடுப்புகள் , பாராளுமன்றத் தனிச்சிறப்புரிமைகளை மீறுதல் 
தலைப்புகளில் 

அவை பிரிக்கப்பட்டன . பொருள் 
கொடுப்பதில் ஏற்பட்ட தாமதத்தைக் கண்டு பொறுக்காதவராய் , 
சார்லஸ் பிரபுக்களைக் குறுக்கிடச் செய்யும் வழியை மேற் 
கொள்ளலானார் . தங்கள் கருத்துப்படி ‘ மானியம் வழங்கு 
வதையே முன்னால் சிந்திக்க வேண்டும் என்றும் , வேறு எந்த 
விஷயத்தையும் எடுத்துக் கொள்ளவேண்டாமென்றும் தீர் 
மானித்து - அவர்கள் மானியம் வழங்க வேண்டுமென 
வாக்களித்தனர் . மேற்படி தீர்மானத்தைக் காமன்ஸ் சபையின 
ருக்கும் கூட்டம் ஒன்றில் தெரிவித்து விட்டனர் . 
தங்களுடைய தனிச் சிறப்புரிமையைப் பறித்ததாகும் என்று 
காமன்ஸ் சபையினர் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றினர் . 
அதைக் கண்ட பிரபுக்கள் சபையினர் , காமன்ஸ் சபைக்கிருக்கும் 
சந்தேகமற்ற உரிமையில் குறுக்கிடவேண்டுமென்ற விருப்பம் 
தங்களுக்கு இருக்கவில்லை என்று மறுத்துப் பதிலளித்தார்கள் . 
அதே நேரத்தில் , மானியம் வழங்கக்கோரும் மசோதாக்கள் 
எல்லாம் 

உங்கள் சபையிலிருந்தே பிறக்க வேண்டும் ; அது 
பிரபுக்கள் சபைக்கு வரும்போது , அவர்கள் ஏற்றுக் கொண்ட 
பின் , அது உங்களுக்குத் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் . 
உங்களுடைய சபாநாயகரால் அது சமர்ப்பிக்கப்பட வேண்டும் 
என்று அவர்கள் ஏற்றுக் கொண்டார்கள் . 86 


இதற்கிடையில் அரசர் காமன்ஸ் சபையினருக்குச் செய்தி 
ஒன்றை 

அனுப்பி , அதில் அவர்கள் தமக்கு பன்னிரண்டு 
மானியங்களை ( ஏறத்தாழ 8,50,000 பவுன்கள் ) மூன்றாண்டுக் 
காலத்திற்குள் வழங்குவதாகச் சம்மதிப்பார்களானால் , கப்பற் 
பணத் தனிச்சிறப்பதிகாரத்தைத் தாம் விட்டுக் கொடுத்து விடுவ 
தாக அறிவித்திருந்தார் . தங்களின் நியாயமான உரிமையென்று 
அவர்களால் கருதப்படுவதை விலைகொடுத்து 

வாங்க 
காமன்ஸ் சபையினர் சம்மதிக்க மறுத்து விட்டனர் . 
நாட்டின் மீது அநியாயமான முறையில் விதிக்கப்பட்ட வரி 
விதிப்பை விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் , 
அதை விலைகொடுத்து வாங்குவதனால் , அது நியாயமானதாகி 
விட்டது என்று அவ்விஷயத்தைக் கருத நேரிடும் . அதை ஒரு 


முதலாம் சார்லஸ் : ........ கூட்டம் வரை 


591 


தனர் . 187 


மனிதனும் தம் இதய பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை . எனவே , 
தீர்ப்பை முதலில் ஆராய்ந்து , எப்பொழுது அது செல்லுபடி 
யாகாது என்று கூறப்படுகிறதோ அப்போது , 

அரசருக்குக் 
கொடுக்கும் பொருள் கொடையாகக் கருதப்படுமே , ஒழிய 
பிரதியுபகாரமாகக் கருதப்படக்கூடாது என்று பலர் அறிவித் 
எனினும் 

அரசருடைய செய்தியை அவருக்கு 
ஆதரவாகக் கவனிக்க எண்ணின ர் 

; காமன்ஸ் சபையினர் 
மானியம் ஒன்றை அரசருக்கு வழங்குவதெனத் தீர்மானிக்கும் 
நேரத்தில் , கொடுக்கப்படும் பொருளின் அளவும் , 

அதை 
எம்முறையில் கொடுப்பது என்பதைப் பின்னர் ஆராய்ந்து 
கொள்ளலாம் என்றும் நினைத்த 

போதில் , 
செயலாளரான சர் ஹென்றி வேன் என்பார் , அரசருடைய 
செய்தியில் குறிப்பிட்ட தொகையை அவர் குறிப்பிட்ட வழியில் 
மானியமாக வழங்காது போனால் , அது ஏற்றுக் கொள்ளப்பட 
மாட்டாது என்று அவர்களிடம் கூறினார் . 


அரசாங்கச் 


கூடி 


பாராளுமன்றம் கலைக்கப்படல் : அதன் விளைவாக விவா 
தத்தைத் தள்ளிப் போடவேண்டிய நிலை ஏற்பட்டது . அடுத்த 
நாள் கோபத்துடன் அரசர் பாராளுமன்றத்தைக் 

கலைத்து 
விட்டார் . அப்பாராளுமன்றம் மூன்று வாரங்களே 
யிருந்தது . பாராளுமன்றத்தைக் கலைத்ததான இச் செய்தி 
நாட்டு மக்கள் அனைவரின் உணர்ச்சிகளைப் பற்றிக் கொண்டதைப் 
போன்று அதைரியமான பெரு நிலை வேறு எப்போதும் ஏற்பட 
டிருக்காது . சிறிது காலத்திற்குப் பின் நிகழ இருந்த வீழ்ச்சியின் 
அறிகுறிகளுக்கான பெரும் துயரங்களை மக்கள் அறியலாயினர் . 
... காமன்ஸ் சபையினர் செய்த குற்றம் என்ன என்பதையும் 
அதற்காக அரசர் அத்தகைய தீர்மானத்தைச் செய்யவேண்டிய 
நிலையைப் பற்றியும் மக்களால் கற்பனை கூடச் செய்ய முடிய 
வில்லை . மேன்மைதங்கிய மன்னர் விரும்பியதையெல்லாம் வெகு 
வாக எதிர்த்து வந்தவர்களின் நோக்கிலும் அற்புதமான அமைதி 
குடிகொண்டிருந்தது என்பதைக் குறிப்பிடவேண்டும் ; அவர் 
களின் 

இதயத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை அவர்களால் 
மறைக்கவும் முடியவில்லை . ஏனென்றால் எதிர்காலத்தில் வர 
இருப்பதைப் போதுமான அளவுக்கு அவர்கள் உணர்ந்திருந் 
தார்கள் . அரசர் சிறிது காலத்திற்குள் மற்றொரு 

பாராளு 
மன்றத்தைக் கூட்ட வேண்டிக் கட்டாயப் படுத்துவார் என்றும் , 

இதுபோன்று ஆழ்ந்த , பாரபட்சமற்ற மனிதர்கள் 
எப்போதும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படமாட்டார்கள் என்றும் 
உறுதியாகவும் அவர்கள் நம்பினார்கள் 588 என்று கிளாரண்டன் 
கூறுகிறார் . 


மீண்டும் 


60 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


மீண்டும் கொடுங்கோலாட்சி : இப்போது சார்லஸ் 

தம் 
முடைய பழைய கொடுங்கோலாட்சி வழிகளுக்கே திரும்ப 
லானார் . கடந்த காமன்ஸ் சபையைச் சார்ந்த பல உறுப்பினர்கள் 
சிறையில் அடைக்கப்பட்டனர் . கட்டாயக் கடன்கள் வலுக் 
கட்டாயமாக விதிக்கப்பட்டன . புதிய முற்றுரிமைப் பொருள்களை 
உண்டாக்கினார் . ஏற்கெனவே இருந்ததைவிடக் கடுமையான 
முறையில் மிகத் தீவிரமாகக் கப்பற்பணம் வசூலிக்கப்பட்டது . 
அரசர் கேட்டபடி கடன் ஒன்றைப் பெற்றுத் தருவதில் அக்கறை 
காட்டவில்லை என்பதற்காக இலண்டனின் மேயரும் , ஷெரீப்பு 
களும் கவுன்சில் சபையின் 

முன் வரவழைக்கப்பட்டனர் . 
ஸ்காட்டியருக்கு எதிராகப் படைதிரட்டி அதற்கான புது 
ஆட்களைச் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்ட அரசர் , அவர் களுக்கு 
ஆகும் துணிமணிச் செலவுகளுக்கும் , போக்குவரத்துச் செல 
விற்குமாக உடைக்கும் போக்குவரத்துக்குமான பணம் என்ற 
பெயரில் 

புது வரியொன்றை 

எல்லா கவுன்டிகளின் மீதும் 
விதித்தார் . 


குருமார்களிடமிருந்து ஆறுவகை மானியங்களைப் பெறும் 
நோக்கத்துடன் , பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட 

பின்னரும் 
சட்டத்திற்கு விரோதமாகத் திருச்சபை மா நாடு தொடர்ந்து 
காணப்பட்டது . அதற்குப் புதுக் கட்டளையொன்றும் பிறப்பிக்கப் 
பெற்று , இச்சைப்படி கூடும் கூட்டங்களை அங்கீகரித்தது . 
திருச்சபைச் சட்டங்களை மாற்றியும் திருத்தியும் அதற்கு 
அதிகாரங்கள் வழங்கப்பட்டன . அதன்படி , புதிதாக வடிக்கப் 
பெற்று செயல்படுத்தப்பட்ட திருச்சபை விதிகள் நாட்டின் 
பெரும்பாலான மக்களின் அரசியல் , சமயம் பற்றிய உணர்ச்சி 
களைப் 

புண்படுத்துவதாக இருந்தன . அதற்கும் 
அத்துடன் அரசர்களின் தெய்விக உரிமைகளை நிலைநாட்டி , 
அதிகாரத்திற்கு எதிராகக் கிளம்பும் பாபத்தைக் கண்டித்து , 
எல்லாத் திருச்சபைக் குருமார்களும் , பல்கலைக் கழகங்களிலிருந்து 
பட்டம் பெறும் எல்லாப் பட்டதாரிகளும் , பள்ளி ஆசிரியர்களும் 
புதிதாக நிலை நாட்டப் பெற்றுள்ள கோட்பாடுகளையும் அரசாங் 
கத்தையும் அங்கீகரிப்பதாகக் கூறும் புதிய உறுதிமொழி 
யொன்றும் நிலைநாட்டப்பட்டது . 8 9 


மேலாக , 


ஸ்காட்டியருக் கெதிராக மேற்கொள்ளப்பட்ட இராணுவ 
நடவடிக்கைகளில் ( போரில் ) சார்லஸ் முழுவதுமான முறை 
யிலும் , மானக்கேடான முறையிலும் தோல்வியுற்றார் . நியூபார்ன் 
ஆன் - டைன் ஆற்றங் கரையில் ஏற்பட்ட தோல்விக்குப்பின் 
ஆங்கிலப்படை மனங்குன்றி , ஒழுக்கச் சீர்குலைவினால் , விசுவாச 


முதலாம் சார்லஸ் : ...... கூட்டம் வரை 


. 


மற்றவர்களாய் யார்க் என்ற 

நகருக்குப் 

பின் வாங்கினர் . 
நார்த்தம்பர்லாந்து , - டர்ஹாம் போன்ற கவுன்டிகளை வெற்றி 
பெற்றவர்களிடம் விட்டுவிட்டு , 

அவர்கள் 

பின்வாங்கினர் . 
கொடுங்கோலாட்சி என்னும் விளையாட்டு இப்போது தலைவிரித் 
தாடியது . சார்லஸ் அவருடைய இறுதிப் பந்தயத்தையும் 
விளையாடித்தோற்றார் . அவருடைய இராணுவம் கலகம் செய்தது . 
அவருடைய கருவூலம் காலியாயிற்று ; அவருடைய மக்கள் 
பாராளுமன்றம் வேண்டுமென்று இரைச்சல் போட்டார்கள் . 
அரசாங்கத்திற்கு எதிராகப் பத்திரங்களும் , மனுக்களும் சமர்ப்பிக் 
கப்பட்டன . மனுதாரர்களை இராணுவச் சட்டத்தின்படி சுட்டு 
எறிய வேண்டுமென்று ஸ்ட்ராபோர்ட் விரும்பினார் ; ஆனால் 
இராணுவ வீரர்கள் அப்படிச் செய்வார்களா ? என்று அரசர் 
சந்தேகப்பட்டார் என்று மெக்காலே கருதுகிறார் .. 


பிரபுக்களின் பெருங் கவுன்சில் : ‘ பிரபுக்களின் பெருங் கவுன்சில் 
ஒன்று யார்க் நகரத்தில் கூட்டப்பட்டது . ஆனால் , அரசர் பிரபுக் 
களைக்கூட நம்பமுடியாத நிலையில் இருந்தார் . ஒவ்வொரு மாறு 
தலின் போதும் அவர் சொல்லொணாத் துயர்ப்பட்டார் ; தட்டிக் 
கழிக்க முயன்றார் ; தடுமாறினார் . புண்படுத்தப்பட்ட தம் மக்களின் 
பிரதிநிதிகளை நேருக்கு நேர் மீண்டும் சந்திப்பதற்குப் பதிலாகப் 
பிறவற்றைச் செய்தார் . இறுதியில் மாற்றம் ஒன்றும் விடப்பட 
வில்லை . ஸ்காட்டியருடன் சமாதானம் செய்துகொண்டு 
பாராளுமன்றம் ஒன்றைக் கூட்டினார். 90 


குறிப்பு 


- 


1 . பாலிங்புரூக் , நூல்கள் ( தொகுப்பு , மாலெட் , 1754 ) , 1,516 . 
2. மெக்காலே , இங்கிலாந்து வரலாறு , i , 72 . 

3. ஹாலம் , i , 376 ; கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , 
V , 364 . 

ரஷ்வாத் , 1 , 194 ; கார்டினரின் ஆவணப் பத்திரங்கள் , 2 . 
5. ரஷ்வர்த் , i , 196 ; பாராளுமன்றம் ஆக்ஸ்போர்டில் கூட 
வேண்டியதாயிற்று . ஏனெனில் லண்டனில் பிளேக் நோய் பரவி 
யிருந்தது . 

6. ஃப்ராஸ்டர் , சர் ஜான் எலியட் 1 , 249 ; cf. கார்டினர் 
எழுதிய இங்கிலாந்து வரலாறு v , 425 n . 

7. அவர்களில் சர் எட்வர்ட்கோக் , சர் ராபர்ட் பிலிப்ஸ் , சர் 
தாமஸ் வெண்ட்வர்த் ( அவர் அரச மன்றக் கட்சிக்கு இன்னும் 


- 


82 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


போகவில்லை ) , சர் பிரான்சிஸ் சேய்மூர் என்பவர்கள் ஆவர் . கோக் 
1621 ஆம் ஆண்டில் சட்டத்தைக் கண்டுபிடித்தார் ( மேலே பக்கம் 
167 ) ; ஹோல்ட்ஸ்வர்த் V , 449 ; எச் . ஹல்ம் , எலிஜபத் காலத்தி 
லிருந்து கிராம்வெல் வரை காமன்ஸ் சபையில் ஷெரிப்புகள் 
என்ற தலைப்பில் நவீன வரலாறு என்ற பத்திரிகையில் 1 , 361 
377 ஆம் பக்கங்களில் காண்க . ஆண்ஸன் , 1 , 84 . 

8. கார்டினர் , ஆவணப் பத்திரங்கள் . 
9. ரஷ்வர்த் , i , 249 . 
10. ரஷ்வர்த் , i , 360-367 . 

11. ரஷ்வர்த் , i , 369 ; கார்டினர் , ஆவணப் பத்திரங்கள் , 
44 , 46 . 

12. கார்டினர் , ‘ ஆவணப் பத்திரங்கள் , 41-45 . 

13. பக்கிங்ஹாமின் மீது கமத்தப்பெற்ற துரோகக் குற்ற 
விசாரணையைக் கார்டினரின் இங்கிலாந்து வரலாறு என்ற 
நூலின் vi , அத்தியாயம் 1viii , ஆவணப் பத்திரங்கள் பக்கங்கள் 
3-45 இலும் காண்க . 
14. இது பற்றிய விவரங்களைக் 

கார்டினரின் , வணப் 
பத்திரங்கள் , 46-57ஆம் பக்கங்களில் காண்க . 

15. டார்னல் என்பாரின் வழக்கு , 3 St. Tr . 1 ; கார்டினர் , ஆவ 
ணப் பத்திரங்கள் , 57-64 ; ‘ இங்கிலாந்து வரலாறு , vi , 213-217 . 
புரூம் என்பாரின் அரசியல் அமைப்புச் சட்டம் ( தொகுப்பு 
டென் மன் ) 158-204 ; ஹோல்ட்ஸ் வர்த் , vi , 34-37 . 

16. மேலே , பக்கம் 309 . 
17. ரஷ்வர்த் , i , 480-484 . 
18 . 

i , 496 . 
19. ரஷ்வர்த் , i , 564 , cf எச் . ஹல்ம் உரிமை மனுவைப் பிரே 
ரிப்பதில் காமன்ஸ் சபையின் கருத்துகள் என்ற 

தலைப்பில் 
ஆங்கில வரலாற்று அறிக்கைக் குறிப்புகள் i , 302 ; நடைமுறை 
விதி பற்றி விவரங்களை இ . ஆர் . அடேர் என்பாரின் உரிமை 
மனு என்ற தலைப்பில் , வரலாறு , v , 99 பக்கங்களைக் காண்க . 

20. ரஷ்வர்த் , i , 567 . 
21. ரஷ்வர்த் , 1 , 568 . 
22. ரஷ்வர்த் , i , 590 . 

23. ஹார்கிரேவ் , MSS , xxxii , இதை ஹாலம் என்பார் தம் 
முடைய ‘ அரசியலமைப்பு வரலாறு , i, 391 ஆம் பக்கத்தில் சுட்டிக் 
காட்டுகிறார் . 


முதலாம் சார்லஸ் : ...... கூட்டம் வரை 


63 


24. ரஷ்வர்த் , i , 598 . 
25. கீழே , பக்கம் 530 . 

26. எப் . எச் . ரெல்ப் என்பாரின் ‘ உரிமை மனு ( 1917 ) 
என்ற நூல் அந்த ஆவணப்பத்திரத்தின் விளக்கமான வரலாறு 
ஆகும் . அதன் முழுவடிவம் இங்கு பின்னால் கொடுக்கப்படுகிறது . 

27. மேலே , பக்கம் 149 . 


28. பாராளுமன்றப் பதிவேடு ii , 238 ஆம் பக்கம் பார்க்க . 
29. முதலாம் ரிச்சர்ட் , 3 , C , 2 . 
30. 9 ஹென்றி . 3 , C. 29 ; மேலே பக்கங்கள் , 80-81 . 


31. 28 எட்வர்ட் . 3 , C , 3 . 


32 , 32 எட்வர்ட் . 3 , C. 18 ; 38 எட்வர்ட் . 3 , சட்டம் 1 , C. 9 ; 
42 எட்வர்ட் . 3 , C. 3 ; 17 ரிச்சர்ட் . 2 , C. 6 , 

33. 31 சார் 2 , C. 1 என்ற சட்டப்படி எந்தவொரு அதிகாரி 
யும் , சிவில் அதிகாரியோ அல்லது இராணுவ அதிகாரியோ அல்லது 
இதர நபர்களோ , நாட்டுக் குடிமக்களின் சம்மதம் இன்றி எந்த 
வொரு 

இராணுவ வீரனுக்கும் தங்க இடமோ , அதற்கான 
செலவை ஏற்கவோ கூடாதென்றும் , எத்தகையதொரு கட்டளை 
யிருந்தாலும் 

சரி 

அக்குடி மக்கள் எந்தவொரு இராணுவ 
வீரனையும் காப்பாற்ற முடியா தென மறுக்கலாம் . உரிமை மனுவின் 
ஷரத்துக்களும் இரண்டாம் சார்லஸின் இந்தச்சட்டமும் இராணுவ 
சட்டத்தினால் ஒவ்வோர் ஆண்டும் இராணுவ வீரர்களைப் பாதுகாப் 
பதற்கெதிராக உள்ளன . இராணுவ 

சட்டம் விடுதிகளிலும் , 
உணவுப் பொருள்கள் விநியோகிக்கும் வீடுகளிலும் இராணுவ 
வீரர்கள் பாதுகாக்கப்படத் தெளிவாக அனுமதி கொடுக்கிறது . 

34. 3 சார் . 1. C 1 , ‘ நாட்டுச்சட்டங்கள் , v , 23 , 24 . 

35. ரஷ்வர்த் , i , 628 ; கார்டினர் , ஆவணப் பத்திரங்கள் 
70-72 ஆம் பக்கங்களில் காண்க . உரிமை மனுவைச் சமர்ப்பித்த 
பின்னர் மேற்கூறிய வரிகளை , முன்னர் எவ்விதமாகவும் சந்தே 
கிக்கும் முறையாக இருந்த போதிலும் , வசூலிப்பது சட்ட விரோத 
மானதென்று அவர்கள் வாதாடினார்கள் . 
36 . 

அவருடைய சொற்பொழிவில் ( கார்டினர் , வணப் 
பத்திரங்கள் , பக்கம் 73 ) இருந்தபோதிலும் , அவருக்குச் சமர்ப்பிக் 
கப்பெறாத கண்டனத்திற்கான வாதங்களுக்கு மறுமொழி கொடுத் 
திருந்தார் . 


. 


84 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


. 


37. உரிமை மனுவில் சுங்க வரிகள் பெயரிட்டுக் கூறப்பட 
வில்லை . இருந்தபோதிலும் , அரசருக்குச் சமர்ப்பிக்கவிருந்ததும் 
ஆனால் , பாராளுமன்றம் கலைக்கப்படாமல் தள்ளிவைக்கப்பட்ட 
காரணத்தால் சமர்ப்பிக்க 

முடியாது தடுக்கப்பட்டதுமான 
கண்டனத்தை காமன்ஸ் சபையினர் தயாரித்தார்களே அதில் , 
உரிமை மனுப்படி 

அவர்களின் சம்மதமின்றி டன்னேஜ் , 
பவுண்டேஜ் வரிகளை வசூலிப்பது சட்டவிரோதமாகும் என்று 
கூறியிருந்தார்கள் - கார்டினர் ‘ ஆவணப் பத்திரங்கள் , 70 ; 
இங்கிலாந்து வரலாறு , vi . 326 தொடர்ந்து மேலே காண்க . 

38. கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , vii , 30 . 
39. மேலே , பக்கம் 197 . 

40. கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , vii , 32 ; இதன் 
பின் தொடர்ச்சியைக் கீழே பக்கம் 375 இல் காண்க . 

41 . கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , vii , 33 . 

42. மேற்கூறியவர் பெருமுயற்சியுள்ள அதிகாரியான அவர் , 
பர்லி பிரபுவினால் பயிற்றுவிக்கப்பட்டவர் . பின்னர் அவர் 
1625 ஆம் ஆண்டில் அரசாங்கச் செயலாளராக ஆனார் . அவரே 
அரசாங்கத்தின் கருத்தை காமன்ஸ் சபையில் எடுத்துரைக்கும் 
பொறுப்பில் இருந்தார் . எனினும் அவருடைய கருத்துகள் 
திறமையற்றவையாய்ப் பயன்படவில்லை . 


43. கார்டினர் , ஆவணப் பத்திரங்கள் , 77 , என்பதிலும் 
அவருடைய இங்கிலாந்து வரலாறு vii , 65 ஆம் பக்கங்களிலும் 
காண்க . அக்காலத்திய சமய நிலையைப்பற்ற சமீபகாலத்தில் 
வெளியாகியுள்ள குறுகிய விளக்கத்தை , காட்ஃபிரி டேவீஸ் 
என்பார் 

எழுதிய தொடக்கக்கால ஸ்டூவர்ட்டுகள் என்ற 
நூலின் , 66-78ஆம் பக்கங்களில் காண்க . 

44. கார்டினர் , ஆவணப் பத்திரங்கள் பக்கம் 75 இலும் 
து வெளியிடப்பெற்றுள்ளது . 
45. கீழே பக்கம் 530 . 

46 , 1629 ஜன வரியில் காமன்ஸ் சபையில் நிறைவேற்றப் 
பட்ட தீர்மானத்தைக் காண்க . இது கார்டினர் என்பாரின் 
இங்கிலாந்து வரலாறு என்ற நூலின் vii , 41 ஆம் பக்கத்தில் 
கூறப்பட்டுள்ளது . 

47. மேலே பக்கம் 373 . 


48. கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , vii , 65 , 66 . 


முதலாம் சார்லஸ் : ...... கூட்டம் வரை 


1 


83-99 - பாராளு 


49. நிகோலஸ் என்பாரின் 1629 ஆம் ஆண்டுப் பாராளு 
மன்றக் - கூட்டத் தொடர்பற்றிய குறிப்புகள் ; 1628-29 ஆம் 
ஆண்டின் உள் நாட்டு விவகாரங்கள் பற்றிய அரசாங்க ஏடுகள் 
பக்கம் 485 , CXxxviii 5,6,7 ; கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , 
vii , 67-76 . 

50. காட்பிரி டே விஸ் என்பாரின் தொடக்கக்கால 
ஸ்டூவர்ட்டுகள் , பக்கம் 42 ; தீர்மானத்தின் முழு வாசகத்தையும் 
கார்டினரின் , ஆவணப் பத்திரங்கள் , பக்கங்கள் , 82-83 காண்க . 
51. கார்டினர் , 

ஆவணப்பத்திரங்கள் , 
மன்றத்திற்கு எதிராக அரசருடைய வழக்கில் ஒரு சிறந்த 
அறிவிப்பு கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , vii , 78 . 

52. ரைமர் , xix , 62 ; ரஷ்வர்த் , ii , 3 . 

53. 3. St. Tr . 294. 1621 ஆம் ஆண்டில் ( சாண்டீஸ் 
வழக்கில் ) ஒவ்வோர் உறுப்பினருக்கும் துரோகக் குற்ற 
விசாரணை , சிறைவாசம் , மானபங்கம் ( பாராளுமன்றத்திலேயே 
கண்டனம் செய்யப்பட்டால் ஒழிய அதைத்தவிர ) செய்யப்படுதல் 
அல்லது சொற்பொழிவாற்றல் , வாதித்தல் அல்லது பாராளு 
மன்றத்தையையோ அல்லது பாராளுமன்ற விவகாரங்களையோ 
பற்றிய எந்தவொரு விஷயமோ அல்லது விஷயங்களையோ 
பேசும் உரிமை உண்டென்று காமன்ஸ் சபையில் அறிவிக்கப் 
பட்டிருந்தது . புரேத்தேரோ, ஆவணப் பத்திரங்கள் , 314. மேலே 
பக்கம் 358 இலும் காண்க . 

54. மேலே , பக்கங்கள் , 248-249 . 

55. சில ஆண்டுகளுக்குப் பின்னர் ( 1632 நவம்பர் 27 ஆம் 
நாள் ) எலியட் சிறையில் காலமானார் ; ஹோல்ஸ் நன்னடத்தை 
ஜாமீன் கொடுத்து , சிறிது காலத்திற்குப் பிறகு விடுதலை செய்யப் 
பட்டார் ; வேலண்டைன் 1640 ஆண்டு குறுகிய பாராளுமன்றக் 
கூட்டம் கூடும்வரை சிறையிலேயே காலம் கழித்தார் . 1641 ஆம் 
ஆண்டில் அரசமன்ற நடவடிக்கைகள் சட்டத்திற்கும் பாராளு 
மன்றத் தனிச்சிறப்புரிமைக்கும் எதிரானவை என்று காமன்ஸ் 
சபையினர் அறிவித்தனர் . 

அறிவித்தனர் . 1667 ஆம் ஆண்டில் , மீட்சிக்குப் 
பின்னர் , அவர்கள் மற்றொரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் . 
‘ எட்டாம் ஹென்றியின் நான்காம் பாராளுமன்றத்தால் நிறை 
வேற்றப்பட்டு , ‘ ரிச்சர்ட் ஸ்ட்ரோர்ட் என்பார் குறித்தச் சட்டம் 
என்று பொதுவாக அழைக்கப்படும் அச்சட்டம் ஒரு பொதுச் 
சட்டம் என்றும் , பாராளுமன்றத்தின் இரு சபைகளைச் சார்ந்த 
ஒவ்வோர் உறுப்பினருக்கும் , எல்லோருக்கும் சட்ட விலக்குரிமை 
அளிக்கிற முறையில் அது விரிவான தாகும் என்றும் , எல்லாப் 
பாராளு மன்றங்களிலும் , எப்படிப்பட்ட மசோதாக்களையும் பற்றிப் 


வ .-5 


66 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


கூறினர் . 


ஜான் 


பேசவோ , விவாதிக்கவோ அல்லது எந்தவொரு விஷயமோ 
அல்லது விஷயங்களோ பாராளுமன்றத்தால் கூடிப் பேசவும் 
ஆராயவும் உரிமை பெற்றதாகும் என்றும் , 

அது 
பாராளுமன்றத்தின் அவசியமான தனிச்சிறப்புரிமைகளையும் 
உரிமைகளையும் தொன்மையான காலத்திலிருந்து காக்கும் 
விளக்கமாக அறிவுறுத்தும் சட்டமாகும் என்றும் 
அதற்குப் பின்னர் அதைத் தொடர்ந்து அவர்கள் சர் 
எலியட் , டென்சில் ஹோல்ஸ் , பெஞ்சமின் வேலண்டைன் ஆகி 
யோருக்கு எதிராக அரச மன்றம் அளித்த தீர்ப்பு , 5 சார்லஸ் [ 1 ] 
சட்டவிரோதமான தீர்ப்பாகும் என்றும் , அது பாராளுமன்றச் 
சுதந்திரத்திற்கும் , தனிச் சிறப்புரிமைக்கும் எதிரானது என்றும் 
தீர்மானித்தனர் . மேற்கூறிய இரண்டு தீர்மானங்களையும் , 
கூட்டம் ஒன்றிற்குப் பிறகு , பிரபுக்களும் ஏற்றுக் கொண்டனர் . 
இறுதியாக , பிழைபட எழுதப்பட்டிருக்கிறது என்ற காரணத் 
தால் பிரபுக்கள் சபையினர் அரச மன்றத் தீர்ப்பை 1668 ஆம் 
ஆண்டு ஏப்ரல் 15 ஆம் நாள் மறுதலையாக மாற்றிவிட்டனர் . 
பிரபுக்கள் சபை ஜர்னல் , xii, 223 ; மே என்பாரின் பாராளுமன்ற 
நடவடிக்கைகள் ( தொகுப்பு 1924 , பக்கம் 107 ) . இத்தனிச் சிறப் 
புரிமை இறுதியாக உரிமை மனுவினால் உறுதி செய்யப் பெற்று , 
அதன் ஒன்பதாவது விதியாக இருக்கிறது . பாராளுமன்றத்தில் 
பேச்சு சுதந்திரமும் , விவாதங்கள் அல்லது நடவடிக்கைகள் 
ஆகியவை பாராளுமன்றத்திற்கு வெளியிலோ , அல்லது நீதி 
மன்றத்திலோ துரோகக் குற்ற விசாரணையாகவோ அல்லது வினா 
வெழுப்புவதன் மூலமோ விசாரிக்கக்கூடாது என்று பெறப் 
பட்டது . ( மேலே பக்கம் 248 ; கீழே , பக்கம் 451 ( பகுதி , 9 ) 

56. 21 & 22 jac . I , C. 3 , S , 9 ; டேனரின் ‘ முதலாம் ஜேம்ஸ் , 
பக்கம் 271-272 . 

57. கலகத்தின் வரலாறு ( தொகுப்பு மேக்ரே ) i , 84 , 85 . 
மேலே , பக்கங்கள் 97-98 . 

58. இந்த அடிப்படையில் சாலிஸ்பரி பிரபுக்கு 20,000 பவுன் 
களும் , வெஸ்ட்மூர்லாந்து பிரபு 19,000 பவுன்களும் , சர்கிறிஸ்டபர் 
ஹாட்டன் 12,000 பவுன்களும் , சர் லூவீஸ் வாட்சன் 4,000 பவுன் 
களும் , ஏனையோர் பலர் சிறு சிறு தொகைகளும் அபராதம் 
விதிக்கப்பெற்றார்கள் - ஸ்ட்ராபோர்ட் கடிதங்கள் , ii , 117. காபட் 
என்பவரின் ‘ பாராளுமன்ற வரலாறு , ii , 642. உண்மையில் 
இவ்வபராதங்கள் செலுத்தப்படவேயில்லை . அரசாங்கக் கருவூலம் 
உண்மையில் 23,000 பவுன்களையே இங்கிலாந்தின் காடுகள் 
அனைத்திலும் இருந்து பெற்றது ; கார்டினர் . இங்கிலாந்து 
வரலாறு , vii , 282 . 


முதலாம் சார்லஸ் : ....... கூட்டம் வரை 


67 


. 


தளளி 


சபை 


59. கிளாரன்டன் , வரலாறு , 1 , 85 . 

60. ரஷ்வர்த் , ii , 803 817 . ஆஸ்பால்டிஸ்டன் சிக்காமல் 
தப்பித்துக் கொண்டார் ; ஆனால் பிஷப்போ 1640 ஆம் ஆண்டில் 
இதர கைதிகள் விடுதலை செய்யப்படும் வரை சிறைப்படுத்தப் 
பட்டார் . வில்லியம்ஸ் மீது இதைவிடக் கடுமையான குற்றச்சாட்டு 
கள் பலவும் இருந்தன ; கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , 
viii , 251-5 . 

61. அரசாங்க விசாரணைகள் , iii , 383 . சியானுடைய 
முறையீடுகளை லெய்ட்டன் ஒரு மனுவாகத் 

விவரித்தெழுதி 
1628 ஆம் 

ஆண்டு பாராளுமன்றம் கலைக்கப்படாமல் 
வைக்கப்படு வதற்குப் பின்னர் எழுதப்பட்டது . பாராளுமன்றத் தின் 
அடுத்த 

கூட்டத்தொடரின்போது , அதைப் பாராளு 
மன்றத்திற்குக் கொண்டுபோக வேண்டுமென்றும் , அதற்காக 
காமன்ஸ் உறுப்பினர்கள் 

பலருடையவும் கொண்ட 
ஐந்நூறு 

கையெழுத்துகள் வாங்கப்பட்டன . பிஷப்புகளை 
அளவற்ற முறையில் அது தாக்கிக் கூறியது . காலஞ்சென்ற 
அரசரிடம் அவர்கள் தம்மிஷ்டப்படி செய்யும் வரம்பற்ற 
சுதந்திரத்தை அளிப்பதாக வாக்குக் கொடுத்திருந்தார்கள் . 
அதற்கு அவர் ஆதரவு தந்தால் அவருடைய அதிகாரத்தைப் 
பயன் படுத்தலாம் என்பது கருத்து . இது உண்மையானதெனக் 
கருத இடமுண்டு. 

. 

உலகில் உள்ள பாவங்கள் அனைத்தையும் 
பெரும்பாலும் அரசரின் வல்லாட்சியை ஆதரிக்கலாம் என்று 
சாட்டப்பட்ட குற்றத்தினால் லெய்ட்டன் 

மீது 
தமக்கிருந்த வழக்கைப் பலவீனமாக்கி விட்டார் . ரத்தவெறியர்கள் 
என்று அவர்களைக் கண்டித்தும் , துறவிகளை ஒறுத்தும் , போப் 
பாண்டவரை விரும்பிகள் என்றும் , கிறிஸ்து எதிர்ப்பாளரின் 
வெற்றுப் பகட்டணி 

என்றும் குற்றம் சாட்டினார் . மேற்படி 
முறையீடு பிஷப்புகளைத் தாக்குவதைவிட அதிகம் விசேஷத் 
தன்மை கொண்டிருந்தது . 

குறிப்பாகப் 

பாராளுமன்றத்தில் 
பதவி வகித்த பிரஸ்பெட்டீயை அரசியலுக்கான வேண்டுகோள் 
அரசர் தம்முடைய கெட்ட அமைச்சர்களை விலக்கிப் பாராளு 
மன்றத்தைக் கலைக்கக்கூடாதென்றும் பாராளுமன்றம் நிலையான 
குழுவாக அமைக்கப்படவேண்டுமென்று குறிப்பிட்டது அரசாங் 
கத்திற்கெதிராகப் புரட்சியைத் தூண்டிவிடும் அழைப்பு என்று 
இயற்கையாகவே இது கருதப்பட்டது . கார்டினர் , இங்கிலாந்து 
வரலாறு , vii , 144 . 

62. கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , viii , 248-250 . 
63. பிரின் 

அர சியாரைக் குறிப்பிட்டிருக்கிறது என்பதை 
மறுத்தார் . அரண்மனையில் நடைபெற்ற அந்நாடகத்தில் நடித்த 


அவர்கள் 


88 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


அரசியல் 


அவரைக் குறித்து அந்நாடகம் நடைபெறுவதற்குப் பத்து வாரங் 
களுக்கு முன்னரே அதன் கடைசி புரூப்தாள்கள் திருத்தப்பட்டு 
விட்டமையால் அவரைக் குறித்து எழுதப்பட்டது என்பது ஒப்புக் 
கொள்ள முடியாது என்று அவர் வாதித்தார் . பிளாரண்டைன் 
ஏஜெண்டான சால்வெட்டி ( Salvetti ) என் பாரின் பத்திரிகைக் 
கடிதங்களிலிருந்து பிரின் புரூப்புகளைத் திருத்தி முடிக்கப்போகும் 
தருணத்தில் அரசியார் 

நாடகத்தில் நடிப்பதுபற்றி முடிவு 
தெரிந்திருந்தாக அறிவிக்கிறார் மேலே தாக்கி எழுதப்பட்டதென 
குறிப்பிடப்பட்ட சிறு பகுதி. அந்நூலின் இறுதிப் பக்கத்தில் தென் 
படுகிறது . அப்போது திருத்தி எழுதப்படும் நிலையில் இருந்தது . 
கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு vii , 329 ஆம் பக்கம் பார்க்க . 

64. கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , 226 ; பிராடி , 
‘ பிரிட்டிஷ் பேரரசின் வரலாறு , ii , 342. பிராடியின் நூலின் 
இரண்டாவது தொகுதியின் நான்காம் அத்தியாயத்தில் நட்சத்திர 
நீதிமன்றத்தால் கருணையின்றித் தண்டிக்கப்பட்டவர்கள் பற்றிய 
பல்வேறு சம்பவங்கள் தொடுத்துக் கூறப்பட்டுள்ளது 
காரணங்களுக்காக மூண்டெழுந்த வெறிகள் நிரம்பிய அக் காலத் 
தில் இரு கட்சிக்கும் கொடுமை செய்வதிலோ அல்லது சட்ட 
விரோதச் செய்கையிலோ 

முற்றுரிமை கொண்டிருக்கவில்லை 
என்பதை நினைவிற் கொள்ளவேண்டும் . ( cf ) ஃப்ளாயிட் என் 
பாரின் வழக்கில் காமன்ஸ் சபையும் பிரபுக்கள் சபையும் கொடுத்த 
தண்டனைகளை மேலே பக்கங்கள் 355இல் காண்க . 

65. ஹாலம் , ii , 12 . 

66. 1626 ஆம் ஆண்டு போன்ற அவ்வளவு சமீபகாலத் 
திலேயே கப்பற் பணம உண்மையில் வசூலிக்கப்பட்டிருந்தது . 
ஆனால் , அத் தருணத்தில் நாடு ஸ்பெயினுடன் போரிட்டு வந்தது . 
கார்டினர் , ‘ இங்கிலாந்து வரலாறு , vii , 356-357 . அரசர் இவ் 
வரியை வசூலிக்க உரிமை படைத்தவர் என்ற வரலாற்றுக்கான 
விஷயங்களை லா குவர்டர்லி ரிவியூ lii , 546 ஆம் பக்கத்தைத் 
தொடர்ந்து கப்பற்பண வழக்கு என்ற தலைப்பில் டி . எல் . கீர் 
என்பார் சேகரித்து உள்ளார் . ஆங்கில - சாக்ஸானிய காலக் 
கப்பற்பணம் பற்றி எப் . ஈ . ஹார்மர் எழுதிய ஆங்கில - சாக்சன் 
கட்டளைகள் , 269-270 பக்கங்களிலும் , அவருடைய குறிப்புகளை 
266-268-483 பக்கங்களிலும் காண்க . 

67. ரஷ்வர்த் , ii , 257 ; கார்டினர் . ஆவணப் பத்திரங்கள் , 
105 . 

68. கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , vii , 376 ஆம் பக்கத் 
தில் இது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது . 


முதலாம் சார்லஸ் 


. 


கூட்டம் வரை 


69 


ஆதிக்க 


மானவை 


69. கிளாரண்டன் , அரசாங்கப் பத்திரங்கள் , i , 109 , 112 , 
125 , கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , vii , 367-369 . 

70. டச்சுக்காரர்களின் மேற்கூறிய உரிமைகளை நிலை நாட்ட 
வேண்டியே குரோட்டியஸ் என்பார் தம்முடைய புகழ்மிக்க கடலில் 
சுதந்திரம் ( Mare Liberum ) 1609 என்ற நூலை எழுதினார் . அவரு 
டைய கருத்துகள் அதைவிடப் பிரசித்தமான ‘ பன்னாட்டுச் சட்டம் 
( 1625 ) என்ற நூலில் திரும்பவும் நிலை நாட்டி இருக்கிறார் . மேற் 
கூறிய கருத்துகளுக்கு செல்டான் என்பார் தம் ( Mare Clausum ) 
( 1635 ) என்ற நூலில் பதில் விடுத்திருப்பதுடன் , குறுகிய கடல் 
களில் இங்கிலாந்துக்கு இருக்கும் 

உரிமை மிகப் 
பழமையான காலங்களிலிருந்தே செயல் பட்டு வந்திருப்பதை 
நிரூபித்தார் . கடல் ஆதிக்கம் பற்றிய விஷயங்கள் ( De dominio 
Maris ) - ( 1702 ) என்ற நூலில் கடல்கள் முழுவதும் சுதந்திர 
(யாருக்கும் கட்டுப்பட்டதல்ல ) காக்கும் 

வகையில் 
பின்கர்ஷக் ( Bynkershock ) என் பார் எழுதிய நூல் மேற்படி 
வாக்குவாதத்தை முடித்தது . எனினும் கடல் வாணிகத்தில் ஈடு 
பட்டுள்ள நாடுகளுக்கு அதன தன் கடற்கரையை யொட்டியுள்ள 
கடல்களில் ஆதிக்க உரிமை உண்டென்றும் , அக்கடல்களில் 
துப்பாக்கிக் குண்டு பாயும் தொலைவு வரை மட்டும் அவ்வாதிக்க 
உரிமை செல்லுபடியாகும் என்றும் அவர் ஏற்றுக்கொண்டார் . 
துப்பாக்கிசுடும் எல்லைக்குள் ஒருவருடைய சொந்தம் ( உலகில் 
ஆதிக்கம் ) எங்கோ அங்கேயே அவருடைய இராணுவமும் நின்று 
விட வேண்டும் . ( Quousque tormenta exploduntur ; terrae 
dominium finitur, ubi finitur armorum) vis . 

71. வரலாறு , j , 85 . 
72. கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , viii , 93 , 94 , 102 , 103 . 
73. ரஷ்வர்த் , ii , 323 . 

74. இச் சொற்றொடர் 1935 ஆம் ஆண்டில் பொதுமக்களால் 
பயன்படுத்தப்பட்டுப் பழக்கத்திற்கு வந்தது . 

• இங்கிலாந்து 
வரலாறு , viii , 84-85 பக்கங்களில் காணப்படும் கார்டினரின் 
கருத்துப்படி இச் சொற்றொடர் அரசியாரின் அரண்மனையிலிருந்து 
பிறந்தது என்பதாகும் . 1598 ஆம் ஆண்டு வாக்கிலேயே இச் 
சொற்றொடரை முதலாம் ஜேம்ஸ் உண்மையில் பயன்படுத்தினார் 
( மெக்ஜ வெயின் , பாராளுமன்ற உயர் நீதி மன்றம் , 79 ) - 16 ஆம் 
நூற்றாண்டில் பிரெஞ்சிய அரசியல் அமைப்புச்சட்டத்தில் இச் 
சொற்றொடர் கலைச் சொல்லாக இருந்தது . இதை பிரான்ஸிட 
மிருந்து நாம் பெற்றிக்க வேண்டும் என்றும் கருத இடமிருக் 


- 


கிறது . 


70 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


75. கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , vii , 201 . 


76. மேற்படி , 203 . 

77. ரஷ்வர்த் , ii , 355 ; கார்டினர் , ஆவணப் பத்திரங்கள் , 
108 ; இங்கிலாந்து வரலாறு , viii , 206-209 . இக்கருத்துப் பற்றி 
ஸ்ட்ராபோர்ட் என்பார் எழுதுவதாவது : கப்பற்பணத்திற்காக 
மதிப்பீடு செய்யும் இதில் உள்ள சட்டப்படியான நேர்மையைக் 
குறித்து நீதிபதிகளின் தீர்ப்பானது சட்டத்துறையில் ஈடுபட்டுள் 
ளோர் என் காலத்தில் அரசருக்குச் செய்த பேருபகாரமாகும் . 
நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கும் அபாயம் என்ற அடிப்படையில் நிலப் 
படையைத் திரட்டும் இதுபோன்ற அதிகாரம் மேன்மைதங்கிய 
அரசருக்கு இல்லாதுபோனால் , உள் நாட்டில் அரசர் ஒருகாலில் 
நிற்பதுபோன்ற தோற்றமளிக்கிறார் என்று தான் கருத என்னால் 
முடியும் . அது வெளி நாட்டு இளவரசர்களுக்கு இருக்கும் அதிகா 
ரத்தில் பாதிப் பங்கு தான் இருக்கும் . எனினும் இது நிச்சயமாக 
அரசரின் நிலப்படைகளுக்குக் கொடுக்கவேண்டிய பணத்தைக் 
கொடுக்க உதவுவதால் அரசர் உண்மையில் அதிகாரம் படைத் 
தவர் என்று கருதமுடியும் . அத்துடன் அவருடைய மதி நுட்பத் 
தின் படியும் ஆணைகளின் படியும் அப்பணத்தையோ , அல்லது 
மனிதர்களையோ அந்நிய நாடுகளுக்கு அனுப்பமுடியும் . அதன் 
மூலம் நம் மீது இருக்கும் தீயை நம் எதிரிகளின் வீடுகளின் மீது 
திரு பி நம்மைக் காக்கமுடியும் . அதேபோன்று ஸ்காட்லாந்தும் 
அயர்லாந்தும் அதன தன் தரத்திற்கு ஏற்பப் பொருள் கொடுத்து 
இவ் வரிகளைக் கட்டினால் அது பொது நன்மைக்கேற்றதாகும் ; 
Omne tulit punctum ஸ்ட்ராபோர்ட் பிரபுவின் கடிதங்களும் , 
செய்திக் குறிப்புகளும் ( தொகுப்பு நோலர் , 1739 ) , ii , 61 , 1635 ஆம் 
ஆண்டு நவம்பர் மாதத்திலும் இதுபோன்ற கேள்விகளுக்கு இது 

பதில்களை ஏற்கெனவே கொடுத்திருக்கிறார்கள் ; 
கார்டினர் ; இங்கிலாந்து வரலாறு , viii , 94 . 

78. கிரேட் மிஸ்ஸென்டன் என்ற இடத்தில் இருந்த நிலங் 
களுக்காக 20 ஷில்லிங்குகள் மதிப்பீடு தொகையாக விதிக்கப்பட் 
டது . கிரேட் கிம்பில் என்ற இடத்தில் இருந்த நிலங்களுக்காக 
31 ஷில்லிங் 6 பென்னி மதிப்பீடு தொகையாகக் கேட் கப்பட்டது . 

79. வரலாறு , iii , பக்கம் 62. ஆலிவர் கிராம் வெல்லின் 
அத்தானான ஹாம்ப்டன் சார்லஸின் 

முதல் மூன்று பாராளு 
மன்றங்களிலும் அமர்ந்திருந்தவர் . 1626 ஆம் ஆண்டில் பொதுக் 
கடனுக்குப் பொருள் கொடுத்து தவ மறுத்தவர் அவர் . ஆண்டு 
ஒன்றுக்கு இரு முறை படித்து மகாசாசனத்தில் கூறப்பட்டுள்ள 
பழிக்கு அதனை மீறி நடப்பதன் மூலம் ஆளாக வேண்டியேற்படும் 


போன்ற 


முதலாம் சார்லஸ் : -... கூட்டம் வரை 


71 


என்று தாம் அஞ்சுவதாகவும் அதன் அடிப்படையில் அவர் 
பொருள் கொடுக்க மறுப்பதாகக் கூறியபோது , அவர் சிறையில் 
அடைக்கப்பட்டார் . 1628 ஆம் ஆண்டில் பாராளுமன்றத்தின் 
உறுப்பினராகத் திரும்பவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டபோது 
அவர் சுதந்திரம் பெற்றார் . நீண்ட பாராளுமன்றத்தில் அவர் 
பக்கிங்ஹாம்ஷயரின் உறுப்பினராகப் பாராளுமன்றத்தில் அமர்ந் 
தார் . உள் நாட்டுக் கலகம் மூண்டபோது அவர் பாராளுமன்றப் 
படையில் கர்னல் பதவியேற்றார் . அவர் 1643 ஆம் ஆண்டு ஜூன் 
மாதம் 24 ஆம் நாள் ஆறு நாட்களுக்கு முன்னர் ஆக்ஸ்போர்டுக் 
கருகில் உள்ள சால்குரோவ் என்னுமிடத்தில் நடந்த போரில் 
காயமுற்று இறந்தார் . 


80. இப் பழமொழி பிராக்டனிலும் , 
vii , 45 , 13 ஆம் பக்கங்களிலும் வருகிறது . 


சட்டத் தொகுப்பின் 


81. 3 St. Tr . , 825 , புரூம் என்பாரின் , அரசியல் அமைப்புச் 
சட்டம் ( தொகுப்பு டென் மென் ) , பக்கங்கள் 306-367 இல் காண்க , 
ஹாலம் , அரசியல் அமைப்பு வரலாறு , ii , 21 , 22. ஹோல்ட்ஸ் 
வொர்த்தின் ஆங்கிலச் சட்ட வரலாறு vi , 49 ஆம் பக்கத்தைத் 
தொடர்ந்து மேலே காண்க ; ஆலிவர் செயின்ட்ஜான் , சர் ராபர்ட் 
பர்க்லி என்பாரின் பேச்சுகளிலிருந்து பொறுக்கியெடுத்த சில 
பகுதிகளைக் கார்டினர் , ஆவணப் பத்திரங்கள் என்ற நூலில் 
109 ஆம் பக்கத்திலிருந்து தொடர்ந்து காணலாம் . கப்பற்பண 
வழக்கு என்ற தலைப்பில் லா குவார்டர்லி ரிவியூ என்ற நூலின் 
Lii , 546-574ஆம் பக்கங்களில் டி . எல் . கீர் என்பாரின் சட்டப் 
பூர்வமான வாதங்களை 

முழு ஆராய்ச்சி 

செய் திருப்பதைக் 
காணலாம் . 


82. கலத்தின் வரலாறு , i , 86 . 


83. கார்டினர் , ஆவணப் பத்திரங்கள் , 124. அது 1581 ஆம் 
ஆண்டிலிருந்த , இதற்கு முன்னரே வந்த , சாசனங்களின் 
பெருக்க மே ஆகும் 


84. வரலாறு , i , 183 . 


85. ரஷ்வர்த் , ii , 1140-1142 . 


86. கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு ix , 110 ; பிரபுக்கள் 
சபை ஜர்னல் , iv , 76 . 


87. கிளாரண்டன் , வரலாறு i , 178 . 


72 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


88. கிளாரண்டன் , வரலாறு i , 183 . 


89. ரஷ்வர்த் , ii , 1186. , கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , 
ix . 146. இப் புதிய விதி எக்ஸட்ரா உறுதிமொழி எனப்பட்டது . 
ஏனெனில் இதைக் கலைத் திறமையற்றவர்கள் உருவாக்கியதால் 
எந்தப் பொருளை உறுதிப்படுத்துவதாகக் கருதப்பட்டதோ அதைக் 
குருக்களாட்சியின் பரம்பரையின் திருப்தியற்ற சுருக்கமாகப் பயன் 
படுத்தப்பட்டது . எக்ஸட்ரா என்று ஏன் கருதினார் என்பதை 
அறுதியிட்டுக் கூற முடியவில்லை . 

90. மெக்காலே , ஹாம்ப்டன் பற்றிய கட்டுரை , 


14. நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து 

மீட்சி வரை 


நீண்ட பாராளுமன்றம் 


* 1 


1840 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3 ஆம் நாள் கூடிய 
புகழ்பெற்ற பாராளுமன்றம் ‘ அதிர்ஷ்டத்தின் உச்சக் கட்டத் 
திற்கும் , பேரரசு நிலைக்கும் , அடிமை நிலைக்கும் , புகழுக்கும் ,, 
கண்டனத்திற்கும் ஆளாகவேண்டிய தலைவிதியைப் பெற் 
றிருந்தது ; ஒரு சமயம் அது அரசருக்கெல்லாம் அரசர் போன்றும் , 
மற்றொரு சமயம் அடிமைகளுக் கெல்லாம் 

அடிமையாகவும் 
ஆகியது . ஆனால் அப்பாராளுமன்றம் ‘ பல தவறுகளையும் கேடு 
களையும் செய்திருந்த போதிலும் உலகில் எங்கெங்கெல்லாம் 
அரசியல் அமைப்புப்படி ஆட்சி நடத்தும் அரசாங்கங்கள் 
இருக்கின்றனவோ அங்குள்ளவர் அனைவரின் மரியாதையையும் , 
நன்றியையும் பெற நியாயமான தகுதியைப் பெற்றிருக்கிறது . 
இப்பாராளுமன்றம் கூட்டப்படுவதற்கு முன்னர் நடைபெற்ற 
தேர்தல்கள் இங்கிலாந்து முழுவதிலும் சொல்ல முடியாத 
உணர்ச்சி வசப்பட்ட நிலையை உண்டாக்கியது . அரசப் பிரதி 
நிதிகள் எல்லாப்பகுதிகளிலும் தோற்கடிக்கப்பட்டார்கள் . பொது 
மக்கள் கட்சித் தலைவர்களின் விடாமுயற்சியினால் . குறிப்பாக 
ஹாம்ப்டனின் கடும் உழைப்பின் விளைவாக எதிர்க்கட்சி பெரும் 
பான்மை மிக அதிகமாக இருக்கும்படியாக வெற்றி கண்டது . 
ஹாம்ப்டன் குறிப்பாக ஒரு ஷயரிலிருந்து மற்றொரு ஷயராக 
எல்லா 

ஷயர்களுக்கும் பிரயாணம் செய்து , யோக்கியதை 
வாய்ந்த உறுப்பினர்களைத் தேர்ந்தெடுக்கும்படி 

வேண்டிக் 
கொண்டார் . - காமன்ஸ் சபையில் கூடுவதற்கு 

கூடுவதற்கு முன்னரே 
அவர்களிடம் அற்புதமான பெருமித நோக்கு தென்பட்டது ; ஆறு 


74 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


மாதங்களுக்கு முன்னர் எவர்களிடமும் மிகவும் நிதானமான 
உணர்ச்சிகளைக் கொண்டிருந்த அதே மனிதர்கள் , காயத்தைப் 
பெரிதாக்கி , காற்றில் வெளிப்படையாகக் காட்டாமல் , இனிமை 
யான முறையில் நிவர்த்திக்கான மாற்றைக் காண வேண்டு 
மென்றும் , நோய்க்குக் காரணங்களும் , அது ஏற்படுவதற்கான 
மூலம் என்ன என்று கண்டிப்பான முறையில் விசாரணை செய் 
வதற்கு மாறாக , நோய் தீருவதற்கான வழியைக் காணவேண்டு 
மென்றும் அன்று கூறிய அதே மனிதர்கள் , விஷயங்களைப் 
பற்றியும் மனிதர்களைப் பற்றியும் இப்போது வேறொரு மொழியில் 
பேசினார்கள் ; தாங்கள் கடந்த பாராளுமன்றத்தில் இருந்ததை 
விட இப்போது வேறொரு வகையான உணர்ச்சியைக் கொண் 
டிருக்க வேண்டும் என்றும் ; எல்லா மனிதர்களும் அவரவர்களின் 
கடமைகளைச் செய்தால் , எல்லா மனக்குறைகளையும் நீக்கி , 
அவற்றிற்கான காரணங்களை வேர் வரை சென்று ஆராய்ந்து 
களைந்து , நாட்டை மகிழ்ச்சிப்பாதைக்கு அழைத்துச் செல்லும் 
நல் வாய்ப்பினை இப்போது அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றும் 
கருதியதாக கிளாரண்டன் கூறுகிறார் .2 


காமன்ஸ் சபை பாராளுமன்ற அலுவலைக் கவனிப்பதற்காகக் 
கூடிய முதல் நாளிலேயே , பிம் நாட்டின் துயரூட்டும் அவல 
நிலையையும் , தன்மையையும் குறித்து நீண்ட சொல்வன்மை 
வாய்ந்த சொற்வொழிவொன்றை நிகழ்த்தினார் . அவர் தம் 
சொற்பொழிவில் அரசாங்கத்தின் எதேச்சதிகாரமான நடவடிக் 
கைகள் பலவற்றையும் கடுமையாகத் தாக்கிப் பேசுகையில் 
அத்தகைய நடவடிக்கைகள் குரோத மனப்பான்மையுடன் 
தீட்டப்பட்டு , செயலாற்றப்பட்டு , சிந்தனையின் பேரில் முழு 
வடிவத்தையும் மாற்றி , நாட்டின் சட்டப்படி அவை தம்முடைய 
பிறப்புரிமை போன்று 

கருதப்படும் நாட்டின் சொத்தையும் 
எல்லா சுதந்திரங்களையும் பறித்து , மேற்கூறியவற்றை இப்போது 
ஆராய்ந்து முடிவெடுப்பதற்குப் பதிலாக பிரிவிகவுன்சிலின் எதேச் 
சாதிகார ஆதிக்கத்திற்குட்படுத்தி , நாட்டை அவர்களின் மனம் 
போன போக்கில் ஆண்டும் வருகிறார்கள் . நாட்டிற்கு இத்த 
கைய துயரத்தைக் கொணரக் கூட்டாகச் சேர்ந்து முயன்ற எல்லா 
மனிதர்களிலும் முக்கியமானவர் ஸ்ட்ராபோர்டு பிரபு என்று பிம் 
அவரைப் பெயரிட்டுக் குறிப்பிடுகையில் கூறியதாவது : அந்த 
நிர்வாகத்தில் மற்றனைவரையும் விடக் குறிப்பிடத்தக்கவர் என்றும் , 
அவர் பெருமளவுக்கு விடாமுயற்சி உடையவரென்றும் , தாம் 
நிறைவேற்றத் தீர்மானித்ததைக் கொண்டுவருவதில் பெரும் 
உழைப்புக் காட்டுபவர் என்றும் , இச்சபையின் உறுப்பினராக 
அமர்ந்து நாட்டுச் சட்டங்கள் சரியானவையே என்று நிலை 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


75 


நாட்டியவர் என்று இங்கு அமர்ந்திடும் பலரின் கவனத்திற்கு 
வரக்கூடிய நபர் என்றும் , மக்களின் உரிமைகளை எடுத்து நிலை 
நாட்டும் வல்லவர் என்றும் , மிகுந்த உற்சாகம் கொண்ட உறுதி 
யாளர் என்றும் , ஆனால் நீண்ட நாட்களுக்கு முன்பிருந்து அத் 
தகைய நற்பண்புகளின் மீது நம்பிக்கையற்றவராய் மாறிவிட்டார் 
என்றும் , நம்பிக்கையிழந்தவர்களின் பழக்க வழக்கப்படி 
அவருடைய நாட்டுக்குப் பெரும் விரோதியாகிவிட்டார் என்றும் , 
எந்தக் காலத்திலும் தோற்றுவிக்க முடியாத அவ்வளவு பெரு 
மளவில் கொடுங்கோலாட்சியை ஆதரித்தவர் 

என்றும் 
பேசினார் . 


ஸ்ட்ரா போர்டு மீது துரோகக் குற்ற விசாரணை : இரு கட்சி 
களும் 

ஆதரவுக்காக இங்கிலாந்துக்கு வெளியே நாட்டம் 
கொண்டிருந்தார்கள் . அயர்லாந்திலிருந்து இராணுவம் ஒன்றைக் 
கொண்டுவருவது சாத்தியம் என்று ஸ்ட்ரா போர்டு ஒருவேளை 
சிந்தித்து வருகிறார் என்ற செய்தி அப்போது வெளியாயிற்று . 
அதற்கு மாறாக , பாராளுமன்ற ஆதரவாளர்கள் . வடக்குக் 
கவுன்டிகளை உண்மையில் கைப்பற்றியிருந்த ஸ்காட்டிய இராணு 
வத்தினிடம் கடிதப்போக்குவரத்து வைத்திருந்தார்கள் . பிம் 
என்பாரின்மீது துரோகக் குற்றம் சாட்டும் நிலையில் ஸ்ட்ரா 
போர்டு சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது பாராளுமன்றம் 
அதை எதிர்பார்த்துச் செயல்படத் துணிந்தது . முழுச் சபையின் 
முழுமனதான ஆதரவையும் சம்மதத்தையும் பெற்று , ஸ்ட்ரா 
போர்டுமீது பெருந் துரோகச் செயல்களைச் செய்தார் என்பதற் 
காகத் துரோகக் குற்ற விசாரணை நடத்துவது என்று தீர்மானிக்கப் 
பட்டது . பிம் உடனே பிரபுக்களின் சபைக்கும் செய்தி ஒன்றைக் 
கொண்டு சென்றார் . பிரபுக்கள் சபையினரும் விவாதம் ஒன்று 
மில்லாமல் , பிளாக் ராட் என்ற ஆற்றங்கரையில் இருந்த உஷர் 
என்னும் சிறையில் ஸ்ட்ராபோர்டு பிரபுவைச் சிறை வைத்து , 
காமன்ஸ் சபையினர் அவருக்கு எதிராகக் குறிப்பிட்ட குற்றச் 
சாட்டு ஒன்றைக் கொண்டுவரும் வரை சிறையிலேயே இருக்க 
வேண்டுமென்றும் தீர்மானித்தனர் .4 


அரச துரோகக் குற்றத்திற்காக அவர் கழுவேற்றப் படுதல் : 
உயர் துரோகக் குற்றத்தைச் சட்டப்படி 

ஸ்ட்ராபோர்டு 
செய்தாரா என்பது பெரும் ஐயப்பாட்டிற்கு இடமாகும் . 
சட்டப்படி அவர்மீது குற்றம் சுமத்துவது முடியுமா என்று 
பார்த்து , 

அது முடியாதபோது அட் டெயிண்டர் மசோதா 
வொன்றைக் கொணர்ந்து ( 1641 ஆம் ஆண்டு மே மாதம் 
12 ஆம் நாள் ) அவர் சிரச்சேதம் செய்யப்பட்டார் . அம் 


76 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


மசோதா பொதுமக்களின் கூக்குரலினுடே நிறைவேற்றப்பட்டது . 
பிரபுக்கள் சபையில் அதிகப்படியான பெரும்பான்மை பெற 
வெறும் ஏழுபேரின் வாக்கைப்பெற்று அம்மசோதா நிறைவேற்றப் 
பட்டிருந்தது . அச்சபை 45 வாக்குகளை மட்டுமே பெற்றது . 
அதிலிருந்து அவருக்கு அனுதாபப்பட்டவர்கள் அதிகம் என்று 
உணரலாம் . தன்னைப் பயன்படுத்திக் கொண்டவர்களுக்குக் 
கூட ஹிம்சை எப்போதும் கருணையைக் காட்டும் போலும் ! 
தம்முடைய கைதேர்ந்த திறமைகளைக் கொடுங்கோலாட்சி வகைப் 
பட்ட அரசாங்கத்தை நிறுவுவதில் தம் உள்ளம் முழுவதையும் 
பயன்படுத்தத் தொடங்கிய நாளிலிருந்து , அவர் தொடர்ந்து 
நாட்டின் சுதந்திரத்தின் பரம எதிரியானார் என்பதில் ஐயமில்லை . 
அவர் அக்கொடுங்கோலாட்சியைச் சம்பூரணமான 
வலியுறுத்திக் கூறினார் .. சட்ட முறைப்படி முழுதும் அது 
அதிருப்தியூட்டும் வகையாக இருப்பினும் , நீதிபதிகளின் தயக்கத் 
துடன் 

வெளியான கருத்திலிருந்து அவர் ஆத்மீகமுறையில் 
குற்றம் செய்தவர் என்றே 

உண்மையில் 

கருதவேண்டும் . 
சட்டப்படி உயர் துரோகக் குற்றத்திற்குக் கொடுக்கப்படும் 
துயரங்களையும் பறிமுதல்களையும் அனுபவிக்கும் 
அவருக்கு உண்டு என்பதிலிருந்து இது தெரியவருகிறது . 


தென 


தகுதி 5 


ஆராய்ச்சி 


என்று 


- 


ஸ்ட்ராபோர்டுக்கு எதிராக வந்த 

நடவடிக்கைகளை 
நீண்டதும் எச்சரிக்கையானதுமான வகையில் 
செய்த பிறகு கார்டினர் என்பாரின் முடிவு பின்வருமாறு : 
தமக்கும் பாராளுமன்ற அரசியல் அமைப்பு முறையில் ( பக்தி ) 
சிரத்தை இருக்கிறது என்று அவர் பேசியபோது , ஸ்ட்ராபோர்டு 
அவருடைய சொந்தக் கருத்துப்படி உண்மையையே பேசுகிறார் 

இப்போது கருதலாம் . எனினும் உண்மை மிகுந்த 
உணர்வோடு பார்த்தால் , அவர் பாராளுமன்றங்களின் மிகப் 
பயங்கரப் பகைவன் ஆகிறார் . அது பாதுகாக்க முடியும் என்று 
நம்பிக்கைபோன நீண்ட காலத்திற்குப் பின்னர் , அவர் எலிஜபத் 
கால அரசியல் அமைப்பு முறையைப் பாதுகாக்க முயன்றார் . 
அக்காலத்தில் வரம்பற்ற அதிகாரம் கொண்ட 

அரசாங்கமா 
அல்லது பாராளுமன்ற ஆதிக்கமர் என்பதில் ஏதாவது 

ஒன் 
றையே தேர்ந்தெடுக்க வேண்டிய காலம் அது . பாராளுமன்ற 
ஆதிக்கம் என்ற பிந்தியதிற்கு எதிராக , தாம் என்ன செய் 
கிறார் என்பதை உணராதவராய் இருந்தபோது , வரம்பற்ற அதி 
காரம் - கொண்ட அரசாங்கம் என்ற முந்தினதை நிலை நாட்ட 
வேண்டி தம் முழுசக்தியையும் கொடுத்தார் . எனினும் , அவர் 
வெற்றி பெற்றிருப்பாரேயானால் அது அழிவில் . முடிந்திருக்கும் . 
ஆனால் வெற்றி பெறவில்லை . - அறிவு படைத்தோரின் ஆட்சியின் 


நீண்டட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


77 


பால் அவருக்கிருந்த அக்கரையில் அவர் தற்கால உணர்ச்சியின் 
பக்கம் சார்ந்தவராகிறார் என்பது வேடிக்கை தான் . அவருடைய 
தலைமுறையில் - எப்போதும் நடைமுறைப்படுத்தக்கூடிய 
திருத்தங்களைச் செய்யவே அவர் ஒருவரே தனியாய் நின்று குரல் 
எழுப்பினார் . பிம் என்பாரும் , ஹாம்ப்டன் என்பாரும் அக் 
காலத்தில் தென்பட்ட சமூகம் வியக்கத் தகுந்த முறையில் 
இருப்பதாகவும் , எனினும் அதற்கு உயர்ந்த ஆன்மீக உணர் 
வூட்டுவது அவசரத் தேவை யென்றும் , தவறான இயக்க 
அமைப்பினால் அதன் வழியில் தென்படும் முட்டுக்கட்டைகளை 
நீக்க வேண்டும் என்றும் கருதினர் . சமூகம் நிறையக் கெடு 
வழக்கங்களைக் கொண்டதென ஸ்ட்ராபோர்டு கருதினார் . 
தம்முடைய கையில் கிடைத்த நெம்புகோலைப் பயன்படுத்தி அக் 
கெடு வழக்கங்களைக் களையத் தயாராக இருப்பதற்கு அவ்வியக்க 
அமைப்பைப் பயன்படுத்தலாம் என்றார் . இன்பமூட்டும் நற்காலங் 
களில் பிம் என்பாரும் ஸ்ட்ராபோர்டும் ஒரு போதும் சச்சரவு 
இட்டுக்கொள்ளும் தேவை ஏற்பட்டிருக்காது . பாராளுமன்ற 
விவாதங்களில் ஏற்படும் குருதியற்ற போட்டிகளில் ஒருவேளை 
அவர்கள் சச்சரவு போட்டுக் கொண்டிருக்கலாம் . ஆனால் மற்ற 
வேளைகளில் அத்தேவை 

ஏற்பட்டிருக்காது 6 
கார்டினரின் முடிவாகும். 


என்பது 


லாடு என்பார் மீதும் ஏனையோர் மீதும் துரோகக் குற்ற 
விசாரணை : ஸ்ட்ராபோர்டை அடுத்து ஆர்ச்பிஷப் 

லாடு 
என்பார் மீதும் , அரண்மனைக் காவலர் பிரபுவான ஃபின்ச் 
என்பார் மீதும் , அரசாங்கச் செயலாளர் விண்ட் பாங்க் என் 
பார் மீதும் , துரோகக் குற்ற விசாரணை தொடரப்பட்டது . 
கடல்கடந்து தப்பியோடிச் சென்று விட்டமையால் பின்னர்க் 
கூறப்பட்ட இருவரும் தங்களைக் காப்பாற்றிக் கொண்டார்கள் ; 
திருச்சபை விதிகளைச் சட்டமாக இயற்றுவதில் பங்கு கொண்ட 
வர்கள் என்பதற்காகப் பதின் மூன்று பிஷப்புகள் துரோகக் குற்ற 
விசாரணை செய்யப்பெற்றனர் ; கப்பற்பணம் சம்பந்தப்பட்ட 
வழக்கில் அவர்களின் தகாத நடத்தையின் காரணத்திற்காக 
ஆறு நீதிபதிகள் துரோகக் குற்ற விசாரணைக்கு ஆளாயினர் . 
எதிர்காலத்தில் நீதிபதிகள் அவர் தம் ஆயுட்காலம் வரை 
நியமிக்கப்பட வேண்டுமென்பதை அரசர் ஏற்றுக்கொண்டார் . 
( Quamdiu se bene gesserint ) . Ga 


நட்சத்திர நீதிமன்றக் கொடுங்கோன்மைக்குப் பலியாகித் 
தண்டிக்கப்பெற்றிருந்த பிரின் , பர்ட்டன் , பாஸ்ட்விக் , லெய்ட்டன் , 
லில்பர்ன் என் போரின் தண்டனைகள் சட்டவிரோதமானவை 


28 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


என்று 


கடலில் 


அறிவிக்கப்பெற்று , அவர்களின் விடுதலைக்கான 
கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டன . ஜெர்சி , குருன் சி , சிசிலி 
முதலான தீவுகளின் சிறைக்கூடங்களிலிருந்து விடுதலை 
செய்யப்பட்ட முதல் மூவரும் திரும்பி வந்த பயணம் வெற்றி 
ஊர்வலம் போன்றிருந்தது . ‘ எல்லா நகரங்களிலும் அவர்கள் 
நுழையும்போது நகர் வாயிலில் பெருங் கூட்டமாக அவர்களைக் 
கண்டுகளித்தார்கள் . அதியற்புதமான கைதட்டல் மகிழ்ச்சிக் 

திளைத்தவர்களாய் வழிநெடுக அவர்களுக்காகக் 
காத்திருந்தார்கள் . இலண்டன் மா நகருக்கருகில் ‘ பத்தாயிரத் 
திற்கும் மேற்பட்ட மக்கள் , கைகளில் பூச்செண்டுகளையும் மலர் 
மாலைகளையும் ஏந்தியவராயும் , அவர்களைச் சந்தித்து வழியில் 
தங்களைக் கடந்து சென்றபோது , அவர்கள் மீது மலர்களையும் 
தழைகளையும் வீசித் தெளித்தார்கள் . அப்போது அவர்கள் 
பெருத்த இரைச்சலையும் , விடுதலைபெற்று அவர்கள் திரும்பி 
வந்ததற்காக மகிழ்ச்சியைத் தெரிவித்தார்கள் . இத்தகைய 
தெய்விக மனிதர்களைக் கொடுமையாக வருத்திய பிஷப்புகளுக்கு . 
எதிராகவும் அக்கூட்டத்தோடு சேர்ந்து இணைந்திருந்தவர்கள் 
உரத்தகுரலில் உக்கிரமாக கைதட்டிக் கேள்வி எழுப்பினர். 7 


ஸ்காட்டியருக்கு உதவ மானியம் வழங்குதல் : இதனிடையில் , 
வடக்குக் கவுன்டிகளில் ஸ்காட்டிய இராணுவம் தங்கியிருந்த 
தால் , பாராளுமன்றத்தின் விருப்பத்திற்கெதிராக அரசர் எதையும் 
செய்யச் சக்தியற்றவரானார் . தம்முடைய தொடக்க உரையில் 
அரசர் அவர்களைத் ‘ தண்டிப்பதற்காக மானியம் 

வேண்டி 
இருந்தார் . கலகக்காரர்களைத் தண்டிப்பதற்காக அவருக்கு 
உதவி செய்வதைவிட ஸ்காட்டியருக்கு ‘சகோதர வாஞ்சையின் 
உதவி என்ற முறையில் மானியம் ஒன்றை வழங்க , காமன்ஸ் 
சபையினர் ஒப்புக்கொண்டனர் . பின்னர் அது 300,000 பவுன் 
களாக தீர்மானிக்கப்பட்டது . 8 - 


சீர்திருத்தச் சட்டங்கள் 
சந்தர்ப்பம் தனக்கு எவ்வகையிலும் சாதகமாக இருப்பதை 
அறிந்து கொண்ட பாராளுமன்றம் தன் அதிகாரத்தைத் திறமை 
யுடனும் , 

சாமர்த்தியத்துடனும் , நிதானத்துடனும் பயன் 
படுத்தியது . இப்பாராளுமன்றத்தின் முதல் கூட்டத் தொடர் 
நடந்த பத்து மாதங்களில் நன்மை பயக்கும் சட்டங்கள் பல 
நிறைவேற்றப்பட்டன . சமீப காலத்தில் கூட்டு கூட்டாகச் 
சேர்க்கப்பட்டிருந்த கெடுவழக்கங்களை அழித்து அறவே நீக்கிய 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


19 


துடன் அது தொன்றுதொட்டு வந்த அரசியல் அமைப்புத் 
திட்டத்தைக் கெடாதபடி முழுவதையும் வைத்திருந்ததுடன் , 
அரசருடைய நியாயமான தனிச்சிறப்பதிகாரங்களையும் 
சிறிதும் குறைக்காமல் விட்டு விட்டது . 

மூவாண்டுச் சட்டம் , 1641 : இச் சட்டங்களில் முதலாவதாக 
வந்தது பாராளுமன்றம் கூடாதிருக்கும் காலம் பற்றியும் எவ்வளவு 
காலம் கூடவேண்டும் என்பது பற்றியுமான கால வரையறையை 
ஒருங்குபடுத்தியது . நீண்டகாலம் பாராளுமன்றங்கள் கூட்டப் 
படாதபோது நிகழும் வசதிக் குறைவுகளைத் தடுப்பதற்காக வந்த 
இந்தச் சட்டத்தின் படி , இன்றைய பாராளுமன்றமோ ( அல்லது 
இனிவர இருக்கும் பாராளுமன்றங்களோ ) முடிவுற்ற பின் 
மூன்றாம் ஆண்டின் செப்டம்பர்மாதம் பத்தாம் நாளுக்குமுன் 
பாராளுமன்றம் கூடுவதற்கான அழைப்பு விடப்படாமலோ ,, 
இருக்குமானால் , அடுத்துவரும் நவம்பர் மாதத்தின் இரண்டாம் 
திங்களன்று அது 

கூடவேண்டும் என்று வழி ஏற்படுத்தப் 
பெற்றது . இப் பணியைச் செய்வதற்காக , சான்சலர் பிரபுவோ 
அல்லது அரசமுத்திரைப் பாதுகா வலரோ பதவிப் பிரமாணம் செய் 
வித்து , குறித்தகாலத்தில் புதுப் பாராளுமன்றம் கூடுவதற்கான 
தேர்தலுக்கான ஆணைகளை விடுக்கவேண்டும் . அப்படி அவர்கள் 
ஆணை விடுக்க மறுத்தால் அவர்கள் பதவியிலிருந்து விலக்கப் 
பட்டும் , மேலும் தண்டனைகளைப் பெறவும் வேண்டும் . அவர் 
அப்படிச் செய்யத் தவறும்போது பிரபுக்கள் வெஸ்ட்மினிஸ்டரில் 
கூடவேண்டுமென்றும் , அவர்களில் பன்னிருவரோ அல்லது 
அதற்கும் அதிகமானவர்களோ பாராளுமன்றம் கூடுவதற்கான 
தேர்தல் ஆணைகளை விடுக்கவேண்டும் . பிரபுக்களும் அப்படிச் 
செய்ய மறுக்கும் போது , ஷெரிப்புகள் , மேயர்கள் , பெய்லீஃப் 
என்னும் அமீனாக்கள் மூலம் தேர்தல்கள் நடைபெறும்படி 
செய்யவேண்டும் ; இறுதியாக அவர்களும் அப்படிச் செய்ய 
மறுத்தால் , வாக்காளர்களே ஒன்றாகக்கூடித் தங்களுடைய பிரதி 
நிதிகளைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் ; அரசர் தேர்தலுக்கான 
ஆணைகளை வழக்கமான முறையில் அனுப்பியிருப்பதைப்போன்று 
அதே முறையில் தேர்தல்கள் நடைபெறவேண்டும் . அதனுடைய 
சொந்த சம்மதத்தின் பேரிலன்றி , பாராளுமன்றம் கூடுவதற்குத் 
தீர்மானிக்கப் பெற்ற தேதிக்குப் பிறகு ஐம்பது நாட்களுக்குள் 
எந்தவொரு பாராளுமன்றத்தையும் கலைக்கவோ , கூட்டத்தைக் 
கலைக்காமல் தள்ளிவைக்க வோ , அல்லது தள்ளிவைக்கவோ 
கூடாது . " 


மூன்றாம் எட்வர்டின் ஆட்சிக் காலத்தில் பாராளுமன்றச் 
சட்டம் ஒன்றின்படி ஒவ்வோர் ஆண்டிலும் குறைந்த பட்சம் 


80 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


ஒரு முறையாவது பாராளுமன்றம் கூட வேண்டுமென்று ஏற்பாடு 
செய்யப்பட்டிருந்தது . 10 ஆனால் , பாராளுமன்றம் கூடுவதற்குத் 
தேவையான ஆணைகளை அரசர் வெளியிடத் 

அரசர் வெளியிடத் தவறும்போது 
என்ன செய்யவேண்டும் என்பதற்கான ஏற்பாடு ஒன்றும் 
அப்போது செய்யப்படாமையால் , தம்மிஷ்டப்படி இச் சட்டத்தை 
மீற வகையிருந்து வந்தது . பாராளுமன்றத்தின் உதவியின்றியே 
அரசாட்சியை நடத்த சார்லஸ் தீர்மானித்திருந்தது வெளிப்படை 
யாகத் தெரிந்தமையால் , அரசியல் அமைப்புத் திட்டத்தில் வழி 
முறைகளற்றிருந்த குறையை நிவர்த்தி செய்வது அவசரத் 
தேவையாயிற்று . பழைய பாணிகளை எச்சரிக்கையாகக் கைக் 
கொண்டு மூவாண்டுச்சட்டம் அரசருக்குப் பாராளுமன்றத்தை 
அழைக்கும் தனிச்சிறப்பதிகாரம் இருப்பதைத் தொடாமல் விட்டு 
விட்டதுடன் , சட்டப்படி பாராளுமன்றம் கூட்டப்படாமல் 
இருக்கும் காலத்தை ஓராண்டிலிருந்து மூவாண்டாக உயர்த் 
தியது . குறிப்பிட்ட காலத்திற்குள் தம்முடைய தனிச்சிறப்பதி 
காரத்தைப் பயன்படுத்த அரசர் தவறும்போது தான் , சட்ட 
ஆதிக்கத்தை நிலைநாட்டுவான் வேண்டி மற்றொரு 
அது ஏற்பாடுசெய்தது . 


வகையை 


டன்னேஜும் பவுண்டேஜும்: ( 1641 ஜூன் 

மாதத்தில் ) 
சட்டம் ஒன்று நிறைவேற்றிக் - கடல்வாணிகச் சரக்குகளின்மீது 
வசூலிக்கப்பட்ட சுங்கவரி வசூலிக்கும் தனிச்சிறப்பதிகாரத்தை 
ரத்து செய்யப்பட்டது . இத் தனிச் சிறப்பதிகாரத்தை எதிர்த்து 
நீண்ட நாட்களுக்குப் பலத்த போட்டா போட்டிகள் இருந்தன . 
இந்தச் சட்டப்படி , ( அது அரசருக்கு டன்னேஜ் , பவுண்டேஜ் 
சுங்கவரிகளை இரண்டுமாதத்திற்கும் குறைவாகவே வழங்கியது . ) 
மேற்கூறிய வரிகள் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்படாத 
தென்றும் , நாட்டின் சட்டங்களுக்கு எதிராக அவை வசூலிக்கப் 
பட்டன என்றும் ,, குடியானவர்களும் , வசூலிப்பவர்களும் 
போதுமான தண்டனையைப்பெறத் தகுதி படைத்தவர்கள் என்ற 
முன்னுரையைக் கூறிய பின்னர் , எதிர்காலத்தில் மேற்கூறிய 
சுங்கவரிகளை வசூலிக்கச் செல்லுவதாகக் கருதப்படும் அதிகா 
ரிகள் , சட்டத்தில் குறிப்பிட்ட காலவரையறையைத் தவிர , 
ஏனைய காலங்களில் - வசூலித்தால் , - புரேமுனைர் சட்டப்படி 
தண்டனைகளைப் பெறவேண்டுமென்றும் , தம் வாழ்நாள் வரை 
அவர் எந்த நீதிமன்றத்திலும் வழக்குப்போட முடியாதபடியும் 
இச்சட்டம் வழி வகுத்தது . மேலும் , பொதுப்படையாகக் கூறு 
கையில் அச் சட்டம் கூறியதாவது : பாராளுமன்றத்தின் பொது 
வான சம்மதமின்றிக் குடிமக்களால் ஏற்றுமதியோ அல்லது 
இறக்குமதியோ செய்யப்படும் எந்தவொரு வாணிபச் சரக்கின் 


கண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


8 | 


மீதும் எந்தவொரு மானியத்தையோ , சுங்கவரியையோ , வரி 
விதித்தலையோ அல்லது வேறு எத்தகைய வரி சுமத்தலையோ 
விதிக்கவோ அன்றிப் போடவோ அல்லது சுமத்தவோ கூடாது 
என்பது இந்நாட்டுக் குடிமக்களின் தொன்றுதொட்டு வரும் 
உரிமையாக இருக்கிறது ; இருந்தும் வந்திருக்கிறது 

என்று 
நிறைவேற்றப்பட்ட சட்டம் கூறியது. 11 


கப்பற்பணம் ரத்தாதல் , ( 1641 ) சமீப கால நடவடிக்கை 
களினால் கப்பற் பணம் பற்றிய விவகாரம் சட்ட விரோதமான 
தென்றும் , செல்லுபடியாகாததென்றும் கூறுவதும் , அதுபற்றின 
எல்லா தஸ்தாவேஜிகளையும் நடைமுறைகளையும் 

செல்லத் 
தகாதவை என்றும் கூறும் சட்டமொன்று நிறைவேற்றப் 
பட்டது . மேற்படி வரி சட்ட விரோதமானதென்றும் , கருவூல 
மன்றம் ஹாம்ப்டனுக்கு எதிராகக் கூறிய தீர்ப்பு நாட்டில் நடை 
முறையில் இருக்கும் விதிகளுக்கும் சட்டங்களுக்கும் , சொத்து 
வைத்துக் கொள்ளும் உரிமைக்கும் , குடிமக்களின் 

குடிமக்களின் சுதந்திரத் 
திற்கும் , உரிமை மனுவுக்கும் முரணான தாக இருப்பதால் அச் 
சட்டத்தை ரத்து செய்ய வேண்டு மென்றும் கூறியது .12 மேற் 
கூறிய இரு சட்டங்களும் பல நூற்றாண்டுகளாக அரசர் எதேச் 
சாதிகாரமாக வரிவிதித்து வந்ததைத் தடுத்து நிறுத்தியது . 
நீண்டு தொடர்ச்சியாக அரசரால் போடப்பட்ட அச்சட்டங்கள் 
அகற்றப்பட்டன . அரசரின் எதேச்சாதிகாரத்திற்கும் முடிவு 
கட்டியது . 


நட்சத்திர நீதிமன்றம் கலைக்கப்படுதல் : கொடுங்கோலாட் 
சியின் முக்கியக் கருவிகளாக அமைந்திருந்த எல்லா ஆலோசனை 
சபைகளையும் கலைப்பதிலும் பாராளுமன்றம் அக்கறை காட்டியது . 
‘ பிரிவி கவுன் சிலை ஒழுங்குபடுத்தவும் , நட்சத்திர நீதிமன்றம் 
என்று பொதுவாக அழைக்கப்பட்ட நீதிமன்றத்தின் அதிகாரங் 
களை எடுத்துக் கொள்ளவும் வந்த சட்டமொன்றில் குடிமக்களின் 
சுதந்திரத்தையும் சொத்தையும் பாதுகாக்கவந்த எண்ணற்ற 
சட்டங்களையும் மகா சாசனத்தையும் சுட்டிக்காட்டி , நட்சத்திர 
நீதிமன்றம் கலைக்கப்பட்டதுடன் , ‘ இந்நாட்டுக் குடிமக்களை 
விசாரிக்கவோ அல்லது வினாவெழுப்பிக் கேட்கவோ , தீர்மானிக் 
கவோ அல்லது அவர்களின் நிலங்களையோ அல்லது பொருள் 
களையோ விற்கவோ , மேன்மை தங்கிய அரசருக்கோ அல்லது 
அவருடைய பிரிவு கவுன்சில் சபைக்கோ எந்தவொரு ஆதிக்க 
உரிமையோ , சக்தியோ அல்லது அதிகாரமோ , அல்லது வேறு 
எந்த வகையான எதேச்சாதிகார வழியிலோ வந்த அதிகாரமோ 
இல்லை ; அது இதுவரை இருந்ததுமில்லை . ஆனால் அவர்கள் 

ஆ . வ . - 6 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


சாதாரண நீதி மன்றங்களில் , சட்டங்களின் சாதாரண இயல்பு 
படி விசாரிக்கப்பட்டு தீர்மானிக்க வேண்டும் என்ற பழைய 
அரசியல் சட்டக் கொள்கையானது மீண்டும் நிலைநாட்டப் 
பட்டது . மேற்படி சட்டப்படி , பிரிவிகவுன்சிலுக்கும் அதே 
போன்று நட்சத்திர நீதிமன்றத்திற்கும் சிவில் அல்லது கிரிமினல் 
வழக்குகளை விசாரித்துத் தீர்ப்புக் கூறும் அதிகாரம் ரத்து செய்யப் 
பட்ட போதிலும் , சாதாரணக் குற்றங்களில் சம்பந்தப்பட் ! 
மனிதர்களை விசாரிப்பதும் , சிறைக்கனுப்பப்படுவதுமான அதி 
காரத்தைக் கவுன்சில் சபை தொடர்ந்து பெற்றிருந்தது . 


கவுன்சிலின் சிறைக்கனுப்பும் அதிகாரம் : கவுன்சில் சபை 
யாலோ அல்லது அதன் உறுப்பினர் எவராலோ அல்லது 
அரசரின் சிறப்பான கட்டளைப்படியோ கைது செய்யப்படும் 
ஒவ்வொரு நபரும் அரச மன்றத்தினுடையதோ அல்லது பொது 
வழக்குகள் மன்றத்தினுடையதோ ஆன நீதிபதிகளுக்கு மனு 
கொடுக்கும்போது , எவ்வித சாக்குபோக்கையும் காட்டிக் கால 
தாமதம் செய்யாமல் , 

காவலில் வைக்கப்பட்டுள்ள கைதி 
விசாரணைக்காக நீதிமன்றத்திற்குக் கொண்டு வரப்படவேண்டிய 
கட்டளையை அவருக்கு வழங்க அனுமதி கொடுக்கவேண்டியது 
என்றும் , அப்படிப்பட்ட கட்டளையைப் பெறும் சிறைக்காவலர் , 
அந்நபர் சிறைப்படுத்தப்பட்டதற்கான உண்மையான 

காரணத் 
தைக் குறித்து நற்சாட்சிப் பத்திரம் அளிக்க வேண்டும் என்றும் , 
அத்தகைய கட்டளையை விடுத்த நீதிமன்றம் மூன்று நாட்களுக் 
குள் , விசாரணை செய்து , அவ்வழக்கு நியாயமானதா என்றும் 
சட்டப்படியானதா அல்லது அதற்கு விரோதமானதா என்று 
தீர்மானித்து , அதன் பிறகு நேர்மையான நீதிக்கேற்பக் கைதியை 
விடுதலை செய்தோ , ஜாமீனில் விடுவித்தோ அல்லது சிறையில் 
அடைத்தோ நடவடிக்கை எடுக்கவேண்டுமெனச் சட்டம் நிறை 
வேற்றப்பட்டது .13 இச்சட்டத்தின் மற்றொரு விதி பிரசிடெண்ட் 
நீதி மன்றத்தையும் வடக்குக் கவுன்சில் சபையையும் கலைத்தது . 
மேற்கூறிய மன்றங்கள் ஸ்ட்ராபோர்டின் 

எதேச்சாதிகார 
நிர்வாகத்தின் போது சொல்ல முடியாத கொடுமைகளைச் செய் 
திருந்தன . அதேபோன்று பிரசிடெண்ட் மன்றம் , 

வேல்ஸ் 
எல்லைப்புற மன்றம் ( இவை சாலோப் , வொர்செஸ்டர் , ஹெரி 
போர்ட் , கிளௌசெஸ்டர் ஆகிய அடுத்திருந்த கவுன்டிகளின் 
மீது ஆதிக்கத்தைப் பரப்பியவை ) லங்காஸ்டர் டச்சி நீதிமன்றம் , 
செஸ்டரின் கவுண்டிபாலடைன் என்பாரின் கருவூல மன்றம் - 
ஆகிய சட்டத்திற்குப் புறம்பான எல்லா மன்றங்களும் கலைக்கப் 
பட்டன. அவை பல்வேறு சாக்குபோக்குகளைக் காட்டி , 
இங்கிலாந்தின் மூன்றில் ஒரு பங்குப் பகுதியில் பொதுச்சட்டம் 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


செயல்படாத முறையில் பரந்த 
பறித்துக் கொண்டவையாம் . 14 


அளவில் 


அதிகாரத்தைப் 


உயர் நீதி மன்றம் கலைக்கப்படல் , ( 1641 ) : நட்சத்திர நீதி 
மன்றமும் 

மாகாணங்களில் சட்டவிரோதமாக இருந்த நீதி 
மன்றங்களும் கலைக்கப்பட்டதைப் போன்று உயர் நீதி மன்றமும் 
( கலைக்கப்பட்டது ) வீழ்ச்சியடைந்தது . ‘ எலிஜபத்தின் முதல் 
சட்டம் ( Primo Elizabethae ) என்ற சட்டத்தின் கிளை யொன்று , 
திருச்சபை சம்பந்தமான காரணங்களுக்கான கமிஷனர்கள் 
குறித்து ரத்து செய்யப்படல் என்ற தலைப்பில் வந்த சட்ட 
மொன்றினால் , அரசருடைய குடிமக்கள் பொறுக்க முடியாத 
துன்பங்களையும் கொடுங்கோலாட்சியையும் மேற்கொண்ட 
மைக்குத் திருச்சபை சம்பந்தமுள்ள சமயக் குற்றங்களுக்காகக் 
கமிஷனர்கள் என்னும் ஆணையர்கள் 

ஆணையர்கள் அபராதம் விதிப்பதும் 
சிறையில் அடைப்பதும் போன்ற உரிமைகளைச் சட்ட விரோத 
மான முறையில் கைப்பற்றியிருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு , 
அச்சட்டத்தின் அவ்விதியின்படி நிறுவப்பட்ட நீதிமன்றம் ரத்து 
செய்யப்பட்டது . ஏனைய திருச்சபை சமய நீதிமன்றங்கள் , 
அபராதம் , சிறைவாசம் , அல்லது உடலை உறுத்தி ஊறு செய்தல் 

தண்டனைகளை விதிக்கும் எல்லா அதிகாரங்களும் 
பறிக்கப்பட்டன.15 ஏனைய சட்டங்களின் மூலம் எரிச்சலூட்டும் 
தனிச்சிறப்பதிகாரத்தின்படி உணவிட்டுப் பராமரிக்கும் முறை 
கட்டுப்படுத்தப்பட்டது ; நைட் ஹூட் என்னும் விருதைக் 
கட்டாயம் பெறவேண்டுமெனக் கோரும் ஆணைகள் ரத்து 
செய்யப்பட்டன ; முதலாம் ஜேம்ஸ் மன்னர் 

ஆட்சியில் 
இருபதாவது ஆண்டில் இருந்த அளவுக்கு அரசருடைய காடு 
களின் எல்லைகள் மீண்டும் குறைக்கப்பட்டன.16 


போன்ற 


இராணுவத்தில் கட்டாய சேவை சட்டவிரோதமாக்கப் படல் : 
நீண்ட பாராளுமன்றம் செய்த நன்மை பயக்கும் சட்டங்களுள் 
ஒன்று சிறப்பானதாகக் கருதப்படுகிறது . அயர்லாந்துக் கல 
கத்தை அடக்கக் கட்டாயமாக இராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் 
முறைக்கு அரசருக்கு அதிகாரமளித்தபோதிலும் , அச்சட்டத்தின் 
முன்னுரையில் , * இந்நாட்டில் வழக்கத்திலிருக்கும் சட்டங் 
களின்படி மேன்மைதங்கிய அரசரின் குடிமக்களில் எவரையும் 
இராணுவத்தில் சேரவேண்டுமென்றோ அல்லது போர்களில் 
பங்குகொண்டு தொண்டாற்றுவதற்காக நாட்டை விட்டு 
வெளியே செல்லவேண்டும் 

கட்டாயப்படுத்துவதோ 
கூடாது . நம் நாட்டின்மீது திடீரென்று படையெடுக்கும் புதிய 
விரோதிகள் வந்தபோதும் , அல்லது அவர்களுடைய நிலங்கள் 


என்று 


84 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


அல்லது சொத்துக்களுக்கான வரிக்காக அவர்களைப் பந்தப் 
படுத்தி இராணுவத்தில் சேர்த்தால் , அப்போதும் அவர்களை 
இராணுவத்தில் கட்டாயப்படுத்திச் சேர்க்கலாம் . பிற சமயங் 
களில் அல்ல. 17 


பாராளுமன்றம் கலைக்கப்படமுடியாது : சமயக் குருமார்கள் 
குறைபாடுகள் சட்டம் , 1642 : நீண்ட பாராளுமன்றம் நிறை 
வேற்றிய வேறு இரு சட்டங்கள் வெகுவாகக் குறை கூறப்பட 
வேண்டுவனவாக உள்ளன . அதனுடைய சொந்தச் சம்பந்த 
மில்லா மல் அப்போது நடைபெற்று வந்த பாராளுமன்றத்தைக் 
கலைக்காமல் தள்ளிவைக்கவோ அல்லது கலைக்கவோ கூடா 
தென்பது அவற்றில் ஒன்று ; ( மற்றவற்றை விடப் பலமா தங் 
களுக்குப் பின்னர் நிறைவேற்றப்பட்ட ) மற்றொரு சட்டம் சமயக் 
குருமார்கள் அனைவரின் லௌகீக ஆதிக்க உரிமையையும் , 
குறிப்பாக பிஷப்புகளுக்குப் பிரபுக்கள் இடையில் 

இருந்த 
வாக்குரிமையையும் பறித்தது . தொன்று தொட்டுவரும் பழைய 
அரசியல் அமைப்பு முறையிலிருந்து இவ்விரண்டும் பயங்கரமாக 
வழிபிறழ்ந்து போய்விட்டன ; ஆனால் முழுவதும் தாற்காலிக 
முறையில் வந்த முதலாவது , சார்லஸ் அரசரின் குணாதிசயத்தில் 
காணப்பட்ட ஆழ்ந்த , உறுதியான அடிப்படையில் எழுந்த 
அவநம்பிக்கையின் விளைவாக அவசியமாகக் கருதப்பட்டது ; 18 
மற்றதோ , பிஷப்புகளுக்குக் கட்டாயப்படுத்தும் ஆதிக்கத்திலும் , 
லௌகீக அதிகாரத்திலும் இருந்த கெடு வழக்கத்தின் பயனாக 
வந்ததாகும் . இக்கெடுவழக்கத்தை 

வெறும் 

பியூரிட்டன் 
களோடன்றி , திருச்சபையும் அரசரும் 19 நன்றாக இருக்க 
வேண்டுமென மன தார விரும்பியவர்களைக் 

வெறுக்க 
வைத்தது . மேற்கூறிய சட்டங்களைத் தொடர்ச்சியாக நிறை 
வேற்றத் தேவைப்பட்ட பத்து மாதங்களுக்குப் பிறகு 1641 ஆம் 
ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஆறுவாரக் குறுகிய இடை 
வெளியுடன் ஒத்திப்போடப்பட்டது . 


கூட 


பாராளுமன்றக் கட்சியில் பிளவு : ஏறத்தாழ இந்தச் சமயத்தில் 
தான் பாராளுமன்றக் கட்சிக்குள்ளேயே இறுதியாகப் பிளவு 
ஏற்பட்டது . திருச்சபை அரசாங்கம் பற்றிய விஷயத்தில் அது 
தெளிவாக இரண்டுபட்டு நின்றது ; அதில் சிறுபான்மைக் கட்சி 
யாகத் தென்பட்டதில் பெரும்பாலோர் அரசரால் ஏற்கெனவே 
காட்டப்பட்டுள்ள சலுகைகள் அரச அதிகாரத்தைப் போதுமான 
அளவுக்குச் சரண் அடையச் செய்து விட்டது 
கருதினார்கள் . எனினும் அரசர் தாம் கட்டாயப்படுத்திச் 
சரணடைந்த எதேச்சாதிகார அதிகாரங்களைச் சக்தியைப் பயன் 


என்று 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


85 


என்று 


படுத்தியோ அல்லது ஏமாற்றியோ திரும்பவும் பெறவே முயற்சி 
செய்வார் என்று காமன்ஸ் சபைத் தலைவர்கள் உறுதியாக 
நம்பினார்கள் ; மேலும் சரியானப் பாதுகாப்புகளை மேற்கொள் 
ளாமலும் , தொடர்ந்து எச்சரிக்கைத் தன்மையைப் பாது 
காக்காமல் போனாலும் , 

தாங்கள் வருந்திப்பெற்ற புதிய 
சுதந்திரங்களை இழக்க நேரிடுவதோடன்றி , சுதந்திரமாக 
இயங்கும் பாராளுமன்ற அரசியல் அமைப்பு முறை நிலைகுலைக்கப் 
பெற்று , அதற்கு மாறாக 

அரசரின் மனம்போன முறையில் 
ஆளப்படும் எதேச்சாதிகார அரசாங்கம் நிலைநாட்டப்படும் 
ஆபத்தும் இருக்கிறது 

அவர்கள் நம்பினார்கள் . 
இரண்டாம் ரிச்சர்டு மன்னரின் காலத்தில் நிகழ்ந்ததைப்போன்று 
இப்போது முதலாம் சார்லஸ் மன்னரின் காலத்திலும் அரசருக்கும் 
மக்களுக்கும் இடையே எழுந்துள்ள பிரச்சினை , மீண்டும் வரம் 
பற்ற அதிகாரம் கொண்ட முடியாட்சிக்கும் பாராளுமன்ற அரசாங் 
கத்திற்கும் இடையே இவ்விரண்டிலும் எது வேண்டும் என்ற 
சாதாரண பிரச்சினையின் அளவுக்கு விஷயங்கள் சுருங்கி 
விட்டதாக அவர்களுக்குப்பட்டது . பாராளுமன்றத்தில் இருந்த 
பிம் என்பாரும் அவருடைய சக ஊழியர்களும் மக்களிடம் 
வேண்டுகோள் விடுத்து , பழைய பாடங்களைத் திரும்பப்படித்து 
எச்சரித்து , அரசரிடத்தில் எவ்வித நம்பிக்கையும் கொள்ள 
முடியாது என்று கூறுவதற்கான நேரம் வந்து 
உணர்ந்தார்கள் . 


விட்டதாக 


இதனிடையில் காமன்ஸ் சபையினரின் முழு விருப்பத்திற்கும் 
மாறாக , சார்லஸ் எடின்பரோ நகருக்குச் சென்றிருந்தார் . அவர் 
அங்கு செல்லக் காரணம் தமக்கும் ஸ்காட்டிய குடிமக்களுக்கு 
மிடையே இருந்து வந்த வேறுபாடுகளைச் சரிசெய்து கொள்ளும் 
நோக்கமே என்பது ஓரளவுக்கு உண்மையென்றாலும் , தமக்கும் 
தம்முடைய ஆங்கிலக் குடிமக்களுக்குமிடையே எழுந்துள்ள 
சச்சரவில் அவர்களின் உதவியைத் தமக்குச் சாதகமாகப் 
பெறவேண்டியே அவர் சென்றதின் முக்கிய நோக்கமாகும் . 20 


1641 ஆம் ஆண்டில் நிகழ்ந்த ‘ சம்பவம் : எடின்பரோவில் 
சார்லஸ் ஸ்காட்லாந்து பாராளுமன்றத்தையும் . திருச்சபையையும் 
இங்கிலாந்துப் பாராளுமன்றத்திற்கு எதிராகத் தமக்குச் சாதக 
மாக்கிக்கொள்ளும் நோக்கத்தோடு , அவர்களுடைய கோரிக் 
கைகள் அனைத்தையும் நிறைவேற்றியதோடு , பிரெஸ்பிட்டிரிய 
தொழுகைக்குச் சிரத்தையுடன் சென்றும் . அம்மதத் தலைவர் 
களுக்கு இஷ்டப்படி சலுகைகளைக் கொடுத்தும் இருந்தார் . 
அதேசமயத்தில் , சமீபகாலப் படையெடுப்புக்கு முன்னர் ஆங்கில 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


அரசியல் தலைவர்களுக்கும் ஸ்காட்டியருக்கும் நடந்த கடிதப் 
போக்குவரத்திற்கான ( சான்றுகளை ) தடையங்களை இரகசியமாக 
அவர் தேடினார் என்றும் தெரியவருகிறது . அதன் மூலம் 
ஆங்கில 

அரசியல் தலைவர்களின்மீது , திரும்பிவந்தவுடன் , 
துரோகக் குற்றத்தைக் கொண்டுவரவேண்டும் என்பதே 
அவருடைய நோக்கம் .21 மாண்ட்ரோஸ் பிரபு கடிதம் மூலம் 
அரசருக்குத் தெரிவித்த செய்தியின்படி செயல்பட்டவராய் , 
ஹாமில்ட்டன் பிரபுவும் , ஆர்கைல் பிரபுவும் ஆங்கிலக் கலகக் 
காரர்களுடன் சம்பந்தம் வைத்திருக்கிறார்கள் எனக்கொண்டு , 
கிராப்ஃபோர்டு பிரபு திடீரென்று அவ்விரு பெருங்குடிமக்களையும் 
கைதுசெய்து , கடல் கடந்த பாதுகாப்பான இடமொன்றிற்கு 
அவர்களைக் கடத்தவேண்டும் என்றும் சதித்திட்டம் வகுத்தார் ; 
அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அவர்களைக் கொன்று விடுவ 
தென்றும் சதித்திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது . இச் சதித்திட்டம் 
பற்றி ஏற்கெனவே எச்சரிக்கை செய்யப்பட்டவர்களாய் , 
ஸ்காட்டிய பாராளுமன்றத்திலிருந்து வெளிப்படையாக நழுவிக் 
கொண்டு அத் திட்டத்தைக் குலைத்து விட்டார்கள் . பின்னர் 
அவர்கள் ஹாமில்ட்டனின் - சகோ தரரின் குடியிருப்பு வீடான 
கின்னீல் அரண்மனையில் தஞ்சம் புகுந்தார்கள் . இந்தத் திட்டத் 
தில் அவருக்கும் பங்குண்டென்று நம்பியபோது , பிரபுக்களின் 
சந்தேகம் தம்முடைய மதிப்புக்கு இழுக்குத் தேடுவதாகும் 

அரசர் குறைபட்டுக்கொண்டார் . பாராளுமன்றம் 
விசாரணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரிக்கையில் , இரண்டு 
கட்சிகளிலும் தீர்மானமானதொன்றையும் கிரகிக்க முடியாத 
நிலையில் இருந்த அக் குழு , ஹாமில்ட்டனும் , ஆர்கைலும் 
பாராளுமன்றத்திற்கு வரவேண்டுமெனவும் தூண்டியது . ஆனால் , 
ஆங்கிலக் காமன்ஸ் சபைத் தலைவர்கள் , ஹாம்ப்டனைத் 
தலைவராகக் கொண்ட 

ஒரு சிறு குழுவை ஸ்காட்லாந்துக்கு 
அனுப்பி , அரசருக்கு அருகிலேயேயிருந்து நடவடிக்கைகளைக் 
கவனித்து , அவர்களுக்கு அங்கு நடக்கும் செய்திகள் அனைத்தை 
யும் சரியானபடி அறிவித்து வந்தது . ஹாமில்ட்டன் , ஆர்கைல் 
இவர்களுடைய விஷயம் சம்பவம் என்று கூறப்படுகிறது . 
இச் சம்பவம் பற்றிய செய்தி இலண்டனில் பெருத்த கிளர்ச்சி 
யையும் பரபரப்பையும் கிளறிவிட்டது . வடக்குப் பகுதியில் 
பொதுமக்களின் கட்சித் தலைவர்களான அவ் விருவருக்கு 
எதிராகச் செய்யப்பட்ட சதித்திட்டத்தைப் பின்பற்றி ஆங்கிலக் 
கலகக் காரர்களுக்கு எதிராகவும் இதுபோன்ற நடவடிக்கைகள் 
நடக்கக் கூடாது என்பதற்காகவே அந்தப் பரபரப்பும் கிளர்ச்சி 
யும் மூண்டன . 


என்று 


1 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


87 


அயர்லாந்தில் கலகம் : 1641 ஆம் ஆண்டு அக்டோபர் 
மாதம் 10 ஆம் நாள் பாராளுமன்றம் மீண்டும் கூடியது . ஏறத் 
தாழ அதே சமயத்தில் அயர்லாந்துக் கலகம் பற்றிய செய்திகளும் 
வந்து சேர்ந்தன . அத்துடன் அக்காலத்தில் நடந்த படு 
கொலைகள் பற்றிய செய்தியும் உடன் வந்தது . இப் படுகொலை 
பற்றிய செய்தி போப்பாண்டவ அனுதாபிகள் அனைவரது மீதும் 
அவர்களுக்கெதிரான கடுமையான கூக்குரலைக் கிளப்பியது . 
அப் படுகொலையை இரகசியமாகத் தூண்டிவிட அரசரே காரணம் 
என்றும் பலர் நம்பினர் . ‘ அல்ஸ்டரில் நிகழ்ந்த கலகம் பற்றிய 
சம்பவமே கட்சிகளுக்கிடையே பிளவினைத் துரிதப்படுத்தியது . 
அயர்லாந்தில் போர் நிகழுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருந்த 
தால் , அரசருக்கும் பாராளுமன்றத்திற்குமிடையே இணக்கம் 
இருக்கவேண்டியதன் அவசியத்தை காமன்ஸ் சபையின் பெரும் 
பாலான உறுப்பினர்கள் உணர்ந்து கொண்டிருந்தார்கள் என்ப 
தற்கான சூசக அறிவிப்பை நவம்பர் 8 ஆம் நாள் ஸ்காட்லாந்து 
காமன்ஸ் சபைக் குழு பிரபுக்களுக்கு அனுப்பிய தகவல்களில் 
இருந்து காணலாம் . இத் தகவல்களில் பாராளுமன்றத்தின் 
அங்கீகாரத்துடன் கவுன்சிலர்களும் , அமைச்சர்களும் நியமிக்கப் 
பட வேண்டும் என்ற கோரிக்கையே எழுப்பப்பட்டிருந்தது . 
அத்தகைய கோரிக்கையே பூர்த்தி செய்ய இசைவது அரசரின் 
சுயேச்சையான நடவடிக்கையை உண்மையில் பங்கப்படுத்திக் 
குலைத்து விடும் . சமய விஷயங்களில் கட்சிகளுக்கிடையே 
இருந்த பிளவானது பிரபுக்கள் சபையில் பெரும்பாலோரின் 
ஆதரவையும் , காமன்ஸ் சபையின் சிறுபான்மைக் கட்சியினரில் 
பெரும்பாலாரது ஆதரவையும் சார்ந்து அரசர் நிற்கும் வசதியை 
இப்போது தான் கொடுத்தது . சுருங்கக் கூறின் , பியூரிட்டன் 
களின் வழிமுறைப்படி சமயத்தில் போதுமான அளவுக்கு மாறுதல் 
தேவை என்று கருதிய அனைவரும் காமன்ஸ் சபையின் 
அதிகாரத்தை ஆதரிப்பவர்களாகவும் , அதில் மாறுதல் 
சிறிதளவோ அல்லது மாறுதல் 

கூடவே 

கூடாது என்று 
விரும்பிய அனைவரும் அரசரின் அதிகாரத்தை ஆதரிப்பவர் 
களாகவும் ஆகியிருந்தனர் என்று கார்டினர் கூறுகிறார் . 22 


இராணுவம் புதிய சதித் திட்டமொன்றில் ஈடுபட்டிருப்ப 
தாகக் கருதப்பட்டதை விசாரணை செய்ய காமன்ஸ் சபையில் 
குழுவொன்று நிறுவப்பட்டது . நவம்பர் 17 ஆம் நாள் பிம் , 
இப்போது படிக்கப் பெற்ற விசாரணையிலிருந்து , இச்சபையின் 
நம்பிக்கைக்குப் போதுமான சான்றுகளின்படி , பாராளுமன்றத்திற் 
கெதிராக இராணுவத்தைக் கொணர இரண்டாவது சதித்திட்டம் 
வெளிப்பட்டிருக்கிறது என்றும் , ஸ்காட்டிய 

என்றும் , ஸ்காட்டிய இராணுவத்தை 


88 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


நடு நிலைமையாக நிறுத்தும் கருத்தும் நிலவுவதாகத் தீர்மானம் 
ஒன்றைப் பிரேரேபித்து நிறைவேற்றிக் கொண்டார் .23 இத் 
தருணத்தில் மேற்கூறிய குற்றச்சாட்டைப் பிம் 

கொண்டு 
வந்ததன் 

நோக்கம் . பெருங்கண்டனத்திற்குச் சாதகமாக 
வாக்குரிமையைத் திருப்பும் முயற்சியேயாகும் . 24 


மிக்குயர் மறுப்புரை ( The Grand Remonstrance ) 1641 ஆம் 
ஆண்டு நவம்பர் மாதம் 8 ஆம் நாள் மறுப்புரை அல்லது 
‘ நாட்டின் நிலை விளக்கம் பேரறிக்கை யின் நகல் , காமன்ஸ் 
சபையில் தாக்கல் செய்யப்பட்டது . செயலாளரான நிகொலஸ் 
என்பார் இத்தகவலை அரசருக்கு உடனே அறிவிக்கும் வகையான் 
கடிதம் எழுதி , அவர் உடனடியாக இலண்டனுக்குத் திரும்ப 
வேண்டுமென்றும் வலியுறுத்தியுமிருந்தார் . அரசர் பதில் எழுதும் 
போது , என்னுடைய உண்மையான ஊழியர்கள் என்று நீ 
நிச்சயமாக நம்பும் நபர்களிடத்தில் , என் பெயரால் பேசி , முடிந்த 
எல்லாவகைகளிலும் இப்பேரறிக்கையை நிறுத்த முயற்சி 
செய்வாயாக என்று குறிப்பிட்டிருந்தார் . ஹைடு என்பாரின் 
தலைமையில் , கீழ்ச்சபையைச் சார்ந்த உறுப்பினர் குழுவொன்று 
இப்போது உருவாக்கப்பட்டது . அதை உண்மையில் மேன்மை 
தங்கிய அரசரின் எதிர்க்கட்சி என்றும் கூறலாம் . நிலையான 
விடா முயற்சியுடனும் , பிடிவாதத்துடனும் ஏழு நாட்களுக்குத் 
தொடர்ந்து நடந்த விவாதத்தில் இம் மறுப்புரையின் ஒவ்வொரு 
விதியும் பலத்த எதிர்ப்புக்களுக்கிடையே நிறைவேற்றப்பட்டது . 
அதன் எந்தவொரு பகுதியையும் சீர்குலைக்காது பாதுகாத்த 
பெருமை பொதுமக்கள் 

தலைவர்களின் மிகத்தீர்மானமான 
உறுதியைச் சார்ந்ததாகும் . முடிவாக , நவம்பர் 22 ஆம் நாள் 
இறுதியான விவாதம் நடைபெற வேண்டுமென நாள் குறிக்கப் 
பட்டது . இறுதி ஓட்டெடுப்பிற்குமுன் இலண்டனை வந்தடைய 
வேண்டுமென இறுதியில் விழைந்தவராய் அரசர் , எடின்பரோவி 
லிருந்து கனவேகத்துடன் இப்போது திரும்பி வந்து கொண்டிருந் 
தார் . வரலாற்று முக்கியம் வாய்ந்த 22 ஆம் நாளன்று தலை 
நகருக்குப் போய்ச்சேர இன்னும் இரண்டு நாட்கள் தேவைப் 
படும் தூரத்தில் அவருடைய பயணம் வந்திருந்தது . ஹைடு , 
ஃபாக்லாண்டு , டெரிங் , ருத்யார்ட் , பாஷா, கல்பெப்பர் , பிம் , 
ஆர்லாண்டோ , பிரிட்ஜ்மன் , வாலர் , ஹாம்ப்டன் , ஹோல்ஸ் , 
கிளென் , கவெண்டரி , ஜியோப்ரி பாமர் , மேநார்ட் ஆகியோர் 
காரசாரமாகப் 

பேசி விவா தத்தைப் பதினான்கு மணிநேரம் 
நடைபெறும்படி செய்திருந்தார்கள் . ஏறத்தாழ நடு இரவின் 

செயலாளர் நிகொலஸ் சபையைவிட்டு வெளியே 
சென்றார் . பின்னர் அவர் அரசருக்குக் கடிதம் எழுதி , அன்று 


போது 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


89 


நண்பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து காமன்ஸ் சபையினர் 
விவாதத்தைத் தொடர்ந்துவந்திருக்கிறார்களென்றும் , மேலும் 
அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் , 
அப்போது ஏறத்தாழ நடு இரவாகிவிட்டது என்றும் குறிப்பிட் 
டிருந்தார் . இக்கடிதம் தா மதித்து எழுதக் காரணம் மேன்மை 
தங்கிய உங்களுக்கு விவாதத்தின் முடிவை எழுதமுடியும் என்ற 
நம்பிக்கையில் நான் இருந்தது தான் ; ஆனால் , இப்போது கால 
தாமதம் வெகுவாக ஆகிவிட்டது . ( என்னுடைய உடல் சீர் 
கேடுற்ற பிறகு) அதன் முடிவைக் காணவேண்டும் என்ற 
தைரியம் எனக்கு வரவில்லை ; காமன்ஸ் சபையில் பலர் இப் 
பேரறிக்கையைத் தள்ளுபடி செய்துவிட வேண்டும் என்று மிகக் 
கடுமையான தீவிரத்துடன் தீர்மானித்திருக்கிறார்கள் என்றும் , 
அதில் அவர்கள் வெற்றி பெறாவிடின் பின்னர் அதற்கு எதிராக 
எதிர்ப்புத் தெரிவிப்பர் என்றும் மேன்மைதங்கிய உங்களுக்கு 
நான் உறுதிகூறுகிறேன் என்று 

அவர் 

அக்கடிதத்தில் 
தொடர்ந்து கூறியிருந்தார் . 


இறுதியில் , சற்றேறக்குறைய காலை இரண்டுமணி அளவில் , 
வெறும் பதினொரு பேரின் அதிக வாக்கைப் பெற்று அம் 
மறுப்புரை நிறைவேற்றப்பட்டது . வாக்கெடுப்பு நடந்த பின் 
சபையைவிட்டு ஒன்றாகச் சேர்ந்து செல்லும்போது , கிராம்வெல் 
என்பார் ஃபாக்லாண்டு பிரபுவினிடம் கூறுகையில் , மறுப்புரை 
யானது ஒப்புக்கொள்ளப்படாமல் தள்ளுபடியாகியிருக்குமானால் , 
அடுத்தநாள் காலையில் தம்மிடமிருந்த அனைத்தையும் விற்று 
விட்டு , இங்கிலாந்தில் இனிமேல் ஒருபோதும் தென்படாமல் 
சென்றிருப்பேன் ; அப்படிப்பட்ட தீர்மானத்திற்கே அவரைப் 
போல் ஏனையோரின் யோக்கியமான மனிதர்கள் பலர் வந்திருந் 
தார்கள் என்று அவருக்குத் தெரியும் என்றும் அவர் கூறியதி 
லிருந்து அப்போட்டாப்போட்டியின் கடுமையை உணர்ந்து 
கொள்ளலாம் . 2 5 


மறுப்புரையின் சுருக்கம் : எண் குறிப்பிடப்படாத இருபது 
விதிகளைக் கொண்ட அம் மறுப்புரையின் முன்னுரை ‘ தற்போ 
தைய பாராளுமன்றத்தில் கூடியிருந்த காமன்ஸ்சபை உறுப்பினர் 
களின் பெயரில் என்று தொடங்கி , அதில் கடந்த பன்னிரண்டு 
மாதங்களாக அரசரதும் நாட்டுக் குடிமக்களினதும் பாதுகாப் 
பையும் , பெருமையையும் , தொன்றுதொட்டு வரும் மரியாதை 
யையும் மீண்டும் பெற்று நிலைநாட்டும் நோக்கத்துடன் தாங்கள் 
மேற்கொண்டிருக்கும் போராட்டம் - அதுவே அம் மறுப்புரையின் 
நோக்கமாக இருந்திருப்பதுடன் , அவர்கள் செய்து முடித்திருந்த 


90 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


பணிகளின் மீது கூறப்பட்டிருக்கும் பெரும் அவதூறுகளுக்குப் 
பதில் கூறுவான் வேண்டியும் , தாங்கள் செய்ய வேண்டி நிலுவை 
நின்றதைச் செய்யவேண்டி சுட்டிக் காட்டியும் , அவற்றைத் 
தடைப்படுத்துவதற்கிருந்த கஷ்டங்களை கிளப்பியும் இருப்பதாக 
அது கூறுகிறது . வெளிப்படையான சொற்களில் அவர்கள் 
அரசாங்கத்தின் அடிப்படையான சட்டங்களையும் கொள்கை 
களையும் சீர் குலைக்க அரண்மனை வாசிகள் செய்த சதித்திட்டத் 
தையும் , பிராட்ஸ்டெண்ட் சமயத்தை இழிவுபடுத்துவதையும் , 
பாராளுமன்றத்தின் உரிமைகளையும் அதிகாரத்தையும் பழித்துக் 
கூறுவதையும் , போப்பாண்டவருடைய சமயமான ரோமானிய 
கத்தோலிக்க சமயத்துக்குப் புகலிடம் கொடுக்கும் அவசிய 
முடிவில் 

செல்லத்தக்கதாயுள்ள கருத்துகளையும் , சடங்கு 
களையும் புகுத்துவதையும் குறை கூறினார்கள் . 

முன்னுரையைத் தவிர்த்து அம் மறுப்புரை எண்களால் 
குறிப்பிடப்பெற்ற 206 விதிகளைக்கொண்டு , முன்னுரையில் 
சுட்டிக் காட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான செயல்முறைச் 
சான்றுகளையும் எடுத்துக் காட்டுகளையும் உருவகப்படுத்திக் 
காட்டும் முறையில் அமைந்துள்ளது . 


அரசர் தம்முடைய முதல் , இரண்டாவது , மூன்றாவது ஆகிய 
பாராளுமன்றங்களில் வெறுப்பூட்டுவதும் கொடுங்கோன்மை 
மிக்கதுமான நடவடிக்கைகளைத் திறமையுடனும் , கூரிய வாக்கு 
வன்மையுடனும் விளக்கி , மூன்றாவது பாராளுமன்றத்திலிருந்து 
பெர்விக் சமாதான உடன்படிக்கையின் வரை தனிச்சிறப்பதி 
காரத்தைப் பயன்படுத்திய அரசாங்கத்தையும் , குறுகிய பாராளு 
மன்றம் , ஸ்காட்டிய படையெடுப்பு , நீண்ட பாராளுமன்றத்தின் 
பரிகாரம் காண வந்த சட்டங்களையும் , அரண்மனைக் கட்சியின் 
செயல்முறைகளையும் விரிவாக எடுத்தியம்பிய பின்னர் , அம் 
மறுப்புரை பொதுமக்கள் தலைவர்களுக்கு 

தலைவர்களுக்கு ஆதரவான கருத் 
துரை கூறத் தொடங்குகிறது . 


அதுவும் 


‘ இப்போது கடவுளைத் தவிர எங்களுக்கு நம்பிக்கை தருவார் 
யார் இருக்கிறார்கள் ? எங்களுடைய நல்வாழ்வும் சீர்திருத்தம் 
செய்யும் சக்தியுமே ஒரே வழியாக இருக்கிறது . 
கடவுளின் அருளால் இந்தப் பாராளுமன்றத்தில்தான் இருக் 
கிறது . ஆனால் , பிரபுக்கள் சபையின் ஒத்துழைப்பும் 

, இணக்க 
முமின்றிக் காமன்ஸ் சபையைச் சார்ந்த எங்களால் என்ன ஆகும் ? 
எண்ணற்ற முறையிலும் , பலவாறு பெருகியிருக்கும் பிஷப்புகளும் 
திருச்சபைத் தொழுகைகளுக்குச் செல்ல மறுக்கும் பிரபுக்களும் 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


91 


சமயச் சீர்திருத்தம் செய்யவேண்டும் எங்களுடைய சிறந்தமுயற்சி 
களை எதிர்த்துக் குறுக்கிட்டு , அதன் மூலம் இந்தக் குரோதம் 
நிறைந்த கட்சியால் எங்களுடைய நடவடிக்கைகளை இழிவு 
படுத்தும்போதும் இணக்கமும் ஒத்துழைப்பும் ஏற்படும் என்று 
எங்களால் எப்படி எதிர்பார்க்க முடியும் ? 


“ நாங்கள் திருச்சபை அரசாங்கம் ( நிருவாகம் ) அனைத் 
தையும் அழித்து , கடவுள் வழிபாட்டில் ஒவ்வொரு மனிதனும் 
அவனுக்கேற்ற முறையில் தொழுகை நடத்திக்கொள்ளவேண்டு 
மென்றும் , கடவுள் மூலம் மேன்மைதங்கிய உங்களுக்குக் கீழ்ப் 
படிந்து 

நடக்கும் கடமையிலிருந்து விடுவித்துக் கொள்ள 
வேண்டும் என்றும் , அப்படிப்பட்ட உங்களிடம் சமயச் சட்டமும் 
அதேபோன்று உலகியல் சட்டமும் பாதுகாப்பாகக் கொடுக்கப் 
பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்திருந்த போதிலும் , பாராளு 
மன்றத்தால் நிலைநாட்டப் பெற்றுள்ளவற்றைப் போன்று , இங்கி 
லாந்து திருச்சபையின் எல்லா உறுப்பினர்களும் அத்தகைய 
அமைப்புடனும் , ஒழுக்கத்துடன் நிற்க ஒழுங்குபடுத்தவேண்டி 
யும் , நாடு , திருச்சபை ஆகியவை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங் 
களிலும் அப்பாராளுமன்றமே அவருடைய பெரும் கவுன்சில்சபை 
ஆகும் என்று அவர்கள் மக்களைத் தூண்டிவிட்டு வருகிறார்கள் . 


. 


எங்களுடைய நோக்கம் , அதற்கான முயற்சிகள் எல்லாம் 
சமயக் குருமார்கள் தங்களிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கும் 
ஏராளமான அதிகாரத்தைக் குறிப்பிட்ட வரையறைக்குக் 
குறைக்க வேண்டுமென்பதேயாகும் . அவ்வதிகாரம் நாட்டுச் 
சட்டங்களுக்கும் இறைவனின் கூற்றுக்கும் முரணானதாக 
இருக் கிறதை உணர்ந்து , அவர்களுக்கு உலகியல் அதிகாரத் 
திலும் , தொழில் முறைகளிலும் இருக்கும் அதிகாரத்தை நீக்க 
வேண்டி , நாங்கள் மசோதாவொன்றை நிறைவேற்றியுள்ளோம் . 
அதன் மூலம் அவர்கள் தங்களுக்கென்று வரையறுக்கப்பட்டுள்ள 
பணிகளைச் செவ்வனே செயல்படுத்துவதில் தங்களைப் பணிவன் 
புடன் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டு மென்றும் எண்ணியே 
கொணர்ந்த அம்மசோதாவை அவர்களே எதிர்த்து , அதனைத் 
தடுத்து நிறுத்துவதற்கு முக்கிய கருவிகளாக ஆகி இருக்கிறார்கள் 
என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் . 2 6 


திருச்சபையில் இருக்கும் கட்டுப்பாடு - ஒழுங்கு 

விதி 
களையும் , நிர்வாகத்தையும் பிடிப்புகளிலிருந்து விடுபடச் செய்து , 
தனிப்பட்ட நபர்களையோ அல்லது குறிப்பிட்ட தொழுகைக் 
கூட்டங்களையோ அவர்களுக்குப் பிரியப்பட்ட தொழுகை 


92 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


முறையைக் கைக்கொள்ள வேண்டு மென்பது எங்களுடைய 
விருப்பமோ அல்லது காரியமோ. அல்ல ; ஏனெனில் இறைவ 
னுடைய வாக்கை நிறைவேற்றும் சட்டங்களைக் கொண்ட 
தொழுகை முறையொன்று நாடு முழுவதற்கும் ஒத்த இணக்கத் 
தைக் கொடுக்கும் முறை அவசியம் என்றும் நாங்கள் நம்பு 
கிறோம் . மக்களின் சிந்தனைகளில் குடி கொண்டிருக்கும் தேவை 
யற்றதும் மூடப் பழக்கத்தின் பாற்பட்டதுமான சட்டங்களையும் 
நீக்கி , புதுமை புகுத்தலையும் ஒழித்து , உருவ வழிபாட்டுக்கான 
சின்னங்களை எடுக்கவேண்டியும் நாங்கள் விரும்புகிறோம் . 


பின்னர் அவர்கள் சமயகுருமார்களின் பொதுவான தொரு 
மாநாட்டைக் கூட்டவேண்டுமென்று கருத்துத் தெரிவித்து , 
அவர்களின் கருத்துரைகளின் முடிவைப் பாராளுமன்றத்தில் 
எடுத்துரைத்து , அவற்றை அங்கீகரித்து , ஏற்றுக் கொள்ளச் 
செய்து , அதற்கான அதிகார முத்திரையையும் பெறவேண்டு 
மென்று கருத்துத் தெரிவித்தார்கள் . 27 


நாங்கள் கல்வியை வேண்டாமென்று தடுத்து அழிக்க 
வேண்டுமென்று கருதுவதாகக் கூறுகிறார்கள் . இது அபாண்ட 
மான குற்றச்சாட்டாகும் . 

ஆனால் , 

எங்களுடைய ஆழ்ந்த 
விழைவும் 

ஆசையும் அதை முன்னுக்குக் கொண்டுவந்து 
வளர்க்க வேண்டுமென்பது தான் . மேலும் நாடு முழுவதிலும் 
ஆழ்ந்த உணர்ச்சியோடு பிரசாரம் செய்யும் ஆசிரியர்களைத் 
தகுதிவாய்ந்த முறையில் பேணிப் பாதுகாக்கவும் ஏற்பாடு 
செய்து , அதன் மூலம் அறிவாளர்களுக்குப் பெருத்த உற்சாகத் 
தைக் கொடுத்து , அதன் மூலம் பெரும்பாலான திருச்சபைக் 
குருமார்களின் தேவையும் , குறுகிய மனப்பான்மையும் , அறியா 
மையும் தடுத்து , நிச்சயமான வழியொன்றை ஏற்படுத்தவும் , 
விழைகின்றோம் . 

அதே 

போன்று கல்வியின் ஊற்றுகளாக 
விளங்கும் இரு பல்கலைக் கழகங்களையும் களையெடுத்துச் சீர் 
திருத்தி , அவைகளினின்று பெருக்கெடுத்தோடும் நீரோடைகள் 
துப்புரவுள்ள தாயும் , தெளிந்ததாயும் இருக்கவும் , நாடு முழு 
மைக்கும் மரியாதையையும் பெருமையையும் கொடுப்பதாகவும் 
இருக்க வேண்டுமென்றே நாங்கள் விரும்புகிறோம் . 


கூறி 


‘ பாராளுமன்றத்தில் எங்களுடைய 

நடவடிக்கைகளை 
அவற்றின் 

உண்மையான நோக்கத்தைத் திரித்துக் 
அவற்றை அறவே அழித்து விடவேண்டுமென்று அவர்கள் 
பெரு முயற்சி செய்து வருகிறார்கள் . குருமார்கள் பரிபாலன 
அதிகாரத்தில் குறுக்கிடுவதால் பிரெஸ்பிட்டீரிய 

குழுவின 
ரையும் , ஒத்துக் கொள்ளாதவர்களின் 

மா நாடுகளையும் 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


89 


உண்டாக்கக் காரணம் என்று மக்களிடம் அவர்கள் 

அவர்கள் கூறு 
கிறார்கள் . இப்படியாக எலிஜாவுடன் , குரோதம் நிறைந்த இக் 
கட்சியினரால் நாங்கள் கலகக்காரர்கள் என்றும் , மேலும் 
அவர்களின் கெடுவழக்கங்களைச் சீர்திருத்த வேண்டுமென்று 
நாங்கள் முயலும்போது , எந்தக் குற்றங்களைத் தடுக்க வேண்டு 
மென்று நாங்கள் கூறி வருகிறோமோ ; அதைச் செய்பவர்கள் 
நாங்களே என்றும் எங்களைக் கூறுகிறார்கள் . 


பரிகார நடவடிக்கைகள் கோரப்படல் : இறுதியாக அம் 
மறுப்புரை பரிகார நடவடிக்கைகளைக் கோரிக் குறித்துள்ளது : 

1. கத்தோலிக்கர்கள் : யாதொரு ஊறையும் ( துன்பத்தை 
யும் ) அவர்களால் செய்ய முடியாதபடி 

கத்தோலிக்கர்களை 
அத்தகைய நிலையில் வைப்பது ; இது நாள் வரை அவர்களுக்குக் 
காட்டிய சலுகைகளையும் , இரகசிய ஆதரவுகளையும் தடுப்பான் 
வேண்டி , மேன்மைதங்கிய அரசர் பெருமான் பாராளுமன்றத்தில் 
குறிப்பிடப் பெறும் தகுதிவாய்ந்த மனிதர்களைக் கொண்ட 
நிலையான குழுவை அங்கீகரிக்க வேண்டுமேன்றே கோரப்பட்டு 
அக்குழுவினர், அவர்களின் எண்ணிக்கைப் பெருக்கத்தைக் 
கண்காணித்து , அவர்களுடைய அறிவுரைகளையும் , 

மேற் 
கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளையும் அறிக்கை விடுத்து 
அறிவித்து , எல்லா வழிகளையும் பயன்படுத்தி , சட்டங்களைச் 
செயல் படுத்தி நாட்டின் பாதுகாப்பிற்கும் அமைதிக்கும் எதிராக 
அந்தப் பக்கத்திலிருந்து ( கத்தோலிக்கரிடமிருந்து ) வரும் 
குறும்புத்தனமான திட்டங்களைத் தடுக்க 
ஆங்கிலத் திருச்சபையுடன் ஒத்துப் போவதாகக் கூறும் போலிக் 
கத்தோலிக்கர்களைக் கண்டுபிடிக்கத்தேவையான சில ஆய்வுகள் 
செயல்படுத்தவேண்டும் . அந்தப் போர்வையில் அவர்கள் 
உயர்ந்த அதிகாரத்திற்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமான இடங் 
களில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் . 


வேண்டியது . 


2. நீதிபதிகள் : சுதந்திரங்களையும் , சட்டங்களையும் இப் 
போதிருப்பதைவிட நன்முறையில் பாதுகாப்பான் வேண்டி , 
சட்டவிரோதமான மனக்குறைகளும் , வரிவிதிப்புகளும் செஷன்ஸ் 
நீதிமன்றங்களிலும் , அஸைஸ் மன்றங்களிலும் கொண்டுவரப் 
பட்டுத் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் , சிறு நீதிபதிகளும் , 
உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் உரிமை 

மனுவையும் ஏனைய 
சட்டங்களையும் செயல்படுத்த வேண்டுமெனப் பதவிப் பிரமாணம் 
செய்விக்கப்படவேண்டும் என்று குறிப்பிட்டது . 


3. கவுன்சிலர்கள் : கேடு 

விளைவிக்கும் 

கவுன்சிலர்கள் 
வேலையில் அமர்த்தப் பெறுவதைத் தடுக்கத் தொடர்ந்து பல 


44 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டன ; அரசரின் சொந்தப் 
பண்ணைகளுக்கு 

ஆதரவாக மானியங்கள் கொடுக்கப்பட 
மாட்டாது என்று வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது . கடல் 
கடந்து பணியாற்றும் பிராடஸ்டெண்டு கட்சிக்கும் காலம் 
செய்யும் கோலத்தின் விளைவாக அதேபோன்று உதவிக்கான 
மானியங்களை , பாராளுமன்றத்தின் நம்பிக்கைக்குப் பாத்திரமான 
கவுன்சிலர்கள் , தூதர்கள் , ஏனைய அமைச்சர்கள் எதிர்காலத்தில் 
அமர்த்தப் பட்டாலன்றி , கடல்கடந்து பணியாற்றும் பிராட்டஸ் 
டெண்டு கட்சிக்கும் காலம் செய்யும் கோலத்தின் விளை வாக 
அதே போன்று மான்யங்கள் வழங்கப்படக் கூடாது என்றும் , 
வெகுமதியோ அல்லது பென்ஷனோ எந்த உருவத்திலாவது 
அந்நிய அரசர்களிடமிருந்து பெறுவதைத் தடுப்பதற்காக , உள் 
நாட்டுக் குடி மக்களின் சுதந்திரத்தைக் காக்கும் சட்டங்களை 
உறுதியாகக் கடைப்பிடிக்கும்படி நாட்டின் எல்லா கவுன்சிலர் 
களும் பிரமாணம் எடுத்துக் கொண்டாலன்றி அவர்களுக்கு 
மானியம் வழங்கக் கூடாது .18 


சமய 


அரண்மனையில் கத்தோலிக்கர்களின் சதியாலோசனைகளின் 
விளைவாக எழுந்த கவலையின் காரணமாகவே இம்மிக்குயர் 
மறுப்புரை உருவாக்கப்பட்டது என்பது வெள்ளிடைமலை . 
காமன்ஸ் 

சபையினர் சந்தேகப்பட்டதைவிட மிகப் பரந்த 
அளவில் அச் சதியாலோசனைகள் இருந்ததென இப்போது 
தெரியவந்துள்ளது . எனினும் , அவற்றின் அரசியல் முக்கியத் 
துவம் மிகக்குறைவாகவே இருக்கிறது . 

ஆங்கிலிக 
குருமார்களும் இச் சதித்திட்டத்தில் பங்கு கொண்டனர் என்ற 
கருத்து தவறான தாகும் . பொதுமக்களுக்கு விடுத்த வேண்டு 
கோளில் காமன்ஸ் சபையினர் இவ்விஷயத்தை மிகைப்படுத்திக் 
கூறினர் என்பது இயற்கைதான் . ஏனெனில் இப் பத்திரத்தின் 
சாரமே இத்தகைய உண்மையைத்தான் இயல்பாகக் கொண் 
டுள்ளது . அதன் குறிப்பான உத்தேசத் திட்டத்தில் இரண்டு 
கருத்துக்கள் மிகுந்த முக்கியம் வாய்ந்தவையாகும் . முதலாவது , 
திருச்சபையின் 

அரசருக்கு இருந்த அதிகாரத்தைக் 
காமன்ஸ் 

சபை பறித்துக் கொள்ளச் சிந்தித்ததும் , நாடு முழு 
வதிலும் , புதியதொரு திருச்சபைச் சமய நிர்வாகத்தை நிலை 
நாட்டிச் செயல் படுத்த வேண்டும் என்பதுமாகும் . 

( அந்த 
நிர்வாகத்தின் அமைப்பு முறை எப்படிப்பட்டது என்பதை இது 
நாள் வரை உறுதியாகக் கூற முடியவில்லை) . இரண்டாவது , 
அமைச்சர்களைப் பற்றிக் குறை கூறிப் பேசுவதற்கு காமன்ஸ் 
சபைக்கிருந்த தொன்று தொட்டு வரும் பழைய உரிமையைப் 
புரட்சிகரமாக மாற்றி , அவர்கள் நியமிக்கப் படுவதையே முதன் 


மீது 


ண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


முதலில் கட்டுப் படுத்த வேண்டும் என்றும் கருதினார்கள் ; 
அதாவது , நிர்வாகத்தைக் கட்டுப் படுத்தும் உரிமையைச் 
சட்டசபையே மேற்கொள்ள வேண்டும் என்பதாகும் . 


சபை 


மறுப்புரையை அச்சடிக்க வேண்டிய பிரேரணை : மறுப்புரை 
ஓட்டெடுப்பிற்கு விடப்பட்டதற்குப் 

பின்னர் , ஏறத்தாழ 
உடனேயே , சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது . இறுதிவாரத்திலும் 
அதற்கு முன்னரும் நடைபெற்ற விவாதங்கள் எவ்வகையான 
உணர்ச்சி - குமுறல்களை மூட்டி விட்டன என்பதைத் தெளிவாகக் 
காட்டியது இந்தச் சம்பவம் . பார்ன்ஸ்டேபில் என்ற தொகுதியின் 
உறுப்பினரான பியர்டு என்பார் இம் மறுப்புரையை உடனடியாக 
அச்சடிக்க வேண்டுமென பிரேரணை யொன்றைக் கொண்டு 
வந்தார் . இப்பிரேரணை சட்ட விரோதமானதென்றும் , குறும்புத் 
தனமானதென்றும் கூறி ஹைடு இதனை எதிர்த்தார் . ஏற்கெனவே 
தீர்மானித்திருந்த தந்திரப்படி , இப் பிரேரணையை நிறைவேற்றப் 
படுமானால் காமன்ஸ் 

அதனை எதிர்த்துக் கண்டிக்க 
வேண்டுமெனக் கோரப் போவதாக அவர் கூறினார் . தாங்கள் 
அதனை எதிர்ப்பதாக இதரர்கள் கூச்சலிட்டார்கள் . நான் என் 
சார்பாகவும் , இங்கிருக்கும் ஏனையோர் அனைவரின் சார்பாகவும் 
இதனை எதிர்க்கிறேன் , என்று ஜியோபிரி பாமர் என்பார் 
முழங்கினார் . பிரபுக்கள் சபையில் பழக்கத்திலிருந்தாலும் , 
காமன்ஸ் சபையில் எதிர்ப்புக் கண்டனங்கள் ஒருபோதும் 
தெரிவிக்கப்பட்டதில்லை . காமன்ஸ் சபையின் அனுமதி 
யில்லாமல் கண்டன எதிர்ப்பு தெரிவித்ததோடன்றி , அங் 
கிருக்கும் ஏனையோர் அனைவரின் 

சார்பாகவும் என்று 
பாமர் ஊகித்துக் கூறியபோது சபையின் பல உறுப்பினர்கள் 
தங்களின் வாளையுருவி அமளி செய்தனர் . திரு ஹாம்ப்டனின் 
சிறு பேச்சின் அறிவார்ந்த கூர்மையாலும் , அமைதியாலும் 
அவ்வமளி தவிர்க்கப் பெறாமல் இருந்திருந்தால் கடுமையான 
சச்சரவு ஒன்று தவிர்க்க முடியாதாக இருக்கும் என்று அதைப் 
பார்த்தவர் ஒருவர் சாட்சியம் கூறுகிறார் . ஓட்டெடுப்பு விடப் 
பட்டதில் இருபது ஓட்டு பெரும்பான்மையில் அந்த மறுப் 
புரையை வெளியிடலாம் என்ற போதிலும் , காமன்ஸ் சபையின் 
இதற்கான அனுமதியைப் பெறும் வரை அதை அச்சடிக்கக் 
கூடாது என்று தீர்மானிக்கப் பட்டது . 


. 


பெரும்பான்மை வாக்குகள் பற்றிய கொள்கை ! காமன்ஸ் 
சபையில் தீர்மானித்த விஷயத்திற்கு எதிராகச் சிறுபான்மை 
யோரின் கண்டன எதிர்ப்பை அனுமதிக்கலாமா என்ற பிரச்சினை ; 
பாமரின் குற்றச்சாட்டைத் தண்டிக்காமல் விட்டுவிட்டது மிக 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


அபாயமான தாகக் கருதப்பட வேண்டும் . காமன்ஸ் சபையின 
ருக்குள் சபைக்குள்ளே ஏற்படும் பிரிவினை , பிளவுகள் என்னவா 
யிருந்தாலும் , அவர்களுடைய தீர்ப்பை மக்கள் 

முன்னர் 
முழுவதும் பிரிவற்றதாய் வைக்கவேண்டும் என்பது காமன்ஸ் 
சபையின் அதிகாரத்திற்கும் , செல்வாக்கிற்கும் மிக முக்கியமான 
தாகும் . சபையின் 

அடுத்தக் கூட்டத்தில் அவர் மீதுள்ள 
குற்றச்சாட்டுக்கு அவர் கூறின பதிலைக் கேட்ட பின்னர் , பாமர் 
டவர் சிறையில் அடைக்கப்பட்டார் . ஆனால் , 

ஆனால் , பணிவான 
முறையில் மன்னிப்புக் கோரியும் தாம் சொன்ன சொற்களை 
வாபஸ் பெற்றுக் கொண்டவுடன் ஏறத்தாழ உடனேயே அவர் 
விடுதலை செய்யப்பட்டார் . சபையின் ஒற்றுமைத் தோற்றத்தை , 
அடிப்படியான கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் 
பாதுகாக்கச் செய்த முயற்சிகள் பயனற்று விட்டன . அந் 
நூற்றாண்டின் இறுதிக்குள் வாக்குகளை எதிராகப் போட்டவர் 
களும் , பிரிவினை வேண்டுமென்று கேட்டவர்களும் தண்டிக்கப் 
படும் பழக்கம் பெருகலாயிற்று . இம் முறையினால் உறுப்பினர்கள் 
எதிர்த்துப்பேச அனுமதிக்கப்பட்டதோடு அவர்களின் இச்சைக் 
கெதிராக அவர்களின் உண்மை நிலையும் வெளியுலகுக்குத் 
தெரியலாயிற்று. ( 1641 ) டிசம்பர் 15 ஆம் நாள் , ஏற்கெனவே 
அரசருக்குச் சமர்ப்பிக்க விட்டமையால் , 

அச்சடிக்கப்பட 
வேண்டுமென்று கட்டளையிடப்பட்டது. இதற்கு ஆதரவாக 135 
ஓட்டுகளும் எதிராக 83 ஓட்டுகளும் பெற்றுப் பெரும்பான்மை 
யான வாக்குகளைப் பெற்றமையால் அத்தீர்மானம் நிறைவேற்றப் 


பட்டது . 


ஐந்து உறுப்பினர்கள் : முதலாம் சார்லஸ் மன்னருக்கும் 
அவருடைய பாராளுமன்றத்திற்கும் இருந்த தொடர்பில் ஏற்பட்ட 
அடுத்த முக்கியமானதும் , ஆபத்தில் சென்று முடிவடையக் 
கூடியதுமான சம்பவம் ( பாராளுமன்றத்துக் கீழ்ச் சபையைச் 
சார்ந்த ) ஐந்து உறுப்பினர்கள் மீது துரோகக் குற்ற விசாரணை 
யைக் கொண்டு வந்ததும் , அந்த ஐவரையும் கைது செய்ய முயற்சி 
செய்ததுமாகும் . காமன்ஸ் சபையில் 

கிடைத்த 

எதிரான 
ஓட்டுகளினால் ஏற்பட்ட எதிர்ப்பை அமைதியான முறையில் 
கீழ்ப்படிந்து போக வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவராக 
அரசர் காணப்படவில்லை . தம் கையில் அவர்கள் துரோகம் 
செய்ததற்கான நிரூபணங்கள் ( சான்றுகள் ) இருப்பதாகப் 
பின்னர்க் கூறிக் கொண்டதைக் கிளாரண்டனின் வாக்குப்படி 
‘ பதவிகளைக் கொடுத்து மனிதர்களைத் தம் பக்கம் வென்று 
கொள்வதற்கான தந்திரத்தைப் பயன்படுத்த 

முயன்று , 
அதன்படி பொதுமக்கள் கட்சியின் தலைவரான பிம் என்பாருக்கு 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


97 


நிதிமந்திரி வேலை கொடுப்பதாகக் கூறினார் . 29 ஆனால் ; இம் 
முறையில் சமாதானத்திற்காகச் செய்யப்பட்ட முயற்சி தோல்வி 
யுற்றது . தம்முடைய எல்லா 

நடவடிக்கைகளிலும் அரசர் 
மூட்டியிருந்த அவ நம்பிக்கையும் , சந்தேகமுமே ஐயமற அதற்குக் 
காரணமாகும் . அது ஒரு வேடிக்கையான வழிமுறைதான் . 
ஆனால் அக்காலத்தில் அதன் செயல்திறமைகள் அரசியல் 
ஞானிகளால் மெச்சும்படியாக இருக்கவில்லை ; அல்லது அரசியல் 
சச்சரவுகளை அமைதியான முறையில் தீர்க்க வெற்றிபெற்ற 
எதிர்க்கட்சியினரை ஆட்சிப் பொறுப்பை ஏற்கும்படி செய்வதன் 
மூலம் செய்யமுடியும் என்பதையும் அவர்களால் உணர முடிய 
வில்லை . தம்முடைய பகைவர்களை ஒழித்துக்கட்ட வேண்டு 
மென்ற தம்முடைய பழைய விருப்பத்தை இப்போது சார்லஸ் 
மேற்கொண்டதாகத் தெரிகிறது . காமன்ஸ் சபையின் கட்சி 
சாராத தனிப்பட்ட உறுப்பினர் என்ற அமைப்பிலேயே அரச 
ருக்குத் தொண்டு செய்வதே மேம்பாடு உடையதாக ஹைடு 
என்பார் கருதினார் . ஆனால் ஃபாக்லாந்து என்பார் அரசாங்கச் 
செயலாளர் என்ற பதவியை ஏற்றுக்கொண்டார் . கல்பெப்பர் 
என்பார் நிதி அமைச்சராகப் பதவி ஏற்றார் . பாராளுமன்றத்தின் 
பழுத்த அனுதாபியான பால்ஃபேர் என்பார் டவர்சிறையின் 
காவலர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு , - அவருக்குப் பதிலாக 
ஒழுக்கங் கெட்டவரும் , கெட்ட 

பெயரையும் எடுத்திருந்த 
இராணுவ வீரரான கர்னல் லன்ஸ்போர்டு என்பார் நியமிக்கப் 
பட்டார் . டவர் சிறையை இலண்டன் மா நகரின் ‘ கடிவாளம் 
என்பர் . அவருடைய நியமனம் தலை நகரிலும் வெஸ்ட் மினிஸ்ட 
ரிலும் அமளிகளைத் தூண்டிவிட்டது . காமன்ஸ் சபையினரும் 
அவர் பதவியிலிருந்து நீக்கப்படவேண்டு மென்று கோரிக்கை 
விடுத்தனர் . அவர் நியமனம் செய்யப்பட்ட ஒரே வாரத்திற்குள் 
அவரைப் பதவியிலிருந்து நீக்கவேண்டுமென்று அரசரும் 
தூண்டப்பட்டார் . அவருக்குப் பதிலாக - சர்ஜான் பைரன் 
என்பார் , நியமிக்கப்படவேண்டு மென்றும் தூண்டப்பட்டார் . 
இரகசிய அறிக்கைகளைக் கேட்டுக் கலங்கியவர்களாயும் , வெயிட் 
ஹாலில் அரசரைச் சுற்றி இராணுவ வீரர்கள் பெருங்கூட்டமாகக் 
காத்து நிற்கிறார்கள் என்ற வழக்கமல்லாத வழக்கத்தையும் 
உணர்ந்து , காமன்ஸ்சபையினர் பாதுகாப்பளிக்கப்பட வேண்டு 
மெனக் கோரினர் . ( துரோகக் குற்ற விசாரணையை நடத்த அரசர் 
சிந்தித்து வருகிறார் என்ற செய்தியை ஏற்கெனவே அறிந்தவர் 
போன்று ) பிம் என்பார் , காமன்ஸ்சபை உறுப்பினர்களைச் 
சிரச்சேதம் செய்வதற்கான திட்டம் ஒன்று இருப்பதால் , நம் 
உதவிக்காக - இராணுவவீரர்களை இலண்டன் மாநகரிலிருந்து 
உடனடியாகக் கொண்டு வரவேண்டுமெனச் செய்தியை 

ஆ . வ . - 7 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


அனுப்பவேண்டும் என்று பிரேரித்தார் . அடுத்தநாள் டென்னிஸ் 
ஹோல்ஸ் என்பார் மூலம் அரசருக்கு வாய்மொழியாகச் செய்தி 
யொன்றை அனுப்பி , எக்ஸெக்ஸ் பிரபுவின் தலைமையில் மா நக 
ருக்கு வெளியே காவல் காக்க இராணுவவீரர்கள் அவசியமாகத் 
தேவைப்படுகிறார்கள் என்ற தங்களின் ஆழ்ந்த விருப்பத்தைத் 
தெரிவித்தனர் . அச் செய்தியை எழுத்து மூலம் தமக்கு அனுப்பு 
மாறு அரசர் அபிப்பிராயப்பட்டார் . இது உடனடியாக எழுதப் 
பட்டு அரசருக்குச் சமர்ப்பிக்கப்பட்டது . ஆனால் , மூன்று நாட்கள் 
வரை யாதொரு விதமான பதிலும் வரவில்லை . இறுதியாக , 
1642 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3 ஆம் நாள் அரசருடைய 
பதில் வந்தது . அக்கோரிக்கை மறுக்கப்பட்டிருந்த அக் கடிதத் 
துடன் அரசர் கொடுத்த வாக்குறுதி ஒன்றும் இணைக்கப்பட் 
டிருந்தது . அதில் அரசரின் வாக்குப்படி ஹிம்சை செய்யப் 
படுவதிலிருந்து அனைவரும் , உங்களில் ஒவ்வொருவரும் , 
எங்களையும் , எம் குழந்தைகளையும் எவ்வாறு நாம் காப்பாற்றக் 
கடமைப்பட்டுள்ளோமோ அதேபோன்று உங்கள் 

அனை 
வரையும் , உங்களில் ஒவ்வொருவரையும் ஹிம்சையிலிருந்து 
காப்பாற்றி வந்திருக்கிறோம் ; காப்பாற்றுவோம் என்று கூறி 
யிருந்தார் . அதே சமயத்தில் அட்டர்னி ஜெனரல் பிரபுக்கள் 
சபைக்கு அரசருடைய செய்தியொன்றை விநியோகித்து வரும் 
பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார் . அதில் பெரும் துரோகக் 
குற்றத்திற்காக கிம்போல்ட்டன் பிரபுவையும் , பிம் , ஹாம்ப்டன் , 
ஹோல்ஸ் , ஹாஸ்லெரிக் , ஸ்ட்ரோட் 30 என்ற காமன்ஸ்சபை 
உறுப்பினர் ஐவரையும் 

துரோகக் குற்ற விசாரணைக்கு 
உட்படுத்தியிருப்பதாயும் . குற்றம் புரிந்த அந்த 

நபர்களைக் 
காமன்ஸ்சபை பிடித்துக்கொடுக்க வேண்டு மென்றும் கோரி 
யிருந்தார் . ஓரளவு துணுக்குற்றவர்களாய் (கிளாரண்டன் 
கூற்றுப்படி ) பிரபுக்கள் சபையினர் இந்த நடவடிக்கையை 
விசாரித்து , குற்றச்சாட்டிலிருக்கும் சட்ட உண்மையை ஆராயக் 
குழு ஒன்றை நியமித்தது . அதே சமயத்தில் 

அதே சமயத்தில் அரசருடைய 
அதிகாரிகள் மேற்கூறப்பட்ட ஐந்து உறுப்பினர்களின் வீடு 
களுக்கும் அவர்களுடைய படிக்கும் 

அறைகளை 
முத்திரை வைத்து சீல் போட்டுவிட்டு வந்தனர் . மேற்கூறிய 
நடவடிக்கைகளைக் கேட்டறிந்த காமன்ஸ் சபையினர் உரிமைப் 
பிரச்சினையைக் கிளப்பி 

அதற்காக வாக்குப் போட்டனர் . 
அப்போது அரசருடைய சார்ஜெண்ட் என்னும் அதிகாரி அங்கே 
வந்து தம் தலைவரின் ( அரசரின் ) பெயரால் சபா நாயகர் அந்தச் 
சபையின் உறுப்பினர்களான ஐந்து பெருங்குடி மக்களையும் 
( அவர்களின் பெயரைச்சொல்லி ) தம்முடைய பாதுகாப்பில் விட 
வேண்டுமென்றும் , அந்த ஐவரும் பெருந் துரோகக் குற்றம் 


சென்று , 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


99 


செய்தமைக்காக 

அவர்களைக் கைது செய்யும்படி மேன்மை 
தங்கிய அரசர் கட்டளையிட்டிருக்கிறார் என்றும் கூறினார் . 
ஃபாக்லாந்து பிரபு , சர்ஜான் கல்பெப்பர் ஆகிய அரசருடைய 
இரு மந்திரிகளையும் உள்ளிட்ட குழுவொன்றை காமன்ஸ் சபை 
நியமித்து , அவ்விஷயத்தைக் கவனித்து அரசருக்கு அறிவிக்கப் 
படும் என்றும் , ஆழ்ந்த விசாரணைக்குப் பின்னரே தான் அது 
போன்ற முக்கியச் செய்திகளுக்குப் பதில் கொடுக்க முடியும் 
என்றும் , அவர்களுக்கெதிராகக் கூறப்பட்டுள்ள சட்டப்படியான 
குற்றச் சாட்டுகளுக்கு மறுமொழி கொடுக்க அக்குற்றவாளிகள் 
ஆயத்தமாக இருப்பார்கள் என்றும் கூறினர் . மேற்படி ஐந்து 
உறுப்பினர்களும் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய இடங் 
களுக்கு வந்து செல்ல 

வேண்டுமென்று கட்டளை விதிக்கப் 
பட்டதுடன் , மா நகருக்கு வெளியேயிருந்து பாதுகாப்புக்கு 
இராணுவக் காவலர்கள் வரவேண்டி ஏற்கெனவே போட்டிருந்த 
தீர்மானத்தைக் காமன்ஸ் சபையின் கட்டளையாக மாற்றி , 
நகரத்து உறுப்பினர்கள் இருவர்களின் கையில் 

கொடுத்து 
மேயரிடம் சேர்ப்பித்தனர் . 


அவர்களின் மீது சாட்டப்பட்ட துரோகக் குற்ற விசாரணை 
சட்ட விரோதமானதா ? - ஹாம்ப்டன் என்பார் பற்றித் தம் 
முடைய கட்டுரையில் இத்துரோகக் குற்ற விசாரணையைக் 
குறித்துக் கூறுவதாவது : இங்கிலாந்து வரலாறு முழுமையிலும் 
கொடுங்கோன்மைக்கும் . துரோகத்திற்கும் , தவறுக்கும் எடுத்துக் 
காட்டாக இதுபோன்ற வேறு ஒன்றைக் காண்பது அருமை . 
குடிமகனின் மிகப் புனிதமானதும் , பழமையானதுமான 
உரிமைகள் இச் செய்கையால் மீறப்பட்டுள்ளன . அரசருடைய 
வழக்கின்படி துரோகக்குற்றத்திற்காக ஹாம்ப்டனையும் " ம்மை 
யும் சட்டப்படி விசாரிக்க ஒரேவழி ஜூரிகளைக் காண்ட 
விசாரணைக்குழு வாதியின் எழுத்து மூலமான அறிக்கையை 
முக்கிய நீதிபதியால் விசாரிக்கப்பட்ட 

பின்னரேயாகும் . 
அவர்கள் மீது துரோகக் குற்ற விசாரணை செய்ய அட்டர்னி 
ஜெனரலுக்கு யாதொரு விதமான உரிமையும் 

உரிமையும் கிடையாது . 
அவர்களை விசாரணை செய்யப் பிரபுக்கள் சபைக்கும் உரிமை 
கிடையாது . இக்கொடுங்கோலன் கொடுமை யொன்றுக்குப்பின் 
மற்றொன்றாகச் செய்வதென்று 

தீர்மானித்திருக்கிறார் . இக் 
குற்றச்சாட்டை சுமத்துவதன் மூலம் ஜூரிகள் என்ற அமைப் 
பையே அழிக்க முற்பட்டுவிட்டார் . அவர்களைக் கைது செய்வதை 
அமலாக்கியதன் மூலம் பாராளுமன்றத் தனிச்சிறப்புரிமைகளை 
அழிக்க முற்பட்டு விட்டார் . காமன்ஸ் சபைக்கு அவரே நேராக 
இராணுவத்துடன் செல்லவும் பாராளுமன்றக் கடமைகளை நிறை 


100 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


வேற்றுவதில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தபொழுது, 
அங்கே எதிர்க்கட்சித் தலைவர்களைப் பிடிக்க வேண்டு மென்றும் 
அவர் தீர்மானித்திருந்தார் . வெறுப்பும் கோபமும் கொண்ட 
மேற்கூறிய குறிப்புகள் துரோகக் குற்ற விசாரணையை 
வரையறுக்கப்பட்ட சட்ட திட்டங்களுடனும் , ஒழுங்கான வழி 
முறைகளின்படி செய்யப்பட்டது என்ற யூகத்தின் அடிப்படை 
யில் எழுந்தது என்றும் சார்லஸ் அத்தகைய சட்ட திட்டங்களை 
மீறியிருந்தார் என்பதுதான் . உண்மையில் , துரோகக் குற்ற 
விசாரணையை உண்டாக்கியவர்கள் அரசியல் 

அரசியல் வாதிகளன்றிச் 
சட்ட வல்லுநர்கள் அல்லர் . தங்களுடைய கட்டுப்பாடுகளின் 
படி வழி முறைகளுக்குச் சட்டவல்லுநர்கள் ஏற்றியிருந்தபடி 
அதற்கான ஆதாரங்களையும் , ஆழ்ந்த நம்பிக்கையையும் 
அவை பெற்றிருக்கவில்லை . துரோகக் குற்ற விசாரணை அரசரின் 
வழக்குப்படியா அல்லது காமன்ஸ் சபையினரின தா , அல்லது 
இருவருடையதுமா என்ற பிரச்சினை தெளிவற்றது என்பதை 
நீண்ட நாட்களுக்கு முன்னரே இரண்டாம் ரிச்சர்ட் மன்னர் 
குறிப்பிட்டிருந்தார் .31 உண்மையில் பிரிஸ்டல் பிரபுவின் மீது 
சமீப காலத்தில் அரசரால் துரோகக் குற்ற விசாரணை ( காமன்ஸ் 
சபையினரால் அல்ல ) சுமத்தப்பட்டபோது கூட , 

அது எதிர்த் 
துக் கேட்கப்படாமலேயே விடப்பட்டுபோய் விட்டது .32 மேலே 
கூறப்பட்டவைகள் எல்லாம் எவ்வாறு காமன்ஸ் சபையின் 
தனிச்சிறப்புரிமைகளை மீறியதாகும் , என்று விசாரிப்பதற்காக 
நியமிக்கப்பெற்ற குழு - ( காமன்ஸ் சபை எப்போதும் , துரோகக் 
குற்றம் பெருங்குற்றம் அல்லது அமைதிக்குலைவு போன்ற 
குற்றங்களை விசாரித்ததில்லை ) செய்ய முடியாதபடியானதொரு 
பணியை மேற்கொள்ள வேண்டியதாயிற்று . எனினும் அதனால் 
ஆராய்ச்சிக்குகந்த எதையும் உருவாக்க முடியவில்லை . 33 
உண்மையென்னவென்றால் , சம்பவங்கள் எல்லாம் நெருக்கடி 
யான நிலைக்குச் சென்றடைந்து விட்டபடியால் , அதில் சட்டத் 
திற்கு மதிப்புக் கொடுக்கும் தன்மையும் மறைந்து விட்டது . 
இவ்வகையில் சட்டத்திற்கான மதிப்புக் குறைந்து மறையும் 
தன்மையும் வெகு வேகமாக வளர்ந்தமைக்குக் காரணம் துரோ 
கக் குற்ற விசாரணைக்குக் கொள்கை , வழிமுறை என்ற உறுதி 
யான அடிப்படை இல்லாது போனது தான் . அத்தகைய அடிப் 
படை ஒன்றினால்தான் அதைத் தவறான வழியில் பயன்படுத்து 
வதைத் தடுத்து நிறுத்தியிருக்க முடியும் . 


பலாத்காரமான திடீர் அரசாங்க மாற்றத்திற்கான இது 
எச்சரிக்கையான தயாரிப்புகளினால் வெற்றியடையும்படி செய் 
திருக்க முடியும் . வொயிட் ஹாலைச் சுற்றிலும் பலத்த இராணு 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


101 


வத்தையும் ஆயுதத் தளவாடங்களையும் கொண்டு பலப்படுத்தப் 
பட்டிருந்தது . அரண்மனைக் காவலர்கள் எப்போதும் தயாராக 
இருக்கவேண்டு மெனக் கட்டளை இடப்பட்டிருந்தார்கள் . நீதிமன்ற 
விடுதிகள் ஒவ்வொன்றிற்கும் ( அவை மொத்தமாகச்சேர்ந்து ஏறக் 
குறைய 500 பேர் கொண்ட இராணுவக்காவலர்களைக் கொடுக்க 
முடியும் ) துரோகக் 

குற்ற 

விதிகளின் பிரதிகளுடனும் , 
‘ எச்சரிக்கை விடப்பட்ட அடுத்த வினாடியில் அடுத்த நாள் 
காலையில் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் 

என்ற 
வேண்டுகோளுடன் சர் வில்லியம் கில்லிகுரு ( Killigrew ) என்பார் 
அனுப்பப்பட்டார் . இரவு 

வெகு நேரத்திற்குப் 

பின்னர் , 
அவருடைய 

செயலாளரான நிகொலஸ் என்பாருடன் 
ஆலோசனை நடத்திய - பிறகு அரசர் இலண்டன் - மா நகர 
மேயருக்கு காமன்ஸ் சபையினர் வேண்டுகோள் விடுத்தபடி 
அவர்களுக்குக் காவலர்களை அனுப்ப மறுப்பதோடு . அதற்கு 
மாறாக 

மா நகர வீதிகளில் மக்களின் கூடுதல்களையும் ; அமளி 
களையும் கலைத்து அடக்குவதற்கு உடனடியாக வேலையில் சேர 
அனுமதிக்கும் கட்டளையை அனுப்பி , அரசரின் காவல் படைக்கு , 

சேர்க்க வேண்டுமென்றும் செய்திக் குறிப்புகளை 
அனுப்பினார் . அத்துடன் அத்தகையவர்களைத் . துப்பாக்கிக் 
குண்டுகளால் சுட்டும் அல்லது பிறவழிகளாலும் , அத்தகைய 
அமளிகளைச் செய்வோர் 

அடக்கப்பட 

வேண்டுமென்றும் . 
அமளி வழிகளையும் , குழப்பங்களையும் செய்வதில் 

செய்வதில் விடாப் 
பிடியாக இருப்பவர்கள் போல் தென்படுகிறவர்களை அழித்துக் 
கொல்லவேண்டுமென்றும் வெளிப்படையாகக் கூறும் செய்திக் 
குறிப்புகளையும் அனுப்பியிருந்தார் . 1 3 4 


ஆள் 


அடுத்தநாள் காலையில் . அதாவது 1642 ஆம் ஆண்டு 
ஜனவரி மாதம் 4 ஆம் நாள் , குற்றஞ்சாட்டப் பெற்ற உறுப் 
பினர்கள் அவரவர் இடங்களுக்கு வந்து அமர்ந்து , அவர்களுக் 
கெதிராக அரசர் கொண்டுவந்திருந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து 
தங்களைக் காத்துக்கொள்ளுவதற்குத் தேவையான • மறு 
மொழிகளை விடுத்தனர் . காமன்ஸ்சபையினர் துரோகக் குற்ற 
விசாரணைக்கான விதிகளைப் பிரபுக்கள் சபையினருக்கு அனுப்பும் 
போது ஒரு மானக்கேடான காகிதம் என்று குறிப்பிட்டு , 
அதனை ஆக்கியவர்கள் எவரோ அவர்கள் மீது விசாரணையை 
நடத்தவேண்டுமென்றும் ; போதுமான தண்டனையை அம் 
முடிவின்படி அவர்கள் பெறவேண்டுமென்றும் , அத்தகைய 
நபர்களிடமிருந்து காமன்வெல்த் காப்பாற்றப்பட வேண்டு 
மென்றும் கோரியிருந்தார்கள் . 


102 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


கைது செய்ய முயற்சி : 300 அல்லது 400 பேர் கொண்ட 
ஆயுதந்தரித்த படையுடன் அதன் தலைவராக அரசர் வந்து 
கொண்டிருக்கிறார் என்று முன்னரே எச்சரிக்கை செய்யப் 
பட்டவர்களாய் , குற்றவாளிகளான அவ்வுறுப்பினர்கள் , 
காமன்ஸ் சபையினரின் விருப்பத்தின்படி , அரசர் புதிய அரண் 
மனை வாயிலில் ( New Palace Yard ) வரும்போது எச்சரிக்கை 
யாக வெளியேறிவிட்டார்கள் . 


அரசர் 


வெஸ்ட்மினிஸ்டர் மன்றத்தின் 

மன்றத்தின் வாயிலில் அரசருடைய 
ஆயுதப் படையினர் இருபக்கமும் நின்று கொண்டு வழி 
யமைத்துக்கொண்டு அம் மன்றத்தின் நீளத்தின் வரை நின்று 
கொண்டார்கள் . இவ் வாறு ஆயுதந் தரித்த படைவீரர்கள் இரு 
பக்கமும் நின்று கொண்டதால் அவர்களுக்கிடையில் ஏற்பட்ட 
பாதையில் நுழைந்து சென்றவராய் சார்லஸ் காமன்ஸ்சபைக்குச் 
செல்லும் படிக்கட்டுகளின்மீது ஏறினார் . சர் ரால்ப் வெர்னி 
என்பாரும் . கூட்டத்தில் ஒருவராய் வந்திருந்த காப்டன் 
ஸ்லிங்ஸ்பி என்பாரும் கூறுகிறபடி , காமன்ஸ் சபையின் உறுப் 
பினர்கள் மன்றத்திலேயே இருக்கவேண்டு மென்று 
கட்டளையிட்டதாகத் தெரிகிறது . ஆனால், டி ஈவ்ஸ் என்பார் , 
காமன்ஸ் சபைக்குச் சற்று வெளியே இருந்த சிறு அறை 
போன்ற ஒதுங்குமிடத்திற்கு மேன்மைதங்கிய அரசர் வந்த 
போது , வடக்குப்பாகத்தில் சமீப காலத்தில் இருந்த இராணுவத் 
தைச் சார்ந்த பலபல அதிகாரிகளும் , எதற்கும் அஞ்சாத 
போக்கிரிகள் ஏனையோரும் , ஏறத்தாழ நான்கு டஜன் பேரைக் 
கொண்ட எண்ணிக்கையுடன் அவருக்குப் பின்னர் வந்து 
கொண்டிருந்தார்கள் . அவர்களுடன் அவருடைய சில பென்ஷ 
னர்களும் வந்திருந்தார்கள் என்று கூறுகிறார் . தம்முடைய 
மருகரான எலக்டர் பாலடைன் என்பார் ஒருவர் மட்டும் பின் 
தொடரவும் , தம்முடைய பின்பற்றிகள் ஏனையோரை உயிர் 
போனாலும் உள்ளே நுழையக் கூடாது என்று கட்டளையிட்டு 
விட்டும் சார்லஸ் மன்னர் காமன்ஸ் சபைக்குள் நுழைந்தார் ; 
அவர் வந்த பிறகும் பின்னால் கதவு மூடப்படாமலேயே இருக்க 
அனுமதிக்கப்பட்டது . எல்லோருக்கும் முன்னால் தெரியும்படி 
வாயிலில் அதிகாரிகளும் முன்னர்க் கூறப்பட்ட போக்கிரிகளும் 
தென்பட்டார்கள் என்றும் , அவர்களில் சிலர் தம்முடைய 
மேலங்கிகளை மன்றத்திற்குள்ளே விட்டிருந்தார்கள் என்றும் , 
அவர்களில் பெரும்பாலோர் சிறு கைத்துப்பாக்கிகள் , உடைவாள் 
முதலானவற்றுடன் ஆயுதபாணிகளாயும் நின்ற அவர்கள் , 
காமன்ஸ் சபையின் கதவினை வலுக்கட்டாயமாகத் திறந்தே 
வைத்திருந்தார்கள் என்றும் , கதவுக்கு அருகில் நின்றிருந்த 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


108 


என் 


காப்டன் ஹைடு என்பான் ஒருவன் தம்முடைய உடைவாளை 
அதன் உறையிலிருந்து நேராகப் பிடித்திருந்தான் என்றும் , 
மேலும் டிஈவ்ஸ் கூறுகிறார் ; தம்முடைய இடத்தில் மேற்கூறிய 
சம்பவம் நடந்த அன்று பிரசன்னமாயிருந்த சர் ரால்ப் வெர்னி 
கூறும் விவரம் அதை முடிக்கும் முன் கதவுகள் திறந்து 
வைக்கப்பட்ட தென்றும் , கதவினிடையில் ராக்ஸ்பரோ பிரபு 
நின்று கொண்டு , அதன்மீது சாய்ந்து கொண்டிருந்தார் 

மேலும் கூறுகிறார் . அரசர் உள்ளே நுழைந்தவுடன் 
உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து . ( தொப்பிகளைத் தலையி 
லிருந்து எடுத்து விட்டு ) வெறுந் கலையர்களாய் நின்றார்கள் . 
அரசரும் தம்முடைய தொப்பியை எடுத்து விட்டார் . அவர்கள் 
அங்கிருந்திருப்பார்களே யாயின் , அந்த ஐந்து உறுப்பினர்களையும் 
அடையாளம் தெரிந்து கொள்வது அவ்வளவு சுலபமாக இருந் 
திருக்க முடியாது ; ஏனெனில் வெறுந்தலையர்களாய் நின்ற 
அத்தனை - பேர்களிலும் அவர்களை 

அடையாளம் காண்பது 
கடினமாகத்தான் இருந்திருக்கும் என்கிறார் ரஷ்வர்த் . ஆனால் , 
அந்த ஐவரில் ஒருவரின் முகத்தைச் சார்லஸ் மிகவும் நன்றாகத் 
தெரிந்து வைத்திருந்த போதிலும் , அங்கு அதைக்கூட 
அடையாளம் கண்டுகொள்ள அவரால் முடியவில்லை . சபைக்குள் 
அவர் நுழைந்த சிறிது 

சிறிது நேரத்திற்குள்ளேயே அவருடைய 
பார்வையும் , நடையும் மேடைக்கு மிக அருகில் இருந்த பிம் 
என்பாரின் 

ஆசனத்தின்பால் திரும்பியது . பொதுமக்களின் 
தலைவரான அவர் அங்கு இல்லாமையை உணர்ந்து குழப்பமுற்ற 
வராய்க் காணப்பட்டதிலிருந்து அவருடைய நோக்கத்தை யூகிக்க 
முடிந்தது ; ஆனால் ரஷ்வர்த் என்பார் , மேன்மை தங்கிய அரசர் 
பிம்மை அங்குக் காணாதபோது , அவரை நன்கு அறிந்தவராய் , 
சபாநாயகரின் ஆசனத்திற்குச் சென்றார் என்று கூறுகிறார் . 
சபாநாயகர் ஆசனத்தை நாடி அவர் சென்றபோது லென் தால் 
என்பார் அவரைச் 

சந்திப்பான் வேண்டி முன் சென்றார் ; 
சபாநாயகர் அவர்களே , உங்களின் அனுமதி 

பெற்று , 
உங்களுடைய ஆசனத்தைச் சிறிது நேரம் நான் கடனாகப் பெற 
வேண்டும் என்று அவர் கூறினார் . அதன் பிறகு , அவருடைய 
இடத்திற்கு அரசர் நடந்து போய் , படிக்கட்டின் மீது நின்றார் ; 
எனினும் அவர் அந்த நாற்காலியின்மீது உட்காரவில்லை . 
நீண்ட நேரம் பார்த்துக்கொண்டிருந்த பின்னர் , அவர் மீண்டும் 
பேசினார் . ‘ கனவான்களே ! இந்தச் சமயத்தில் உங்களிடம் 
வரவேண்டிய நிலைமை ஏற்பட்டமைக்கு வருந்துகிறேன் . 
என்னுடைய ஆணைப்படி பெரும் துரோகத்திற்காகக் குற்றஞ் 
சாட்டப்பட்ட சிலரைக் கைது செய்ய வேண்டி , ஒரு முக்கிய 
சந்தர்ப்பத்திற்காக நேற்று நான் ஆயுதந்தரித்த சார்ஜண்ட் 


104 

ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 
எனப்படும் அதிகாரியை அனுப்பினேன் . அப்போது என் 
கட்டளைக்குக் கீழ்ப்படிந்து நடப்பதைத்தான் எதிர்ப்பார்த்தேனே 
யன்றி , செய்தியொன்றையும் அல்ல . இங்கே உங்களிடம் நான் 
கூறவேண்டியது என்ன வெனின் , உங்களுடைய தனிச் சிறப் 
புரிமைகளைப் பாதுகாக்க ஒருவனுடைய சக்திக்கு எவ்வளவு 
முடியுமோ அவ்வளவு தூரம் அதை மிகுந்த எச்சரிக்கையாகக் 
கண்காணிப்பதில் நான் இங்கிலாந்து அரசர்கள் எவரையும் விடத் 
தாழ்ந்தவனல்லன் . இருந்தபோதிலும் , துரோகம் பற்றிய வழக்கு 
களில் எந்தவொரு நபருக்கும் தனிச்சிறப்புரிமை இருக்க முடியாது 
என்பதை நீங்கள் உணரவேண்டும் . ஆகையால் நான் இங்கு 
வந்ததெல்லாம் அவ்வாறு குற்றஞ்சாட்டப்பெற்ற அந்த மனிதர் 
களில் யாராவது இங்கு இருக்கிறார்களா என்பதைத் தெரிந்து 
கொள்ளவே தான் என்று அவர் கூறினார் . பின்னர் அவர் 
சிறிது நேரம் பேசவில்லை . தம்முடைய பார்வையைச் சபையி 
லிருந்த எல்லா உறுப்பினர்களின் மீதும் ஏவி விட்டு , அவர்களில் 
ஒருவரையும் என்னால் பார்க்க முடியவில்லை . அவர்களை நான் 
அறிந்திருக்க வேண்டுமென எண்ணுகிறேன் என்று கூறினார் . 
மீண்டும் சிறிது நேரம் பேசாமல் இருந்த பின்னர் , கனவான்களே ! 
எந்த நபர்களின்மீது நான் குற்றஞ்சாட்டியுள்ளேனோ ( அக்குற்றம் 
வெறும் சாதாரணக் குற்றமல்ல , துரோகக் குற்றமாகும் ) அவர்கள் 
இங்கு இருக்கிறார்கள் . அப்படி அவர்கள் இங்கு இருக்கும் வரை 
இச்சபை நியாயமானதைச் செய்ததாகாது என்று நான் எதிர் 
பார்க்கிறேன் . உண்மையில் இச்சபை நியாயமானதைத்தான் 
செய்ய வேண்டுமென்று நான் மனதார விரும்புகிறேன் . எனவே 
அவர்களை நான் எங்குக் கண்டாலும் அவர்களை நான் பிடித்தே 
ஆகவேண்டும் என்பதை நான் உங்களுக்குச் சொல்லத்தான் 
- வந்தேன் . இதை நான் உங்களுக்குக் கூறித்தான் ஆகவேண்டும் . 
என்று அவர் மீண்டும் தொடர்ந்து பேசினார் . பின்னர் அவர் 
மீண்டும் தயங்கினார் ; நிறுத்தினார் ; ‘ திரு பிம் என்பார் இங்கே 
இருக்கிறாரா ? என்று உரக்கக் கூவினார் . அதற்கு யாரும் 
மறுமொழி கொடுக்கவில்லை . பின்னர் அவர் திரு . ஹோல்ஸ் 
என்பாரைப் பற்றி விசாரித்து , அவர் அங்கு பிரசன்னமாய் 
இருக்கிறாரா என்று கேட்டபோதும் , (டி ஈவ்ஸ் . தொடர்ந்து 
* கூறுகிறார் ) ஒருவரும் மறுமொழி கொடுக்கவில்லை . அப்போது 
அவர் சபாநாயகரைப் பதில் கூறுமாறு 

வற்புறுத்தினார் . 
* லென் தால் 

பெருமனிதனோ அன்றி வீரபுருஷனோ அல்ல . 
ஆனால் அவருக்குத் தம் கடமை என்ன என்பது தெரிந்திருந்தது . 
இப்போது அவர் குரல் கொடுத்து , உறுதியான குரலில் சொற்களை 
வலிவுடன் கூறும்போது , சபையில் தனிப்பட்ட ஒருவருடைய 
நோக்கங்களையோ அல்லது கருத்துகளையோ கூறுவது அனு 


1 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 

105 
மதிக்கப்படமாட்டாது என்று அனைவரும் பொதுவாக உணர்ந்த 
தைக் கூறினார் . : அரசருக்கு முன்னே முழங்காலில் மண்டியிட்டு 
வணங்கி அவர் கூறியதாவது : " மாட்சிமை மிக்க மன்னர் பெரு 
மானே ! எனக்குப் பார்க்கக் கண்கள் கிடையா ; பேசுவதற்கு 
நாக்கும் இல்லை . இந்த இடத்தில் இச்சபை என்னை வழி நடத்திச் 
செல்கிறது . ஏனெனில் இங்கு நான் அதனுடைய பணியாள் ; 
இதைத்தவிர வேறு எந்த விதமான மறு மொழியையும் நான் 
உங்களுக்குக் கொடுக்க முடியாத நிலையில் இருப்பதற்காக நான் 
மேன்மைதங்கிய உங்களின் மன்னிப்பைப் பணிவன்புடன் 
வேண்டிக் கொள்கிறேன் 35 என்று அவர் கூறினார் . அதற்குப் 
பின்னர் , அரசர் பதில் கொடுக்கும்போது நன்று , நன்று ; பாதக 
மில்லை . என்னுடைய கண்களும் மற்றவருடையதைப் போன்று 
நன்றாகவே இருப்பதாக நான் எண்ணுகிறேன் என்று கூறினார் . 
பின்னர் , சபைக்குள்ளே சுற்றி ஒருசிறிது நேரம் நோட்டம் விட்டு 
அவர்களில் யாரையாவது கண்டுபிடிக்க முடியுமா 

என்று 
பார்த்தார் . அதற்குப் பின்னர் நீண்ட இடைவெளி இருந்ததாக 
டி ஈவ்ஸ் விளக்குகையில் ( அதை மரண அமைதி என்று 
உறுப்பினர் ஒருவர் கூறினார் ) மௌனிகளாயும் 

தொங்கிய 
முகங்களைக் கொண்டிருந்த அக்கூட்டத்தை நோக்கி , சார்லஸ் 
மீண்டும் பேசினார் . இப்போது அவருடைய திட்டம் முழுத் 
தோல்வியை அடைந்துவிட்டது . அதனுடைய முடிந்த அளவு 
பலன்கள் எல்லாம் , 

அவரைப் பீடித்திருந்த - சந்தேகங்கள் , 
பழிவாங்கும் வழக்கங்கள் அனைத்தும் அவரை நடுத்தெரு 
வில் நிற்கவைத்து விட்டன . இவ்வனைத்தும் அவர் மனக்கண் 

நாட்டியமாடின . நன்று , என்னுடைய 
தப்பியோடிவிட்டபடியால் , இங்கு அவர்கள் வந்து சேர்ந்தவுடன் 
அவர்களை என்னிடம் அனுப்பவேண்டு மென்று நான் உங்களிட 
மிருந்து எதிர்பார்க்கிறேன் . 

ஆனால் , அரசர் கொடுக்கும் 
வார்த்தை 

அளவில் , அவர்கள் மீது சக்தியைப் 
பிரயோகிக்க நான் விரும்பியதில்லை ; ஆனால் சட்டப்படி , நியாய 
மான வழியில் , அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தே தீருவேன் . 
ஏனெனில் நாம் ஏனைய வழிகளைப் பின்பற்றப் போவதில்லை . 
இப்போது நான் எதைச் செய்யவேண்டுமென்று இங்கு வந்தேனோ 
அதனை என்னால் செய்ய முடியாத நிலையையும் நான் அறிகிறேன் . 
முன்னர் நான் கூறியிருப்பதை மீண்டும் கூறுவது இச்சந்தர்ப் 
பத்தில் பொருத்தமற்ற செயலாகாது என்றும் நம்புகிறேன் , அது 
என்னவென்றால் , என்னுடைய குடிமக்களின் நன்மைக்காகவும் , 
ஆதரவிற்காகவும் 

செய்ததையெல்லாம் , அதை 
காப்பாற்றவே நான் விரும்புகிறேன் . உங்களை இனி ஒருபோதும் 
தொந்தரவுக்குள் ஆளாக்கமாட்டேன் . 

ஆனால் அவர்கள் 


முன் 


பறவைகள் 


என்ற 


நான் 


-106 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


என்று 


இச்சபைக்கு மீண்டும் திரும்பி வந்தவுடன் அவர்களை என்னிடம் 
அனுப்ப நீங்கத் தவறமாட்டீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் 
என்பதை மட்டும் கூறுகிறேன் ; இல்லையேல் அவர்களைக் கண்டு 
பிடிக்க என் சொந்த முறைகளைப் பயன்படுத்த வேண்டியிருக்கும் . 
அவருடைய பேச்சை முடித்தவுடன் , அவர் சபையை விட்டு 
அதற்குள் வருவதற்கு முன்பிருந்ததைவிட மிகுந்த அதிருப்தி 
யுற்றவராயும் , வெறிகொண்ட கோபத்தோடும் வெளியேறினார் 
தென்கோடியிலிருந்த 

கணக்கரின் 

மேசைக்கும் தமக்கும் 
இடையில் அவர் போகும்போது , அவருக்குப் பின்னால் எலக்டர் 
இளவரசரும் சென்றார்கள் 

டி ஈவ்ஸ் 

தொடர்ந்து 
கூறுகிறார் . வெறிகொண்ட அதிருப்தியின் தாழ்ந்த முனகல்கள் 
அவர் எல்லோரையும் கடந்து செல்லும்போது எழலாயிற்று . 
பல உறுப்பினர்கள் , தனிச்சிறப்புரிமை ! தனிச்சிறப்புரிமை ! 
என்று அவர் கேட்கும்படி கூச்சலிட்டார்கள் . அவ்வார்த்தைகள் 
நாராசம் போல் காதுகளில் ரீங்காரம் இட்டு அவர் காதில் 
ஒலித்துக்கொண்டேயிருக்க , அவருடைய படைவீரர்கள் 
அமைத்துக் கொடுத்த தெருவழியாக மீண்டும் அரண்மனைக்கு 
அவர் ஏகினார் . தீனி கிடைக்காத போக்கிரிகள் துரதிர்ஷ்டம் 
வந்ததைப் போன்று காதுகேட்கும்படியாகக் குரல் எழுப்பினார் 
கள். அந்தச் சிறு அறையில் வார்த்தை ஏதேனும் கிளம்பி இருந்தி 
ருக்கு மானால் , அது கோரக்காட்சி ஒன்றினுக்கு முன்னோடியாக 
இருந்திருக்கும் . சர்சைமன்ட்ஸ் டிஈவ்ஸ் தம்முடைய பத்திரிகை 
யில் அன்றையதின முடிவில் எழுதும் போது தொடர்ந்து 
கூறுவதாவது : மேற் கூறப்பட்ட ஐந்து உறுப்பினர்களையும் 
அமைதியாகவும் , விருப்பத்தோடும் கொடுக்க மறுத்திருப்போமே 
யானால் அவர்களைச் சபையிலிருந்து வலுக்கட்டாயமாக இம்சைக் 
குள்ளாக்கப்பட்டுப் பிடித்துச் செல்லும் நோக்கமே இருந்தது . நம் 
சபையின் தனிச்சிறப்புரிமைகளைக் காப்பாற்றுவான் வேண்டி 
அதை நாம் மறுத்துக் கூறியிருப்போம் . அவர்களைப் பிடித்துச் 
செல்லும்போது , நாமும் எதிர்ப்புத் தெரிவிப்போமானால் , அது 
போன்ற இம்சைப்படுத்தும் முறையிலேயே நம் எல்லோரையும் 
அவர்கள் எடுத்துச் செல்லுவார்கள் 

என்பதை 

எடுத்துக் 
காட்டாக வலியுறுத்திக் காட்டவே அவ்வண்ணம் செய்தார் 
என்று தோன்றுகிறது . அரசர் காமன்ஸ் 

விட்டு 
வெளியேறி , லாபி எனப்படும் சிறு அறை ஒன்றினை - அடுத்துச் 
சென்றதும் , படுகொலை தொடங்கப்படவேண்டுமென்றும் , 
அவர்களினூடே கடந்து செல்லும் போது அவர் கொடுக்கும் ஒரு 
சமிக்ஞைச் சொல்லைக் கேட்டவுடன் படுகொலை தொடங்கப்பட 
வேண்டும் என்றும் சதித்திட்டத்தை வகுத்திருந்தார் என்பது 
முழு உண்மையாகும் . ஆனால் எண்பது பேரைக்கொண்டிருந்த 


சபையை 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


107 


அந்த போக்கிரிகளின் கூட்டம் அந்த லாபியின் அறையில் 
நுழைந்து , அவர்கள் அனைவரும் உடைவாள் ஏந்தியிருந்ததுடன் 
சிலர் ஏற்கெனவே குண்டுகள் போடப்பட்டுத் தயாராக இருந்த 
சிறு கைத்துப்பாக்கிகளையும் வைத்திருந்தனர் . அவர்களுக்கு 
ஒரு பாவமும் அறியாத எளியவர்களின் குருதியைக் குடிக்க 
வேண்டும் என்ற ரத்ததாகம் ஏற்பட்டிருந்ததைப் போன்று இருந்த 
அவர்கள் , அந்த உறுப்பினர்கள் சபைக்குள் இருந்திருப்பார் 
களேயாயின் அரசரின் சமிக்ஞை வார்த்தையையும் எதிர்பாராமல் 
அவர்களைக் கொன்றிருப்பார்கள் ; எங்களுடைய மறுப்புரையைக் 
கேட்டிருந்தால்கூட அவர்கள் இம்சை செய்யத் தொடங்கி 
யிருக்கக்கூடும் . எங்களுக்கும் , அரசருக்கும் , எலக்டர் இளவர 
சருக்கும் கூட ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது . 
அவர்களில் ஒருவன் , அரசர் வெளியே வருவதற்குச் சற்று 
முன்னர் , அந்த ஐந்து உறுப்பினர்களும் அங்கிருக்கவில்லை 
என்பதையுணர்ந்து , ‘ அடக்கடவுளே ! அவர்கள் போய் 
விட்டார்கள் ! நாம் இங்கே வந்தது இப்போது பயனற்றுப் போய் 
விட்டதே ! 36 என்று கூறினான் . 


அதன் விளைவுகள் : ‘ ஐந்து உறுப்பினர்கள் கைது செய்யப் 
படுவதானது மிக்குயர் மறுப்புரைக் கெதிராக இருந்த சச்சரவின் 
இறுதிக் கட்டமாகும் . பதினொரு ஓட்டு அதிகம் பெற்று அம் 
மறுப்புரை நிறைவேற்றப்பட்ட வெற்றியைத் தலை கீழாக்க 
நடைபெற்ற கொடுமைக்கான முயற்சியே அது ; சிறுபான்மைக் 
கட்சியின் தலைவர்களுக்கு 

இதனிடையில் அரசாங்கத்தின் 
உயர்ந்த பதவிகளைக் கொடுத்து , அவர்களைக் காமன்ஸ் சபையின் 
தலைவர்களாக்க நடைபெற்ற முயற்சியே அது . ஜனவரி 4 ஆம் 
நாள் சார்லஸ் மன்னரும் அவருடைய ஊழியர்களும் காமன்ஸ் 
சபையின் லாபி அறையினூடே கடந்தபோதே , உள் நாட்டுப் 
போர் உண்மையில் தொடங்கி 

விட்டது . 

‘ நாட்டிற்கும் 
அரசருக்கும் பின்னர் ஏற்பட்ட துன்பங்களுக் கெல்லாம் யாவரும் 
காணும்படியான தொடக்கத்தை அது ஏற்படுத்தி விட்டது 
என்று கூறும்போதே கிளாரண்டனும் அதை ஒப்புக் கொண்ட 
வராகிறார் . 37 


நாட்டுப்படை பற்றிய பிரச்சினை : அரசருக்கும் பாராளு 
மன்றத்திற்கும் இடையே எழுந்த உடனடியான பிரச்சினை 
நாட்டுப் படையை நடாத்தும் கடமையைப் பற்றியதா தம் . 
அயர்லாந்தில் கலகம் மூண்டிருந்த நிலை இருந்தது . அந் 
நாட்டைக் கீழ்ப்படியும்படி செய்யப் பெரும் படையொன்று 
அவசியத் தேவையாயிற்று . 

அரசரின் 

வஞ்சகத்தன்மையை 


108 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


முழுதும் அறிந்திருந்து , அதன் நியாயத்தால் தூண்டப் பெற்றவர் 
களாய் , தம்முடைய அதிகாரத்தைத் திரும்பவும் பெற்றுக்கொள்ள 
அரசர் கத்தி முனையையும் பயன்படுத்தத் தவறமாட்டார் என்ற 
அவரின் கருத்தை ஏற்கெனவே அறியக் கிடைத்த சான்றுகளையும் 
வைத்துக் கொண்டு , இராணுவப்படையை அரசரின் கையில் 
ஒப்படைப்பதானது காமன்ஸ் சபையைத் தற்கொலைக் கொப்பான 
முறையாக்கி இருக்கும் . அப்படையைக் கொண்டே அவர்களைக் 
கவிழ்த்து விடவும் அவர் பயன்படுத்தினாலும் வியப்பொன்று 
மில்லை . 1642 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நாட்டுப் 
படையை ஒழுங்கு படுத்தக் கொணர்ந்த மசோதா வொன்று 
அரசரிடம் சமர்ப்பிக்கப் பட்டது . அதன்படி ,, காமன்ஸ் 
சபையினால் நியமிக்கப் பெற்ற நபர்களிடம் நாட்டுப்படை 
பற்றிய அதிகாரத்தைக் கொடுக்க வேண்டுமென்று கேட்கப் 
பட்டிருந்தது . அது சந்தேகமற அரசருடைய சட்டப்படியான 
தனிச்சிறப்பதிகாரத்தைப் பறிப்பதாகும் . அது ஒரு நிலையான 
ஏற்பாடாக இருந்திருக்குமா யின் அநியாயமானதாகும் . ஆனால் 
அரசர் தாமே தூண்டி விட்டிருந்த நெருக்கடியைச் சமாளிக்கத் 
தாற்காலிகமான அது அவசியத் தேவையாகத் தென்பட்டது . 
‘ மிகுந்த 

ஆரவாரத்துடன் அது ஏற்றுக் கொள்ளப்பட்ட 
போதும் பின்னர் அது முதல் வாசகமாகப் படிக்கப்பட்ட 
பொழுதும் , அதற்கு மேலும் ஆதரவு கிடைக்கும் என்று ஒருவர் 

கற்பனை செய்யவில்லை . ஆனால் இப்போது நாட்டின் 
அமைதிக்கும் , பாதுகாப்பிற்கும் அதுமிக அவசியமான வழிமுறை 
யாகும் என்பதை நம்பாதவர் ஒரு சிலர் கூட இருக்க வில்லை . 
சமீபகால நடவடிக்கைகள் அவர்களின் மனதில் ஏற்படுத்தி 
யிருந்த கருத்துகளின் விளைவாகக் காமன்ஸ் சபையில் எதிர்ப்பு 
ஏதுமின்றி அது நிறைவேற்றப் பட்டவுடன் , பிரபுக்கள் சபைக்கு 
அனுப்பப்பட்டது என்று கூறுகிறார் , கிளாரண்டன்.38 அம் 
மசோதாவை ஏற்க முடியவே முடியாது என்று அரசர் மறுத்த 
போது , உள்நாட்டுக் கலகத்திற்கான காரணத்தை அது துரிதப் 
படுத்தியது . 


கூட 


1642 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13 ஆம் நாள் 
சமர்ப்பிக்கப்பட்ட குருமார்களைச் சக்தியற்றவர்களாக்கும் சட்டத் 
திற்குச் சம்மதம் தெரிவித்தபோது , மிகக் கடைசிக் கட்ட 
மான் அத்தருணத்தில் அரசர் தம்முடைய இறுதிச் சலுகை 
யைக் காட்டினார் 89 . அதே நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 
மற்றொன்றுடன் இதுவே மீட்சிவரை சட்டப்படியாக ஏற்றுக் 
கொள்ளப்பட்ட இறுதிச் சட்டமாகும் , 1642 ஆம் ஆண்டி 
விருந்து 1660 ஆம் ஆண்டுவரை பரம்பரை பரம்பரையாக 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


169 


இடைக் 


வழக்கிலிருந்து வந்த அரசியல் அமைப்புத் திட்டம் செயல்படா 
தொழிந்தது . இவ்வாண்டுகளுக்கு இடைப்பட்ட 
காலத்தில் வெளியிடப் பெற்ற எண்ணற்ற அவசரச் சட்டங்களை 40 
எல்லாம் மீட்சியின் போது து செல்லுபடியாகா தவை 

என்று 
அறிவிக்கப்பட வேண்டிய அவசிய மேற்பட்டது . அரசருக்கும் 
பாராளுமன்றத்திற்கும் ஏற்பட்ட பெரும் போட்டியில் அரசியல் 
அமைப்புத் திட்டப்படி ஆட்சி நடத்தின காலம் ஐந்து 
உறுப்பினர்களைக் கைது செய்யப்பட்ட முயற்சியுடன் முடி 
வடைந்து விட்டது என்று கூறலாம் . 


புரட்சிக் காலம் , 1642-1660 


1642 ஆம் ஆண்டிற்கும் 1660 ஆம் ஆண்டில் இரண்டாம் 
சார்லஸ் அரசராக மீட்சியுற்றதற்கும் இடைப்பட்ட புரட்சிக் 
காலம் அரசியல் வரலாற்றைப் படிக்கும் மாணவனுக்குக் 
கவனத்தைக் கவருவதாகவும் அறிவூட்டுவதாகவும் இருந்த 
போதிலும் , எண்ணற்ற திட்டங்கள் , எதிர்த்திட்டங்கள் மேலும் 
பயனற்ற பேச்சு வார்த்தைகள் முதலியவற்றால் குழப்பம் நிறைந்த 
தாகவும் இருப்பதை இங்குச் சுருக்கமாகக் காண்பது அவசிய 
மாகும் . ( 1642 ஆம் ஆண்டு ஆகஸ்டு 22 ஆம் நாள் ) சார்லஸ் 
மன்னர் நாட்டிங் ஹாமில் அரசரின் போர்க் கொடியை உயர்த்திய 
திலிருந்து மூன்றாண்டுகளுக்குள் , உள் நாட்டுப் போர் செயலள 
வில் முடிவுற்றதெனலாம் . ஃபேர்ஃபாக்ஸ் என்பாரும் கிராவெல் 
என்பாரும் தலைமையில் ‘புதுமுறைப் படையெனப்படும் இராணு 
வத்தால் ( 1645 ஆம் ஆண்டு ஜூன் 14 ஆம் நாள் ) நேஸ்பி 
என்னுமிடத்தில் அரசர் பெற்ற படுதோல்வியும் , மாண்ட்ரோஸ் 
என்பாரின் 

பிலிப்ஹாக் என்னுமிடத்தில் ( 1645 , 
செப்டம்பர் 13 ஆம் நாள் ) பெற்ற படுதோல்வியும் சார்லஸை 
அவருடைய சொந்த நாட்டிலேயே அவரை அச்சமுற்று ஓட 
வேண்டிய நிலைக்குக் கொண்டுவந்தன . ஓரளவு பேச்சுவார்த் 
தைக்குப் பின்னர் , துன்பங்கள் 

குறைந்த வார்த்தைகளில் 
வெளிப்படையாக ஒப்புக் கொள்ளச் சம்மதித்ததன் மூலம் தான் 
வெற்றிபெற்ற பாராளுமன்றத்தினிடமிருந்து தம்முடைய 
அரசருக் குரிய பணிகளைச் செய்வதற்கான ஒரே வழியை அவர் 
பெற வேண்டியவரானார் . 1642 ஆம் ஆண்டின் பத்தொன்பது 
பிரேரணைகளும் , ஆக்ஸ்போர்டு பிரேரணைகள் ( 1643 ) 
என்பதும் , ஆக்ஸ் பிரிட்ஜ் ( uxbridge ) 1645 பிரேரணைகள் , 
நியூகாசில் 1646 பிரேரணைகள் 41 

இவற்றைத் 
தங்களின் முறையான போர்க் கொள்கைகள் என்றும் அரசரும் , 


படைகள் 


! 


1i6 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


பாராளுமன்றமும் கருதியதிலிருந்து , அரசியல் துறையில் நீண்டு , 
தொடர்ந்து , முடிவுறாது நிலையில் இருந்த பேச்சுவார்த்தைகளை 
உணரலாம் . சார்லஸின் நடத்தையின் விளைவாகவே அமைதி 
யான முறையில் 

முறையில் சமாதானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பினை 
இழக்க வேண்டியதாயிற்று . போர்க்களத்தில் தோற்றுப்போன 
பிறகு , சூழ்ச்சியிலும் , உள்ளொன்று வைத்துப் புறமொன்று 
பேசுவதிலும் தம்மை ஈடுபடுத்தி , இங்கிலிஷ்காரர்களுக்கும் , 
ஸ்காட்டியருக்கும் இடையேயும் பாராளுமன்றத்திற்கும் இராணு 
வத்திற்கும் இடையேயும் கலகத்தைத் தூண்டிவிட்டு , அதன் 
மூலம் வெற்றி பெற முடியுமென்று நம்பி , ஒன்றை மற்றொன்றுக் 
கெதிராக திறமையாகச் சண்டையிடும்படி தூண்டமுடியுமென்றும் 
எண்ணி , அதன் மூலம் தம்முடைய எதேச்சாதிகார அர 
சாட்சியை இறுதியில் மீண்டும் பெறமுடியலாம் என்று சார்லஸ் 
நம்பினார் . 


சமயத்துறையிலிருந்த சங்கடம் : சமயத்துறையிலிருந்ததே 
பெரிய சங்கடமாகும் . லாடும் சார்லஸும் நெளிவு சுழிவற்றுப் 
பிடிவாதமான முறையில் சடங்குகளில் ஒருமைப் பாட்டை 
நிலைநாட்ட முயற்சி செய்தார்கள் . பாராளுமன்றமும் , சமயக் 
குருமார்களின் வெஸ்ட்மினிஸ்டர் கூட்டமும் ( 1643 ஆம் 
ஆண்டு ஜூன் 12 ஆம் நாளில் நிலை நாட்டப்பட்டது ) அதே 
போன்று எவ்விதத்திலும் பின் வாங்காத முறையில் கால்வினியக் 
கோட்பாடுகளின் மீது உறுதியானதும் நெளிவு சுழிவற்றதுமான 
ஒருமைப்பாட்டைக் 

காணவேண்டுமென்று விடாப்பிடியாய் 
நின்றனர் . புனிதக் கூட்டும் சாசனமும் ( Solemn League and 
Covenant ) 42 என்ற சட்டத்தை ( 1643 ஆம் ஆண்டு செப்டம்பர் 
25 ஆம் நாள் ) ஆங்கிலப் பாராளுமன்றம் நிறைவேற்றுவது 
அரசருக்கும் பாராளுமன்றத்திற்கும் நடைபெற்ற போட்டியின் 
போது ஸ்காட்டியர் பாராளுமன்றத்திற்குச் செய்த உதவிக்குக் 
கைம்மாறாக இச்சட்டத்தை நிறைவேற்றுவது அடிப்படையான 
அவசியம் என்று ஸ்காட்டியர்களால் வலியுறுத்தப் பெற்று , 
இங்கிலாந்தில் பிரெஸ்பிட்டீரிய முறையைப் பாதுகாப்பது 
அவர்களுக்கு மிக முக்கியமான நோக்கமாக இருந்ததை நிலை 
நாட்டுவதற்கும் அச்சட்டம் அவசியமாகப்பட்டது . அதற்கு 
மாறாக , சமய விஷயங்களில் பெருமளவுக்கு மாறுபட்ட கருத்துக் 

கொண்ட மனிதர்களால் உருவாக்கப் பெற்றிருந்த 
போதிலும் , ஃபேர்ஃபாக்ஸ் , கிராம்வெல் இவர்களின் வெற்றி 
கண்ட படையானது , ஒரு - தொகுதியினர் என்ற முறையில் 
எபிஸ்கோபலியன்களுக்கும் பிரஸ்பிட்டீரியர்களுக்கும் தெரிவிக்க 
ஒப்புக் கொண்டனர் . ரோமானிய கத்தோலிக்கர்களைத் தவிர்த்து , 


களைக் 


ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


தங்களுக்கும் ஏனையோர் 

அனைவருக்கும் சிந்தனையிலும் 
பேச்சிலும் சமயச் சுதந்திரத்தை அளிப்பதென உறுதி பூணவும் 
அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் . 


ஆண்டு 


1648 

போர் : ஏறத்தாழ மூன்று ஆண்டுகள் 
தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்குப் பின்னர் , 
மூன்று ஆண்டுகளுக்கு பிரெஸ்பிட்டீரிய நிர்வாகத்துடன் சமயப் 
பொறையில் ஓரளவும் என்ற அடிப்படையில் இராணுவத்திற்கும் 
பாராளுமன்றத்திற்கும் ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான இறுதிச் 
சாத்தியக்கூறு ஒன்று தென்பட்டது . ஆனால் , நியூபோர்ட் 
என்ற இடத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் இடை 
யிலேயே ஸ்காட்டியருடன் இரகசிய உடன் படிக்கை யொன்றை 
அரசர் செய்து 
செய்து கொண்டார் . 
கொண்டார் . அதில் 

அதில் அவர் மூன்றாண்டுக்கு 
இங்கிலாந்தில் பிரெஸ்பிட்டீரிய வழிபாட்டை நிலை நிறுத்தவும் , 
ஏனைய சமயக்குழுக்களை அனைத்தையும் ஒறுக்கவும் தம்மைக் 
கட்டுப்படுத்திப் பந்தப் படுத்திக்கொண்டார் . அதற்குக் 
கைம்மாறாக , 

அவரை அரியணையில் அமர்த்த அவருக்கு 
உதவி செய்ய ஸ்காட்டியர் இராணுவம் ஒன்றைக் கொடுக்க 
வேண்டும் . உடன்படிக்கைகளை உடைத்தெறிந்த இச்சட்டம் 
மிகமுக்கியமான பலன்களைக் கொடுத்தது . பிரெஸ்பிட்டீரி 
யர்கள் 1641 ஆம் ஆண்டின் மாறாத நிலைமை என்ற கருத்தையே 
பழக்கப்படுத்திக் கொண்டதால் அதையே அரசியல் உடன் 
பாடாக ஏற்றுக்கொள்ளச் சம்மதித்தனர் . ( தாற்காலிகமாகத் 
தங்களுடைய சமய முறையை வலியுறுத்துவதையும் சேர்த்து ) 
இராணுவத்தின் ஆதிக்கம் வரும் அபாயத்தைவிட ஏற்றுக் 
கொள்ளத் தகுந்தது என்றும் கொண்டார்கள் . இராணுவத் 
தின் சமய * சுயேச்சை அராஜகத்தைவிட எவ்வகையிலும் 
குறைந்ததல்ல என்று அவர்களுக்குத் தென்பட்டது . வாக்குக் 
கொடுத்தபடி உதவி வரும் என்று எதிர்பார்த்தவர்களாய் , 
ஆங்கில அரசரின் ஆதரவாளர்கள் ( அரச விரும்பிகள் ) நாட்டின் 
பல்வேறு பாகங்களில் கிளர்ச்சி செய்தார்கள் . 1648 ஆம் 
ஆண்டு ஜூலை மாதம் 5 ஆம் நாள் , ஹாமில்டன் பிரபுவின் 
தலைமையில் அரசரின் ஸ்காட்டிய ஆதரவாளர்களின் படை 
யானது இங்கிலாந்தில் நுழைந்தது . கிராம்வெல் , ஃபார்ஃபாக்ஸ் 
என்பவர்களின் தலைமையில் ஆங்கில இராணுவம் உடனடியாகப் 
போர்க்களத்தில் குதித்தது . பிரெஸ்டன் என்ற இடத்திற் 
கருகில் ஆகஸ்டு மாதம் 17 ஆம் நாள் ஹாமில்ட்டனின் 
படைகள் படுதோல்வி அடைந்தன . அதைத் தொடர்ந்து 
கோல்செஸ்டர் என்ற விடத்தில் நீண்ட முற்றுகைக்குப் பின்னர் , 
அதேமாதம் 27 ஆம் நாள் அப்படை சரணடைந்தது . 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


இவ்விரண்டு தோல்விகளும் இரண்டாவது உள் நாட்டுப் போரை 
உடனடியாக முடிவுறச் செய்தன . இப்போது சார்லஸ் பாராளு 
மன்றத்துடன் ஏமாற்றம் செய்யக்கூடிய பேச்சுவார்த்தைகள் 
என்ற தம்முடைய பழைய பல்லவியைப் பாடலானார் ; ஆனால் 
அரசருடைய நடத்தையில் கோபத்தையும் , வெற்றி வெறியையும் 
காண்ட இராணுவத்திற்கோ பேச்சுவார்த்தைகள் 

என்ப 
தெல்லாம் முடிந்துபோன கதையாகத் தென்பட்டது .43 
தெய்விக உரிமையில் நாட்டை ஆள்வதே சாலச் சிறந்தது 
என்று சார்லஸ் கொண்டிருந்த வெறிபிடித்த கொள்கையை 
அதே போன்று எவ்விதத்திலும் குறையாது விவிலிய நூலைப் 
படித்த இராணுவவீரர்களின் வெறிபிடித்த கொள்கை இறுதியாக 
எதிர்த்தது . அந்த இராணுவத்தினர் ‘ ஸ்டூவர்ட் மன்னர் 
சார்லஸ் , நாட்டுமக்கள் பொறுத்துக் கொண்டிருக்கும் எல்லாத் 
துன்பங்களுக்கும் கொடுமைகளுக்கும் 

மூலகாரண பூதர் 
என்பதால் , அவரை உடனடியாக நீதிமன்றத்திற்குக் 
கொணர்ந்து துரோகம் , இரத்தவெறி , சொல்லொணாத் துயர்கள் 
ஆகிய குற்றங்களைச் செய்தமைக்காகத் தண்டிக்கப்பட வேண்டு 
வதை தங்களுடைய கடமையாகக் கொண்டனர் . 


. 


ஆதரவாள 


பிரைடு என்பாரின் களையெடுப்பு , 1648 டிசம்பர் 6 : இத் 
தருணத்தில் , அரசாங்கத்தின் நிர்வாகம் , அரசர் , பிரபுக்கள் , 
காமன்ஸ் சபையினர் முதலிய அனைவரிடமிருந்து இராணுவத் 
தலைவர்களின் விடாப்பிடியில் அகப்பட்டுக்கொண்டது . அரசரின் 

அனுதாபிகள் பாராளுமன்றத்தில் தங்களுக்கு 
இருந்த இடத்தையெல்லாம் நீண்ட நாட்களுக்கு முன்னரே 
விட்டு நீங்கி , அரசருடைய படையில் பணியாற்றச் சேர்ந்துக் 
கொண்டனர் . • 1645 ஆம் ஆண்டின் தன்னைத்தான் மறுதலித் 
துக்கொள்ளும் அவசரச் சட்டம் 44 காமன்ஸ் சபையினருக்கும் 
இராணுவத்தினருக்கும் இடையே கடத்தற்கரிய 

டத்தற்கரிய முட்டுக்கட்டை 
யைப் போட்டுவிட்டது ; கர்னல் பிரைடு என்பார் காமன்ஸ் 
சபையிலிருந்த ‘ களை யெடுத்த பின்னர் மொத்தத்தில் ஏறத்தாழ 
ஐம்பது உறுப்பினர்களைக்கொண்ட எஞ்சியோர் இராணுவத்தின் 
இச்சையைப் பூர்த்திசெய்யும் வெறும் கருவியாக ஆகியிருந் 
தனர் . 


விசாரணையும் அரசரின் சிரச்சேதமும் : சில பிரபுக்கள் 
மட்டும் பிரபுக்கள் சபையில் தொடர்ந்து கூடிக்கொண்டிருந் 
தார்கள் . அரசரை விசாரணைக்குக் கொண்டுவர வேண்டுமென் 
பதற்கு இணங்க மறுத்தபோது , களையெடுக்கப்பட்டு வெட்டப் 
பட்ட கீழ்ச்சபையினரே தலையாய அதிகாரத்தை மேற்கொள்ள 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


வேண்டியவர்களாயினர் . கடவுளுக்குப் பின்னர் மக்களே 
நியாயப்படியான 

எல்லா 

அதிகாரங்களுக்கும் மூலகாரணம் 
ஆவர் என்பதனாலும் , இங்கிலாந்தின் தலையாய அதிகாரம் 
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பெற்று , அவர்களின் பிரதிநிதியாய் 
நிற்கும் காமன்ஸ் சபைக்கே உண்டு என்பதனாலும் அந்தத் 
தலையாய அதிகாரத்திற்கான வாக்கெடுப்பை ( ஜனவரி 4 ) எடுத்து 
எல்லா அதிகாரங்களையும் மேற்கொள்ள வேண்டியவர்க 
ளானார்கள் . இரு நாட்களுக்குப் பின்னர் , தங்களுடைய சொந்த 
அதிகாரத்தின்படி , காமன்ஸ் சபையினர் உயர்நீதி மன்றம் 
ஒன்றை நிலை நாட்டினர் . அந்த உயர் நீதி மன்றம் குற்றஞ்சாட்டி , 
அக்குற்றத்தை விசாரணை செய்து , அரசருக்குத் தண்டனை 
விதித்தது .45 1649 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30 ஆம் 
நாள் அரசர் சிரச்சேதம் செய்யப்பட்டார் . 


, 


செய்யப்பெற்ற மாறுதல்கள் : அரசரைச் சிரச்சேதம் செய்த 
பிறகு சில வாரத்திற்குள் பிரபுக்கள் சபை பயனற்றதும் அபாய 
மானது மென வாக்கெடுத்து முடிவு செய்யப்பட்டது ; அரசபதவி 
‘ அவசியமற்றதும் , துன்பகரமானதும் , அபாயமானது மெனக் 
கருதப்பட்டு ரத்து செய்யப்பட்டது ; பழைய அரசியல் அமைப்பு 
முறைப்படி செயல்பட்ட அரசாங்கத்திற்குப் பதிலாக இங்கிலாந் 
தின் பொது நலக் குடியரசு எனப்படும் காமன்வெல்த் நிறுவப் 
பட்டது . 46 1649 ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இராணுவ 
அதிகாரிகள் ‘ மக்களின் சம்மதம் ( The agreement of the people ) 
எனப்பட்ட புதிய அரசியல் அமைப்புத் திட்டத்தை அறிக்கை 
யொன்றில் நிலையான பிரேரணையாக வெளியிட்டார்கள் .47 
பிரதிநிதி சபை ( பாராளுமன்றத்தின் புது பெயர் ) யிலிருந்து 
இடங்கள் புதுமாதிரியாகப்பிரிக்கப்பட்டிருந்ததை இது உட்கொண் 
டிருந்தது . அத்துடன் வாக்காளர் பட்டியலைத் தொகுக்கும் 
முறையும் , இரண்டாண்டுக்கொரு முறை தேர்தல்களும் அதில் 
அடங்கியிருந்தது . இப் பிரதிநிதிசபையே கவுன் சில் 
ஸ்டேட் - 

எனப்பட்ட நிர்வாகக் குழுவை நியமித்துக் கண் 
காணிக்கவேண்டும் ; சில விஷயங்களை அதனால் செய்ய முடியா 
தெனக் கொண்டு அவற்றைக் கைவிட்டு விட்டது . முழுவதும் 
புதுமையானதும் ஏற்கெனவே தயாரிக்கப்பட்ட அரசியல் 
அமைப்புத் திட்டமான இதை அங்கீகரிக்க இயற்கையாகவே 
பெருந் தயக்கம் இருந்தது . முதலில் காமன்ஸ் சபையின் 
‘ எஞ்சிய ( எச்ச- Rump ) உறுப்பினர்களே பாராளுமன்றத்தின் 
பணிகளைத் தொடர்ந்து செயல்படுத்திய போதிலும் , நிர்வாக 
அதிகாரம் ‘ கவுன்சில் ஆப் ஸ்டேட் என்ற நிர்வாகக் குழுவினிடம் 
ஒப்படைக்கப்பட்டது . அக் குழு பாராளுமன்றத்தைச் சார்ந்த 


ஆ.வ. - 8 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


சிலரும் , இராணுவத்தைச் சார்ந்த சிலருமாக நாற்பத்தொரு 
உறுப்பினர்களைக்கொண்டு அமைக்கப்பட்டது . பிறப்பிலேயே 
மக்களை ஆளும் தலைவர் என்று கருதப்பட்ட கிராம் வெல்லின் 
சாமர்த்தியம் புகழ்மிக்கதும் தொடர்ச்சியான முறையிலும் 
அவர் பெற்ற இராணுவ வெற்றிகளை விடத் தாழ்ந்ததல்ல . அவ் 
வெற்றிகளின் சிகரமாக வொர்செஸ்டரில் ( 1651 ) அவர் 
கருணையுடன் முடிசூட்டிக் கொண்டபோது , உண்மையான 
நிர்வாக அதிகாரம் அவர் கையில் புகுந்து கொண்டது . 


இராணுவத்தினர் அதனை ஏளனமாகக் கருதிய போதிலும் , 
எஞ்சிய பாராளுமன்றம் தனக்குத்தானே உயர்ந்த புகழ்ச்சியை 
ஏற்றிக்கொண்டது . காமன்ஸ் சபையில் 

நூற்றுக்கணக்கில் 
காலியாக கிடந்த பெஞ்சுகளை நிரப்புவான் வேண்டிப் பிரேரணை 
களைக் கொண்டுவந்தது . அதன்படி மற்ற அங்கத்தினரின் சம்ம 
தத்தின் பேரில் அங்கத்தினனாகச் சேர்த்துக்கொள்ளும் முறைப் 
படி புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர் . இதனால் வெறுப் 
புற்ற கிராம்வெல் சபாநாயகரை அவர் ஆசனத்திலிருந்து 
விலக்கும் கட்டளையை விதித்தார் . அவருடைய விருதுச் சின்ன 
மான வெள்ளித்தடியையும் கைப்பற்றிக்கொண்டு ( முட்டாள் 
சின்னம் ) உறுப்பினர்களை வெளியே தள்ளி அகற்றிவிட்டார் . 
( 1653 ) . சட்டத்தின் இறுதி இணைப்பும் அறுக்கப்பட்டது . 
அதை ஏறத்தாழ என்று கூறலாம் ; ஆனால் முழுவதும் அறுபட 
வில்லை என வேண்டும் . 

வேண்டும் . உடனே , ஜான் பிராட்ஷா என்பார் 
கிராம் வெல்லுக்கு 18 சார் , 1 , c . 7 என்ற சட்டத்தை நினை 
வுறுத்தினார் . அதன்படி நீண்ட பாராளுமன்றம் அதனுடைய 
சம்மதமின்றிக் கலைக்கப்படக் 

கூடாது என்பது தெரிந்தது . 49 
போர் என்பது பரம்பரைப் பாராளுமன்ற முறைக்கும் வரம்பற்ற 
அதிகாரம் கொண்ட நவீன அரசுக்கும் இடையே எழுந்த 
போர் தான் என்று கருதியவர்கள் அந்தத் கருத்திலேயே ஆறுதல் 
கண்டார்கள் . பல்லாண்டுகளுக்குப் பின்னர் நீண்ட பாராளு 
மன்றம் என்ற பூதத்தின் நிழல் இன்னும் அரசியல் அமைப்பு 
வேடிக்கைகளைச் செய்யும் என்றே எண்ணப்பட்டது .49 


அரசரோ , பிரபுக்கள் சபையோ , அன்றி காமன்ஸ் சபையோ 
நிலைத்திருக்கவில்லை. 

இதனால் ஏற்பட்ட வெற்றிடத்தைப் 
பூர்த்திசெய்ய அதிகாரிகளிலும் , தொழுகைக் கூட்டங்களை 
நடத்தும் குருமார்களிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்று 
நாற்பது பேரைக்கொண்ட குழு நியமிக்கப்பட்டது . அவர்கள் 
கடவுளை நம்பியவர்கள் . அவர்களுடைய கூட்டத்தொடர்கள் 
பேர்போன்ஸ் பாராளுமன்றம் என்ற விளையாட்டுப் பெயரைப் 


நீண்டட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


115 


பெற்றன . ஒரு நாள் விவாதத்திற்குப் பின்னர் சான் சரி நீதி 
மன்றம் ரத்து செய்யப்பட்டது . ஆங்கிலச் சட்டத்தைப் புது 
இங்கிலாந்து பகுதியில் சட்டைப்பையில் போட்டுக்கொள்ளும் 
அளவு பெரிதான புத்தகமாக , குறைக்க வேண்டி , குழுவொன்று 
நியமிக்கப்பட்டது . அது தன்னைத்தானே கலைத்துக்கொள்ள 
வேண்டிய நிலை ஏற்படும் வரையில் பயனற்ற முயற்சிகளைச் 
செய்தபோதிலும் விரைவில் குழுவாரிச் சண்டைகள் அதனை 
முறியடித்துவிட்டன . 


அரசாங்கச் சாசனம் (Instrument of Government ) : 1653 ஆம் 
ஆண்டின் இறுதிக்குள் அரசாங்கச் சாசனம் - 50 என்பதைப் 
பயன்படுத்தி முன் பிருந்ததைவிட நிலையான வழிகாண 
முயன்றனர் . அதன் சாராம்சத்தில் பார்க்கும்போது ‘ பாது 
காப்பாளர் என்ற பட்டட் பெயரோடு , கண்டிப்பான முறையில் 
குறிப்பிட்ட அதிகாரங்களைக் கொண்ட முடியாட்சியை மீண்டும் 
நிலை நாட்டியதென்றே சொல்லலாம் . அத்துடன் இங்கிலாந்து , 
ஸ்காட்லாந்து , அயர்லாந்து ஆகிய பகுதிகளுக்காக ஒரே சட்ட 
சபையைக் கொண்ட வலிவற்ற பாராளுமன்றத்தை வலிமை 
மிகுந்த நிலையான கவுன்சில் ஒன்றினால் கட்டுப்படுத்தி , மிகுந்த 
சொத்து உடையவர்களுக்கே வாக்குரிமை என்ற தகுதியை நிலை 
நாட்டி , பாராளுமன்றம் தலையிட முடியாத சில விஷயங்களுக்கு 
அச்சாசனத்தில் இடம் ஒதுக்கியும் வைத்தது . மேலும் சாதாரண 
வருமானங்கள் கொடுக்கப்படாமல் நிறுத்தி வைக்கக் 

கூடா 
தென்றும் அது கூறியது . பாராளுமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப் 
பெற்ற பிரதிநிதிகளின் இச்சைப்படி நாட்டை ஆட்சிசெய்வதற் 
காக ஒருவகையான அரசாங்கத்தை நிலை நாட்டவேண்டு 
மென்பதே கிராம்வெல்லின் இலட்சியம் என்பதில் ஐயமில்லை . 
மேலும் அதில் எல்லா மனிதர்களும் (கத்தோலிக்கர்கள் , 
ஆங்கிலிகன் என்போரைத் தவிர ) சமய சுதந்திரம் என்னும் 
வரப் பிரசாதத்தைப் பெற்றவர்களாகவும் இருக்கவேண்டு 
மென்றும் கூறியதிலும் ஐயமில்லை . ஆனால் உண்மையில் அந்த 
இலட்சியத்தை நிறைவேற்ற முடியாது அது தோல்வியுற்றது . 
சமயப் பொறையுடைமை ஓரளவுக்கு மட்டும்தான் அளிக்கப் 
பட்டது ; * உருவத்தில் குடியரசு போன்ற தோற்றத்தைக் 
கொண்டிருந்த போதிலும் , 

அரசாங்கம் உண்மையில் 

ஒரு 
வல்லாட்சியாகவே இருந்தது . அவ்வல்லாட்சி அரசாங்கம் 
அதனைக் கொணரக் காரண கர்த்தனாயிருந்த கொடுங்கோலனின் 
ஞானம் , நிதானமிழக்காமை , பெருமை இவற்றினால்தான் மித 
மானதாக்கப்பட்டது .51 மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையில் 
நீதிமுறை நியாயமான முறையிலேயே நிர்வகிக்கப்பட்டது . அது 


116 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


முடியாட்சியில் இருந்ததைவிட நியாயம் மிகுந்ததாகத் தென் 
பட்டது . ஆனால் அரசாங்கத்திற்கும் குடிமகனுக்கும் இடையில் 
எதேச்சாதிகார ஆட்சி நிலவியது . அரசரின் ஆதரவாளர்கள் 
( 1655 மார்ச்சில் ) சாலிஸ்பரியில் செய்த கிளர்ச்சியின் போது , 
சுற்றிவரும் நீதிபதிகள் கைப்பற்றப் பெற்றுத் தூக்கில் போடப்படப் 
போவதாகவும் அச்சுறுத்தினார்கள் . அதன் பிறகு நாடு முழுவதும் 
இராணுவ மாவட்டங்களாகப் பிரிக்கப்பட்டு , அவை 

மேஜர் 
ஜெனரல்கள் என்னும் இராணுவ அதிகாரிகளின்கீழ்க் கொண்டு 
வரப்பட்டன . அவர்கள் நாட்டில் ஏற்பட்ட புரட்சி இயக்கங்கள் 
ஒவ்வொன்றும் உடனடியாக அடக்கப்பட்டு , தண்டிக்கப்பட்டன . 


கிராம்வெல்லின் பாராளுமன்றங்கள் : மக்களின் சம்மதம் 
என்ற புதிய அரசியல் அமைப்புத் திட்டம் நடை முறைப்படுத்தப் 
பட்ட காலத்திலிருந்து ( 1649 ஜனவரி ) இராணுவத் தலைவர்கள் 
தேர்தல் முறைகளைச் சீர்திருத்துவதில் அக்கறை காட்டினார்கள் . 
ஆனால் , சுதந்திரமான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளு 
மன்றத்தைத் தவிர அவர்கள் வேறு எதையும் எதிர்பார்க்க 
வில்லை என்ற பாடத்தை அனுபவம் விரைவில் அவர்களுக்குப் 
போதித்தது . 

அரசாங்கச் சாசனம் என்ற புதிய அரசியல் 
அமைப்புத் திட்டப்படி இரண்டு பாராளுமன்றங்கள் கூடின . 
ஆனால் , அவ்விரண்டிலிருந்தும் உறுப்பினர்கள் களையெடுக்கப் 
பட்டார்கள் . இரண்டு புதிய அரசியல் அமைப்புத் திட்டத்தைத் 
தயாரித்தன . அச்சாசனத்தின்படியே , அவர்களுக்கு அதைச் 
செய்யும் உரிமை இருக்கவில்லை. எழுத்து மூலமான அறிக்கை 
யின்படி அரசியல் அமைப்புத் திட்டத்தில் கட்டுப்பாடுகளைக் 
கொண்டு வந்த வழிமுறையானது பொதுமக்களால் போற்றப் 
பட்டுவந்திருந்த பரம்பரை பரம்பரையான நிறுவனத்திற்கெதிராக 
ஒவ் வொன்றிலும் காணப்பட்டது . முதலாம் சார்லஸ் எவ்வாறு 
தம் பாராளுமன்றங்களிலிருந்து கஷ்டத்தை அனுபவித்தாரோ 
அதைப் போன்று கிராம்வெல்லும் பாராளுமன்றங்களினால் 
கஷ்டத்தை அனுபவித்தார் ; அவர் அவற்றைக் கடுமையாகவே 
நடத்தினார் . சம்மதத்தின் பேரிலேயே பல விஷயங்கள் இறுதியில் 
சரிக்கட்டப்பட்டன . பரம்பரை பரம்பரையாக வரும் அரசியல் 
அமைப்பு முறையை அடிப்படையில் பின்பற்ற வேண்டிய நிலை 
ஏற்பட்டிருந்ததை இதைக் கொண்டு 

தவறில்லாமல் 

கூறி 
விடலாம் . பாதுகாப்பாளரின் ஆட்சி பெரும்பாலும் பழைய 
முடியாட்சியைப் போன்றுதான் காணப்பட்ட்து . ( பணிவான 
விண்ணப்பமும் அறிவுரையும்’52 என்ற மசோதாவில் இருந்த 
ஷரத்து ஒன்று அவரை அரசர் என்ற பட்டப்பெயரில் அழைக்க 
வேண்டும் என்று குறிப்பிருந்ததற்குக் கிராம் வெல் சம்மதம் 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 

117 
கொடுக்க மறுத்து விட்டார் . ) அத்துடன் மற்றொரு சபை 
என்ற பெயரில் ஒருவகையான பிரபுக்கள் சபையும் அமைக்கப் 
பெற்றது . 


மேற்கூறிய நிறுவனங்கள் அனைத்தும் வெறும் சாயை போன்ற 
நிழல்கள் தான் . பாதுகாப்பாளர் அரசராக முடியவில்லை ; அதே 
போன்று மற்றொரு சபை தொன்றுதொட்டுவரும் பிரபுக்கள் 
சபையின் வாரிசாக முடியவில்லை . ஏட்டில் எழுதப்பட்ட கட்டுப் 
பாடுகளையும் , கற்பனையான வாக்குரிமைகளையும் கொண்டிருந்த 
காமன்ஸ் சபை இங்கிலாந்தின் வரலாற்றுப் புகழ்பெற்ற காமன்ஸ் 
சபைக்கு ஈடாக முடியவில்லை . மூன்று அரசுகளின் நிலையற்ற 
மாளிகையைத் தம் ஒருவருடைய பரந்த தோள்களின் மீது 
சுமந்து காத்த மகாசூரன் என்ற நிலையும் கிராம்வெல் காலமான 
போது ( 1658 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3 ஆம் நாள் ) 
அகற்றப்பட்டது . 


மீட்சிக்கான வழி முறைகள் : ஏதாவது சில நன்மைகளை 
யாவது செய்யமுடியும் என்று எதிர்பார்த்து , எஞ்சிய பாராளு 
மன்றத்தை மீண்டும் நிலை நாட்டிய இராணுவம் , அதை மீண்டும் 
வெளியேற்றி விரட்டும் பணியைத்தான் செய்ய 

வேண்டிய 
தாயிற்று . பின்னர் மாங்க் என்பாரின் தலைமையில் ஸ்காட்டிய 
இராணுவம் ஒன்று எஞ்சிய பாராளுமன்றத்தை மட்டுமன்றி 
பிரைடு என்பார் பாராளுமன்றத்தில் களை யெடுத்தபோது 
வெளியேற்றப்பட்டவர்கள் அனைவரையும் பாராளுமன்ற உறுப் 
பினர்களாக்கும் நற்பணியைப் புரிந்தார் . நீண்ட பாராளு 
மன்றம் மீண்டும் வந்து சேர்ந்தது . அத்துடன் அதனுடைய 
பிரெஸ்பிட்டீரிய சமயக் கருத்தைக்கொண்ட பெரும்பான்மை 
உறுப்பினர்களும் வந்து சேர்ந்தனர் . அப்போது தீட்டப்பெற் 
றிருந்த அமைப்புத் திட்டங்கள் 

விவாதம் 
செய்யப்படும் நிலையில் இருந்தன . ( அத்தருணத்தில் ‘ பாதுகாப் 
புக் குழு வின் அதிகாரம் பற்றிய 

அதிகாரம் பற்றிய விவாதம் நடைபெற்றது. ) 
பாதுகாப்பாளர்கள் ( Conservators ) ஏன் ‘ செனட் என்ற 
வற்றை நாட்டில் கொண்டுவருவதற்கான நடவடிக்கையும் 
விரைவில் வருவதற்கான வாய்ப்பிருந்தபோதிலும் , பாம்பரையான 
பழைய வழிகளிலேயே நாட்டுமக்களின் நாட்டம் 

சென்ற 
உண்மையான . விஷயத்தைப் புறக்கணிக்க முடியாத நிலை 
இருந்தது . அப்போது உண்மையான பாராளுமன்றம் ( அல்லது 
பாராளுமன்றத்தின் எச்சம்போன்ற ஒன்று ) ஒன்று ஏற்கெனவே 
கூட்டப் பெற்றிருந்த போதிலும் , மக்களுக்குப் பழைய வழிமுறை 
களிலேயே காலூன்றி நிற்கும்படியாக அவர்களின் நோக்கு 


பல 


அரசியல் 


. 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


இருந்தது ... ஜெனரல் மாங்க் என்பாரின் வழிகாட்டலின்படி 
நீண்ட பாராளுமன்றம் 

பாராளுமன்றம் - சட்டமொன்றை நிறைவேற்றியது . 
அதன்படி , பிரபுக்கள் சபையும் பாராளுமன்றத்தின் பகுதியே 
யென்றும் , பழைய வழிமுறைகளின்படி , இங்கிலாந்தில் மாநாடு 
கூட்டித் தேர்தல் நடத்தவேண்டிப் பரிந்துரைத்தும் ( ஸ்காட் 
லாந்தும் , அயர்லாந்தும் அதனதன் வழிமுறைகளைப் பின்பற்ற 
லாம் என்று விடப்பட்டது ) , இறுதியில் அப்பாராளுமன்றமும் 
கலைக்கப்பட வேண்டுமென்று அதன் சொந்தத் தீர்மானத்தையும் 
நிறைவேற்றியது . இம் மாநாடு அரசஆணை யொன்று மில்லாமல் , 
மற்ற எல்லா வகைகளில் பாராளுமன்றம் ஒன்றைப் போலவே , 
தேர்ந்தெடுக்கப் பெற்று , பிரெடா என்ற இடத்தில் அரசர் கூறின 
பேரறிக்கையை ஏற்றுக் கொண்டு இரண்டாம் சார்லஸ் மன்ன 
ராக அறிவிக்கப்பட வேண்டுமென்றும் கட்டளை யிட்டது. 53 


புரட்சிக் காலத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் 


இக்காலத்தில் சட்டப்படியான அரசியல் அமைப்புத் திட்டம் 
தள்ளி வைக்கப் பெற்று . இரண்டாம் சார்லஸ் மன்னர் பதவி 
யேற்றபோது மீண்டும் புதுப்பிக்கப் பட்டபோதிலும் , இப் பெருங் 
கலகம் அசியல் சம்பந்தமானதும் , அரசியல் அமைப்பு சம்பந்த 
மானதுமான 

சில நிலையான ( பலன்களை ) விளைவுகளை 
உண்டாக்கத் தவறவில்லை. 54 அவற்றைக் கீழ்க்காணும் தலைப்பு 
களில் சுருக்கமாகக் கூறலாம் . 


1. முடியாட்சியின் 

அவசியத்தை 

மீண்டும் தெரிந்து 
கொண்ட போதிலும் , எதேச்சாதிகாரம் கொண்ட முடியாட்சி 
மறைந்து வி . டது . அடுத்த முப்பதாண்டுக் காலத்தில் எதேச் 
சாதிகாரக் கொள்கைகளை வெளிப்படையாக ஆதரித்து பெரும் 
அளவில் பேசப்பட்டன ; அப்படிப்பட்ட கொள்கைகளை நிலை 
நாட்டுவான் வேண்டி இரண்டாம் ஜேம்ஸ் மன்னர் முயற்சி 
யொன்றைக் கூடச் செய்தார் ஆனால் நெருக்கடி ஏற்பட்ட 
போது , அதனை முன்னர் எதிர்க்கா திருந்தவர்கள் கூட எதிர்த் 
தார்கள் . அதன் மூலம் வரலாறு கற்பிக்கும் பாடங்களுக்கும் , 
அரசியல் கலையின் கற்பனை களுக்கும் இடையே இறுதியாகச் சமன் 
நிலையை உண்டாக்க அவர்கள் முயன்றார்கள் . அப்போதிருந்து , 
அரசரின் ஆதரவாளர்களும் புரட்சிவாதிகளும் , ஒருங்கே அரச 
களுக்கும் , பாராளுமன்றங்களுக்கும் இடையே உள்ள நெருங்கிய 
தொடர்பும் , அவை ஒன்றுக்கொன்று சார்ந்திருக்கும் தன்மையும் 
இருப்பதை நாட்டின் நல்லாட்சிக்கு அவசியம் என்றும் கருதி 
னார்கள் . 


எல்லை என்ற விஷயம் 
நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 

119 
2 .. நாட்டின் அரசாங்கத்தில் காமன்ஸ் சபைக்கு இருக்கும் 
உயர்ந்த செல்வாக்கு நிலையாக நாட்டப் பெற்றது . -- இராணு 
வத்தை காமன்ஸ் சபையால் கட்டுப்படுத்த முடியாதிருந்த நிலை 
பெரும்பாலும் நாச மூட்டக் கூடியது என்று நிரூபணமாக்கப் 
பட்டது . போலியானதும் , சக்தியற்றதுமான சபைகள் . அடுத் 
தடுத்து வந்தபோதிலும் . அவை மிகவிரைவில் அலட்சியமான 
விளையாட்டுப் பெயர்கள் இட்டு அழைக்கப்பட்டன . இன்னும் 
அப்பெயர்கள் அவற்றைச் சுற்றி நிற்கின்றன . 

நிற்கின்றன . அத்தகைய 
சபைகள் சீர்படுத்த முடியாத நஷ்டத்தையும் விளைவித்திருக்கக் 
கூடும் . 55 இறுதியில் , நேர்மையான முறையில் தேர்ந்தெடுக்கப் 
பட்ட சபையைச் சமாளிப்பதற்கு இராணுவத்தால் கூட முடிய 

உண்மையான சிறப்பாகும் . என்பது 
உணரப்பட்டது . மாங்க் என்பார் கேட்ட சுதந்திரப் பாராளு 
மன்றம் என்பது முடிவானதாகும் . பிற்காலத்தில் - ஆரஞ்சு 
வில்லியம் என்ற அரசருக்கும் இதேபோன்ற முடிவு தான் ஏற் 
பட்டது . அந்த நிறுவனம் ஒன்றில் தான் நாடு மிக உயர்ந்த 
பரீட்சையை மேற்கொண்டிருந்தது . காமன்ஸ் சபையின் 
அதிகாரமும் , செல்வாக்கும் அன்றைய நாளிலிருந்து பல்கிப் 
பெருகிக் குறிப்பிடத் தக்கதாயும் , முடிவானத யும் ஆகிவிட்டது 
என்பதே இதனால் பெறப்படுவதாகும் . அரசரையும் , காமன்ஸ் 
சபையையும் வீழ்ச்சியுறச் செய்தது மிகக் கொடுமை வாய்ந்த 
தாயும் நிறைவான தாயும் இருந்ததினால் , அவற்றை எவ்விதமான 
கட்டுப்பாடுமின்றி நிலைநாட்டி , அவற்றின் உரிமைகளையும் , கவுர 
வத்தையும் மீட்சி செய்திருந்த போதிலும் , அவை தம்முடைய 
பழைய பெருமையைப் பெறத் தவறிவிட்டன . இரண்டாம் 
சார்லஸ் மன்னருக்கு 

ஆதரவாக இருந்த காமன்ஸ் சபை , 
அதற்கும் அரசருக்கும் இருந்த தொடர்பிலும் நாட்டை ஆட்சி 
செய்த முறையிலும் நீண்ட பாராளுமன்றத்தின் வெற்றிகளை 
மீண்டும் மரபாகப் பெற்று , அவற்றைப் பாதுகாத்து , அதன் பின் 
னோடிகளுக்கும் அதைக் கொடுத்தது 


3. மீட்சிக்குப் பின்னர் தேசிய திருச்சபையின் நிலைமையும் 
கலகத்திற்கு முன்னிருந்ததைப் போன்று அதே நிலையில் இருக்க 
முடியவில்லை . பொது நலக் குடியரசு என்னும் காமன்வெல்த்தின் 
காலம் வரை திருச்சபை சட்டக் கோட்பாட்டிலும் , பெருமளவில் 
உண்மை நிலையிலும் ; நாட்டின் அளவுக்கு அதன் அதிகாரமும் 
விரிந்து பரந்திருந்தது என்ற நிலையை இழக்காதிருந்தது . முதலாம் 
எலிஜபத் அரசியாரின் ஆட்சிக் காலத்திலிருந்து எடுத்துக் கூறப் 
பட்ட பல்வேறு மாறுதல்களும் சிந்தனையளவிலும் , செயலளவிலும் 
திருச்சபைக்குள்ளாகவே நடைபெற்ற இயக்கம் என்றே அக் 





120 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


பட்டது ; 


கொள்கைகளை எடுத்துக் கூறியவர்கள் கருதினார்கள் . இடைக் 
காலத்தில் ( 1642 க்கும் 1860 க்கும் இடையில் ) ஏற்பட்ட 
விளைவுகளின் காரணமாக இக்கொள்கை இனி ஏற்றுக் கொள்ள 
முறையாக இருக்கவில்லை என்பது தெளிவாயிற்று . சமயப் 
பொறையுடைமை பிஷப் பதவி வகித்தவர்களுக்கு மறுக்கப் 

இவ் வகுப்பினர் ஆங்கிலிகத் தத்துவத்தின் அடிப் 
படைகளை மறுத்தார்கள் . இவ்வகையில் ஏற்பட்டிருந்த சமயப் 
பிளவை மீட்சி தீர்க்க வேண்டுமென்று முயலவில்லை . எதிர் 
காலத்தில் ஒப்புக் கொள்ளாதவர்கள் பற்றிய புதுப் பிரச்சினை 
வருவது தவிர்க்கமுடியாதது என்றும் தெரிந்தது . இரண்டாம் 
சார்லஸினாலும் அவருடைய பாராளுமன்றத்தாலும் அது மீண்டும் 
நிலைநாட்டப் பெற்ற சமயத்தில் அது நாடு முழுமைக்குமான 
திருச்சபையாக இல்லாமல் , பெரும்பான்மையோருக்கு மட்டும் 
உரியதாயிருந்தது . அப்போதிருந்து , ஏனைய சமயத்தைச் சார்ந்த 
தொகுதியினர் முதலில் சமயப் பொறையையும் பின்னர் சமுதாய 
சமத்துவத்தையும் தேசிய திருச்சபையின் இதர உறுப்பினர் 
களுடன் படிப்படியாக அடைந்ததைப் போலவே , திருச்சபை 
விதியமைப்பும் , கொள்கையளவில் இன்னும் தேசியத் தன்மை 
யைக் கொண்டிருந்த போதிலும் , படிப்படியாக அது தேசிய 
திருச்சபையைப் போன்று கருதப்படா மல் ( சட்டப்படி அது 
இன்றும் தேசிய திருச்சபையாகத்தான் இருக்கிறது . ) * நிலை 
நாட்டப் பெற்ற திருச்சபை என்று கருதப்படத் தொடங்கியது . 
‘ நிலை நாட்டப் பெற்றது என்ற சொல் நவீன காலச் சுட்டிக் 
காட்டுதலுடன் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் , அது ஏனைய சமய 
நிறுவனங்களிலிருந்து மாறுபட்டதாய் நாட்டுடன் சிறப்பான 
தொடர்பினைச் சுட்டிக் காட்டுவதாய் இருக்கிறது . 


( 4 ) புரட்சிக்கால நெருக்கடியின் ஏற்பட்ட மற்றொரு 
முக்கிய விளைவு நிலையான இராணுவத்திற்கெதிராக நாடு முழுவ 
தும் எழும்பி வளர்ந்த தீவிரமான தேசிய விரோதமாகும் ( வெறுப் 
பாகும் ) . இராணுவத்தினுடைய சாதனைகள் மிக அற்புதமான தாய் 
( கப்பற்படையின் தீரச் செயல்களையும் இணைத்து ) இருந்ததால் 
உலக அரங்கில் இங்கிலாந்து நாடு பெற்ற புகழானது எல்லாக் 
கட்சியினராலும் வெகுவாகப் பாராட்டப்பட்டிருந்தபோதிலும் , 
இராணுவத்தின்மீது வெறுப்புகாட்டினது மிக முக்கியமானதாகும் . 
வெளிநாட்டுக் கொள்கையில் பளிச்சென்று தெரியுமளவு வெற்றி 
பெற்றிருப்பது மட்டும் ஓர் ஆட்சியைப் பொதுமக்கள் அங்கீ 
கரிப்பார்கள் என்பது குறைந்தபட்சம் ..இத்தருணத்தில் தெளி 
வாயிற்று . கிராம்வெல்லின் இராணுவம் உண்மையில் அடிப்படை 
யான போருக்குரிய குணப்பண்புகளைப் பெற்றிருந்ததோடு , 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


121 


தூயதும் தீவிரமான பக்திபாவனையையும் வழக்கத்திற்கு 
எதிரான குணங்களாகக் கொண்டிருந்தது . இத்தூய தீவிர பக்தி 
அடிக்கடி மிதமிஞ்சிய வகுப்பு வாதத்தை உண்டாக்கியது . 
தன்னுடைய தெய்விகப் பணி என்ற ஆழ்ந்த உணர்ச்சியால் 
உந்தப்பட்டவர்களாய் , தம்முடைய நல்லெண்ணங்களை நியாய 
மானது தான் என்று கொண்டவர்களாய் , நாட்டின் நலனுக்காக 
இராணுவம் நாட்டைக் கொடுங்கோலாட்சிக்குட்படுத்தியது . 


( 5 ) உண்மையில் நாடுபெற்ற அனுபவத்தின் மனமார்ந்த 
விளைவுகள் தான் மிக முக்கியமானதாகும் . அச்சம் ஆபத்தான 
மரபுரிமையாக வந்திருந்தது . அவ்வச்சம் ( அடுத்து வந்த ஆட்சி 
யின்போது ) சிறு சிறு சம்பவங்களையெல்லாம் மிகைப்படுத்திய 
போது பாராளுமன்றம் ஓடோடியும் வந்து அடக்குமுறைச் 
சட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது . இவ் 
வடக்கு முறைச் சட்டங்கள் மனக்கசப்பை இரண்டு நூற்றாண்டுக் 
காலம் வளர்த்து வந்தன . மீண்டும் மற்றொரு உள்நாட்டுப் போர் 
நிகழக்கூடாதென்று இருந்த நாட்டின் உறுதியான முடிவுக்கு , 
மீண்டும் பயணங்களை மேற்கொள்வதில்லை என்று அதேபோன்று 
சார்லஸ் செய்து கொண்ட தீர்மானத்தினால் அதிர்ஷ்டவசமாகப் 
பேருதவியைச் செய்தது . ( கிளாரண்டன் இரண்டாம் ஜேம்ஸ் 
மன்னர் நிச்சயமாக மீண்டும் பயணத்தை மேற்கொண்டார் 
என்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது . ) அரசியல் கட்சிகள் 
உருவாக்கப்படுகின்ற தொடக்ககாலம் அப்போது தான் பிறந்தது 
என்பது மற்றொரு நற்பலனாகும் . உயர்ந்த அடிப்படையில் சமயத் 
திற்காக எழுந்த வேறுபாடுகளுக்கும் அரசியல் வேறுபாடு 
களுக்கும் இடையே இருந்த நெருங்கிய தொடர்பானது , ஒரு 
மனிதனுடைய அரசியல் சார்புகள் தாற்காலிகமாக எழுகின்ற 
விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு , அவனுடைய சமயத்தைப் 
போன்று , அவனுடைய விஷயங்களில் பொதுவானதும் நிலையா 
னதுமான சிந்தனையோட்டத்தை ஏற்படுத்தியது . இப்படியாக 
சாதாரண மனிதனின் அரசியல் வித்தியாசங்கள் ( வேறு 
பாடுகள் ) அரசியல் தத்துவங்களாக ஒழுங்குப்படுத்தப்பட 
லாயின . அரசியல் பிரிவினைகள் சமயப் பிரிவினைகளிலிருந்து 
வேறுபட்டுச் சுதந்திரமானதாக மாறும் தன்மை 

மெள்ள 
மெள்ளவே நிகழ்ந்தது என்பது முற்றிலும் உண்மை . சம்பந்தப் 
பட்ட சமய நிறுவனங்களால் அவை தனித்துச் சுதந்திரமாய் 
அமைக்கப்பெற்றன ; எனினும் உள் நாட்டுப் போர் நிகழ்ந்த 
காலத்தில் நாட்டில் ஏற்பட்டிருந்த துர்பாக்கியப் பிரிவினைப் 
பிளவுகள் மீட்சிக்குப் பின்னரும் அரசியல் கட்சிகளுக்குள்ளே 
சிறு அளவில் கடைப்பிடிக்கப்பட்டன. மேலும் , 1660 ஆம் 


122 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


ஆண்டின் பெருத்த சாதனை - 

என்னவென்றால் மிதமான 
கருத்துக்களைக் கொண்டிருந்த இரண்டு பெரிய கட்சிகளுக் 
கிடையே சமரசத்தை நிலை நாட்டியதுதான் . அக்கட்சிகள் 
தம்மிடை இருந்துவந்த தீவிரவாதத்தைப் புறக்கணித்துவிட்டன. 
சுய ஆட்சியில் ஏற்பட்ட இந்த முதல் பாடத்திற்கு உள்நாட்டுப் 
போர் பெரு விலையைக் கொடுக்கவேண்டியதாயிற்று . ஆனால் , இப் 
படிப்பினை 1688 ஆம் ஆண்டில் பூர்ணமாகப் படிக்கப் பெற்று , 
அப்படியே பயன்படுத்தப்பட்டது . அரசியலும் படிப்படியாக 
இம்சை குறைந்ததாயிற்று . அடுத்த 

அடுத்த ஐம்பதாண்டுக் காலத் 
திலும் அதற்கு மேலாகவும் அரசியல் ஞானிகள் துரோகக் 
குற்ற விசாரணைக்குட்படுத்தப்பட்டார்கள் என்பது உண்மை 
தான் . ஆனால் , ஸ்ட்ராபோர்டே தூக்குமேடை ஏறிய , அரச 
ருடைய அமைச்சர்களில் இறுதியானவர் ஆவார். இறுதியாக , 
அப்போது அடையப்பெற்றிருந்த உடன்பாடு அரசியல் பிரச்சினை 
களுக்குத் தெளிவான பதிலைக் கொடுப்பதாக இருந்தது . அப் 
பிரச்சினைகள் துன்பகரமான சம்பவக் கோவை முழுவதையும் 
இயக்கிவிட்டன . தனிச்சிறப்பதிகாரத்திற்கும் சட்டத்திற்கும் 
இடையே எழுந்த பிரச்சினையில் சட்டமே வென்றது . அவ் 
வெற்றியின் ஒரு பகுதி அரச ஆதரவாளர்களுடன் நடந்த 
போரினால் பெறப்பட்டதாகும் மற்றொரு பகுதி பெரும்பான்மை 
யினரான சாதாரண குடிமக்களின் சிந்தையில் உதித்தாகும் . 
அவர்கள் இராணுவத்தினதும் சமயத்தினதுமான நடவடிக்கை 
களை . 

வெறுத்தார்கள் . இரு பக்கத்திலுமிருந்த தீவிரவாதிகளை 
அவமதித்து அனுபவத்தின் அடிப்படையில் அமைந்த உறுதி 

கொள்கையை நாட்டில் நிலை நாட்டியது . அவ்வுறுதி 
கொள்கை என்னவென்றால் , 

அரசியல் 

பிரச்சினைகளை 
வரலாறு விளக்கமாகக் காட்டியுள்ளபடி , சட்டக் கொள்கை 
களுக்கும் , நிறுவன அமைப்பு முறைக்கும் உட்பட்டே தீர்த்துக் 
கொள்வது சாலச்சிறந்தது என்பதாகும் . அவ் வகையில் பெறப் 
பட்ட பெரும் அளவினதான பொது அடிப்படையில் இரண்டு 
அரசியல் கட்சிகளும் போருக்குச் செல்லவேண்டிய அவசிய 
மின்றியே போட்டிபோட்டுக் கொள்ளமுடியும் என்பதும் , மிகப் 
பெரிய நெருக்கடியான நிலைமை ஏற்படும் கட்டங்களில் இரண்டு 
கட்சிகளும் இணைந்து ( 1660 இலும் 1668 இலும் ஏற்பட்டது 
போல ) அரசியல் அமைப்புச் சட்டத்தைப் பாதுகாக்க முடியும் 
என்பதும் தெளிவாயின . 


யான 


யான 


குறிப்பு 


1 .. மெக்காலே , ஹாம்ப்டன் ( கட்டுரைகள் , 1 , 566 ) இலும் , 
வரலாறு , i , 87 இலும் காண்க . 

2. கிளாரண்டன் , வரலாறு , i , 222 ; ஆர். என் . கெர்ஷா , 
‘ 1640 இல் நீண்ட பாராளுமன்றத் தேர்தல்கள் என்ற தலைப்பில் 
‘ ஆங்கில வரலாற்று விளக்கம் -xxxviii , 506 ஆம் பக்கத்திலும் , 
1645-47 இல் நீண்ட பாராளுமன்றத்திற்குப் புது உறுப்பினர்களைத் 
திரட்டிய முறை என்ற தலைப்பில் , வரலாறு என்ற நூலின் , 
viii , 169 ஆம் பக்கத்திலும் காண்க . 

3. அரசருக்கு விரோதமாக அந்நிய நாட்டு இராணுவத்தைக் 
கொண்டுவருவது துரோகமாகும் ; அரசருக்கு ஆதரவாக அந்நிய 
நாட்டு இராணுவத்தைக் 

கொண்டு வருவது துரோகமாகாது 
என்பதும் சட்டப்படி வந்ததாகும் . ஸ்காட்லாந்து எந்தவகையில் 
அந்நிய நாடு 

கருதப்படுகிறதோ அதே வகையில் 
அயர்லாந்து ஒரு அந்நிய நாடல்ல - கார்டினர் , இங்கிலாந்து 
வரலாறு , ix , 232 , அயர்லாந்து இராணுவம் பற்றிய விஷயத்திற் 
கான ஒருசில சான்றுகளை அதே நூலில் 318-321ஆம் பக்கங்களில் 
காண்க . 





என் 


4. கிளாரண்டன் , வரலாறு , i , 222 ஆம் பக்கத்தைத் 
தொடர்ந்தும் , 225 ஆம் பக்கத்தைத் தொடர்ந்தும் மேலே காண்க . 

5. அட்டெயிண்டர் சட்டத்தின் முழு வாசகத்தை கார்டினர் , 
ஆவணப் பத்திரங்கள் , 156 ஆம் பக்கத்தில் காணலாம் . கீழே 
பக்கம் 530 இல் காண்க . 

6. கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , ix , 370-371 ; மீட்சிக் 
குப் பின்னர் கிளாரண்டன் பிரபுவின் கொள்கையில் இதுபோன் ற 
பிரச்சினையே சூழ்ந்திருந்தது . 

6a . ரஷ்வர்த் , ii , 1366. லாடுமீது நடத்தப்பெற்ற துரோகக் 
குற்ற விசாரணையின் விவரத்தைக் கீழே பக்கம் 531 இல் காண்க . 

7. கிளாரண்டன் , வரலாறு , i, 269 . 
8 ; - மாண்டேகு , அரசியல் வரலாறு , 232 . 

9. 16 சார் . 1 , c . 1 ; கார்டினர் , ஆவணப் பத்திரங்கள் , 144 ; 
16 சார் . 2,6.1 . என்ற சட்டப்படி இது 1664 ஆம் ஆண்டில் ரத்து 


124 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


செய்யப்பட்டது . அப்போது அக்கொள்கை மீண்டும் வலியுறுத்தப் 
பட்டது . ஆனால் , அதனைச் செயல்படுத்துவதற்கான வழிமுறை 
களை அது கூறவில்லை . 

10. மேலே , பக்கம் 158 . 


11. 16 சார் . 1 , c . 8 ; கார்டினர் , ஆவணப் பத்திரங்கள் , 159 . 
இம் மானியம் தொடர்ந்து வந்த ஆறு சட்டங்களின் போதும் 
( cc . 12 , 22 , 25 , 29 , 31 , 36 ) குறுகிய காலங்களுக்கு 1642 ஆம் 
ஆண்டு ஜூலை 2 தேதி வரை கொடுக்கப்பட்டது . 

12. 16 சார் . 1 , c . 14 ; கார்டினர் , ஆவணப் பத்திரங்கள் , 
189. கப்பற்பணத்திற்கு ஆதரவாகத் தீர்ப்புக் கூறிய நீதிபதிகள் 
ஐவர் ( பர்க்லி , க்ராலி , டேவன்போர்ட் , ட்ரேவர் , வெஸ்டன் ) 
அவர்களுடைய தீர்ப்புக்காகச் சிறைப்படுத்தப்பட்டனர் . 

13. 16 சார் . 1 , c . 10 ; கார்டினர் , ஆவணப் பத்திரங்கள் , 
179. இச்சட்டம் ‘ நட்சத்திர நீதிமன்றத்தின் சார்பாக ( 1487 ) 
என்ற சட்டத்தையும் , 21 ஹென்றி , 80. 20 என்ற சட்டத்தையும் 
ரத்து செய்தது . உரிமைமனு அரசரின் விசேஷ கட்டளை யின்படி 
கைது செய்யப்படுவது குறித்து தான் குறிப்பிடுகிறது . இச் சட்டம் 
கவுன்சில் சபை முழுவதுமோ அல்லது தனிப்பட்ட கவுன்சில்கள் 
மூலம் சிறைப்படுத்துவதைக் குறிப்பிடுவதுடன் , கைது செய்யப் 
படுவதற்கான , காரணத்தையும் ( கைது 

செய்யப்பட்ட 
உண்மையை மட்டுமின்றி ) அப்படிச் சிறைப்படுத்தப்பட்டவர் கைது 
செய்யப்பட்டவரை விசாரிக்கக் கொண்டு வரவேண்டும் என்ற 
ஆணைப்படி கொண்டுவரப்பட வேண்டுமென்றும் குறிப்பிட்டது . 
ஆன்டர்சனில் 

இச்சட்டத்திற்கு எதிரிடையாக இருப்பதை , 
மேலே , பக்கம் 308 இல் காண்க . 

14. ஹாலம் , அரசியல் அமைப்பு வரலாறு , ii , 99. மற்றொரு 
சட்டத்தால் ( 16 சார் . i , c . 15 ) கார்ன்வால் , டெவன் ஆகிய 
டங்களில் தகரச் சுரங்கங்களை ஒழுங்குபடுத்தும் நீதிமன்றங் 
களிலிருந்து சில கெடு வழக்கங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டன . 
cf. மேலே , பக்கம் 248. n . வடக்குச் சபையின் தலைவர் என்ற 
முறையில் அந்நீதிமன்றத்தின் - ஆதிக்க எல்லையை வெகுவாகப் 
பரப்பிவிட்டார் . அவருடைய கொடுங்கோலாட்சியும் , திமிரும் 
மிகுந்த வெறுப்பைக் கிளறிவிட்டன . வடக்குக்கவுன்சில் , வேல்ஸ் 
எல்லைப்புறக்கவுன்சில் போன்ற . நீதிமன்றங்கள் 

முழுவதும் 
( அறவே ) கலைக்கப்பட்டன . லாங்காஸ்டர் டச்சி , செஸ்டர் 
கவுன்டி பாலடைன் முதலிய மன்றங்களின் ஆதிக்க எல்லை 
அரசருடைய சொந்த நிலபுலங்கள் பற்றிய விஷயங்களுக்காக 
மட்டும் கலைக்கப்படாது காப்பாற்றப்பட்டன . 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


125 


15. 16 சார் . i , c . 11. கார்டினர் , ஆவணப்பத்திரங்கள் " 186 . 
மீட்சிக்குப் பின்னர் இச்சட்டத்தின் பிற்பகுதியும் ரத்து செய்யப் 


பட்டது . 


16 . 


16 

சார் . 1.cc. 
பத்திரங்கள் 192 , 196 . 


16 , 19 , 20 ; கார்டினர் , ஆவணப் 


17. 16 சார் . 1 , c . 28 ; கார்டினர் , ஆவணப்பத்திரங்கள் , 
242. இச்சட்டம் பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து , அரசரின் தனிச் 
சிறப்பதிகாரத்தைப் பயன்படுத்தி இராணுவத்தில் கட்டாயம் ஆள் 
சேர்க்கும் முறை எப்போதும் செயல் படுத்தப்படவில்லை ; ஆனால் 
பாராளுமன்றத்தின் அதிகாரம் பெற்று அது அவ்வப்போது 
கையாளப் பட்டு வந்தது . குறிப்பாக அமெரிக்கப் போரின் போது 
பயன்படுத்தப்பட்டதற்கு எடுத்துக்காட்டாக 1779 ஆம் ஆண்டில் , 
19 ஜார்ஜ் . 3 , c . 10 என்ற சட்டத்தைக் காட்டலாம் . பிற்காலங் 
களில் , தனிப்பட்ட சுதந்திரத்தை மீறும் இச்சட்டம் தரைப்படை 
களைப் பெருக்குவான் வேண்டி பயன்படுத்தப்படவில்லை . தரைப் 
படைகளுக்கு ஆள் சேர்க்கும் முறையில் , ஏராளமாகப் பொருள் 
கொடுத்துச் சேரும்படி தூண்டப்பட்டார்கள் . இது தேசத்திற்கு 
ஆபத்து வந்த காலத்தில் இராணுவத்திற்குக் கட்டாயப்படுத்தி 
ஆள் சேர்க்கும் திட்டப்படி வலிவுள்ள உடல் படைத்த குடிமக்கள் 
அனைவரும் படையில் சேரவேண்டும் என்பதற்கும் பொதுவான 
ஒற்றுமையெதுவும் இல்லை . இராணுவத்திற்குக் கட்டாயப்படுத்தி 
ஆள் சேர்க்கும் முறையிலிருந்து பொதுத் தொண்டிற்காகக் கட-ற் 
படைக்கு மாலுமிகளைக் கட்டாயப்படுத்திச் சேர்க்கும் முறை 
எப்போதும் வேறான தாகக் கருதப்படுகிறது . அரசருக்கு இருக்கும் 
தனிச்சிறப்பதிகாரப்படி அமைந்த இது பொதுச்சட்டத்தின் 
அடிப்படையிலும் , பாராளுமன்றச்சட்டங்கள் பலவற்றாலும் 
அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்கிறார் சர் மைக்கல் ஃபாஸ்டர் 
( 2 ரிச்சர்ட் , 2 , சட்டம் 1,0.4 ; 2 & 3 பிலிப்பும் மேரியும் , C. 16 ; 7 & 8 
வில்லியம் . 3 , c . 21 ; 2 & 3 ஆன் ராணி , c . 6 ; 4 & 5 ஆன்ராணி , 
c . 6 , 5 & 6 வில்லியம் 4 , c . 24 ) ஃபாஸ்டரின் கருத்தை மான்ஸ் 
ஃபீல்ட்பிரபு R. V. டப்ஸ் ( 1776 ) கௌப்பர் 512 - இல் உறுதிப் 
படுத்துகிறார் ; அதையே கென்யான் பிரபு ( Ex Parte Fox ( 1793 ) 
5. St. Tr . 276 இல் வலியுறுத்துகிறார் . தரைப்படைக்குக் கட்டாய 
மாக ஆள் சேர்க்கும் முறைக்கு எதிராக இருக்கும் முன்காலத்துச் 
சட்டங்கள் ( 1 எட்வ . 3 , c.5 ; 25 எட்வ , 3 , சட்டம் 5 , c . 8 ) பல 
மாலுமிகளைக் கட்டாயப்படுத்திக் கப்பற்படையில் சேர்ப்பதற்கு 
எதிர்ப்புத் தெரிவிக்காமல் காணப்படுகின்றன . இவ்விரு படை . 
களுக்குமிடையே எழுந்துள்ள இந்த வேறுபாட்டிற்குக் காரணம் 
என்ன வென்று பார்க்குமிடத்து , தரைப்படைகளுக்கு இராணுவ 


- 126 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


போத 


வரி ( Jurati ad arma ) அல்லது தேசிய இராணுவம் என்று 
சாதாரண நிலைகளுக்கும் உத்தரவாதம் இருக்கின்றது . ஆனால் 
சாதாரணக் கடற்படை மாலுமிகளுக்கு இவ்வித உத்தரவாதங்கள் 
எதுவும் இல்லை (சிங்க் துறைமுகங்கள் , இன்னும் ஒரு சில துறை 
முகங்களுக்கு இவ்விதச் சலுகைகள் இருந்தாலும் , அவை பொதுப் 
பணிக்கு போதுமான தாக இருக்கவில்லை . அமெரிக்கப் போரின் 

து , கட்டாயமாக இராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் கங்காணிக் 
கூட்டங்கள் கப்பற்படைக்கு அவ்வகையில் சேர்க்கப்பட்ட 
முறையில் சொல்லொணாத் துயர்களும் , கொடுமைகளும் நிறைந் 
திருந்தன ; சமாதான உடன்படிக்கை கையெழுத்தானபோது , 
அமைச்சர்களும் , . பாராளுமன்றமும் இது நாள் வரை கப்பற் 
படைக்கு ஆள் சேர்க்கக் கையாண்ட முறைகளில் காணப்பட்ட 
பயங்கரக் கொள்கைகளைக் கருத்திற்கொண்டு , அதிகச் சம்பளம் , 
நிறைய வெகுமதிகள் , குறுகிய காலத்திற்கே இராணுவ சேவை , 
ஆயுதபாணியாக் நிற்கும் பாதுகாப்புப் படைகள் , ஆகிய புதிய 
வழிமுறைகளைச் செயல்படுத்தி , குடிமகனின் சுதந்திரத்தைப் 
பாதுகாப்பதற்குகந்த முறையில் அமைத்தனர் . 
ஆண்டில் கப்பற்படைக்கு ஆள் சேர்ப்பதை ஆராய நியமிக்கப் 
பட்ட அனைவருடைய சான்றும் , யாதொரு எதிர்ப்புமின்றி , முன் 
காலத்துப் போர்களில் கையாண்டபடி கட்டாயமாக கப்பற்படைக்கு 
ஆள்சேர்க்கும் முறை இப்போது வெற்றிகரமாகச் செயல்படுத்த 
முடியாது என்று அறிக்கை சமர்ப்பித்தது . ஃபாஸ்டர் எழுதிய 
அரசருடைய சட்டம் " 

158-179ஆம் பக்கங்களிலும் , மே என் 
பாரின் அரசியல் அமைப்பு வரலாறு , iii , 20.24 ஆம் பக்கங் 
களிலும் காண்க . 


1859 ஆம் 


. 


18 . * தற்போது கூடியுள்ள இந்தப் பாராளுமன்றம் அகா 
லத்தில் ஒத்திவைக்கப்பட்டோ , கலைக்காமல் தள்ளி வைக்கப் 
பெற்றோ அல்லது கலைக்கப்பட்டோ போகும் நிலைமையால் ஏற் 
படும் நலக்குறைவுகளைத் தடுக்க வந்த இந்தச் சட்டம் , ( 16 சார் . 
11 , C. 7 ; கார்டினரின் ஆவணப் பத்திரங்கள் , 158 ) நாட்டின் 
வடக்குப் பகுதிகளில் இருந்த இராணுவத்துக்கு உதவ அவசர 
மாகப் பணம் திரட்டும் தேவையின் அடிப்படையில் எழுந்ததாகும் ; 
மேலும் வாங்கிய கடனைத் திருப்பித் தருவதற்குப் போதுமான வழி 
வகைகளைச் செய்வதற்கு முன்னால் பாராளுமன்றம் கலைக்கப்பட 
மாட்டாது என்று கடன் கொடுத்தவர்களுக்குப் பாதுகாப்பளிக்கப் 
பட்டாலன்றி பாராளுமன்றத் தீர்மானங்களை ஆதாரமாகக் 
காட்டிக் கடன் வாங்க முடியாது என்ற நிலையும் ஏற்பட்டது . 
பாராளுமன்றத்தை அரசர் கலைத்து எறிந்து விடுவார் என்ற 
நியாயமான அச்சமும் அப்படிப் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு 


. 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


டார் . 


6 


விட்டால் பொதுமக்களின் தலைவர்களின் உயிர்களுக்கு ஆபத்து 
நேரிடும் என்ற சந்தேகமே இதற்கு முக்கியக் காரணமாகும் . 
ஆங்கில இராணுவத்தை வடக்கிலிருந்து கொண்டுவந்து பாராளு 
மன்றத்தைப் பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்தை அரசர் 
கேட்டு அங்கீகரித்தார் . ஹாலம்- அரசியல் அமைப்பு. வரலாறு , 
ii , 112 , 113. இராணுவ சதியை , கார்டினர் , * இங்கிலாந்து 
வரலாறு ix , பக்கங்கள் 309-318அல் காண்க . 

19. எட்ஜ்ஹில் போரில் மாண்டவரான சர் எட்மண்ட் 
வெர்னி என்பார் ஹைடு என்பாருடன் நிகழ்த்திய அதி அற்புத 
மான , 

உரையாடலில் , பிஷப்புகளுக்கு ஆதரவாகப் போராடு 
வதற்குத் தமக்குத் தயக்கமாக இருந்ததாக அறிவிக்கிறார் அவர்க 
ளுக்கு ஆதரவாகப் போராடவே அவர் 

அவர் இணங்கியிருந்தார். 
அரசரைப் புறக்கணித்து வராமல் நன்றியுடன் இருக்கவேண்டும் 
என்ற உணர்விருந்தபோது , அவர் பிஷப்புகளுக்காகப் போரிட் 

கிளாரண்டன் வாழ்வும் அரசியல் அமைப்புத் திட்டமும் 
( தொகுப்பு, 1827 ) , j , 160. திருச்சபைப் பணியில் ஈடுபட்டிருப் 
போர் உலகியலில் ஆதிக்கமோ அல்லது அதிகாரமோ வகிப் 
பதைத் தடுக்கவந்த சட்டம் ( 16 சார் . 1 , C. 27 ; கார்டினர் , 
ஆவணப்பத்திரங்கள் , 241 ) 1642 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் 
நிறைவேற்றப்பட்டது . இச்சட்டம் மீட்சிக்குப் பின்னர் 13 சார் 
2 , சட்டம் 1 , C. 2 என்ற சட்டத்தால் ரத்தாயிற்று . 

20. கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு ix , 396 . 
21. கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , x , 28 . 
22. கார்டினர் , ஆவணப் பத்திரங்கள் பக்கம் . xxxix . மேற் 
கூறிய தகவல்கள் அதே ஆவணப் பத்திரங்கள் , பக்கம் 199 இல் 
அச்சிடப் பெற்றுள்ளது . 

23. காமன்ஸ் ஜர்னல் , ii , 318 . 
24. கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , x , 74 . 
25. கிராண்டன் , வரலாறு , i , 420 . 

26. பிஷப்புகளுக்கும் உலகியல் விஷயங்களில் இருந்த அதி 
காரத்தைப் பறிக்க காமன் ஸ் சபையினர் மூன்று மசோதாக்களைக் 
கொண்டுவந்தனர் . முதலாவது ‘ பிஷப்புகளையும் , புனிதத் திருச் 
சபைப் பணிகளிலும் ஈடுபட்டுள்ளவர்கள் சமயச் சார்பற்ற விஷயங் 
களில் குறுக்கிடுவதைத் தடுப்பதற்கான மசோதா எனப்படுவது 
1641 ஆம் ஆண்டு மே மாதம் 1 ஆம் தேதி பிரபுக்கள் சபைக்கு 
அனுப்பப்பட்டது . அங்கு அம் மசோதா பெரும்பான்மையோரின் 
வாக்குகளால் நிராகரிக்கப்பட்டது . வேர் , கிளை அறுக்கும் 


128 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


வேண்டி 


மசோதா என்று பொதுவாகக் கூறப்படும் இரண்டாவது 
மசோதா ஆர்ச்பிஷப்புகள் , பிஷப்புகள் அவர்களின் வழக்கறிஞர் 
களும் , ஆணையாளர்களும் , குருமார்களும் , கோயிற் குருக்கள் , 
ஆர்ச்டீகன் , திருச்சபை வருமானங்களைப் பெறுவோர் , கோயிற் 
பாடகர் , திருச்சபை உறுப்பினர்கள் , ஏனைய கீழ் நிலை அலுவலர்கள் 
ஆகிய அனைவரையும் அறவே நீக்கிவிலக்கும் மசோதா என்ற 
தலைப்பில் வந்தது . முதல் மசோதா இன்னும் ஏற்றுக்கொள்ளப் 
படாமல் நின்றிருந்தபோதே , சர் எட்வர்ட்டேரிங் என்பார் 
அதனைக் கொணர்ந்தார் . ஆனால் , நீண்டு , காரசாரமாக விவா 
தித்தப் பின்னர் அரசர் ஸ்காட்லாந்துக்குப் புறப்படும்போது 
தள்ளப்படவேண்டுமென ஏற்றுக்கொள்ளப்பட்டது . 1642 பிப்ர 
வரியில் சட்டமாக நிறைவேற்றப்பட்ட ( மேலே 1 பக்கம் 399 ) 
மூன்றாவது மசோதாவிற்குத்தான் சார்லஸ் போருக்குத் தயாராக 

இலண்டனைவிட்டு இறுதியாக வெளியேறுவதற்கு 
முன்னர்க் கொடுத்த இறுதிச் சலுகையாகும் . 

27. மிக்குயர் மறுப்புரைக் கட்சிக்காரர்களின் கருத்து முழு 
மையும் உள் நாட்டுப் போருக்கு ஆணிவேர் போன்ற அவல நிலை 
முழுமையும் கீழ்க்கண்ட சொற்களில் காணலாம் ..... போப்பாண் 
டவர் ஆதிக்கம் கூடாது என்பது ஒரு கட்சியின் கூக்குரல் . 
‘ வகுப்புவாதக் கூட்டம் கூடாது என்பது மற்றொன்றின் கூக்குரல் . 
‘ பொறையுடைமை கூடாது என்பது இரு கட்சிகளின் கூக்குரல் 
கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , x , 63 . 

28. ரஷ்வர்த் என்பாரின் தொகுப்பு பகுதி 3 , 1 , 438 பக்கத் 
தைத் தொடர்ந்து இம் மறுப்புரை விரிவாக ( in extenso ) அச்சிடப் 
பெற்றுள்ளது . கார்டினர் , ஆவணப் பத்திரங்கள் , 202 ஆம் 
பக்கத்தைத் தொடர்ந்தும் மேலே காண்க . 

29. ஃப்ராஸ்டர் , ஐந்து உறுப்பினர்களின் கைது , 55 , 59 ; 
கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , x , 127 . 

30. துரோகக் குற்றம் பற்றிய விதிகள் கார்டினரின் ஆவணப் 
பத்திரங்கள் , 236 ஆம் பக்கத்தில் பிரபுக்கள் சபை ஜர்னல் 
பக்கம் 501.லிருந்து 

எடுத்து அச்சிடப்பட்டிருக்கிறது . 
* கிம்போல்ட்டன் பிரபு , திரு டென் ஸில் ஹோல்ஸ் , சர் ஆர்தர் 
ஹாஸ்லெரிக் , திரு . ஜான் - பிம் , திரு . ஜான் ஹாம்ப்டன் , திரு . 
வில்லியம் ஸ்ட்ரோட் என்பாருக்கெதிராக உயர்ந்த துரோகமும் 
ஏனைய தகாத நடத்தைகளுக்கான விதிகள் 

அது 
அச்சடிக்கப் பட்டுள்ளது . 

அவை : 
( 1 ) இங்கிலாந்து நாட்டின் அடிப்படைச் சட்டங்களையும் 
அரசாங்கத்தையும் கவிழ்க்கச் செய்யும் முயற்சியில் துரோகத் 


. 


iv , 


என்று 


* 


நீண்ண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 


129 


தளமான முறையில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்றும் , அரச 
ருக்குச் சட்டப்படியாக இருக்கும் அரச அதிகாரத்தைப் பறித்து , 
மேன்மை தங்கிய அரசரின் 

விசுவாசமுள்ள குடிமக்களின் 
உயிர்கள் , சுதந்திரங்கள் , நிலபுலன்கள் மீது எதேச்சாதிகார 
மானதும் , கொடுங்கோலானதுமான அதிகாரத்தை நிலை நாட்டப் 
பார்க்கிறார்கள் என்றும் 

( 2 ) மேன்மை தங்கிய அரசர்மீதும் அவருடைய அரசாங்கத் 
தின் மீதும் தவறான அவதூறுகள் பலவற்றைக் கற்பித்து , துரோ 
கத் தனமான முறையில் , அவருடைய குடிமக்களின் நல்லுணர்வு 
களை விரோதப்படும்படியாகவும் , அதன் மூலம் அவர்கள் அரசரை 
வெறுக்கும்படியாகவும் , முயற்சி செய்கிறார்கள் என்றும் 
( 3 ) மேன்மை தங்கிய 

அரசரின் கட்டளைகளை மீறும்படி 
மேன்மை தங்கிய அரசரின் படைகளைத் தூண்டி விடவும் , அவர்க 
ளுடைய துரோகத்தனமான சதித் திட்டங்களில் அவர்களுக்கு 
உதவவேண்டும் என்றும் தூண்ட முயற்சிக்கிறார்கள் என்றும் -- 

( 4 ) மேன்மை தங்கிய அரசரின் இங்கிலாந்து நாட்டின் மீது 
அந்நிய நாடொன்றைப் படையெடுக்கும்படி துரோகத்தனமான 
முறையில் அழைத்துத் தூண்டிவிட்டிருக்கிறார்கள் என்றும் - 
( 5 ) பாராளுமன் றங்களின் உரிமைகளையும் 

அவற்றின் 
அமைப்பையும் சீர்குலைக்க 

அவர்கள் 

துரோகத்தனமான 
முறையில் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றும் 

( 6 ) அத்தகைய துரோகத்தனமான சதித் திட்டங்களை நிறை 
வேற்றுவான் வேண்டியும் , ( அவர்களால் எவ்வளவு முடியுமோ 
அவ்வளவு தூரம் ) தங்களுடைய துரோகத் தனமான சதித் 
திட்டத்தில் அவர்களுடன் சேர்ந்து கொள்ள வேண்டுமெனப் 
பாராளுமன்றத்தை அச்சத்தாலும் வலிமையாலும் கட்டாயப் 
படுத்த அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றும் , அதை 
முடிவாகக் கொண்டு , 

அரசருக்கும் பாராளுமன்றத்திற்கும் 
எதிராக அமளிகளை உண்மையில் விளைவித்தும் , மீண்டும் விளை 
விக்க வேண்டியும் முயலுகிறார்கள் என்றும் - 

( 7 ) அரசருக்கு எதிராகப் போரைத் துரோகத் தனமான 
முறையில் தூண்டிவிடச் சதியில் ஈடுபட்டு முயற்சிக்கிறார்கள் 
என்றும் , உண்மையில் போரை வரவழைத்தும் இருக்கிறார்கள் 
என்றும் - அவை குற்றம் சாட்டின . ( காமன்ஸ் சபையின் பாது 
காப்பிற்காக இராணுவக் காவலர்கள் 

வேண்டி அதற்கான 
வாக்கெடுப்பை வலியுறுத்தியதைக் குறிப்பிடுகிறார் . ) 
31. மேலே , பக்கங்கள் , 171-172 . 
ஆ . வ .-- 9 


130 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


32. கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு vi , 95 ; x , 143-144 , 
காமன் ஸ் சபையினர் முன துரோகக் குற்ற விசாரணை செய்யப் 
பட்ட , ஃப்ளாயிட் என்பாரின் வழக்கை , மேலே , பக்கம் 355 இல் 
காண்க ; cf. மிட் செல் , மேலே , பக்கம் 355-356 இல் பார்க்கவும் . 

33. கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , x 144 . அவ்வப் 
போது பிரபுக்கள் சபையினர் ( பிரபுக்களிலிருந்து வேறுபட்ட ) 
சாமானியா களை விசாரிக்க வேண்டிய அவசியம அவர்களுக்கு 
இல்லை என்று கூறி வந்திருக்கிறார்கள் . ஆனால் அப்படிப்பட்ட 
வழக்குகளை கீழ்ச்சபையே கொணருமானால் அப்போது விசாரித் 
துளளனர் . அத்தகைய சட்டம் , நிலை நாட்டப்பட்டிருந்தது என்று 
கரு : 

தப்பட்டிருக்குமானால் , ஐந்து உறுப்பினர்களின் விசாரணையை 
அனுமதிக்காதிருந்தபோதிலும் , பிரிஸ்டல் பிரபுவின் விசாரணையை 
யாவது அனுமதித்திருக்கவேண்டும் . 

34 . ஃபாஸ்டர் , ஐந்து உறுப்பினர்களின் கைது , 154-158 
[ கைதிற்கான வாரண்ட் 1642 , ஜனவரி 3 தேதியன்று அனுப்பப் 
பட்டது ] 

35. கார்டினர் , இங்கிலாந்து வரலாறு , x , 140 . 

36. ஃபாஸ்டர் , ஐந்து உறுப்பினர்களின் கைது , பக்கங்கள் 
183 ஐத் தொடர்ந்து மேலே காண்க ; கார்டிளர் , இங்கிலாந்து 
வரலாறு , x , 138 ஐத் தொடர்ந்து காண்க . 

37. ஃபாஸ்டர் , ஐந்து உறுப்பினர்களின் கைது ’ பக்கம் 377 . 
கிளாரண்டன் அரசாங்கப் பத்திரங்கள் , iii , பக்கம் IV . ஐந்து 
உறுப்பினர்களைக் கைப்பற்றச் செய்யப்பெற்ற முயற்சியே சந்தேக 
மில்லாமல் உள் நாட்டுப் போருக்கான உண்மையான 
மாகும் மெக்காலே , ஹாலம் என்பாரின் அரசியல் அமைப்பு 
வரலாறு பற்றிய கட்டுரையில் கட்டுரைகள் , i , 188 . 

38. கிளாரண்டன் , வரலாறு , i , 522 ; இம்மசோதா கார்டினர் , 
ஆவணப்பத்திரங்கள் பக்கம் 245 இல் பிரசுரிக்கப்பட்டுள்ளது . 

39. மேலே , பக்கம் , 399 . 

40. அவை முழுதும் நம்முடைய தலைமுறையின் போது தான் 
முழுமையாக அச்சிடப்பெற்றுள்ளன . சி . எச் . பிர்த் என்பாரும் 
ஆர் . எஸ் . ரெய்ட் என்பாரும் எழுதிய , அரசர் ஒருவர் இறந்த 
தற்கும் மற்றோர் அரசர் முடிசூட்டிக்கொள்வதற்குமான இடைக் 
காலத்தில் எழுந்த சட்டங்களும் அவசரச் சட்டங்களும் ( 1911 ) 
என்ற நூலில் காணலாம் . 

41. இவை அனைத்தும் , கார்டினர் , ஆவணப்பத்திரங்களில் 
அச்சிடப்பெற்றுள்ளன . 


காரண 


நீண்ட பாராளுமன்றத்திலிருந்து மீட்சி வரை 

151 
42. கார்டினர் , ஆவணப் பத்திரங்கள் , 267 . 

43. இணக்கத்திற்கான எல்லா முயற்சிகளும் தோல்வியுற்ற 
தற்கு சார்லினின் அளக்கப்பட முடியாத பித்தலாட்டமே காரண 
மாகும் . அவருடைய நடத்தையைக் கண்டு , மிதவாதிகள் கூட 
வருத்தப்பட்டார்கள் . அது அவர்களுக்குப் பெருத்த அவ நம் பிக் 
கையை எழுப்பியது . ( பிரிட்டிஷ் பொருட்காட்சிச் சாலையில் பாது 
காக்கப்பட்டுள்ளன . ) வினோதமான துண்டுப்பிரசுரம் ஒன்றில் 
கீழ்க்காணும் தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது . தனியான 
ஒப்பந்தத்தைக் குறித்து அவசியமான பத்துக்கேள்விகள் . 
அவற்றை ஆராய்வது மிகுந்தப் பலன் கொடுக்கும் . அரசர் , 
பாராளுமன்றம் , உண்மை , சமா தானம் ஆகியவற்றை உண்மையில் 
விரும்புவோனாகிய ஜேம்ஸ் டாஸ்வெல் என்பவரால் எழுதப் 
பட்டது . இலண்டன் ஆர் . ஐ . A. H. 1648 க்காக அச்சிடப்பட்டது 
இவ்வுணர்ச்சி எங்ஙனம் பரவியிருந்தது என்பதை விரிவாகக் 
காணலாம் . 

44. கார்டினர் , ‘ ஆவணப் பத்திரங்கள் , 287 . 
45. கார்டினர் , ஆவணப் பத்திரங்கள் , 357-358 ; 371-380 . 
46. அதிலேயே ( கார்டினர் ), 384-388 . 

47. கார்டினர் , 354-371 . இதிலும் வேறுபல அறிக்கைகளும் 
இதே 

பெயரில் இருப்பதை ஜே . டபள்யூ . காஃப் ( Gough ) 
என்பாரின் மக்களின் சம்மதம் என்ற தலைப்பில் , வரலாறு , xv , 
334 ஆம் பக்கம் பார்க்க . 

48. மேலே , பக்கம் 399. நீண்ட பாராளுமன்ற உறுப்பினர் 
கள் வெளியேற்றப் பட்டதை சி . எச் . பிர்த் என்பார் ஆங்கில 
வரலாற்று அறிக்கை , vii , 526 ஆம் பக்கத்திலும் , வரலாறு , 
ii , 129 , 193 ஆகிய பக்கங்களிலுமுள்ள கட்டுரைகளில் காண்க . 

49. பிராட்ஷா குறிப்பிடும் சட்டத்துடன் , அரசர் காலமான 
வுடன் பாராளுமன்றம் தானே கலைக்கப்பட்டு விட்டதாகக் கருதப் 
படும் பொதுச்சட்ட விதியையும் நினைவிற் கொள்ளவேண்டும் . 

50. கார்டினர் , ஆவணப் பத்திரங்கள் , 400. இக்காலத்தில் 
ஏற்பட்ட அரசியல் அமைப்புத் திட்ட உணர்ச்சியைக்காண 
எம் . ஏ . தாம்ஸன் என்பாரின் இங்கிலாந்தின் அரசியலமைப்பு 
வரலாறு , ( 1938 ) , iv , 33-49 ; சி . எச் . பிர்த் , ஆலிவர் கிராம்வெல் , 
c , xvi என்பதிலும் , அவருடைய உள் நாட்டுப் போரின் போது 
பிரபுக்கள் சபை , c , vii என்பதிலும் , காண்க ; ஏ . எப் போலார்டு , 
நவீனகால வரலாற்றுக் குறிப்புகள் , c , ix ; ஜி . பி . கூச் , 17 ஆம் 
நூற்றாண்டில் ஆங்கில ஜன நாயகக் கருத்துகள் என்பதிலும் , 
ஈ . ஜெங்ஸ் என்பாரின் பொது நலக்குடியரசு என்னும் காமன் 


* 


132 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


அரசியல் 


| 


. 


ஆம் 


வெல்த்தில் அரசியல் அமைப்பு ஆய்வுகள் என்பதிலும் காண்க . 

வரலாற்றை விரிவாக எஸ் . ஆர் . கார்டினரின் 
காமன்வெல்த்தும் பாதுகாப்பாளர் ஆட்சியும் என்ற நூலில் 
காணலாம் . 

அதைத் தொடர்ந்து சி . எச் . பிர்த் என்பாரின் 
பாதுகாப்பாளர் ஆட்சியின் இறுதிக்காலம் என்பதிலும் காண்க . 
கீத்ஃபீலிங் என்பாரின் டோரி கட்சி என்ற தலைப்பில் எழுதப் 
பட்டுள்ள விவரங்கள் சிறப்பானவை . 

ஏனெனில் 

அவை 
வாழ்க்கை வரலாறுகளையும் , குடும்ப வரலாறுகளையும் கொண் 
டுள்ளன ; அக்காலத்தில் வாழ்ந்திருந்த சமகாலப் பெரியார் 
களுக்கு அக்காலம் தனிப்பட்டவர்களின் பிரச்சினைகள் போன்றே 
தென்பட்டது ; அது 

தேசிய 

அரசியலுடன் கொண்டிருந்த 
தொடர்பு பிடிப்பற்றதாகும் . 

51. மெக்காலே , வரலாறு , 118 . 
52. கார்டினர் , 

ஆவணப் 

பத்திரங்கள் , 447 
பக்கத்தைத் தொடர்ந்து மேலே காண்க . cf. மேலே , 

cf. மேலே , பக்கம் 252 . 
53. மீட்சிக்கான வழிமுறையில் இருந்த சிக்கல்களின் சுருக்க 
வருணனை யை டி . ஆக் என்பாரின் இரண்டாம் சார்லஸ் என்ற 
நூலில் காண்க . 

54. கிராம்வெல்லின் பணி அவருடன் இறந்து விட்டது 
என்று , மேற்போக்காக , சொல்லத் தோன்றலாம் ; அவருடைய 
வமிசம் புறக்கணிக்கப்பட்டது . அவருடைய குடியரசு ஒதுக்கித் 
தூரத் தள்ளப்பட்டது ; ஆனால் ஆட்கொண்டிருந்த நல்லுணர்ச்சி 
மீண்டும் அழிந்து மறையவில்லை . வெளிப்படையாக அது ஒரு 
போதும் அழியவில்லை ; அது அடிக்கடி மறைந்துள்ள எரிமலை 
போன்று இருந்தபோதிலும் நாட்டில் அதன் சக்தி மங்கி மறைய 
வில்லை . இரண்டாம் சார்லஸ் தாம் எதற்காகவும் , யாருக்காகவும் , 
தம் பயணங்களின் போது ஒரு போதும் போகமாட்டார் என்று 
கூறினார் . வொர்செஸ்டரில் அவரைச் சந்தித்த மனிதர்கள் 
இறந்து போனாலும் கூட , அவர்கள் ஊட்டி வளர்த்த நல்லுணர்ச் 
சிகள் சிரஞ்சீவியாயும் இளம் இரத்தங்களில் கலந்தும் நிற்கும் 
என்பதை அவர் நன்றாக உணர்ந்திருந்தார் - பேஜாட் , ஆங்கில 
அரசியல் அமைப்புத் திட்டம் , 282 . 

55. 1660 ஆம் ஆண்டில் புதிய அரசியல் அமைப்புத்திட்ட 
நகல் ஒன்றில் ஜான் மில்டன் என்பார் பாராளுமன்றமே அவசிய 
மற்றது என்றும் அதனால் எவ்வளவோ துன்பங்கள் தவிர்க்கப் 
படும் என்று கூறியிருந்தார் . 


15. பிற்கால 

பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 
காலம் - மீட்சியிலிருந்து புரட்சி வரை 


ஒரு ஸ்டூவர்ட் அரசரை அவருடைய தந்தையரின் அரியணை 
யில் மீண்டும் அமர்த்தியதுதான் மீட்சி என்றாலும் , அது 
அதைவிடப் பரந்த பொருளைக் கொண்டிருந்தது . அதனால் 
பாராளுமன்ற ஆட்சிமுறையும் ஆங்கிலிக திருச்சபை முறையும் 
கூடவே மீட்சி பெற்றன . அதன் செயல் முறைகள் மிகுந்த 
எச்சரிக்கையுடன் திட்டமிட்டுச் செய்யப்பட்ட வடிவங்களின் 
மூலம் நடத்தப்பட்டன . அவ்வடிவங்கள் மேற்கூறிய நிறுவனங் 
களின் அவசியத்தை வலியுறுத்திக் கூறின . 

அவை மீட்சி 
யுற்றதை , சரியான அரசியல் அமைப்புப்படியான சட்ட வழியில் 
மீண்டும் திரும்பி வந்திருந்தன எனலாம் . அரசியல் மாநாட்டினால் 
( மே 8 ஆம் நாள் ) வெளியிடப்பெற்ற பேரறிக்கையின்படி 
அரசமுடி 

உடனடியாக முதலாம் சார்லஸ் காலமாகிவிட்ட 
படியால் , அவருடைய மகனைச் சாரும் என்று 

என்று அறிவித்தது ; 
அதன் விளைவாகவே 1660 ஆம் ஆண்டு இரண்டாம் சார்லஸ் 
மன்னரின் பன்னீராண்டு ஆட்சிக்காலத்திற்குள் விழுந்து 


விட்டது . 


இரண்டாம் சார்லஸ் 


கன்வென்ஷன் பாராளுமன்றம் எனப்படும் பாராளுமன்ற 
மாநாடு பல மசோதாக்களை நிறைவேற்றியது ; அவை அரசரின் 
அங்கீகாரத்தைப் பெற்றன . அவற்றில் ஒன்று நீண்ட பாராளு 
மன்றத்தைக் கலைத்து விட்டு, கன்வென்ஷன் சபையையே பாராளு 
மன்றமாக அறிவித்தது . ஏனைய மசோதாக்கள் மீட்சியின் பல 
சட்ட நுணுக்கங்களைப் பற்றிக் கூறியிருந்தன . இயற்கையாகவே 


134) 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


இவை எண்ணற்றவைகளாகவும் , சிக்கல் நிறைந்தவைகளாகவும் 
இருந்தன . அரசருடையதும் , பிரபுக்கள் சபையினுடையதும் , 
காமன்ஸ் சபையினுடையதுமான சம்மதத்தைப் பெறாமையால் 
எல்லா சட்டங்களும் செல்லுபடியாகாதவை என்று கருதப்பட்டு , 
அவற்றை நிறைவேற்றுவது அவசியமாயிற்று . 

ஆகவேதான் 
அவை சிக்கல் நிறைந்தவையாயிருந்தன . அதே சமயத்தில் , 
பதினெட்டாண்டுகால வரலாற்றைப் பயனற்றது என்று புறக் 
கணிக்கவும் முடியாது என்பதும் எல்லோருக்கும் புரிந்திருந்தது . 
நிலப்பட்டாக்கள் பற்றிய பிரச்சினையே மற்றெல்லா பிரச்சினைகளை 
யும்விடத் துன்பம் தருவதாயிருந்தது . ( அரச ஆதரவாளர்களின் 
பட்டாப்பிரச்சினைகள் முடிவு செய்யப்பட்டதிலிருந்த கொடுமை 
யினால் , அவர்கள் அதன் விளைவாக நலிந்து போனார்கள் ) .. 
அதேபோன்று மற்றொரு பிரச்சினை முதலாம் சார்லஸ் மன்னரை 
விசாரித்து , அவரைச் சிரச்சேதம் செய்யக்காரணமாயிருந்த 
( அரச ) கொலையாளிகளுக்கான தண்டனையைப் பற்றியதாகும் . 
கன்வென்ஷன் சபையின் மிக முக்கியமான 

சட்டங்களில் 
இராணுவசேவைக்காக நிலவரி வாங்குவதை ரத்து செய்த 
தாகும் . 1 


ஆட்சி 


இராணுவத்திற்காக நிலவரி வாங்குதல் ரத்தாதல் : காமன் 
வெல்த் நடந்தபோது இராணுவ 

சேவைக்காகக் 
கொடுக்கப்பெற்ற நிலங்களிலிருந்து பெறப்படும் வெறுக்கத்தகுந்த 
வருமானத்தைத் தள்ளிவைத்திருந்தது . மீட்சியின் 

போது 
நிலமானிய அடிப்படையில் பெறப்படும் அக்கொடுமை வாய்ந்த 
வரிச்சுமைகளை ரத்து செய்யவேண்டுமென்று ஒருமித்த கருத்து 
நிலவியது . அது போடப்படுவதற்கான காரணம் இல்லாதிருந்த 
போதிலும் , பழக்கதோஷத்தின் பயனாக , அது 

நீண்டநாள் 
தொடர்ந்து வசூலிக்கப்படுவதாயிற்று . 12 சார் . 2 , C. 24 என்ற 
சட்டப்படி பாதுகாவலர்கள் , ஊழியர்களின் பிரத்தியேக உடை 
இவற்றின் மன்றம் , பாதுகாக்கப்படும் தன்மை , ஊழியர்களுக் 

பிரத்தியேக உடைகள் , இலவசமாக நிலமெடுத்துக் 
கொள்ளல் , சட்டவிரோதமாக வெளியேற்றப்படல் , திருமணங் 
களுக்கு மதிப்பிடுதலும் பறிமுதல் செய்தலும் மேன்மைதங்கிய 
அரசருக்கு வரி கொடுக்கவேண்டும் என்ற காரணத்தினாலோ 
அல்லது வேறு இதர காரணங்களினாலோ , இராணுவசேவைக் 
காவும் , அதன் நிமித்தம் அல்லது அச்சம்பவத்தின் காரணமாகக் 
கொடுக்கப்படும் எல்லா கொடைகளும் , மானியங்களும் அல்லது 
வரிகளும் , முழுவதும் [ 1646 ) பிப்ரவரி 24 ஆம் நாள் முதல் 
எடுத்துக்கொள்ளப்படவேண்டும் ; (பாதுகாப்பாளர் மன்றத்தை 
நீண்ட பாராளுமன்றம் அந்த நாளில் தான் ரத்து செய்தது ) 


கான 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


... புரட்சி வரை 


135 


நிலத்தை மற்றொருவருக்கும் மாற்றி விடுவதற்கான அபராதங்கள் , 
இறைவணக்கத்திற்கான வரிகள் , இராணுவசேவை , எஸ்குவேஜ் 
( Escuage ), அரசருடைய மகளின் திருமணத்திற்காகக் கொடுக்கப் 
படும் உதவிகள் , அல்லது அவருடைய மகன் அரசவாரிசாக முடி 
சூட்டப்பட்டபோது கொடுக்கப்படும் பணங்கள் , அரசர் மற்ற 
நாட்டு அரசரால் சிறைசெய்யப்பட்டபோது அவரை மீட்கக் 
கொடுக்கப்படும் உதவிகள் இவைபோன்ற பிறவும் ரத்து செய்யப் 
பட்டன . அரசராலும் அல்லது மற்றவர்களாலும் பெறப்பட்ட 
எல்லா வகையான தண்டல்களும் சுதந்திரமானதும் பொதுவான 
வரிகளைக் கொடுக்கக்கூடியதாயும் மாற்றப்படவேண்டும் என்றும் 
கூறியது . சொந்த நிலத்தை வைத்திருக்கும் உயர்குடிப்பிறப்பு 
மக்களல்லாதவர்கள் , பட்டா செய்யப்பெற்ற நிலங்களை வைத் 
திருப்போர் , இராணுவத்தில் கௌரவ சேவைகளுக்காக நிலம்பெற் 
றிருந்தோர் ஆகியோர் வரிகொடுக்கவேண்டும் என்றும் அச் 
சட்டம் கூறியது 2. அதே சட்டத்தின்படி உணவிட்டுப் பரா 
மரிக்கும் உரிமைகளும் , விலைக்கு வாங்கும் உரிமைகளும் இறுதி 
யாக ரத்துசெய்யப்பட்டன. இதன் விளைவாக அரண்மனையின் 
செலவுகள் வெகுவாகப் பெருகிவிட்டன . நாட்டின் நிலச் சொந்தக் 
காரர்களுக்கு நன்றியுடன் கூடிய வரப்பிரசாதமாக இருந்ததே 
இச்சட்டம் உடனடியாகவும் , நேரிடையாகவும் செய்த 
அநுகூலங்களாகும் . உணவிட்டுப் பராமரிக்கும் சட்டம் ரத்து 
செய்யப்பட்டதனால் நாட்டுமக்கள் அனை வருக்கும் அநுகூலம் 
ஏற்பட்டது . இவை நேரிடையான பலன்கள் . வரிவசூலிக்கும் 
முறை எளிமையாக்கப்பட்டதால் நாடு முழுதும் நன்மை 
யடைந்தது . மறைமுகமானப் பலனாகும் . இத்தகைய படை 
மானிய வழிமுறைகளில் அரசருக்கிருந்த தனிச்சிறப்புரிமைகள் 
பறிக்கப்பட்டதால் , அரசருக்கு ஏற்பட்டுள்ள 

வருமானக் 
குறைவைச் சரிக்கட்டுவதற்காக , பாராளுமன்றம் ஆண்டொன் 
றுக்கு 12,00,000 பவுன்களை மானியமாகக் கொடுப்பதெனத் 
தீர்மானித்தது . நிலச் சொந்தக்காரர்களே இத்தகைய ரத்து 
களினால் மிகுந்த நற்பயன்களை அடைந்திருந்தமையால் , நியாய 
மாக , அவர்களிடமிருந்து ஈடுகட்டும் வரியொன்றை வசூலித் 
திருக்க வேண்டும் . தீரச்செயலுக்காக நிலம்பெற்றிருந்தவ களிட 
மிருந்து நிலையான வரியொன்றை வசூலிக்கும் பிரேரணை ஒன்று 

அதன்படி சோக்கேஜ் முறையில் வந்த நிலங்களி 
லிருந்து மாறுபட்டதாய் , அவைகள் மட்டும் நிலமானிய முறைப் 
படியான வரிகளைக் கட்டவேண்டுமெனக் குறிக்கப்பட்டது . 3 
பாராளுமன்றத்தில் செல்வாக்கு மிக்கவர்களாய் இருந்தமையான் , 
இரண்டே ஓட்டு அதிகப்படியான பெரும்பான்மையாக இருந்த 
போதிலும் , பீர் சாராயத்தின்மீதும் ஏனைய சாராயங்களின் மீதும் 


வந்தது . 


186 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


மரபு வழியான தீர்வையொன்றை அதற்கு ஈடாகப்பெறுவதில் 
நிலச்சொந்தக்காரர்கள் வெற்றிகண்டார்கள் . இவ்வகையாக 
அவர்கள் மீது குறிப்பாக இருந்த வரிச்சுமையைச் சமுதாயம் 
முழுவதும் ஏற்கும்படி அதனை மாற்றிவிட்டார்கள் . 


4. 


கவலியர் பார்லிமென்ட் எனப்படும் அரசக் கட்சியினர் 

பாராளுமன்றம் , 1661-1679 . 


ஜனவரி 


கன்வென்ஷன் பாராளுமன்றம் டிசம்பர் மாதத்தில் கலைக்கப் 
பெற்று , புதிய தேர்தலுக்கான ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன . 
* கவலியர் , பென்ஷனரி அல்லது ‘ மீட்சியின் நீண்ட பாராளு 
மன்றம் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்ட இப் 
புதிய பாராளுமன்றம் , அதனுடைய முதல் சில வாண்டுக் 
காலத்தில் , அரசரைவிட அரசுத்தன்மையில் மிகுந்த ஆர்வம் 
காட்டியது ; பிஷப்புகளைவிடக் குருபரிபாலன முறையில் மிகுந்த 
ஆர்வம் காட்டியது . 5 இப்பாராளுமன்றம் 1661 ஆம் ஆண்டு 
மே மாதம் 8 ஆம் நாளிலிருந்து 1679 ஆம் ஆண்டு 
24 ஆம் நாள் வரை நிலைத்திருந்தது . சமீபகாலத்தில் நடந்த உள் 
நாட்டுப் போரினால் ஏற்பட்டிருந்த திகில் தணிந்தவுடன் , அது 
அதனுடைய மிகுதியான விசுவாசத்தை விசிறி எறிந்துவிட்டது ; 
அதன் தலைவர்கள் லஞ்ச ஊழல் நிரம்பியவர்களாக இருந்த 
போதிலும் , தங்களுடைய சுயநலத்தைப் பேணிக்காத்துக் 
கொள்ள வேண்டும் என்ற கருத்து மிக்கவர்களாய் இருந்ததால் 
பாராளுமன்றத்தின் அதிகாரங்கள் ஒன்றையும் விட்டுக்கொடுக்க 
வில்லை . நிலைநாட்டப்பெற்ற திருச்சபையின் மீது காட்டிய அவர் 
களின் ஆழ்ந்த சிரத்தையையும் ( பரிவும் ) முந்தைய கூட்டங் 
களிலிருந்து மாறுபட்டதாய்ச் சமய வகுப்பு வாதிகளின் மீது 
இறுதி வரை தொடர்ந்து தணியாத வெறுப்பையும் கொண்டிருந் 
தார்கள் . 


அரசத்துரோகச் சட்டம் , 1661 : புதிய பாராளுமன்றத்தின் 
முதல் சட்டம் இரண்டாம் சார்லஸ் மன்னரின் ஆயுட்காலம் 
வரை மட்டும் அரசத்துரோகம் பற்றிய நோக்கம் செல்லுபடியாகத் 
தக்கதென அதை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் , பன்முறை 
கலைக்கப்பட்ட நீண்ட பாராளுமன்றத்தின் சட்டமே இன்னும் 
செயல்பட்டு வருவதாக வலியுறுத்திக்கூறும் நபர்களின் சொத்து 
பறிமுதலாக்கப்படவேண்டுமென்றும் கூறியது . சட்டத்திற்கெதி 
ராகப் புதிர்போடுகிறவர்களை இவ்வகையான முறையில் ஒழிவு 
மறைவின்றியும் , சிறப்பற்ற வழியிலும் தண்டித்தது . 6 அதற்குப் 
பின்னர் , பிரபுக்கள் பாராளுமன்றத்திற்கு நிற்கத் தகுதியற்றவர்கள் 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் ...... புரட்சி வரை 


137 


என்றதை நீக்கியது ; உடனடியாக அவர்கள் பிரபுக்கள் சபையில் 
தங்களுடைய இடங்களைப் பெற்றுக்கொண்டனர் 7 . 


எண்ணற்றவர் விண்ணப்பம் செய்வதற்கெதிரான சட்டம் , 
1661 : 

13 சார் 2 , சட்டம் 1 , வி . 5 - ன்படி அரசருக்கோ 
அல்லது பாராளுமன்றச் சபைக்கோ , திருச்சபை அல்லது இராச்சி 
யத்தில் சட்டப்படி நிலைநாட்டப் பெற்றுள்ள விஷயங்களை மாற்று 
வதற்காகக் கொடுக்கப்படும் எந்தவொரு விண்ணப்பமும் இருபது 
பேருக்குமேல் கையெழுத்திடக் கூடாதென்றும் ; அல்லது அரச 
ரிடம் நேராகக் கொடுப்பதெனின் பத்துப் பேருக்குமேல் இருக்கக் 
கூடாதென்றும் ; அப்படிச் செய்யாவிடின் ஒவ்வொரு வழக்குக்கும் 
100 பவுன்கள் அபராதமும் மூன்று மாதச் சிறைத் தண்டனையும் 
விதிக்கப்பட வேண்டும் .8 ( அரசாங்கத்திற்குக் கொடுக்கப்படும் 
விண்ணப்பங்களின் உள்ளடங்கிய பொருள்கள் நாட்டில் மூன்று 
அமைதிக் காவலர்களால் ஏற்கெனவே அங்கீகரிக்கப்பட்டிருக்க 
வேண்டும் அல்லது கவுன்டியின் பெரிய நீதிபதியால் அங்கீ 
கரிக்கப்பட்டிருக்க வேண்டும் . இலண்டன் மாநகரமாயிருந்தால் 
அதன் மேயர் , ஆல்டர்மென் , பொதுச் சபையினர் ஆகிய இவர் 
களால் அது அங்கீகரிக்கப் பட்டிருக்கவேண்டும் ) என்று சட்டம் 
நிறைவேற்றப்பட்டது . 


கார்பொரேஷன் சட்டம் , 1661 : பல்லாண்டுகள் தொடர்ந்து 
தொடர்ச்சியாக வெளிவந்த சட்டங்கள் சமயக் கொள்கைக்கு 
எதிர்ப்புக் காட்டுவோர்மீது அதிகமதிகம் கட்டுப்பாடுகளை 
விதித்தது . கிராம்வெல்லின் கலைக்கப்பட்ட சேனையைச் சார்ந்த 
வீரர்களினால் செய்யப்பட்ட பல சம்பவங்கள் , சதிகள் இவற் 
றுடன் நாட்டில் அப்போது நிலவிவந்த பீதியின் காரணமாகவும் , 
கலகம் ஏற்படுமோ என்ற அச்சமே இதற்குக் காரணமாக 
இருந்தது . கிராம்வெல்லின் 

இராணுவ 

வீரர்கள் இன்னும் 
வலிவுள்ளவர்களாகவே இருந்தனர் . கார்பொரேஷன்களை 
நன்கு நடத்தி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் ( 13 சார் . 2 st . 2 , 
C. 1 ) படி ஒரு சமயப் பரிசோதனையும் அத்துடன் இணைந்த 
அரசியல் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது . கார்பொரே 
ஷனின் எல்லா மாஜிஸ்டிரேட்டுகளும் , அதிகாரிகளாகப் பதவி 
யேற்றிருப்பவர்களும் , ‘ இயேசுநாதரின் இரவு உணவுக்கான . 
சடங்கை , இங்கிலாந்து திருச்சபை விதிகளின்படி கடைப் 
பிடித்து , ‘ புனிதக் கூட்டும் சாசனமும் என்ற சட்டத்தைப் புறக் 
கணித்து , அரசருக்கெதிராக எவ்விதமான சாக்குபோக்கிலும் 
ஆயுதம் ஏந்துவது சட்ட விரோதமானதென்று தாங்கள் நம்புவ 
தாக உறுதிமொழி எடுக்கவேண்டுமென்றும் , எவருடைய அதிகா 


. 


138 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


ரத்தின்மேல் ஆயுதந்தரிக்கும் உரிமையைப் பெற்றிருக்கிறோமோ 
அவருக்கோ அல்லது அவருடைய அதிகாரிகளுக்கோ எதிராக 
ஆயுதம் எடுக்கும் ‘ துரோகத் தனமான நிலையை அவர்கள் 
வெறுத்து ஒதுக்க வேண்டுமென்றும் அச்சட்டம் கூறியது . 

. 
* மேற்கூறிய நிபந்தனைகள் பிரெஸ்பிட்டீரியக் கட்சியினரின் 
இதயத்தைத் தாக்கியது . அவர்களின் பலம் சிறுசிறு முதலாளி 
களால் நடத்தப்பெறும் கார்பொரேஷன் கொண்ட நகரங்களைச் 
சார்ந்திருந்தது . அத்தகைய 

நகரங்களே நேர்முகமாகவோ 
அல்லது மறைமுகமாகவோ அதன் உறுப்பினர்களில் பெரும்பா 
லோரைப் பாராளுமன்றத்திற்குத் தேர்ந்தெடுத்தன 9 என்று 
கூறுகிறார் ஹாலம் . ஆனால் அவை இணங்காதார் அனைவரையும் 
பாதித்தன . அதன் விளைவாக 

விளைவாக சமீபகாலம்வரை, திருச்சபை 
யினருக்கும் , அதனை எதிர்த்தவர்களுக்கும் இடையே சிவில் 
உரிமைகளில் ஏற்றத் 

தாழ்வுகளை உண்டாக்கியிருந்தது . 
அரசியல் பரிசோதனை எதிர்க்கமாட்டோம் என்று எடுக்கப் 
படும் கார்பொரேஷன் உறுதிமொழியில் அடங்கியிருந்தது . 
புரட்சியின் போது அவ்வரசியல் பரிசோதனை செயலளவில் புறக் 
கணிக்கப் பட்டதாயிருந்து . ஹனோவர் வமிசத்தினர் பதவியேற்ற 
சிறிது காலத்திற்குப் பின் கார்பொரேஷன்களில் அமைதியை 
நிலை நாட்டும் சட்டம் , ( 5 ஜா i x 1 , C 6 , S. 2 ) என்ற 
சட்டத்தின்படி , 1718 ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது . 
சமயப் பரிசோ தனை நான்காம் ஜார்ஜ் மன்னரின் ஆட்சிக் காலம் 
வரை ரத்து செய்யப்படவில்லை. 10 


( 1660 ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 ஆம் நாள் ) பிரெடாவி 
லிருந்து இரண்டாம் சார்லஸ் மன்னர் வெளியிட்ட அறிக்கையில் , 
நாட்டின் அமைதிக்குப் பங்கம் விளைவிக்காத முறையில் சமயக் 
கருத்துகளில் வேறுபாடுகளைக் கொண்டிருப்பதற்காக எந்தவொரு 
மனிதனையும் சந்தேகப் படக்கூடாது என்ற கொள்கையை 
அவர் கூறியிருந்தார் .11 ஆனால் ஆங்கில மக்களில் பெரும் 
பான்மையோர் இன்னும் சமயப் பொறையை ஒப்புக்கொள்ளத் 
தயாராகவில்லை . வழிபாட்டொருமைச் சட்டத்தின் படி ( Act of 
Uniformity ) நிலை நாட்டப் பெற்றிருந்த திருச்சபைக் கெதிராக 
இருந்த பிராடஸ்டெண்ட் , ரோமானிய கத்தோலிக்கர் போன்ற 
எல்லா எதிர்ப்பாளர்களும் கண்டிப்பாக நிலைநாட்டப் பெற்றிருந்த 
திருச்சபையின் கொள்கைகளை அனுசரித்தே நடக்க வேண்டு 
மென்ற கட்டுப்பாட்டுக்குள்ளாக்கப் பெற்றனர் . 


வழிபாட்டொருமைச் சட்டம் , 1662 ( Act of Uniformity ) : 
புகழ்பெற்ற இந்தச் சட்டத்தின் ( 14 சார் . 2 , C. 4. ) ஏற்பாடுகளை 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


புரட்சி வரை 


139 


( ஷரத்துகளை ) இரண்டு வகுப்புகளாகப் பிரிக்கலாம் . ( 1 ) இன் 
றைய நாள்வரை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் விதிகள் . 
அதாவது , அப்போதிருப்பதைப் போன்றே சமீப காலத்தில் சமய 
மாநாட்டினால் திருத்தப்பெற்ற பொது வழிபாட்டு நூலைச் செல்லு 
படியாகும்படி செய்வது . அத்துடன் அது ஒவ்வொரு பாரிஷ் திருச் 
சபையிலும் ஏனைய பொது வழிபாட்டு இடங்களிலும் பயன்படுத்த 
வேண்டுமென்ற கட்டளையும் இணைப்பது . சமயச்சார்பில் எபிஸ் 
கோபிய கருத்துகளைக் கொண்ட எல்லா நபர்களும் , அத்துடன் 
அத்தகைய நபர்கள் அனை வரும் , பொது வழிபாட்டு நூலில் 
அடங்கியிருக்கும் கருத்துகளைப் பாசாங்கு ஏதுமின்றி ஒப்பிச் 
சம்மதிக்க வேண்டுமென்ற அறிக்கையும் இணைந்திருந்தது . 
( 2 ) சமய எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக அவர்களைத் தண்டிக்கும் 
சில விதிகளைக் கொண்டிருந்தது . அவ்விதிகள் ரத்து செய்யப் 
பட்டிருந்தன .12 


இரண்டாம் சார்லஸின் சட்டத்தின் 14 ஆவது பிரிவு எபிஸ் 
கோபிய கருத்துக் கொண்டிருப்பவர்கள் சமயக் குருவால் ஏற்றுக் 
கொள்ளப்படும் வரை , ஏசுநாதரின் இரவுச் சாப்பாடுபற்றிய 
புனிதச் சடங்கை எந்தவொரு நபரும் புனிதமாக்குவதாகவோ , 
நடத்திக் கொடுப்பதாகவோ 

எண்ணிக் 

கொள்ளக்கூடாது . 
அதை மீறுகிற வர்கள் அக் குற்றத்திற்காக 100 பவுன் அபராதம் 
கட்ட வேண்டும் . இந்த அபராதம் பற்றிய தண்டனை 1689 ஆம் 
ஆண்டில் வில்லியம் - மேரி என்பாரின் சமயப் பொறைச் சட்டத் 
தினால் ரத்து செய்யப்பட்டது . 18 


அதன் 8 வது பிரிவின்படி சமயத் துறையில் ஈடுபட்டிருந் 
தோர்களுடன் , எல்லாப் பள்ளி ஆசிரியர்களும் இளைஞர்களுக்குக் 
கற்றுத் தரும் எல்லா நபர்களும் , தாம் எதிர்ப்புக் காட்டுவதில்லை 
எனக் கூறும் அறிக்கையை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் , 
சட்டம் நிலை நாட்டியுள்ளபடி இங்கிலாந்து திருச்சபையின் 
பொது வழிபாட்டு நூலை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டு 
மென்றும் நிலை நாட்டப்பெற்றது . திருச்சபை மாவட்டத்தின் 
பிஷப்பினிடமிருந்து ஏற்கெனவே பெற்ற லைசென்ஸின் படி 
அனுமதி பெற்று , அவர்கள் தங்களுடைய பணிகளைச் செய்ய 
வேண்டும் ; இல்லையேல் பள்ளி ஆசிரியர்களும் தனிப்பட்ட 
போ தகர்களும் மூன்று மாதச் சிறைத் தண்டனையை அனுபவிக்க 
வேண்டும் என்று கூறப்பட்டது . எதிர்ப்புக் காட்டாத் தன்மை 
யைக் குறித்து மேற்படி அறிக்கையின் பகுதி புரட்சியின் போது 
வில்லியம் & மேரி , சட்டம் 1 , C , 8 ; என்பார்களின் முதல் 
சட்டப்படி ரத்து செய்யப்பட்டது . 

ஆனால் 

தனிப்பட்ட 


140 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


போதகர்கள் லைசென்ஸ் என்னும் அனுமதி பெறவேண்டும் என்ற 
சட்டப் பகுதி பிற்காலத்தில் பழக்கத்திலிருந்து செயல்படவில்லை 
என்றாலும் , 9 & 10 விக்டோரியா C. 5914 என்ற சட்டப்படி 
1846 ஆம் ஆண்டுவரை , 

ஆண்டுவரை , ரத்து செய்யப்படவில்லை . புதிய 
வழிபாட்டொருமைச் சட்டத்தின் உடனடியான பலன் என்ன 
வென்றால் நிலை நாட்டப்பெற்ற திருச்சபையிலிருந்து 2000 
குருமார்கள் 

வெளியேற்றப் பட்டது தான் . ( அவர்களில் 
பெரும்பாலோர் எபிஸ்கோபிய முறைகளிலல்லாது பதவி வகித் 
தவர்கள் . ) அவர்களுக்குப் பதிலாக , பிராட்டஸ்டெண்ட் 
முறையைச் சார்ந்த இணங்காதவர்களிலிருந்து புதிதாக 
வேலைக்கு அமர்த்தப் பெற்றனர் . 


பைத்தியக்காரர்கள் சட்டம் , 1662 : வென்னர் கலகம் என்ற 
பெயரால் வந்த மூடத்தனமான சம்பவம் ஒன்று பாராளுமன் 
றத்தை அச்சுறுத்தியதால் , அது பைத்தியக்காரர்கள் சட்டம் 
என்று பொதுவாக அழைக்கப்படும் கொடுமையான சட்டத்தை 
நிறைவேற்றியது . அச்சட்டம் கடுமையான முறையில் செயல் 
படுத்தப்பட்டதால் அந் நிறுவனத்தைச் சார்ந்த உறுப்பினர் 
களில் பெரும்பான்மையோர் சிறைப்படுத்தப்பட்டனர் . கடுமை 
யாக நடத்தப்பட்டமையால் பலர் இறந்தும் போயினர்.15 


யார்க் 


மறைவான சமயக் கூட்டம் பற்றிய சட்டம் , 1664 அல்லது 
கன்வென்டிகல் சட்டம் 1664 : 1663 ஆம் ஆண்டில் 
ஷயரில் நடந்த மிகப்பரந்த சதியொன்றில் 200 ஆயுதமேந்திய 
எதிர்ப்பாளர்கள் ஒன்று கூடுவதில் முடிந்தது . இதனால் ஏற்பட்ட 
பரபரப்பின் விளைவாக வந்தது தான் மிகப் பயங்கரமான மறை 
வான சமயக் கூட்டம் பற்றிய சட்டமாகும் ( 16 சார்லஸ் 2 , C 4 ). 
அதன்மூலம் பதினாறு வயதைக் கடந்த ஒவ்வொரு மனிதனும் 
மறைவான சமயக் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டிருப்பானே 
யாகில் (மறைவான சமயக் கூட்டம் என்பதற்கு விளக்கம் 
என்ன வென்றால் சமய வழிபாட்டிற்காக எந்த வீட்டில் கூடினார் 
களோ அந்த வீட்டாருடன் மேலும் ஐவர் பிரசன்னமாகியிருந் 
தால் அத்தகைய கூட்டங்கள் எல்லாம் அவ்வாறு விளக்கப் 
பட்டன . ) முதல் குற்றத்திற்காக மூன்று மாதச் சிறைவாசமும் , 
இரண்டாம் குற்றத்திற்காக ஆறுமாதச் சிறைவாசமும் , மூன்றாம் 
குற்றத்திற்காக ஏழாண்டுகளுக்கு நாடுகடத்தப்படுதலும் தண்ட 
னையாக விதிக்கப்பட்டன . இரு அமைதிக் காவலர்கள் முதலா 
வதும் இரண்டாவதும் ஆன குற்றங்களுக்கான 

தண்டனை 
விதிக்கும் அதிகாரம் பெற்றார்கள் ( இரண்டு நீதிபதிகள் இல்லாத 
கார்பொரேஷன் நகரங்களில் செய்யப்பட்ட குற்றங்களுக்கு 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


புரட்சி வரை 


141 


பிரதம 


மாஜிஸ்டிரேட் என்னும் பிரதம நீதிபதி தண்டனை 
கொடுக்கவேண்டும் ) . ஆனால் , மூன்றாவது குற்றத்திற்கான நாடு 
கடத்தும் தண்டனையை ஜூரிகளால் குற்றம் என்று நிரூபிக்கப் 
பட்ட பின்னரே கொடுக்கவேண்டும் . நாடுகடத்தப்பட்ட 
தண்டனைக் காலம் முடிவடையும் முன் திரும்பி வருவதோ , 
அல்லது தண்டனை விதித்த பிறகு சிறையிலிருந்து தப்பித்துச் 
செல்வதோ பெருங் குற்றமாகக் கருதப்பெற்று மரண தண்டனை 
விதிக்கப்படும் . 16 


ஐந்து மைல் சட்டம் , 1665 : பாராளுமன்றக் கூட்டத்தின் 
அடுத்த தொடரின்போது கார்பொரேஷன்களில் வாழும் இணங் 
காதவர்களைக் கட்டுப்படுத்தும் சட்டம் ஒன்று அதைத் 
தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டது . ( 17 சார் . 2 , C , 2 ) ஐந்து 
மைல் சட்டம் என்று வழக்கமாகக் கூறப்படும் இது ( 1 ) சமயக் 
குருமார்களின் மீது எதிர்ப்புக் காட்டாத தன்மையை உறுதிப் 
படுத்தப் புதிய சோதனை உறுதிமொழியொன்று விதிக்கப்பட்டது ; 
( 2 ) கார்பொரேஷன் நகரத்தின் ஐந்துமைல்கள் 

ஐந்துமைல்கள் சுற்றளவில் 
இணங்காதாரின் குருமார்கள் ஊருக்குள் வரக்கூடாதென்றும் , 
அவர்கள் அப்படி வரும் ஒவ்வொரு குற்றத்திற்கும் 40 பவுன் 
அபராதம் விதிக்க வேண்டுமென்றும் ; அல்லது பார்சன் குருவா 
கவோ , விக்காராகவோ , க்யூரேட் குருவாகவோ , உதவிப்பணம் 
பெறுபவராகவோ அல்லது விரிவுரையாளராகவோ அல்லது மறை 
வான சமயக் கூட்டத்திலோ அல்லது சட்டவிரோத சமயக் 
கூட்டங்களிலோ பிரசாரம் செய்பவர்களோ அவர்கள் எந்த பாரி - 
ஷையோ , நகரத்தையோ அல்லது ஊரையோ சார்ந்தவராயினும் 
சரி அவருக்கும் மேற்கூறிய அபராதம் விதிக்கப்பட வேண்டும் 
என்றும் ; ( 3 ) இணங்காதவர்கள் அனைவரும் அவர்கள் லௌகி 
கர்களாயினும் சரி அல்லது சமயக்குருமார்களாயினும் சரி , எந்த 
வொரு பள்ளிக்கூடத்திலும் , அது பொதுத் துறையினதோ 
அல்லது தனியார் துறையினதோ , அவர்கள் போதிக்கக்கூடாது 
என்று கட்டுப்படுத்தப்பட்டார்கள் . அதை மீறுகிறவர்கள் 
பவுன் அபராதத்தையும் ஆறுமாதங்கள் சிறைவாசமும் அனுப 
விக்கவேண்டும் . இக் கொடுமையான சட்டங்களின் ஷரத்து 
கள் வெறும் ஏட்டளவில் நிற்கும்படி அனுமதிக்கப்படவில்லை . 
இப்போது நடந்த சமய ஒறுத்தல்கள் காமன்வெல்த் ஆட்சியின் 
எந்தக் காலத்திலும் நடைபெறாத அளவு கடுமை நிறைந்தன 
வாயும் , முதலாம் சார்லஸ் மன்னர் காலத்தைவிடப் பல்வேறு 
பகுதிகளில் பரவலாக விரிவாக்கப்பட்டதாயும் இருந்தன.17 
இந்த ஆட்சியின்போது 8000 - க்குக் குறையாத பிராடஸ் 
டெண்டுகளும் பெரும் எண்ணிக்கையில் ரோமானிய கத்தோலிக் 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


கர்களும் சிறைப்படுத்தப்பட்டனர் . 1500 பைத்தியக் 
காரர்கள் ( நண்பர் நிறுவனத்தைச் சார்ந்தவர்கள் ) சிறைப்படுத் 
தப்பட்டதில் , 350 பேர் சிறையில் இறந்துபோனார்கள் .18 


திருச்சபைக்கும் , பிராட்டஸ்டெண்டு இணங்காதவர்களுக்கும் 
இடையே சமரசத்தைக் கொண்டுவருவதற்கான முயற்சிகள் 
1660 ஆம் ஆண்டில் வந்த முதல் பொறுத்தலறிக்கை(Declaration 
of Indulgence ) 19 மூலமும் , 1661 இல் சவாய் மாநாட்டிலும் ,, 
1669 ஆம் ஆண்டில் கபால் மந்திரிசபையாலும் , 1674 இல் 
டிலாட்சன் , ஸ்டிலிங்பிலீட் என்பார்களின் முயற்சியாலும் மேற் 
கொள்ளப்பட்டன . ஆனால் சமரசத்தைக் கொண்டுவருவதில் 
இருந்த உண்மையான கஷ்டமும் , இருகட்சிகளின் விட்டுக் 
கொடுக்காத உணர்ச்சியாலும் , புரிந்து கொள்வதற்காகச் செய்யப் 
பெற்ற ஒவ்வொரு முயற்சியையும் தோல்வியுறச் செய்தன . 


இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சட்டங்கள் எல்லாம் ப்யூரி 
டானிய இணங்காதவர்களுக்கு எதிராக வந்தவையாம் . இவ் 
வாட்சியின் மறுபாதியில் பாராளுமன்றம் கத்தோலிக்கர்களின் 
பிரச்சினை அரசியலுடன் இரண்டறக் கலந்திருந்தமையாலும் , 
சம காலத்தவர்களின் சிந்தனைகளில் நாட்டின் பாதுகாப்பைக் 
குறித்தும் மீண்டும் ஐயத்தை எழுப்பியது . 


பொறுத்த லறிக்கை , 1672 : 1673 ஆம் ஆண்டின் பெயர் 
பெற்ற சோதனைச் சட்டம் இரண்டாவது பொறுத்தலறிக்கை யை 
வெளியிடத் தூண்டியது . சமீபத்தில் வெளியிடப்பட்ட 
அவ்வறிக்கை சமய விஷயங்களில் அரசருக்கிருக்கும் ஆதிக்க 
உரிமையின் காரணமாக , இங்கிலாந்து திருச்சபைத் தொழுகைக் 
கூட்டங்களுக்குச் செல்ல மறுத்தவர்களுக்கும் , இணங்காதவர் 
களுக்கும் எதிராக இருந்த சட்டங்களைத் தள்ளுபடி செய்யும் 
அதிகாரத்தை அரசருக்குக் கொடுத்திருந்தது ( 1672 ) . 
பிராட்டஸ்டெண்ட் எதிர்ப்பாளர்களுக்குக் கொடுக்கப்பட்ட 
சலுகை என்பதைத் தெளிவாக கொடுத்திருந்தாலும் , இவ் 
வறிக்கை ரோமானிய கத்தோலிக்க சமயத்தை மீண்டும் நிலை 
நாட்டுவதற்கு உண்மையாக மேற்கொள்ளப்பட்ட வழியேயாகும் . 
அதை யார்க் டியூக் நேர்முகமாக 

நேர்முகமாக ஒப்புக் கொண்டவராகவும் , 
சார்லஸ் நேர்முகமாக ஒப்புக்கொள்ளாதவர் போலவும் தென்பட் 
டார்கள் . 


டோவரில் இரகசிய உடன்படிக்கை , 1670 : இந்த உடன் 
படிக்கையின்படி , அரசரும் அவருடைய சகோதரரும் , பிரான்ஸ் 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் ...... புரட்சி வரை 


புரட்சி 


149 


நாட்டின் அரசர் பதினான்காம் லூயி என்பாரும் இங்கிலாந்தின் 
தேசிய திருச்சபைக்கும் உள்நாட்டுச் சுதந்திரங்களுக்கும் எதிராக 
அரசர்களால் மேற்கொள்ளப்பெற்ற சதித்திட்டம் ஒன்றை 
வகுத்தார்கள் . இவ்வுடன்படிக்கையின் குறிப்பான விவரங்கள் 
அப்போது அதிகார பூர்வமாகத் தெரியவில்லை என்றாலும் , ஒரு 
சகோதரனின் சகிக்க முடியாத பொறாமையையும் , மற்றொரு 
சகோதரனுடைய உறுதியான விரோதத்தையும் இக்காலத்தி 
லிருந்து வெளிக்காட்டினார்கள் என்று கூறுபவர்களிடம் , சமயத் 
திற்கும் , சுதந்திரத்திற்கும் எதிராக பிரான்ஸ் நாட்டுடன் ஆழ்ந்த 
சதித்திட்டம் இருந்தற்குப் போதுமான தார்மீக அடிப்படையில் 
நிரூபணங்கள் இருந்தன என்பதில் ஐயமில்லை . பாராளுமன்ற 
நடத்தை அனைத்திலும் இதற்கு எதிர்ப்பு இருந்ததன் மூலம் இந்த 
ஐயப்பாட்டைக் குறிப்பாகக் காணலாம் ; குறிப்பாக போப் 
பாண்டவர் சதி , தள்ளிவைக்கும் மசோதா ஆகிய இவற்றின் 
விவகாரங்களில் காணப்பட்ட ஹிம்சை , பிளவு இவற்றிற்கு 
மிகுந்த மன்னிப்புக் கோரியதிலிருந்தும் இந்த ஐயப்பாட்டை 
ஊர்ஜிதம் செய்யலாம் என்று கூறுகிறார் ஹாலம் என்பார் . 
டோவரில் செய்துகொண்ட இரகசிய உடன்படிக்கையை புரட் 
சியில் முடிவுற்ற நாடகத்தின் முதல் களமாகக்கொள்ள 
வேண்டும் 20 வெளிநாட்டு விவகாரங்களில் அரசருக்கு இன்று 
மிகுந்த வரம்பற்ற அதிகாரத்தைச் சுட்டிக் காட்டும் அருமையான 
எடுத்துக்காட்டாக இவ்வுடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தை 
களிலிருந்து அறியலாம் . பாராளுமன்றத்திற்கு மட்டுமல்லாமல் , 
பிரிவி கவுன் சிலுக்கும் , கூடத் தெரியாதபடி இப்பேச்சுவார்த்தை 
நடைபெற்றிருந்தன . அரசருடைய ஐந்து முக்கிய மந்திரிகளில் 
( இந்த மந்திரிசபையைத்தான் பொதுவாக கபால் என்று குறிப் 
பிடுவர் ) இவ்வுடன்பாட்டின் உண்மையான 

உண்மையான இயல்பை அறிந் 
திருந்தவர்கள் இருவரே யாவர் . மற்ற மூவர்களுக்கும் காட்டு 
வான் வேண்டி , வேறுவிதமான நிபந்தனைகளைக் கொண்ட 
போலி உடன்படிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டது . 


நிறுத்தி வைக்கும் அதிகாரம் தாக்கப்படுதல் : அரசருடைய 
பொறுத்தலறிக்கையானது போப்பாண்டவ ஆதரவாளர்களுக்கும் 
இணங்காதவர்களுக்கும் அது காட்டிய ஆதரவினால் வெறுப் 
படைந்திருந்த ஆர்வமுள்ள திருச்சபைக் குருமார்களோடன்றி , 
தங்களுக்குக் காட்டப்பட்ட சமயப் பொறையைவிட ரோமானிய 
கத்தோலிக்க சமயத்தின் மீதிருந்த பொறுக்க 

முடியாத 
வெறுப்பைக் கொண்டிருந்த பிராட்டஸ்டெண்ட் இணங்காதவர் 
களும்கூட 21 இதற்குக் கூட்டாக எதிர்ப்பைத் தெரிவித்தார்கள் . 
அவர்களுடன் சுதந்திரத்தையும் சட்டத்தையும் விரும்பியோர் 


144 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


அனைவரும்கூடச் சேர்ந்து அதனை எதிர்த்தனர் . சட்டங்களின் 
தொகுப்பை வெளிப்படையாக நிறுத்தி வைப்பதாகக் கூறும் 
அரசருடைய ஆணையை அவர்கள் வெறும் பாசாங்குகளே 
என்று கருத வேண்டியவராயினர் . அத்துடன் அச்சட்டங்களைச் 
செயல்படுத்த 

வேண்டாமென்று மாஜிஸ்டிரேட்டுகளுக்கு 
அவருடைய கட்டளைகளையும் கண்டு , அதை மிகப் பயங்கர 
அளவில் பரப்புவதற்கேற்றதாகவுள்ள எதேச்சாதிகார அதிகா 
ரத்தை அது உறுதிப்படுத்துவதாகவும் அவர்கள் கருதினர் . 
காமன்ஸ் சபையினர் , சமய விஷயங்களுக்காகத் தண்டனை 
கொடுக்கும் சட்டங்களைப் பாராளுமன்றச் சட்டம் ஒன்றினால் 
தான் நிறுத்தி வைக்க முடியும் என்று வாக்குக் கொடுத்தனர் . 
அவ்வறிக்கையை வாபஸ் செய்யும்படி அவர்கள் அரசருக்குக் 
கடிதமெழுதினர் . அரசர் தம்முடைய பதிலில் , தம்முடைய சமய 
அதிகாரத்தைக் குறித்து காமன்ஸ் சபையினர் ஐயுறுவது குறித்து 
வருத்தம் தெரிவித்து , அவ்வாறு ஐயுறுவது இதற்கு முன்னர் 
நடைபெற்றிருக்கவில்லை யென்றும் கூறினார் . அதற்கு அவர்கள் 
கூறிய பதிலில் , மேன்மைதங்கிய அரசர் பெருமான் தவறாக 
அறிவிக்கப்பட்டிருக்கிறார் 

நாங்கள் பணிவன்புடன் 
நம்புகிறோம் . அவ்விதமான தொரு அதிகாரத்தை உங்களுடைய 
முன்னோர்கள் ஒருவரும் இதுவரை உரிமை கொண்டாடியதும் , 
செயல்படுத்தியதும் கிடையாது ; அப்படிப்பட்ட 

அதிகாரம் 
இருப்பதாக ஒப்புக் கொள்வோமேயானால் அது , சட்டங்கள் 
சுதந்திரமாகச் செயல்படுவதைக் குறுக்கிடும் என்றும் , சட்டம் 
செய்யும் அதிகாரத்தை மாற்றிவிடு மென்றும் , அத்தகைய 
அதிகாரம் மேன்மை தங்கிய உங்களிடத்தும் , உங்களுடைய 
பாராளுமன்றத்தின் இரு சபைகளிலும் இருப்பதாக எப்போதும் 
ஏற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்று கூறினர் .22 இறுதியில் , 
அரசர் விட்டுக் கொடுக்க வேண்டியவராய் , அவ்வறிக்கையை 
ரத்து செய்தார் . 


என்று 


சேர்தனைச் சட்டம் , 1673 : மேற்கூறிய 

சலுகையாலும் . 
திருப்தியுறாதவர்களாய் காமன்ஸ் சபையினர் சோதனைச் சட்டத் 
திற்கு ( 25 சார்லஸ் 2 , C. 2 ) சம்மதம் கொடுக்க வேண்டுமென 
வலியுறுத்தினர் . போப்பாண்டவ ஆதரவாளர்களான கவுன்சிலர் 
களும் , அதிகாரிகளுமானவர்களிடமிருந்து பாதுகாக்க இதை 
அவர்கள் வலியுறுத்தினர் . பிராட்டஸ்டெண்ட் இணங்காதவர் 
கள் , ரோமானிய கத்தோலிக்கர்கள் ஆகிய எல்லா வகுப்பின 
ரையும் ஒருசேரத் தகுதியற்றவர்களாகப் பாதிக்கும் வகையில் 
இந்தச்சட்டம் உருவாக்கப் பெற்றது . உள் நாட்டிலேயோ அல்லது 
இராணுவத்திலேயோ அதிகாரமோ அல்லது 

நம்பிக்கைக் 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


புரட்சி வரை 


145 


கிடமான பதவியோ வகிப்பவர்களோ அல்லது அரசருடையதோ 
அல்லது யார்க் டியூக்கினுடையதோ அரண்மனைகளில் அனுப்பப் 
படலாம் என்று அங்கீகரிக்கப்பட்டவர்களோ ஆன எல்லா நபர் 
களும் இங்கிலாந்து திருச்சபையின் சடங்குப்படியே புனிதச் 
சடங்கை ( Sacrament ) வெளிப்படையாகப் பெறவேண்டும் 
என்றும் , அத்துடன் அதற்கு இருக்கும் ஆதிக்கத்தை ஏற்றுக் 
கொள்ளும் உறுதி மொழியையும் எடுக்க வேண்டுமென்றும் , 
ரொட்டியும் சாராயமும் ஏசுநாதரின் தசையாகவும் இரத்த 
மாகவும் மாறுவதாக நம்பும் சடங்குக் கெதிரான அறிக்கையை 
ஒப்புக் கொள்ளவேண்டும் என்றும் கூறப்பட்டது . பொருளாள 
ராக இருந்த கிலிஃபோர்டு பிரபு ராஜிநாமா செய்யவேண்டு 
மென்று வலியுறுத்தப்பட்டதும் யார்க் டியூக் கப்பற் படையின் 
உயர் அதிகாரியாக இருந்ததைவிட்டு விலகவேண்டு மென்றதும் 
தான் , இந்தச் சட்டத்தின் உடனடிப் பலனாகும் . 


சோதனைச் சட்டத்திற்கு பிராட்டஸ்டெண்ட் இணங்காத 
வர்கள் கொடுத்த ஆதரவுக்குக் கைம்மாறாக , சிறிது விவாதத் 
திற்குப்பின் காமன்ஸ் சபையில் ஒரு மசோதா நிறைவேற்றப் 
பட்டது . அதன்படி , பிராட்டஸ்டெண்டு சமய வகுப்பினருக்குப் 
போதுமான அளவிற்கு உதவிகள் கொடுக்கப்பட்டன . ஆனால் 
அம்மசோதா பிரபுக்கள் சபையில் நிறைவேறுவதில் காலதாமதம் 
ஏற்பட்டது . அவர்கள் பல திருத்தங்களைப் புகுத்தினர் . ஆனால் , 
திடீரென்று பாராளுமன்றம் கலைக்கப்படாது தள்ளிவைக்கப்பட்ட 
மையால் அதைக் கைவிட வேண்டியதாயிற்று . 


பாராளுமன்றச் சோதனைச் சட்டம் , 1678 : ஐந்தாண்டு 
களுக்குப் பின்னர் , 

1678 ஆம் ஆண்டில் , முதன்முறையாகப் 
பாராளுமன்றச் சோதனை ஒன்று விதிக்கப்பட்டது . அதன்படி , 
பாராளுமன்றச் சபைகளுக்கு கத்தோலிக்கர்கள் தேர்ந்தெடுக்கப் 
படுவது தீவிரமாக விலக்கப்பட்டது . கத்தோலிக்கர் 
( Popish Plot ) ஒன்றைக் கண்டுபிடித்து விட்டதாகக் கருதப்பட்ட 
அபாய அறிவிப்பினால் நிகழ்ந்த பரபரப்பே இதற்கு முக்கிய 
காரணமாகும் .23 அரசரது உயிரையும் , அரசாங்கத்தையும் 
மிகத் தீவிரமாகக் காப்பாற்ற வேண்டி , பாராளுமன்றத்தின் இரு 
சபைகளிலும் கத்தோலிக்கர் வராமல் தடுப்பதற்கான சட்டம் 
( 30 சார் 2 , St 2 , C. 1. ) என்ற தலைப்பினைக் கொண்ட இச் 
சட்டத்தின்படி , எந்தவொரு பிரபுவோ அல்லது காமன்ஸ் சபை 
உறுப்பினரோ , விசுவாச உறுதி மொழியையும் ஆதிக்க உறுதி 
மொழியையும் எடுத்துக் கொண்டாலன்றிச் சபையில் உட்கா 
ரவோ அல்லது வாக்களிக்கவோ ( ஓட்டு செய்யவோ ) கூடா 


ஆ . வ . - 10 


146 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


தென்றும் , ரொட்டியும் சாராயமும் கர்த்தரின் தசையாகவும் , 
இரத்தமாகவும் மாறுவதாக நம்பும் புனிதச் சடங்கை மறுத்து 
அறிக்கை வெளியிட வேண்டுமென்றும் , கன்னித்தாயை 
வழிபடக் கூடாதென்றும் , பொதுக் கூட்ட வழிபாட்டை 
நிறுத்திவிட வேண்டுமென்றும் கூறப்பட்டது .24 பிரபுக்களும் , 
காமன்ஸ் சபை உறுப்பினர்களும் கத்தோலிக்க சமயக்குற்றவாளி 
போல் கருதப்பட்டு , 500 பவுன்கள் அபராதம் கட்டுவதோடு , 
எண்ணற்ற கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளாக வேண்டியும் 
ஏற்பட்டது . இம்மசோதா பிரபுக்கள் சபைக்கு வந்தபோது , 
யார்க் டியூக் என்பார் தம் ஒருவருக்குமட்டும் இம்மசோதாவி 
லிருந்து விலக்களிக்க வேண்டுமென்று கேட்டார் . இது காமன்ஸ் 
சபையில் இரண்டே ஓட்டு அதிகப்படியான வாக்குகளால் 
பெரும்பான்மை பெற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது . 25 


செலவுக்கேற்ப மானியங்கள் ( Appropriation of Supplies ) : 
1665 ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்றக் கூட்டத் 
தொடரில் காமன்ஸ் சபையினர் டச்சியப் போரின்போது மிக 
அதிகமான முறையில் பெருவாரியான மானியம் வழங்க வேண்டு 
மெனக் கேட்டபோது , அரசரின் தேவையை நன்கு உணர்ந்து 
அத்தருணத்தைப் பயன்படுத்திக் கொண்டு , 

குறிப்பிட்ட 
காரணங்களுக்காக அதனதன் செலவுக் கிணங்கப் பணத்தைப் 
பிரித்துக் கொடுக்க வேண்டுமென்ற முக்கிய கொள்கையை நிலை 
நாட்ட முயன்றனர் . கருவூலத்தின் பணம் எண்ணுவோரில் 
ஒருவரான சர் சார்ஜ் டௌனிங் என்பார் மானிய மசோதா 
வொன்றின் மூலம் 12,50,000 பவுன்களை அரசர் ஹாலந்துடன் 
செய்யும் போருக்காகப் பயன்படுத்துவதற்காக ஒரு மசோதா 
வைக் கொண்டு வந்தார் . அத்துடன் , 

அத்துடன் , அச்சட்டத்தின்படி 
வசூலிக்கப்படும் பொருள்கள் அனைத்தும் , போர்ப்பணிகளுக்காக 
மட்டும் பயன்பட வேண்டுமென்றும் , அத்தகைய பணிக்காகவே 
அப் பணம் செலவிடப்படுவதைச் சுட்டும் வாரண்ட் ஆணை 
யில்லாமல் கருவூலம் அரசருக்குப் பொருளைக் கொடுக்கக் கூடா 
தென்றும் கூறும் நிபந்தனையையும் அச்சட்டம் இணைத்திருந்தது . 
( 17 சார்லஸ் 2 , C. 1 ) மேற்கூறிய நிபந்தனை அரசருடைய 
கௌரவத்திற்கு இழுக்காகும் என்று குற்றஞ்சாட்டி அதற்குக் 
கிளாரண்டன் கடும் எதிர்ப்பைக் காட்டியபோதிலும் 
( அரசாங்கம் ) நிர்வாக அதிகாரம் கொண்டவர்கள் அதைத் 
தடைப்படுத்த 

வேண்டுமென்று அரசரே வலியுறுத்தினார் . 
வருமானம் வரும் என்று எதிர்பார்த்து , பணம் நன்முறையில் 
விரைவாகப் பாதுகாப்புடன் திருப்பித் தரப்படும் என்று 
நம்பிக்கை யிருந்தால்தான் பாங்கிக்காரர்கள் வெகு எளிதாக 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


..... புரட்சி வரை 


147 


6 


முன் பணமாகக் கொடுக்க இசைவார்கள் என்றும் அரசர் 
வலியுறுத்தினார் . மானியங்களைச் செலவுக்கேற்பத் தரப்பட் 
வேண்டும் என்ற கொள்கை எவ்வகையிலும் அரசியல் அமைப்புத் 
திட்டத்தில் இருந்த புதுமையொன்றுமா காது . ஆனால் , நீண்ட 
இடைவெளிகளில் , அவ்வப்போது இக்கொள்கை பழக்கத்திற்குக் 
கொண்டுவரப்பட்டிருந்தது . 26 உள் நாட்டுப் போரின்போதும் , 
காமன்வெல்த் என்னும் காப்பாளராட்சியின் போதும் , தேசிய 
வருமானம் பற்றிய வரவு , செலவு ஆகிய இரு விஷயத்திலும் முழு 
அதிகாரம் வகித்திருந்தார்கள் . அதன் மூலம் அவர்கள் மானிய 
மாக வழங்கும் பொருளை எங்ஙனம் விநியோகிக்க வேண்டும் 
என்பதையும் காமன்ஸ் சபையினர் ஒழுங்குபடுத்தப் பழகியிருந் 
தனர் ; நாட்டின் பொருள்களைக் கட்டுப்படுத்தி ஒழுங்கு 
படுத்துவது நாட்டிற்கு நன்மை பயப்பதாகும் என்பது 
வெள்ளிடை மலை ; இரண்டாம் சார்லஸ் மன்னர் காலத்தின் 
செலவுக்கேற்ப மானியங்கள் என்ற இச்சட்டம் அடிக்கடி , 
இறுதியில் தொடர்ந்து பயன்படுத்திய தால் , இக்கொள்கை 
தர்க்கத்திற்கிடமில்லாத முறையில் அங்கீகரிக்கப் பட்டதுடன் , 
பாராளுமன்றம் வழங்கும் மானியங்கள் , குறிப்பிடப் பெற்ற 
காரணங்களுக்காக மட்டும் செலவு செய்யப்பட வேண்டும் 
என்பதும் நிலைநாட்டப் பெற்றது . 27 புரட்சிக்குப் பின்னரும்கூட 
சிறிது காலம் வரை செலவிடும் வகை , சரியானபடி முழுப் பயன் 
கொடுக்கும் வழியில் செயல்படுத்தப் படவில்லை . ஆனால் மூன்றாம் 
வில்லியம் என்ற அரசரின் காலத்திலிருந்து ஆண்டுதோறும் 
செலவு வகுக்கும் மசோதாவில் ஒரு ஷரத்தை இணைத்துப் பயன் 
படுத்தும் வழக்கம் தவறாது செயல்பட்டு வருகிறது . அதன்படி , 
தேசிய கருவூலத்திலிருந்து எதற்காகச் செலவிட வேண்டுமென்று 
வழி வகுக்கப்பட்டதோ அப்பணிகளைத் தவிர , பிறவற்றிற்குச் 
செலவிடும் வாரண்ட் ஆணை வழங்கப்படக் கூடாதென்று , நிதி 
அமைச்சர்கள் குறிப்பிட்ட விஷயத்திற்குத்தான் பொருள் 
கொடுக்க வேண்டுமென்றும் , கருவூல அதிகாரிகள் அதற்குக் 
கீழ்ப்பட்டு 

வேண்டுமென்றும் , இல்லையேல் கடும் 
தண்டனைக்குள்ளாவார்கள் என்றும் அந்த ஷரத்து கூறியது . 
வாங்கின வரியை எப்படிச் செலவிட வேண்டுமென்று வழி 
வகுத்து நிலையாக நிலை நாட்டப்பெற்ற இக் கொள்கையும் அதனைச் 
செயல்படுத்திய முறையும் காமன்ஸ் சபைக்கு நிர்வாக அதிகாரத் 
தைக் கட்டுப்படுத்தப் பெரும் அதிகாரத்தைக் கொடுத்தது ; 
அல்லது , உண்மையாகக் கூறினால் , அவ்வதிகாரத்தைப் பெரு 
மளவில் பங்கு கொள்வோராக ஆக்கப்பட்ட தால் , அவர்களின் 
சம்மதம் இல்லாமல் எந்தவொரு நிர்வாகமும் பிழைத்திருக்க 
முடியாதென்றும் , அல்லது பாராளுமன்றக் கூட்டத் தொடர் 


நடக்க 


148 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


ஓராண்டு முழுவதும் கூட்டப்பட முடியாமல் இருக்க முடியா 
தென்றும் , அப்படிப்பட்ட காலத்தில் நாட்டின் கப்பற் 
படைக்கும் , இராணுவத்திற்கும் தேவையான பொருளைப் பெற 
முடியாது என்பதும் நிலைநாட்டப் பட்டது என்கிறார் ஹாலம் 
என்பார் . 28 


பொதுக்கணக்குக் குழு : 1666 ஆம் ஆண்டு பாராளுமன்றக் 
கூட்டத்தொடரின்போது , இரண்டாம் டச்சியப்போருக்கென 
மேலும் ஏராளமாக மானியங்கள் தேவைப்படுகிறது என்ற 
கோரிக்கை எழுந்தது . ஆனால் அப்போரில் வெற்றி ஆங்கிலேய 
ருக்குச் சாதகமாக இருக்கவில்லை . எனவே கடந்த முறை 
கொடுத்த பொருள் அனைத்தும் நாணயமற்ற முறையில் 
செலவிடப்பட்டுவிட்டதோ என்ற ஐயுறவால் அவர்கள் தூண்டப் 
பட்டவர்கள் ஆனார்கள் . காமன்ஸ் சபையினர் குழுவொன்றை 
நியமித்துக் கப்பற்படை , ஆயுதத் தளவாடங்கள் , 

சேமிப்பு 
நிலையங்கள் ஆகியவற்றின் கணக்குகளைப் பார்வையிட்டது . 
அதன் பின்னர் , பொதுக் கணக்குகளை ஆராயும் ஆணையர் கள் 
நியமிக்கப்படவும் , தங்களுடைய நம்பிக்கையை உடைத் 
தெறிந்தவர்கள் 

என்று கருதப்படும் எல்லா 

நபர்களையும் 
விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியும் மசோதா வொன் 
றைத் தயாரித்து அனுப்பியிருந்தார்கள் . இந்த விவகாரம் பரிசீலனை 
செய்யப்படும்போது அரசர் பாராளுமன்றத்தைக் கலைக்காமல் 
ஒத்திப் போட்டுவிட்டார் . 

ஆனால் 

பொதுக்கணக்குகளைப் 
பரிசோதனை செய்து ஆராயத் தாமே அரசக் குழு வொன்றை 
நிறுவப் போவதாக அரசர் வாக்குக் கொடுத்தார் . 1687 ஆம் 
ஆண்டில் அடுத்து வந்தப் பாராளுமன்றத் கூட்டத் தொடரின் 
போது 

(இடைவெளியில் கிளாரண்டன் பிரபு வீழ்ச்சியுற் 
றிருந்தார் . மெட்வே என்ற இடத்தில் டச்சியப் 

படைகள் 
தென்பட்டதால் பொதுமக்கள் பெரிதும் பரபரப்படைந்தனர் . ) 
காமன்ஸ் சபையினர் மீண்டும் தங்களுடைய மசோதாவைக் 
கொண்டுவந்தார்கள் . • குறிப்பிடப் பெற்ற பல்வேறு தொகை 
களின் கணக்குகளை ஆராயும் சட்டம் எனப்பட்ட இம்மசோதா 
சட்டமாக நிறைவேற்றப் பட்டது. 19 ( அரசருக்கும் பாராளு 
மன்றத்தின் இருசபைகளுக்கும் அவ்வப்போது செய்தி அறிவிக்க 
வேண்டி ) இச்சட்டப்படி ஆணையர்கள் என்னும் கமிஷனர்கள் 
நியமிக்கப்பெற்று , மிக 

விரிவாக 

அதிகாரங்களைப் பெற்று , 
பொதுக் கணக்குகளைத் தணிக்கை செய்ததோடு மட்டும் 
நிற்காமல் , பணத்தைச் செலவிடுவதில் 

காணப்பட்ட 
மோசடிகளையும் , கிடங்குகளில் வேலையில் அமர்த்தப்பட்டோர் 
விஷயத்தில் 

உள்ள மோசடிகளையும் விசாரணை செய்யும் 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


புரட்சி வரை 


149 


அதிகாரமும் அவர்களுக்குக் கொடுக்கப்பட்டிருந்தது . உறுதி 
மொழியின் பேரில் விசாரணைக்கான அழைப்பாணைகளை 
விடுப்பதும் , அவர்களுடைய கட்டளைகளை மீறி நடப்பவர்களை 
ஜாமீன் இல்லாமல் சிறையில் அடைத்தும் , இறுதியாக எல்லா 
வகைக் கணக்குகள் பற்றியும் விசாரித்துத் தண்டிப்பதோ 
அல்லது தள்ளிவிடுவதோ போன்றவற்றையும் தீர்மானிக்கும் 
அதிகாரத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள் ; அவர்களுடைய 
தீர்ப்புக்கான சான்றி தழுடன் , கருவூலப் பொறுப்பாளர்களான 
பாரன் பிரபுக்கள் அரசருக்குப் பயன்படும்படி அப் பணத்தைத் 
திரும்பவும் அவர்களிடமிருந்து வசூலிக்கத் தகுதியான ஏற்பாடு 
களைச் செய்ய வேண்டுமென்றும் அவர்கள் கோரப்பட்டார்கள் . 
அப்படிச் செய்யும்போது அவர்கள் தங்களுடைய சொந்த நீதி 
மன்றத்தின் தீர்ப்பைப் போன்றே அதனையும் கருதி உடனடியாகச் 
செயல்படவேண்டும் .30 இச் சட்டம் நிறைவேறியதால் , நிர்வா 
கத்துறையினரின் அதிகாரம் அரசரிடமிருந்து காமன்ஸ்சபைக்கு 
மாற்றப்பட்டதற்கான மேலும் ஒருபடி சென்றதைக் குறிப்பிடுவ 
தாகும் . இம்முறை, இரண்டாம் சார்லஸ் மன்னரின் 
பென்ஷனரி 

பாராளுமன்றம் நீடித்த நீண்ட காலம் முழுதும் , 
மெதுவாக , ஆனால் விடாமல் நடை பெற்றுக்கொண்டேயிருந்தது . 


. 


தேசிய கடன் : இரண்டாம் சார்லஸ் மன்னரின் ஆட்சிக் 
காலத்திலிருந்து தான் தேசிய கடன் என்பது பிறந்தது . உள் 
நாட்டுப் போரின் போது பாதுகாப்பிற்காகப் பெரும் தொகையான 
பணம் இலண்டன்மா நகரத்தைச் சார்ந்த மிகப் புகழ்பெற்ற 
பொற்கொல்லர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது . 

மீட்சிக்குப் 
பின்னர் அவர்கள் தங்களுடைய சொந்தச் சாமர்த்தியத்தின் 
பேரில் தொடர்ந்து பாங்கிக்காரர்கள் போன்றே செயலாற்றி 
வந்தனர் . ஏதாவது சில பொது வருமானத்தை அடைமானப் 
பாதுகாப்பாகக் காட்டியதன் பேரில் தேசிய கருவூலத்திற்குப் 
பணத்தை முன்பணமாகக் கொடுத்தனர் . 


பெற்றன . 


கருவூலத்திலிருந்து பணம் நிறுத்தப்படல் ( Stop of the 
Exchequer ) : 1672 ஆம் ஆண்டுவரை மேற்கூறிய கடன்கள் 
அனைத்தும் குறிப்பிடப்பெற்றிருந்த காலத்தில் திருப்பிக் கட்டப் 

ஆனால் , அதே ஆண்டில் மூன்றாம் டச்சியப்போர் 
மூளவே , கபால் மந்திரி சபையினர் இரண்டாம் சார்லஸ் மன்னரை 
ஒரு சில வகையில் குறிப்பிடப்பெற்றிருந்த பாதுகாப்பு உத்தர 
வாதங்களுக்கான பணம் எதையும் கருவூலத்திலிருந்து கொடுக் 
காமல் நிறுத்திவைக்கவேண்டுமென்று பேரறிக்கையொன்றை 
வெளியிட வேண்டு மென்றும் தூண்டினர் . அதற்குப் பதிலாக , அப் 


150 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


போது முதலுடன் அதற்குக் கொடுக்கப்பட இருந்த வட்டியையும் , 
கூட்டி , இப்புதிய மூலதனத்திற்கு மேலும் 6 சதவீதம் கொடுப் 
தா கவும் உறுதிமொழி கொடுத்தனர் . இந்த நடவடிக்கையால் 
அரசரின் கையில் 

13,00,000 பவுன்கள் கிடைத்தன . 
1883 ஆம் ஆண்டுவரை வட்டித்தொகை கொடுக்கப்பட்டது . 
அதற்குப் பின்னர் , இதுவும் நிறுத்தப்பட்டது . 1699 ஆம் 
ஆண்டுவரை அரசாங்கத்திற்கு இவ் வகையில் கடன் கொடுத் 
தவர்களுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை . அவ்வாண்டில் சட்டம் 
ஒன்று நிறைவேற்றப்பெற்று , ( ஆனால் அச் சட்டம் 1705 ஆம் 
ஆண்டு டிசம்பர் 25 ஆம் நாள் வரை செயல்படுத்தப்படவில்லை ) 
வருமான வரி அதிகாரிகளை 3 சதவீதவட்டியுடன் 13 , 28 , 528 
பவுன்கள் ஆன அப் பெரும் முதலுக்கு , பிற்பட்ட அந்தத் தேதியி 
லிருந்து கொடுக்கவேண்டுமென்று தீர்மானமாயிற்று . பாதித் 
தொகைப் பணத்தைக் கொடுக்கிறவர்களுக்கு அவ் வண்ணம் 
அவர்களின் பொருள்கள் மீட்கப்பட்டன . ஆனால் , இருபத்தி 
ரண்டு ஆண்டுகளுக்குக் கொடுக்கப்படாது நின்றிருந்த வட்டிக்கு 
ஏதொரு நஷ்டஈடும் ( இழப்பீடு ) கொடுக்கப்படவில்லை.31 


இங்கிலாந்து பாங்கி நிலைநாட்டப்பெறல் : ஐந்தாண்டுகளுக்கு 
முன்னர் . அதாவது 1894 ஆம் ஆண்டில் , வணிகர்கள் பலரிட 
மிருந்து 8 சதவீத வட்டியில் 12,00,000 பவுன்கள் அரசாங் 
கத்திற்குக் கடனாக வாங்கப்பெற்றன . அதற்குக் கைம்மாறாக ,, 
அவர்கள் , அரச சாசனப்படி * இங்கிலாந்து பாங்கி எனப்படும் 
கம்பெனியும் அதன் கவர்னரும் என்று கூறப்படும் தனிச் 
சிறப்பதிகாரப் பத்திரத்தைப் பெற்றார்கள் . அச்சாசனத்தின்படி 
அப்பரங்கிக்கு பதினோர் ஆண்டுகளுக்கு மட்டும் உரிமை வழங்கப் 
பட்டது ; ஓராண்டு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டவுடன் 1705 ஆம் 
ஆண்டுக்குப்பின்னர் அக்கடனை மீட்கும் உரிமை பாராளு 
மன்றத்தினிடம் ஒப்படைக்கப்பட்டது ; கடன் மீட்கப் பெற்றவுடன் 
இச் சாசனம் காலாவதியாகிவிடும் என்றும் கூறப்பட்டிருந்தது . 
ஆனால் , பழைய கடன்களைத் திருப்பித் தருவதற்கு மாறாக , 
அதே முறையில் அவ்வப்போது அரசாங்கம் புதுப்புதுக் கடன்களை 
எழுப்பிவந்தது . அதன் விளை வாக , பரங்கிக்குக் கொடுக்கப்பெற்ற 
அச்சாசனம் பன்முறை புதுப்பிக்கப் பெற்ற தால் , அதன் செல்லு 
படியாகும் காலமும் நீடிக்கப்பட்டது . 


கருவூலத்திலிருந்து பணம் கொடுக்கப்படாமல் நிறுத்தப்பட்ட 
இந்நெருக்கடியின் பொருளாதார , பணவியல் விஷயங்களுடன் , 
அரசியல் அமைப்புச்சட்டத்திலும் பல முக்கியமான விளைவுகள் 
ஏற்பட்டன. அவை முழுதும் 

பின்னர் தீர்க்கப்பெற்றன் . 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


புரட்சி வரை 


151 


1890 க்கும் 1700 க்கும் இடையில் நீண்டு தொல்லைவிளைவித்த 
தொடர் நடவடிக்கைகளின் மூலம் பாங்கிக்காரர்களின் வழக்கு 
எனப்பட்ட இதன் பயனாகவே , அரசர் தாம் செய்து கொண்ட 
ஒப்பந்தத்தை மீறும்போது உரிமை விண்ணப்பம் ஒன்றைச் 
சமர்ப்பிப்பதன் மூலம் குடிமகன் ஒவ்வொருவனுக்கும் பரிகாரம் 
கொடுக்கவேண்டு மென்று பிற்காலத்தில் வந்த கோட்பாட்டிற் 
கான அடிப்படை போடப்பட்டது . 32 


சிவில் வழக்குகளில் பிரபுக்கள் முதன்முதலில் விசாரிக்கும் 
ஆதிக்க உரிமை பற்றிய விஷயம் ( Original Civil Jurisdiction of 
the Lords ) : இரண்டாம் சார்லஸ் மன்னரின் ஆட்சிக் காலத்தில் 
காமன்ஸ் சபைக்கிருந்த செல்வாக்கு ஓர் அருமையான நிரூபணம் 
ஸ்கின்னர் என்பாருக்கும் கிழக்கு இந்தியக் கம்பெனிக்கும் 
நடந்த வழக்கில் ( 1666-1669 ) சிவில் வழக்குகளில் பிரபுக்கள் 
முதன்முதலில் விசாரிக்கும் ஆதிக்க உரிமை பற்றி இரு சபைக்கும் 
ஏற்பட்ட புகழ்மிக்க சச்சரவில் அமைந்திருப்பதைக் காணலாம் . 
அரசரின் குறிப்பு ஒன்றின் பேரில் , பிரபுக்கள் அக் கம்பெனிக் 
கெதிராக ஸ்கின்னர் கொடுத்த விண்ணப்பத்தைக் குறித்து பிரதி 
வாதிக்கு ஆதிக்க உரிமை கிடையாதென்று ரத்து செய்துவிட்ட 
துடன் வாதிக்கு 5000 பவுன்களைக் கொடுக்க வேண்டுமென்றும் 
தீர்ப்புக் கூறினர் . தங்களுக்கு ஆதிக்க உரிமை இருப்பதற்கான 
பல முன் நிகழ்வுகளை இடைக்காலத்திலிருந்தும் ( ஆனால் டியூடர் 
காலத்தில் அல்ல ) முதலாம் சார்லஸின் ஆட்சியிலிருந்தும் 
சுட்டிக் காட்டியதுடன் , செல்டான் , பிரின் போன்ற உயர்ந் 
தோரின் அறிவார்ந்த வாதங்களையும் ஆதாரங்களாக எடுத்துக் 
காட்டினர் . எனினும் , கம்பெனியினர் காமன்ஸ் சபைக்குக் 
குற்றச்சாட்டொன்றைச் சமர்ப்பித்தனர் . குற்றச்சாட்டை 
முதன் முதலில் விசாரிக்கும் உரிமையைப் பிரபுக்கள் பெற்றிருந் 
தனர் என்ற காரணத்தினாலும் , சாதாரண சட்டம் போன்று 
விலக்கு அதிகாரம் கொடுக்கப் பெற்றிருந்ததாலும் , அவர்கள் 
சட்ட விரோதமான முறையில் நடந்து கொண்டார்கள் என்றும் 
அத்துடன் சட்டத்தின் பயனிலிருந்து குடிமகனைப் பறித்து விடுவ 
தாகவும் காமன்ஸ் சபையினர் தீர்மானித்தனர் . அதற்கு மாறாக , 
பிரபுக்கள் கிழக்கு இந்தியக் கம்பெனியின் மானக் கேடான 
விண்ணப்பத்தைக் காமன்ஸ் சபையினர் பாராளுமன்றத்தின் 
பிரபுக்கள் சபைக்கு எதிராக ஆதரித்ததும் , அவர்களின் 
நடவடிக்கைகளும் , விசாரணைகளும் , அதற்குப் பின்னர் எடுத்த 
வாக்கெடுப்புகளும் பிரபுக்கள் சபையின் தனிச் சிறப்புரிமையைப் 
பறித்து விட்டன என்று வாக்குப் போட்டு தீர்மானித்தனர் ; 
அத்துடன் ஸ்கின்னரின் வழக்கில் 

தங்களுடைய சொந்த 


152 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


போன்று 


நடவடிக்கைகள் ‘ நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உகந்தவை 
யாய் இருக்கின்றன என்றும் பாராளுமன்றத்தின் சட்டத்திற்கும் 
பழக்க வழக்கத்திற்கும் உத்தரவாதம் இருக்கிறதென்றும் , 
தொன்மையானதும் நவீனமானதுமான பாராளுமன்ற முன் 
நிகழ்வுகள் பலவும் அதனைச் சரியென்று ஏற்றுக் கொண்டுள்ள 
தென்றும் அறிவித்தார்கள் . பாராளுமன்றத்தின் இரு சபை 
களும் இரண்டு மாநாடுகள் நடத்திய பின்னரும் சச்சரவைச் சுமுக 
மாகத் தீர்மானிக்க முடியவில்லை . காமன்ஸ் சபையினர் ஸ்கின்னர் 
பாராளுமன்றத் தனிச் சிறப்புரிமையை மீறியதற்காகச் சிறையில் 
அடைத்தனர் . மேலும் , கிழக்கிந்தியக் கம்பெனிக் கெதிராகப் 
பிரபுக்கள் சபையின் கட்டளையைச் செயல்படுத்துவதில் 
எவரேனும் உதவி செய்வாரேயாகில் , “ இங்கிலாந்து காமன்ஸ் 
சபையின் உரிமைகளையும் , சுதந்திரங்களையும் மீறிய துரோகி 

கருதப்பட வேண்டு மென்றும் தீர்மானித்தனர் . 
அதற்கு எதிராக , பிரபுக்கள் சபையினர் அக்கம்பெனியின் 
துணைத் தலைவரான சர் சாமுவேல் பர்னார்டிஸ்டன் என்பவரைச் 
சிறையில் அடைத்ததுடன் , 300 பவுன்கள் அபராதமாகவும் 
கட்டவேண்டுமெனக் கோரினர் . அடுத்தடுத்துப் பாராளு 
மன்றத்தைத் தள்ளி வைத்தும் , கலைக்காமல் தள்ளி வைத்தும் 
செய்வதன் மூலம் இச் சச்சரவு நடைபெற்ற பதினைந்து மாத 
காலத்திற்கு அரசர் நடவடிக்கை எடுப்பதை நிறுத்தி விட்டார் . 
ஆனால் 1669 ஆம் ஆண்டு பாராளுமன்றக் கூட்டத்தின் போது , 
காமன்ஸ் சபையினர் மீண்டும் இச் சச்சரவைப் புதுப்பித்தனர் . 
இறுதியாக , இது குறித்து நடைபெற்ற வா தவிவாதங்கள் அனைத் 
தையும் சபைக் குறிப்பேடுகளில் இருந்து நீக்கி விடுமாறு அரசர் 
பரிந்துரைத்தார் . முழுவதையும் நீக்கும் இவ் வழிமுறையை இரு 
சபைகளும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டன . அந்த நாளி 
லிருந்து பிரபுக்கள் எல்லா சிவில் வழக்குகளிலும் முதன் முதலில் 
விசாரணை செய்யும் ஆதிக்க உரிமை பற்றிய கருத்துக்கள் அனைத் 
தையும் மௌனமாக நிராகரித்து விட்டனர்.33 


தருமநியாய சட்டத்தில் மேல் முறையீட்டு உரிமை : 
ஸ்கின்னர் என்பாருக்கும் கிழக்கிந்தியக் கம்பெனிக்கும் நடை 
பெற்ற வழக்கின் முடிவாக , தங்களுக்கு வரலாற்று முறைப்படி 
வலிவான வழக்காக இருந்தபோதிலும் பிரபுக்கள் ஆதிக்க 
முதன்மையை இழந்தனர் . மற்றொரு வழக்கில் , பிரபுக்கள் 
வரலாற்று முறைப்படி பலவீனமான வழக்கைக் கொண்டிருந்த 
போதிலும் , தங்களுடைய ஆதிக்கத்தை உண்மையில் விரி 
வாக்கிக் கொண்டார்கள் என்பது வேடிக்கையான விஷய 
மாகும் . 1675 ஆம் ஆண்டில் ஷெர்லி என்பார் சர் ஜான் ஃபேக் 


| 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் ... - புரட்சி வரை 


153 


( Sir John Fagg ) என்பாருக்கெதிராக சான்சரி நீதிமன்றத்தின் 
தரும நியாயம் பற்றிய முறையீட்டை விசாரிக்கும் உரிமை 
குறித்து வந்த புகழ்பெற்ற வழக்காகும் . ஃபேக் 

காமன்ஸ் 
சபையின் உறுப்பினராக இருந்தமையால் , பிரபுக்களுக் கெதிரில் 
அவர் பிரதிவாதியாகக் கருதப்பட்டது குறித்துப் பெருங்கோபம் 
வெளியாகியிருந்தது . இவ்வழக்கின் 
காரணமாக இரு கட்சி 
களிலும் காணப்பட்ட மட்டுமீறிய நடத்தைகள் வெளிப்பட்டன . 
காமன்ஸ் சபையினர் தருமநியாய மன்றங்களிலிருந்து வரும் 
மேல் முறையீடுகளில் பாராளுமன்றத்தின் பிரபுக்கள் சபைக்கு 
எந்தவித 

விதமான ஆதிக்க உரிமையும் கிடையாதென ஓட்டு செய் 
தனர் . பாராளுமன்றம் 1675 ஆம் ஆண்டு நவம்பரிலிருந்து 
1677 ஆம் ஆண்டு பிப்ரவரி வரையான நீண்ட காலத்திற்குக் 
கலைக்கப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டதன் விளைவாகவே இறுதி 
யாக இவ்வழக்கு முடிவடைந்தது . ஷெர்லியின் மேல் முறையீடு 
பற்றிய குறிப்பான வழக்கு மட்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட 
வில்லை ; ஆனால் பிரபுக்கள் சபையினர் தருமநியாய மன்றங்களி 
லிருந்து வரும் மேல் முறையீடுகளின் மீது பொதுவான ஆதிக்க 
உரிமையைத் தொடர்ந்து செயல்படுத்தி வந்தனர் .34 


சபை 


பிரபுக்கள் சபையும் பண் மசோதாக்களும் : 1671 ஆம் 
ஆண்டில் , பண மசோதாக்கள் தங்களுடைய சபையிலிருந்தே 
தொடங்க வேண்டுமென்று காமன்ஸ் சபையினர் வலியுறுத்தினர் . 
பிரபுக்கள் சபையினர் அதை நிராகரித்தாலும் , அவற்றைத் 
திருத்த முடியாது என்றும் வலியுறுத்தினர் . அது 1678 ஆம் 
ஆண்டில் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது . பிரபுக்கள் 
யினரும் அரசரும் சேர்ந்து சச்சரவு ஏற்படுத்தும் விவகாரத்துடன் 
பொருள் பற்றிய ஷரத்துகளையும் ‘ ஒட்டி பலவந்தப்படுத்த 
முடியும் என்பதை உடனடியாக 

உணர்ந்தனர் . அதற்கு 
இரண்டாம் சார்லஸ் மன்னர் உறுதியாகப் பதிலளிக்கையில் , 
இவ்வகையால் கூட்டாக ஒட்டப்படும் எந்த மசோதாவையும் 
ரத்து செய்து விடுவதாக உறுதியளித்தார் . 35 


அரச ரத்து அதிகாரம் : பல சந்தர்ப்பங்களில் பயன்படுத்து 
வது , அரசியல் முறைப்படி தகுதியற்றதென்று சார்லஸ் உணர்ந் 
திருந்த போதிலும் , அரச ரத்து அதிகாரம் இன்னும் பயன்படுத்தப் 
பட்டு வந்தது . சில சமயங்களில் 

சமயங்களில் அதே மாதிரியான பலன் 
களையே வெளிப்படையாகவல்லாத முறையில் பெறுவது அவசிய 
மாக இருந்தது . நெருக்கடியான சமயங்களில் மனத்தைக் 
கவரும் முறையில் இம் மசோதாவை மறைத்துவிடும் வகை 
களும் செயல்படுத்தப்பட்டன . 


36 


154 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


கைதி விசாரணைக்காக நீதிமன்றத்திற்குக் கொண்டுவரப்பட 
பிறப்பிக்கும் கட்டளை ( Habeas Corpus ) : இரண்டாம் சார்லஸ் 
மன்னரின் ஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் 
அனைத்திலும் , 

ஒருவேளை புகழ்மிக்கதாகக் கருதப்படுவது , 
கைதியை விசாரணைக்காக நீதிமன்றத்திற்குக் கொண்டுவரப் 
படும் சட்டத்தைத் திருத்தப்படவந்த சட்டமேயாகும் . சட்ட 
விரோதமாகச் சிறையில் அடைக்கப்பட்டவர் பலரின் வழக்கு 
களில் இச் சட்டம் உடனடியானதும் , நன்மைபயப்பதுமான 
பரிகாரத்தைக் கொடுத்திருந்தபோதிலும் , அது புதியதான 
கொள்கை ஒன்றையோ அல்லது புதிதானதொரு உரிமையைக் 
கொடுத்தது என்றோ கருதப்படுவது பிழையாகும் . 


மகா 


பலபல 


சட்டவிரோதச் சிறைவாசத்திற்கான தொன்மையான பரி 
காரங்கள் : எல்லா உரிமைகளிலும் மிகச் சிறந்ததாகக் கருதப் 
படும் தனிப்பட்ட மனிதனின் சுதந்திரம் பற்றிய உரிமையானது 
அரசியலமைப்பைப் போன்றே மிகப் பழமையானதாகும் . 
சாசனத்தினால் வெறுமனே விளக்கப்பட்டுக் கூறப்பட்டபடி , அது 
பொதுச்சட்டத்தின் மீதும் , நிறைவேற்றப்பட்டதை வலியுறுத்தும் 
சட்டங்களின் அடிப்படையின்மீதும் 

நிற்பதாகும் . 37 
எனவே கொலைவழக்குத் தண்டனை அல்லது குற்றதண்டனை 
அல்லது உள்நாட்டில் மற்றவரிடம் பட்ட கடனுக்காக ஆகிய 
இக்காரணங்களைத் தவிர , பிற சமயங்களில் குடிமக்கள் 
எப்போதும் சட்டப்படி கைது செய்யப்படுவதிலிருந்து சுதந்திர 
மானவர் ஆவர் . உடனுடன் அதற்கான காரணத்தையும் , 
நீதியின்படியானது எதுவோ அதையும் என்ற தொன்மையான 
ஆணைகளுடன் , ( மேற்கூறிய இரு ஆணைகளும் குறிப்பிட்ட 
வழக்குகளுக்கு மட்டும் கிட்டுவனவாய் இருந்தன ) சிறைப் 
படுத்தப்பட்ட எந்தவொரு மனிதனும் பொதுச்சட்டத்தின் படி 
அரசர் மன்றத்திலிருந்து கைதியை விசாரணைக்காக நீதிமன்றத் 
திற்குக் கொண்டுவரப்படவேண்டும் ஆணையின்படி விடுதலை 
செய்யுமாறு கோரலம் , அல்லது ‘ உடலும் அதற்கான காரணமும் 
( Corpus Cum Causa ) என்று கூறப்படுகிறபடி , சிறைக்கா வலரை 
அச் சிறைக் கைதியை உடலுடன் கொண்டுவரவேண்டுமென 
ஆணையிட்டதுடன் , அப்படிக் கைது செய்யப்படக் காரணத் 
தையும் சிறையில் அடைக்கப்படவிருந்த காரணத்தையும் கூற 
வேண்டுமென்றும் , அப்போது தான் நீதிமன்ற நீதிபதிகள் அக் 
காரணங்கள் சிறைசெய்யப்படுவதற்குப் போதுமான காரணங்க 
ளாக இருக்கின்றனவா என்று ஆய்ந்து , கைதியை மீண்டும் சிறை 
யில் அடைக்கப்படவோ , அல்லது ஜாமீனில் விடுதலை செய்தோ 
அல்லது விடுதலை செய்தோ , குற்றத்திற்குத் தகச் செயல்பட 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


.... புரட்சி வரை 


155 


வேண்டுமென்றும் நிலை நாட்டப் பெற்றது . பதினைந்தாம் நூற் 
றாண்டில் மத்திய நீதிமன்றங்களே , உள்ளூர் மன்றங்களும் 
படைமானிய மன்றங்களும் சிறையில் அடைத்தல் போன்ற 
விஷயங்களைச் செய்தபோது அவற்றை 

மேற்பார்வையிட 
வேண்டுமென்று ஆனது ; பதினாறாம் நூற்றாண்டில் , தனிச் 
சிறப்புரிமைக்கும் , கடற்படை நீதிமன்றங்களுக்கும் நடந்த 
போட்டாப்போட்டியின் போது அது பயன் படுத்தப்பட்டது . 
அப்போது தான் கைது செய்யப்பட்ட மனிதனின் விடுதலையைக் 
கோரவும் இவ்வாணையைப் பயன்படுத்தலாம் என்பதும் தெளிவா 
யிற்று . 


தொன்மையான பரிகாரங்கள் போதுமானவையாகா : உரிமை 
யைக் கோரியும் , நீதியின் நிமித்தமாக ( Ex debito justitiae ) 
என்றபடி வெளியிடப்பெற்ற இவ்வாணையை அனுமதிக்க முடியாது 
என்றும் கூறமுடியாத நிலை வந்தது . எனினும் அவ்வாணையிலும் 
பல குறைபாடுகள் இருந்தன . ( 1 ) இவ்வாணை வந்தவுடனேயே 
கைதியைக் கொண்டு செல்லவேண்டும் என்ற நிலையால் சிறைக் 
காவலர் கட்டாயப்படுத்தப்பட முடியா தபடி இருந்தார். அச் 
சிறைக் காவலர் பிற சமயங்களில் கூறப்படும் பெயரின்படி ( alias ) 
எனப்படும் இரண்டாவது ஆணையும் ‘ பலமுறைகள் ( Pluries ) 
என்னும் மூன்றாவது ஆணையும் வரும்வரை காத்து நிற்கலாம் . 
அத்துடன் , கைதி 

ஒரு சிறையிலிருந்து மற்றொரு சிறைக்கு 
மாற்றப்பட்டு , இவ் வாணைக்குக் கீழ்ப்படியாமல் தப்பிவிடவும் 
சில சமயங்களில் இதர வழிமுறைகள் கைப்பற்றப்பட்டன. 
( 2 ) பொது , முறையீட்டு மன்றம் இத்தகைய ஆணையை 
வெளியிட முடியுமா என்ற ஐயப்பாடும் இருந்தது . கருவூல 
மன்றம் அது மாதிரி செய்ததாகவே தெரியவில்லை. சான்சரி 
மன்றம் மட்டும் இதை வெளிப்படையாகச் 

செய்தது . 38 
விடுமுறையின்போது அரசமன்றத்தைச் சார்ந்த ஒரே ஒரு 
நீதிபதி இவ் வாணையை வெளியிட முடியுமா என்பதும் ஐயப்பாடு 
தான் . 


மேற்கூறிய குறைபாடுகளின் விளைவாக இவ்வாணையைப் 
பெறுவதில் பெரும் தாமதம் ஏற்பட்டது ; இவ்வுரிமை முழுதையும் 
தோற்கடிக்க அரசர் செய்த முயற்சி மிக முக்கியமான விஷய 
மாகும் . அரசரின் தனிச்சிறப்பான கட்டளை - என்பது ஒன்றி 
னாலேயே குடிமகன் எவனையும் கைது 

செய்து சிறையில் 
அடைப்பது நியாயமாக்கப்படப் போதுமான காரணம் என்றும் 
நிலை நாட்ட முயற்சி செய்யப்பட்டது . இந்த மிக முக்கியமான 
விஷயம் , நாம் ஏற்கெனவே பார்த்தபடி , நீதிமன்றத்திலும் , 


156 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


பாராளுமன்றத்திலும் 

விரிவாக விவாதிக்கப்பட்டது . ஐந்து 
வீரர்களின் வழக்கு ( டார்னெல் என்பாரின் வழக்கு ) என்ற 
இப் புகழ்பெற்ற வழக்கு 1627 ஆம் ஆண்டில் விவாதிக்கப் 
பட்டது . உரிமை மனுவினால் இதனைச் சரிப்படுத்தி நிலை நாட்ட 
வேண்டுமென்று கருதப் பெற்று , அதற்கெதிராக அவ்வுரிமை 
மனு அதைக் கூறுகிறது . 39 1629 ஆம் ஆண்டில் பாராளுமன்றம் 
கலைக்கப்படும் தருணத்தில் சர் ஜான் எலியட் , செல்டான் மற்றும் 
ஏனைய உறுப்பினர்கள் எதேச்சாதிகாரமாகக் கைது செய்யப் 
பட்டதும் , உரிமை மனுவில் சில சொற்களைத் தப்பித்துக் 
கொண்டு , வாரண்ட் அனுப்புவதிலும் , கைதியை விசாரணை 
செய்யவேண்டிக் கொண்டுவர வேண்டும் ஆணைக்கு வினோத 
மான காரண மூலம் அடைக்கலாம் என்ற முயற்சி செய்யப்பட்டது . 
அதன்படி , அரசராலும் , அரசாங்கத்தாலும் வெறுக்கப்பட்ட 
முக்கியமானவர்களும் , அரச விரோ தத்தைக் கிளப்பி விட்ட 
வர்கள் என்று கூறப்பட்ட சொற்களின் விளைவாக , நட்சத்திர 
நீதிமன்றத்தை ஒழித்துக் கட்டிய சட்டத்தில் கைதியை 
விசாரணைக்காக நீதிமன்றத்திற்குக் கொண்டு வரப்பட வேண்டும் 
என்ற ஆணையில் இருந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற் 
கான பரிகார ஷரத்துகளை நிறைவேற்றுவது அவசியமாயிற்று.40 


சீர்திருத்தத்திற்கான முயற்சிகள் பயனற்றுப் போதல் : 
அரசியல் குற்றம் செய்தவர்களைச் சட்டவிரோதமாகத் தொலை 
தூரத்திலும் யாருக்கும் தெரியாத இடங்களிலும் சிறையிலடைத்த 
எதேச்சாதிகாரப் போக்கு , இரண்டாம் சார்லஸ் மன்னரின் 
ஆட்சியில் கிளாரண்டன் பிரபுவினால் செய்யப்பட்டது . இது 
பொதுமக்களின் கவனத்தைக் கவர்ந்ததால் மிகவிரைவாகவும் , 
நல்ல பலனைக் கொடுக்கும் வழியிலும் குடிமகன் ஒருவனுடைய 
தனிப்பட்ட சுதந்திரத்தைப் பெறும் உரிமையைப் பேணிப் 
பாதுகாக்கும் அவசியம் ஏற்பட்டது .41 1668 ஆம் ஆண்டில் 
கைதியை விசாரணைக்காக நீதிமன்றத்திற்குக் கொண்டுவரக் 
கட்டளையிடும் ஆணையை மறுப்பதைத் தடுப்பதற்காக மசோதா 
வொன்று காமன்ஸ் சபையில் கொண்டுவரப்பட்டது . ஆனால் 
குழுவொன்றின் வழியாக நிறைவேற்றப்பட முடியாமல் போய் 
விட்டது . 1670 ஆம் ஆண்டில் அதே விவரங்களுடன் கூடிய 
மற்றொரு மசோதா பிரபுக்கள் சபையினருக்கு 

அனுப்பப் 
பட்டது . 

இப்போதும் நிறைவேற்றப்படவில்லை . 
1673- 1674 ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற பாராளுமன்றக் 
கூட்டத்தொடரின்போது காமன்ஸ் சபையினர் 
மசோதாக்களை நிறைவேற்றினர் . அவற்றில் ஒன்று , கைதிகள் 
கடல்கடந்த சிறைக் கூடங்களில் 

அடைக்கப்படுவதைத் 


ஆனால் 


இரண்டு 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


... புரட்சி வரை 


157 


தடுத்தும் , மற்றொன்று , கொலைக்குற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங் 
களில்கூட கைதியை விசாரணைக்காக நேரில் கொண்டுவரப்பட 
உத்திரவிடும் கட்டளையை மிக விரைவாகப் பயன்படுத்த 
வேண்டியும் நிறைவேற்றப்பட்டன . இவை இரண்டும் மேல் 
சபையில் , 1675 ஆம் ஆண்டில் அனுப்பப்பெற்ற இதுபோன்ற 
மசோதாக்கள் பிரபுக்கள் சபைக்கு அனுப்பப்பட்ட போது என்ன 
பலன் ஏற்பட்டதோ அதேபோன்று தோற்றுப் போயின . 1676 
ஆம் ஆண்டில் இலண்டன் மாநகர் வாசியான பிரான்சிஸ் 
ஜெங்க்ஸ் என்பாருக்குக் கைதியை விசாரணைக்காக நேரில் நீதி 
மன்றத்திற்குக் கொண்டுவரும் ஆணையைப் பெறுவதில் இருந்த 
தாமதமும் கஷ்டமும் இதனை வலியுறுத்தி விளக்குவதாகும் .42 
அவர் கிளைட்ஹால் என்னுமிடத்தில் , அந்த நகரத்தின் பெயராக , 
புதுப் பாராளுமன்றம் ஒன்றைக் கூட்டப் பொதுக் குழு ஒன்று 
விரைவாகக் கூடி அசரருக்கு விண்ணப்பித்துக்கொள்ள வேண்டு 
மெனத் தமது பேச்சில் வலியுறுத்தினார் . இதற்காக அவர் பிரிவி 
கவுன்சில் முன்னர் வரவழைக்கப் பெற்று , சிறையில் அடைக்கப் 
பெற்றார் . அவரை விடுதலை செய்வதற்காகப் பல்வேறு முயற்சி 
கள் பயனளிக்காத முறையில் மேற்கொள்ளப்பட்டன. வெஸ்ட் 
மினிஸ்டரிலிருந்து குவார்ட்டர் செஷன்ஸ் நீதிமன்றம் அவருக்கு 
ஜாமீன் வழங்கவும் மறுத்துவிட்டது . அவர் அதைவிடப் பெரிய 
நீதிமன்றத்தால் சிறையில் அடைக்கப்பட்டதே அதற்குக் 
காரணம் என்றும் கூறப்பட்டது . அல்லது அவருடைய பெயர் 
கைதிகளின் அட்டவணையில் பதியப் பெறாததால் 

அவரை 
விசாரிக்க நேரில் நீதிமன்றத்திற்குக் கொண்டுவரவேண்டும் 
ஆணையின்படி விண்ணப்பித்துக் 

கொண்டபோது , 
உயர்நீதிமன்ற நீதிபதி (சான்ஸர் பிரபு ) விடுமுறையின்போது 
அதை வழங்க முடியாதென மறுத்துவிட்டார் ; அரசமன்றத்தின் 
தலைமை நீதிபதி என்பாரே அவருக்கு அடுத்த இடத்தைப் 
பதவியின் பிரகாரம் வகித்து வந்தமையால் , அவரிடம் கேட்கப் 
பட்டபோது அவர் பல கஷ்டங்களைக் கூறியபடியால் , ஜாமீனில் 
விடுதலையாவதற்கு முன்னர் பல வாரங்கள் சிறையில் வாட 
வேண்டியவரானார் . 


என்ற 


1679 ஆம் ஆண்டுச் சட்டம் : மூன்றாண்டுகள் ஜெங்க்ஸ் 
என்பாரின் வழக்கு பற்றிய நடவடிக்கைகளுக்குப் பின்னர் , 
இறுதியாக , 1679 ஆம் ஆண்டில் புகழ்பெற்ற கைதியை விசா 
ரணைக்காக நேரில் கொண்டுவரப் படக் கோரும் சட்டம் ( 31 
சார்லஸ் 2 , C. 2 ) நிறைவேற்றப்பட்டது . 

‘ குடிமகனின் 
விடுதலையை எளிதில் பெறுவதற்கானதும் , கடல்கடந்து 
சிறையில் அடைக்கப் படுவதைத் தடுப்பதற்குமான சட்டம் 


158 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


என்ற தலைப்பைப் பெற்று , கொலைக் குற்றம் அல்லது கொலைக் 
குற்றம் புரிந்ததாக ஐயுறப்பட்ட வழக்குகளில் ” ( தண்டனைக்கு 
முன்னர் ) சிறையில் அடைக்கப்பட்ட நபர்களின் வழக்குகளை 
கட்டுப்படுத்தவும் அது வந்தது . அச் சட்டம் கூறுவதாவது : 
( 1 ) எந்தவொரு குற்றத்திற்காகவோ குற்றஞ் சாட்டப்பட்டுச் 
சிறையில் அடைக்கப்பட்ட எந்தவொரு நபருக்கு 

அவன் 
சார்பாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ வேண்டி முறை 
யிட்டாலும் ( துரோகக் குற்றம் அல்லது பெருங் குற்றம் ஆகியவற் 
றிற்காக வெளிப்படையாக வாரண்டில் குறிப்பிடப்பட்டிருந் 
தாலும் , அதற்கு உபகரணமாகவோ அல்லது சிறு துரோகக் 
குற்றம் அல்லது பெருங் குற்றம் ஆகிய குற்றங்களைச் செய்தார் 
என்ற குற்றச் சாட்டிற்கு ஏற்பட்ட ஐயப்பாட்டினாலோ , அல்லது 
வாரண்டில் தெளிவாகக் குறிப்பிடப்பட்டிருக்கும் சிறு துரோகக் 
குற்றம் போன்ற சந்தேகத்தின் விளைவாகவோ அவர் சிறைப் 
படுத்தப் பட்டிருந்தாலொழிய ; அல்லது சட்ட முறைப்படி அவர் 
தண்டிக்கப்பட்டோ அல்லது குற்றஞ் சாட்டப்பட்டிருந்தாலோ 
அப்படிப்பட்ட வழக்குகளைத் தவிர ) சான்சலர் பிரபுவாகக் கருதப் 
படும் நீதிபதியோ அல்லது விடுமுறையிலோ அல்லது விடுமுறை 
யல்லாத காலங்களிலோ உட்காரும் உயர் நீதி மன்றங்களின் 
நீதிபதிகள் எவரேனும் , வாரண்டின் பிரதி ஒன்றைப் பார்த்தவர் 
களாயோ 

அல்லது அத்தகைய பிரதி மறுக்கப்பட்டபோது 
எழுத்தில் சத்தியவாக்கு மூலமாகவோ ( கைது செய்யப்பட்டவர் 
அவருடைய விடுதலைக்காக இரண்டு முழுப் பருவங்கள் வரை 
அத்தகைய கட்டளைக்காக விண்ணப்பித்துக் கொள்ளத் தவறி 
யிருந்தாலொழிய ) அத்தகைய கைதிக்கு அவரை நேரில் கொண்டு 
வந்து நீதிமன்றத்தில் விசாரிக்கும் கட்டளையை அனுமதித்துக் 
கொடுக்க வேண்டுமென்றும் , அவ்வாறு கோரப்பட்ட நீதிபதியோ 
அல்லது நீதிபதிகளில் வேறு எவரேனும் சரி , அவர்கள் உடனடி 
யாகக் கைதியை விசாரணைக்குக் கொண்டுவர வேண்டும் .. 
அப்படிப்பட்ட கட்டளை விடப்பட்டவுடன் , எந்த அதிகாரியின் 
காவலில் அக்கைதி வைக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் குறிப்பிட்ட 
பிரதம நீதிபதியிடமோ அல்லது ஏனைய நீதிபதியோ ஆகியோ 
ரிடம் கைதியைக் கொண்டுவந்து நிறுத்துவதுடன் , அந்தக் 
கட்டளையையும் அவர் சிறைப்படுத்தப் பட்டதற்காக உண்மை 

காரணத்தையும் கூறவேண்டுமென்றும் ; அப்படி அக் 
கைதியின் கட்சிக்காரர் அவரைக் கொண்டுவந்து நிறுத்திய 
இரண்டு நாட்களுக்குள் குறிப்பிடப்பட்ட பிரதம நீதிபதியோ 
அல்லது ஏனைய நீதிபதியோ ஜாமீனில் விடுதலை செய்யத் தகுதி 
யுடையதாக இருந்தால் கைதியை விடுதலை செய்யவேண்டு 
மென்றும் , விடுதலைக்கு முன்னர் அவர்களின் கருத்துக்கிணங்க 


யான 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் ...... புரட்சி வரை 


159 


ஜாமீன் தொகை கட்டப்பட வேண்டுமென்றும் , அத்தொகையும் 
குற்றத்தின் இயல்புக்கும் 

இயல்புக்கும் தன்மைக்கும் தக இருக்கவேண்டு 
மென்றும் , நீதிமன்றத்தில் சரியானபடி நேரில் வந்து , அவர்மீது 
சாட்டப்பட்டுள்ள குற்றங்களுக்கு மறுமொழி கொடுக்கவேண்டும் 
என்றும் கூறப்பட்டது . ( 2 ) அத்தகைய ஆணைகள் மேற்கூறிய 
இச்சட்டத்தின்படி அனுமதிக்கப் பட்டதென்று ஆமோதித்துக் 
கையெழுத்திடப் படவேண்டு மென்றும் , அவ்வாணையைக் 
கொடுக்குமாறு உத்திரவிடும் நீதிபதியாலேயே அது கையெழுத் 
திடப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டது . ( 3 ) அவ்வாணை 
பிறப்பிக்கப் பட்டவுடன் கைதி கொண்டு வரப்பட வேண்டும் 
என்றும் , அப்படி கொண்டுவரப் படுவதில் தாமதம் ஏற்படாமல் 
இருக்கும்பொருட்டு , அத்தகைய ஆணைகள் விடப்பட்ட இருபது 
நாளுக்கும் அதிகமாகாமல் தூரத்திற்குத் தக காலமும் வரை 
யறுக்கப்பட வேண்டுமென்றும் கூறப்பட்டது . ( 4 ) அதிகாரிகளும் 
காவலர்களும் மேற்படி ஆணைக்கிணங்க நடக்க அசிரத்தை 
யாகவோ அல்லது மறுத்தாலோ அல்லது கைதிக்கோ அல்லது 
அவருடைய ஏஜெண்டுக்கோ சிறையில் அடைக்கப்படுவதற் 
கான காரணத்தைக் கேட்ட ஆறு மணி நேரத்திற்குள் அதைக் 
கொடுக்கத் தவறினாலோ அல்லது போதிய அதிகாரமும் காரணமு 
மின்றிக் கைதியை ஒரு சிறையிலிருந்து மற்றொரு சிறைக்கு 
மாற்றினாலோ ( சட்டத்தின் 8 ஆம் பிரிவு இதைத் தெளிவாகக் 
குறிப்பிடுகிறது ) அப்படிப்பட்ட காரணங்களுக்காக முதல் குற்றத் 
திற்கு 100 பவுன்களையும் , இரண்டாவது குற்றத்திற்காக 200 
பவுன்களையும் துன்பமனுவித்த கட்சிக்கு அபராதமாகக் கட்ட 
வேண்டுமென்றும் , அத்துடன் அவர் பதவி வகிக்கவும் அனுமதி 
மறுக்கப்பட வேண்டும் என்றும் கூறியது . ( 5 ) எந்தவொரு 
நபரும் ஒருமுறை கைதியை விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு 
நேரில் கொண்டுவர வேண்டும் என்ற ஆணையின்படி விடுதலை 
பெற்றிருந்தால் , அவரை அதே குற்றத்திற்காகத் திரும்பவும் 
சிறையில் அடைக்கக்கூடாது . அப்படி மீறிச் செய்தால் , அக் 
குற்றத்திற்காக 500 பவுன்களை அபராதமாகத் தண்டனை பெற்ற 
கட்சிக்குக் கொடுக்கவேண்டும் . ( 6 ) துரோகக் குற்றத்திற் 
காகவோ அல்லது பெருங் குற்றத்திற்காகவோ சிறைப்படுத்தப் 
பட்ட ஒவ்வொரு நபரும் , அவருக்குத் தேவையென்று பட்டால் , 
அடுத்த பருவத்தின் முதல் வாரத்திலோ அல்லது சுற்றிவரும் 
நீதிபதிகள் நீதிமன்றத்தைக் கூட்ட அனுமதித்த அடுத்தக் 
கூட்டத்தின் முதல் நாளிலோ அவர் அந்தப் பருவத்திலோ 
அல்லது கூட்டத் தொடரிலோ குற்றஞ் சாட்டப்பட வேண்டும் ; 
அல்லது ஜாமீனில் உறுதிமொழி ஒன்றின் மூலம் அரசருடைய 
சாட்சிகள் அந்தச் சமயத்தில் கொண்டுவரப்பட முடியாத நிலை 


போன்று தென்பட்டாலொழிய , விடுதலை செய்யப்படலாம் ; 
அப்படி விடுதலை செய்யப்பட்டாலோ அல்லது இரண்டாவது 
பருவத்திலோ அல்லது கூட்டத் தொடரிலோ குற்றஞ் சாட்டப் 
பட்டு விசாரிக்கப்படாமல் போனாலோ , அவ்வாறு சுமத்தப்பட்ட 
அத்தகைய குற்றத்திற்குக் கைது செய்யப்பட்டதிலிருந்து அவர் 
விடுதலை செய்யப்பட 

செய்யப்பட வேண்டும் . எந்த இடத்தில் சிறைப் 
படுத்தப்பட்டிருக்கிறாரோ அந்தக் கவுன்டியின் நியாய விசாரணை 
மன்றம் திறக்கப்படும் வரை , எந்தவொரு நபரும் பொதுவான 
சிறையிலிருந்து கைதியை விசாரணைக்காக நேரில் நீதிமன்றத் 
திற்குக் கொண்டுவரும் ஆணையின்படி , நியாய விசாரணை முடி 
வதற்கு முன்னர் அகற்றப்படக் கூடாது ; ஆனால் நியாய 
விசாரணை நீதிபதிகளின் முடிவுக்கு விடப்பட வேண்டும் . ( 7 ) 
எத்தகையவான கைதியும் அரச மன்றத்திலோ அல்லது பொது 
முறையீட்டு மன்றத்திலோ இருந்து பெறுவதைப் போன்றே 
சான்சரி மன்றத்திலும் , கருவூல மன்றத்திலும்கூட கைதியை 
விசாரணைக்காக நேரில் நீதிமன்றத்திற்குக் கொண்டுவரும் 
கட்டளையின்படி விடுதலை கோரியும் பெறவும் செய்யலாம் . 
அத்தகைய கட்டளையை அனுமதிக்க மறுக்கும் பிரதம 
நீதிபதியோ அல்லது நீதிபதிகளோ , அந்த வாரண்ட்டின் 
பிரதியின்படி , அல்லது அத்தகைய பிரதி மறுக்கப்பட்டு விட்ட 
தென்று உறுதிமொழி யெடுத்துக் கொண்டதன் பேரில் , அத் 
தகைய கடுமையான துன்பத்தை ஏற்றக் கட்சிக்கு 500 
பவுன்களை அபராதமாகக் கொடுக்க வேண்டும் , ( 8 ) கைதியை 
விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு நேரில் கொண்டுவர வேண்டும் 
இவ்வாணை பாலடைன் கவுன்டிகளிலும் , சிங்க் துறைமுகங் 
களிலும் ஏனைய சலுகை பெற்ற நகரங்களிலும் , ஜெர்சி , குரன்சி 
தீவுகளிலும் செல்லுபடியாக வேண்டும் . ( 9 ) இங்கிலாந்தில் 
வாழும் எந்தவொரு நபரையும் ( ஒப்பந்தத் தகராறினால் கைது 
செய்யப்பட்டவர்கள் அல்லது தீவாந்தர சிட்சைக்காகத் 
தண்டிக்கப் பட்டவர்கள் தண்டனையைக் குறைக்கக் கோருதல் , 
அல்லது , எந்தவிடத்தில் கொலை செய்தல் போன்ற சில குற்றங் 
களைப் புரிந்ததற்காக அனுப்பப்படுதல் போன்ற குற்றங்களைத் 
தவிர) 

ஸ்காட்லாந்து , அயர்லாந்து , ஜெர்சி , 
தான்ஜியர் 43 போன்ற இடங்களுக்குக் கைதிகளாக அனுப்பக் 
கூடாதென்றும் அல்லது கடலுக்கப்பால் அரசருடைய ஆட்சிக் 
குட்படாததோ அல்லது ஆட்சிக்குட்பட்ட பிரதேசங்களுக்கும் 
அனுப்பக் கூடாதென்றும் , அப்படிச் செய்ய மறுப்பவர்கள் 
தண்டனை பெற்ற கட்சிக்கும் , அவருடைய வழக்கறிஞர்களுக்கும் 
உதவியாளர்களுக்கும் , துணை புரிந்தோருக்கும் 500 

பவுன் 
களுக்கும் குறையாமல் அபராதத்தைக் கட்டவேண்டு மென்றும் 


குரன்சி , 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


புரட்சி வரை 


161 


கட்ட மறுக்கும்போது அதைவிட மூன்று பங்கு - தொகைகளை 
வசூலிக்க வேண்டுமென்றும் , அப்படிப்பட்ட தண்டனையைக் 
கொடுத்தவர்கள் நம்பிக்கைக்குப் பாத்திரமான பதவியையோ 
அல்லது பயனையோ பெறுவதிலிருந்து விலக்கப்பட வேண்டும் ; 
மேற்கூறிய பறிமுதல்கள் , நஷ்டங்கள் அல்லது தகுதியிழத்தல் 
போன்ற குற்றங்களிலிருந்து அரசரின் மன்னிப்பைப் பெறுவதி 
லிருந்து அவர்கள் விலக்கப்பட்டார்கள் . 44 


மான 


குறைபாடுகள் பின்னர் தீர்க்கப்படல் : மேற்கூறிய விஷயங்கள் 
அனைத்தையும் கொண்டு தான் இந்தப் பெரியதும் முக்கியமானது 

சட்டம் விளங்கியது . எனினும் , அதனிடம் மூன்று 
குறைபாடுகள் இருந்தன . ( 1 ) அச்சட்டம் ஜாமீனுக்காக 
கேட்கப்படும் தொகையை வரையறுக்கவில்லை , 

( 2 ) அது 
கொலைக் குற்றங்கள் , கொலைக் குற்றம் புரிந்ததாக ஐயுறப்படும் 
குற்றங்கள் ஆகியவற்றிற்குச் சிறையில் அடைக்கப்படுவதற்கு 
மட்டும் பயன்பட்டன ; அநியாயமான முறையில் சிறையில் 
அடைக்கப்பட்ட இதர வழக்குகள் அனைத்தும் பொதுச் சட்டப் 
படி கைதியை விசாரணைக்காக நேரில் நீதிமன்றத்திற்கு கொண்டு 
வரப்படும் கட்டளையின்படி அது நிறைவேற்றப்படுவதற்கு முன் 
பிருந்ததைப் போன்றே அவற்றிற்கு விடப்பட்டன . ( 3 ) ஆணை 
யைப் பின்பற்றுவதில் இருந்த பொய்யை இதனால் தவிர்க்க 


முடியவில்லை . 


இக்குறைபாடுகளில் முதலாவது உரிமைகள் மசோதாவினால் 
1889 ஆம் ஆண்டு தீர்க்கப்பட்டது . அம்மசோதா அதிகப் 
படியான பணத்தை ஜாமீன் தொகையாகக் கோருவது தேவைப் 
பட வேண்டியதில்லை என்று கூறியது . மற்ற இரண்டும் 
( பொதுச் சட்டப்படி கைதியை விசாரணைக்காக நேரில் நீதி 
மன்றத்திற்குக் கொண்டுவரக் கோரும் ஆணையை மேலும் 
திறமையாகப் பயன்படும்படி செய்ய 1757 ஆம் ஆண்டில் 
தீவிரமான முயற்சி செய்யப் பட்டிருந்த போதிலும் ) 1816 ஆம் 
ஆண்டு வரை நீடித்திருந்தன . அவ்வாண்டில் இறுதியாக அவை 
குடிமகனின் விடுதலையை மிகுந்த சக்திவாய்ந்த முறையில் 
வாங்கக் கோரும் சட்டப்படி ( 56 ஜார்ஜ் 3 , C.100 ) அகற்றப் 
பட்டன . பல்வேறு வகைப்பட்ட சிறுசிறு ஆனால் முக்கியமான 
வளர்ச்சிகளுடன் , இச்சட்டப்படி , கொலைக் குற்றமல்லாத குற்றங் 
களுக்காகச் சிறைப்படுத்தப்பட்ட வழக்குகளுக்கும் சட்டபூர்வ 
மான பரிகாரம் விரிவாக்கப்பெற்றது ; குற்றப் பத்திரிகையில் 
கூறப் பெற்றிருந்த விவரங்களின் உண்மையை விசாரணை செய்து 
முடிவுகட்டும் அதிகாரம் நீதிபதிகளுக்கு அளிக்கப்பட்டது , 


ஆ.வ. - 11 


162 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


சந்தேகமிருக்கும் எல்லா வழக்குகளிலும் கைதிக்கு ஜாமீனில் 
விடுதலை யளிக்கவும் இச்சட்டம் வழிசெய்தது . 


கைதியை விசாரணைக்காக நேரில் நீதிமன்றத்திற்குக் 
கொண்டுவரப்படவேண்டுமென்ற ஆணை பற்றிய சட்டம் 25 & 
26 விக்டோரியா , C. 20 என்ற சட்டப்படி முடிவடைகிறது 
( அரசியார் மன்றத்தின் நீதிமன்றத்தில் ஆன்டர்சன் என்பாரின் 
வழக்கில் 45 ஏற்பட்ட முடிவின் 

விளைவாக 

அது நிறை 
வேற்றப்பட்டது . அப்போது அவ்வாணை மேல் கானடாவிலிருந்து 
வெளியிடப் பெற்றிருந்தது ) . அதன்படி : * இங்கிலாந்துக்கு 
வெளியே கைதியை விசாரணைக்காக நேரில் நீதிமன்றத்திற்குக் 
கொண்டுவரப் படவேண்டும் என்ற முறைப்படி எந்தவொரு 
ஆணையையும் வெளியிடப் படக்கூடாதென்றும் , அப்படி 
வெளியிட எந்தவொரு நீதிபதியோ அல்லது நீதிமன்றமோ 
அரசரின் குடியேற்றப்பகுதி எதிலேயோ அல்லது அந்நிய 
டொமினியனிலோ அதிகாரம் படைத்திருக்கவில்லையென்றும் , 
அப்படிப்பட்ட இடங்களில் மேன்மைதங்கிய அரசியாருக்குச் 
சட்டப்படி நியமிக்கப்பட்ட நீதிமன்றமோ அல்லது நீதிமன்றங் 
களோ அத்தகைய ஆணைகளை அனுமதித்து வெளியிடவும் , 
அத்தகைய குடியேற்றப் பகுதியிலோ அல்லது டொமினியனிலோ 
முழுவதிலும் 

அவை சரியானபடி செயல்படுவதைக் 
காணிக்கவும் வேண்டும் . 


கண் 


விக் , டோரி கட்சிகள் தோன்றிய விதம் : 

ரோமானிய 
சமயத்தில் அவருக்கு ஈடுபாடு இருக்கிறது என்ற அடிப்படையில் 
யார்க் டியூக் அரியணை யேறுவதைத் தடுக்க மசோதா கொண்டு 
வந்தபோது பெருவாரியாகச் சூழ்ந்து மூண்ட பொதுமக்களின் 
கிளர்ச்சிகளினால் 1679 ஆம் ஆண்டில் , இப்போது விக் என்றும் 
டோரி என்றும் வழக்கத்திலிருக்கும் பெயர்கள் , நாட்டிலிருந்த 
இரண்டு பெரிய அரசியல் கட்சிகளுக்கு முதன் முதலாக வழங்கப் 
பெறலாயிற்று . அரசராக அரியணையேற யார்க் டியூக்கை 
மறுத்த திட்டத்தை ஒழித்துக் கட்டவேண்டுமென்ற காரணத் 
திற்காக , மே மாதம் 27 ஆம் நாள் பாராளுமன்றத்தை அரசர் 
கலைத்தபோது , புதிய பாராளுமன்றத்தை விரைவில் கூட்ட 
வேண்டுமெனக் கோரும் எண்ணற்ற விண்ணப்பங்கள் நாட்டின் 
எல்லாப் பாகங்களிலிருந்தும் அனுப்பப்பட்டன . அரசரை 
ஆதரிக்கும் அரண்மனைக் கட்சியைச் சார்ந்த இதரர்கள் பாராளு 
மன்றத்தைக் கூட்ட வேண்டுமென்று அரசரை வற்புறுத்து 
வதாகும் என்பதால் இதற்கு வெறுப்புக் காட்டியவர்களும் 
இருந்தனர் . அது அரசருடைய தனிச் சிறப்புரிமையைப் பறிப்ப 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் ...... புரட்சி வரை 


163 


தாகும் என்பது அவர்களுடைய கட்சி . இதன் விளைவாக எதி 
ரெதிர்க் கட்சிகளும் விண்ணப்பதாரர்கள் என்றும் வெறுப்பவர் 
கள் என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டனர் . இப் பெயர்களே 
விரைவில் ‘ விக் என்றும் டோரி என்றும் பின்னர் மாறின .46 


முதன் முதலில் விலக்கல் மசோதா வின்போது விக்குகளும் 
டோரிகளும் என்ற பட்டஞ் சூட்டப்பெற்றிருந்த போதிலும் , 
எலிஜபத் அரசியாரின் காலத்தில் அரசரின் தனிச்சிறப்புரிமையை 
நிலை நாட்ட வேண்டுமென்று விரும்பியவர்களுக்கு எதிராகக் 
கீழ்ச் சபையின் ப்யூரிடானிய உறுப்பினர்கள் உருவானதிலிருந்து 
இருக் கட்சிகளின் மூலம் இருப்பதை உணரலாம் . காமன்ஸ் 
சபையில் அரசியல் அமைப்பு கட்சியில் ஏற்பட்ட பிளவு அது 
ஏற்பட்ட காலத்திலிருந்து தொடர்ந்து குறைந்த பட்சம் இப்பிளவு 
இருந்தது . 1641 ஆம் ஆண்டில் மிக்குயர் மறுப்புரைக்கான 
வாத 

விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதும் 
இப்பிளவு வெளிப்படையாக இருந்தது .47 


இரண்டு கட்சிகளுக்கும் இடையே வேறுபாடு : அரசர் , 
பிரபுக்கள் சபை , காமன்ஸ் சபை இவற்றின் அடிப்படையில் 
எழுந்த அரசாங்க முறையைப் 
முறையைப் பாதுகாப்பதிலும் , 

ஆங்கில 
அரசியல் அமைப்புத் திட்டத்தின் தொன்மையானதும் , அடிப் 
படையானதுமான நிறுவனங்கள் அனைத்தையும் பாதுகாப்பதிலும் 
விக்குகளும் டோரிகளும் ஒருசார ஏற்றுக் கொண்டிருந்தனர் 
என்பது இங்கு குறிப்பிடத் தக்கதாகும் . ஆனால் இவ்வொற்றுமை 
யிருந்த போதிலும் , அவ்விரு கட்சிகளுக்கும் இடையில் அகன்று 
இணைக்கப்பட 

முடியாத கருத்து வேற்றுமையும் இருந்தது . 
அரசருடைய 

தனிச் 

சிறப்புரிமையை மேன்மைப் படுத்திக் 
கூறுவதிலேயே பொதுமக்களின் நன்மை மிகுந்திருக்கிறது என்ற 
எண்ணத்துடன் டோரிகள் அரச பதவியை நோக்கினர் ; 
விக்குகளோ மக்களையே அவ்வாறு 

நோக்கினர் . அம் 
மக்களுடைய நல்வாழ்வே எல்லா அரசாங்கங்களின் முடிவும் 
நோக்கமுமாகும் என்று அவர்கள் கருதினார்கள் . அவர்கள் 
முக்கியமாக இந்த விஷயத்தில் மாறுபட்டார்கள் ; 
அமைப்புத் திட்டமென்பது ஒரு டோரிக்கு இறுதி விஷயம் 
என்றும் , அதற்குமேல் அவன் 

அதை நோக்கியதில்லை ; 
அதிலிருந்து பிறழ்வது ஒருபோதும் முடியவே முடியாது என்பதும் 
அவனுடைய கருத்தாகும் ; ஆனால் ஒரு விக்கோ எல்லா வகை 
யான அரசாங்கங்களும் பொதுமக்களின் நன்மைக்குக் கீழ்ப் 
படிந்தே நடக்க வேண்டும் ; எனவே அத்தகைய இலட்சியத்தை 
அவை வளர்த்து முன்னேற்றுவதில் தவறி நின்று விடும்போது 


அரசியல் 


164 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


மாறுதலை அவை ஏற்றேயாக வேண்டும் என்று கருதினர் . இந்த 
வரையறைக்குள் - அவனும் , அவனுக்கு எதிராக நிற்கும் 
டோரியும் அதை மீறி நடக்கக்கூடாதென்று கருதியபோது , 
அவசியமற்றதாகக் கருதப்படும் எல்லாப் புதுமைகளையும் 
மறுத்ததால் , விக் என்பவன் அரசியல் முன்னேற்றம் ஏற்படுவதை 
இயற்கைப் போக்காகக் கருதும்போது , டோரியானவன் அதற்கு 
எதிர்ப்புக் காட்டினான் . அவற்றில் ஒன்று பெரும்பாலும் 
சுதந்திரத்தையும் , மன்பதைக்கு உரிமைகளையும் விரும்பியபோது , 
மற்றொன்று அரசவிரோதக் குறும்புகளையும் , அரசருடைய 
உரிமைகளையும் விரும்பியது . நான் கூறியுள்ள படி அரசியல் 
அமைப்புத் திட்டத்தைப் பாதுகாக்கவேண்டும் என்பதை அவை 
இரண்டும் பொதுக் கொள்கையாக ஏற்றுக் கொண்டிருந்த 
போதிலும் , குடிமகனின் தனிச்சிறப்பதிகாரங்களும் , அரசருடைய 
தனிச்சிறப்புரிமைகளும் அதனுடைய வேடிக்கையான 
காப்பின் கீழ்க் கொண்டுவந்தது . எனவே இலட்சிய வெறியின் 
படியும் சூழ்நிலைக்கேற்பவும் , டோரியானவன் 
வல்லாட்சி நிலை நாட்டப்படுவதற்கு உதவி செய்வான் என்பது 
போலவும் , அல்லது விக் என்பான் முடியாட்சியை வீழ்ச்சியுறச் 
செய்வான் என்பது போலவும் பெரும்பாலும் தென்படுகிறது . 
குறிப்பாகச் சமய விஷயங்களில் கேள்வி கேட்கும் உரிமைக்கு , 
பத்திரிகை சுதந்திரத்திற்கு முன்னவர்கள் பொதுவாக எதிரிகளா 
இருந்தபோது , பின்னர்கள் நண்பர்களாக இருந்தனர் . சுருங்கக் 
கூறின் , ஒரு வருடைய கொள்கை முன்னேற்றமாக இருந்தபோது 
மற்றவர்களுடையது பழமை யைப் பாதுகாப்பதில் இருந்தது 
என்று ஹாலம் என்பார் கூறுகிறார் . 48 


பாது 


அரசரின் 


மேற்கூறிய இரண்டும் வரலாற்றுக் கட்சிகள் போன்று ஒரு 
தலைமுறைக்கும் அதிகமாக நிலைத்திருந்த போதிலும் , 

அவை 
அவ்வப்போது மட்டும் தான் நவீனகால அரசியல் கட்சிகளைப் 
போன்று நடைபெற்று வந்தன . ஷாப்ட்ஸ்பரி பிரபு தேசிய 
நிறுவனம் போன்ற நல்லமைப்புக்கொண்ட சிறந்த அடிப்படை 
யில் பொதுத் தேர் தலில் போட்டி யிடலாம் .49 ஆனால் பெரும் 
நெருக்கடி நேரும் காலத்தில் இம்முயற்சி விசேஷத் தன்மை 
வாய்ந்ததாகவே கருதப்பட்டது . சாதாரண காலங்களில் , 
தங்களுடைய சக்தியைத் திரட்டுவதில் அரசியல் வேறுபாடு 
களின் அடிப்படையில் அக்கறை காட்டுவதைவிட உள்ளூர் , 
குடும்ப விஷயங்களிலேயே இக்கட்சிகள் நம்பிக்கைக்கொண் 
டிருந்தன . இவ்வகையான சந்தர்ப்பச் சூழ்நிலைகளின் விளை 
வாகவே இரு கட்சிகளையும் பாதிக்கும் பல குழுக்கள் நிலவிவரு 
வதையும் காண்கிறோம் . முதலாம் ஜேம்ஸ் மன்னரின் ஆட்சிக் 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


.... புரட்சி வரை 


165 


காலம் போன்ற அவ்வளவு தொன்மையான காலத்திலேயே 
பதவியில் இருப்போருக்கும் , அவர்களுடைய எதிர்க் கட்சி 
யினருக்கும் இடையே நோக்கில் இருந்த இயற்கையான , கருத்து 
வேறுபாடுகள் கூட ஓரளவு முக்கியமாகக் 

கருதப்பட்டன 
என்பதை நினைவிற் கொள்ளவேண்டும் . அப்போது தான் 
‘ ஆட்சி நடத்தும் கட்சி ( Court Party) என்றும் நாட்டுக் 
கட்சி ( Country Party ) என்றும் வழங்கப்படும் சொற்கள் 
தோற்றுவிக்கப்பட்டன . இப்படியாகத்தான் ஷாப்ட்ஸ்பரியும் 
அவருடைய விக்கட்சி நண்பர்களும் நாட்டுக் கட்சி யை 
‘ ஆட்சி நடத்தும் கட்சி க்கு எதிராக நிலைபெறச் செய்தார்கள் . 
எனினும் , பதினெட்டாம் நூற்றாண்டில் டோரிகளே தங்களை 
* நாட்டுக் கட்சி என்று அறிவித்துக்கொண்டு விக் கட்சியினரை 
எதிர்த் தனர் . அவர்கள் பதவியேற்றுச் சலுகைகள் பெற்றிருந்த 
மையான் இப்போது ‘ ஆட்சி நடத்தும் கட்சி என்ற பெயரால் 
நிலை நாட்டப் பெற்றனர் . 


இரண்டாம் சார்லஸ் பாராளுமன்றமில்லாமல் ஆட்சி நடத்தல் , 
1681-1685 : கத்தோலிக்கர் சதி வெளியிடப்பெற்றதும் , 
விலக்கல் மசோதா தோற்றுப்போனதும் , எதிர்க்கட்சியின் அளவு 
கடந்த எதிர்ப்புகளையும் அடுத்துப் பொதுமக்களின் கருத்தைத் 
தெரிவிக்கும் வகையாக மூண்ட பயங்கர எதிர்ப்புக் கிளர்ச்சி 
யாகும் . இக்கிளர்ச்சியின் விளைவாக விக் கட்சி படுதோல்வி 
யுற்றுப் படுத்துவிட்டது . தம்முடைய ஆட்சியின் இறுதியாண்டு 
களில் விக்கட்சியின் படுதோல்வி , இரண்டாம் சார்லஸ் -- மன்ன 
ருக்கு நீண்ட நாட்களாக மெதுவாகத் திட்டம் தீட்டிக் கொண் 
டிருந்தபடி எதேச்சதிகார ஆட்சியை அனுபவிக்க வழிசெய்து 
கொடுத்தது . 1681 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஆக்ஸ் 
போர்டில் கூடவேண்டிய பாராளுமன்றத்தைக் கலைத்தவராய் , 
தம்மாட்சியின் எஞ்சியிருக்கும் காலப் பகுதியில் பாராளுமன்றம் 
இல்லாமலேயே ஆட்சி நடத்தினார் . மூவாண்டுச் சட்டம் நடை 
முறையில் இருந்தும்கூட இவ்வகையில் பாராளுமன் றமில்லா 
ஆட்சி ஏற்பட்டது . பெரும் விக் தலைவர்களுள் ரஸ்ஸல் பிரபுவும் , 
அலெர்ஜ்னான் சிட்னி என்பாரும் சிரச்சேதம் செய்யப்பெற்றனர் . 
1682 ஆம் ஆண்டில் ஷாப்ட்ஸ்பரி நாடு கடத்தப்பட்டு அடுத்த 
ஆண்டில் . இறந்துபோனார் . பெரும்பாலும் விக் கட்சிக் 
கொள்கைகளின் வலிவான இருப்பிடங்களாக அமைந்திருந்த 
நகராண்மைக் கழகங்களின் ( சாசனங்கள் ) உரிமைப் பட்ட 
யங்கள் ரத்து செய்யப்பட்டன . 


166 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


இரண்டாம் ஜேம்ஸ் , 1685-1688 


தம்ழை வரம்பற்ற அதிகாரம் கொண்ட ஓர் அரசராக்கிக் 
கொள்ளும் குறிப்பிட்ட திட்டத்துடனும் , நிலைநாட்டப்பெற்றி 
ருந்த திருச்சபையை நிலை குலையச் செய்யவேண்டும் என்ற 
நோக்குடனும்தான் இரண்டாம் ஜேம்ஸ் மன்னர் 1685 ஆம் 
ஆண்டில் அரியணை ஏறினார் . 


அவருடைய எதேச்சாதிகார நோக்கங்களுக்கு மிகுந்த 
சாதகமாகவே பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் தென்பட்டன. 
பொதுமக்களின் கட்சிகள் அச்சமயத்தில் முழுவதும் அழிக்கப் 
பட்டிருந்தன . 1881 ஆம் ஆண்டில் , இரண்டாம் சார்லஸ் 
மன்னரின் இறுதிப் பாராளுமன்றம் விலக்கல் மசோதாவைத் 
தவிர வேறு ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று 
உறுதியாக இருந்ததன் விளைவாக , அது ஒரே ஒரு வாரக்கூட்டத் 
தொடருக்குப் பின்னர் உடனடியாகக் கலைக்கப்படும் தண்டனை 
யைப் பெறவேண்டியதாயிற்று . ஒரு பாராளுமன்றம் கலைக்கப் 
படுவதற்கும் , மற்றொரு பாராளுமன்றம் கூட்டப்படுவதற்கும் 
இடையில் உள்ள இடைவெளியானது மூன்று ஆண்டுகளுக்கும் 
அதிகமாக இருக்கக்கூடாது என்ற மூவாண்டுச் சட்டத்தை 
முழுவகம் மீறுவதாகும் முறையில் , தேர்தல் ஒன்றுக்கான 
ஆணைகள் ஒன்றும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை . திருச் 
சபையின் உயர் பதவி வகிப்போரும் , டோரிக் கட்சியினரும் , 
பரம்பரை அர ஈரிமையைத் தெய்விக நிறுவனமாகக் கருதவேண்டு 
மென்று வெளிப்படையாகக் கோரலாயினர் . ஏறத்தாழ , சமீபத்தில் 
தான் ஆக்ஸ்போர்டு பல்கலைக் கழகம் ( 1683 ஆம் ஆண்டு 
ஜூலை மாதத்தில் ) கட்டளை ஒன்றைப் பிரசுரித்து , சாத்துவிகமான 
கீழ்ப்படிதலின் அவசியத்தையும் , மில்டன் , புச்சானன் , மற்றும் 
ஏனையோர் தம் நூல்கள் எதிரிடையான கருத்துகளின் இருப்பிட 
மாகக் கருதப்படுவதால் , அவை பொதுவிடங்களில் தீயிட்டுக் 
கொளுத்தப்பட வேண்டுமென்றும் வலியுறுத்தின . பாராளுமன்றத் 
தைக் கூட்டவேண்டி அழைப்பது அவசியமானதோ , அல்லது 
தகுதியான தாகவோ கருதப்படுமேயானால் , எட்டாம் ஹென்றி 
யின் காலத்தில் அதனுடைய முன்னோடிகளான சட்டசபைகள் 
எவ்வாறு அரசருக்குக் கீழ்ப்படிந்து நடந்தனவோ அதேமாதிரி 
நடப்பதற்கான வழி முறைகளே மேற்கொள்ளப்பட்டன . 


இலண்டனுக்கெதிராக க்வோ வாரண்டோ ஆணை ( Quo 
warranto Againist London ) : 1683 ஆம் ஆண்டில் , இலண்டன் 
( கார்பொரேஷன் ) மா நாட்டுக்கு எதிராக அரச மன்றத்தில் ‘ க்வோ 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் ...... புரட்சி வரை 


167 


வாரண்டோ , என்ற ஆணையின்படி வழக்கு போடப்பட்டது . 
அது சட்டத்திற்குப் புறம்பான சில நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 
தாகக் கருதப்பட்டு , அதன் ( சாசனங்கள் ) பட்டயங்களை இழக்க 
வேண்டிய தகுதியைப் பெற்றதாகவும் தீர்மானிக்கப்பட்டது . 
அப்போது அம்மா நகராட்சி ( கார்பொரேஷன் ) அரண்மனையின் 
வெறும் கைப்பாவையாக இருந்து இயங்கும் வகையில் திருத்தி 
யமைக்கப்பட்டது . அடுத்த ஐந்தாண்டுக் காலத்திற்கு இதே 
கொள்கையைத்தான் பல ஏனைய வெறுக்கத்தகுந்த மா நகராட்சி 
களின் மீதும் அவற்றிற்கெதிராக நடவடிக்கைகள் 

மேற் 
கொள்ளப்பட்டன ; மேலும் பல தாங்களாகவே வலியச் சரண் 
அடைந்துவிடும்படி அச்சுறுத்தப் பெற்று , அவற்றிற்கு மாறாகப் 
புதிய பட்டயங்களையும் பெற்றுக் கொள்ள நேர்ந்தன . அப்போது 
அவை முன்பிருந்ததைவிடச் சிறுபான்மையோரால் ஆளப்படும் 
ஆட்சி மாதிரியின் அடிப்படையில் உருவாக்கப்பெற்றன . அத் 
துடன் அவற்றின் முதல் உறுப்பினர்களை நியமிக்கும் உரிமை 
அரசருக்கு என்றே சிறப்பாக ஒதுக்கி வைக்கப்பெற்றன 50 
அதனுடைய பொதுவான விளைவு என்னவென்றால் , காமன்ஸ் 
சபைக்கும் பெரும் அளவில் உறுப்பினர்களாக அரசரால் நிறுத்தப் 
படுபவர்களே தேர்ந்தெடுக்கப்படவேண்டும் என்ற அதிகாரத் 
தைப் பெறுவதாகும் . 


சுங்கவரிகள் : பாராளுமன்றம் : தமக்கு முன்னர்க் காலமாகி 
யிருந்த அரசரின் ஆயுட்காலம் வரைக்கும் அளிக்கப்பெற்றிருந்த 
சுங்கவரிகளைத் தொடர்ந்து கட்ட வேண்டுமென்று சட்டவிரோத 
மாக வெளியிடப்பெற்ற பேரறிக்கையுடன் ஜேம்ஸ் மன்னர் தம் 
ஆட்சியைத் தொடங்கினார் . பெரும் ஐயப்பாட்டுடனேயே அரசர் 
தம்முடைய அமைச்சர்களின் கருத்துரைகளுக்கிணங்கிப் பாராளு 
மன்றத்தைக் கூடவேண்டுமென அழைப்பாணை விடுத்தார் . இச் 
சபையின் விவாதங்களையும் வாக்கெடுப்புகளையும் கவனிப்போர் , 
ஆண்டொன்று இருபது லட்சம் பவுன்களை நிலையான வருமானம் 
போன்று பெரும் மானியமாக , சமாதான காலத்தில் , சிக்கனமாகச் 
செலவு செய்யும் அரசருக்கு வழங்கியதானது அவருக்குத் 
தம்முடைய மக்களிடம் எவ்விதத் தொடர்பும் இல்லாமல் எதேச் 
சாதிகார ஆட்சி நடத்த வழி கோலியது . அரசருக்கு வருத்தம் 
உண்டாகும் என்ற கருத்தின் பேரில் குற்றவியல் சட்டங்களைச் 
செயல்படுத்துவதை , அரசருக்கு முகமன் கூறி , அவர்கள் எடுத் 
திருந்த தீர்மானத்திலிருந்து கோழைகள் 

பின் 
வாங்கினர் . எந்தவொரு விஷயத்தில் அவர்கள் உண்மையில் 
அக்கறை காட்டினார்களே அந்த விஷயத்திலேயே அவர்கள் 
பின் வாங்கிவிட்டனர் . மேன்மைதங்கிய அரசரின் உடலைப் பாது 


போன்று 


168 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


கொண்டிருக்க 


காக்க வந்த அவர்களின் மசோதா , துரோகக் குற்றச் சட்டத்தை 
மிகப் பயங்கரமான வகையில் புதுப்பிப்பதாயிருந்தது . பாராளு 
மன்றத்தின் இரு சபைகளிலும் அரசரின் வம்சாவளியை மாற்ற 
முயலும் எந்தவொரு நபரும் அந்தக் குற்றத்திற்கான தண்டனை 
களைப் பெறவேண்டியது என்பது அவற்றில் குறிப்பாக இருந்த 
சட்ட விரோதமான ஷரத்துகளில் ஒன்றாகும் . 51 மான்மத்தின் 
கலகத்தை அடக்கியபின்னர் , நிலையான படையொன்றின் 
ஆதரவுக்காக அவர்கள் 7,00,000 பவுன்களை மானியமாக 
அளித்ததும் ; ஆகிய இவையெல்லாம் தம்முடைய தந்தையா 
ரைப் போன்றே இங்கிலாந்து திருச்சபையை உற்சாகமாக ஆத 
ரிப்பதில் ஜேம்ஸும் இருந்தார் என்று நம்பத்தோன்றும் . அவர் 
பெரும்பாலும் எதேச்சாதிகாரமாயிருந்த அதிகாரத்தை நிலை 
நாட்டுவதில் வெற்றிபெற்றிருப்பாரேயாகில் , பாராளுமன்றத்தின் 
தனிச் சிறப்புரிமைகளும் , தனிப்பட்ட மனிதர்கள் அவருடைய 
வழிக்கு எதிராக நிற்க முடியா தபடியும் ஆகியிருக்கும் ... இந்தத் 
தகுதியில்லாப் பாராளுமன்றத்தின் விட்டுக்கொடுக்கும் உணர்ச்சி 
யானது நிலைத்திருக்குமானால் , உள் நாட்டுச் சுதந்திரம் அனைத் 
திலும் செயல்பட்டு இயங்குவதை அது ஒரு 

இயங்குவதை அது ஒரு நோக்கமாகக் 
முடியாது . அல்லது 

அல்லது எந்தக் கொடியின் கீழ் 
இருப்பதை அவர்கள் மனதார வெறுத்தார்களோ , குறைந்த 
பட்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காவது அவர்கள் வரையறை 
யில்லாத் தனிச்சிறப்புரிமையின் ஆதரவாளர்கள் போன்று திரண் 
டெழுந்தார்கள்’52 என்று ஹாலம் என்பார் கூறுகிறார் . அரசரே 
இப்படிப்பட்ட நோக்கத்தை விநியோகம் செய்தார். அதற்குக் 
காரணம் நம்பிக்கைவாய்ந்த பதவிகள் அவை உள் நாட்டில் 
இருந்தாலும் அல்லது இராணுவம் பற்றியதாயினும் சரி , 
அவற்றில் ரோமானிய கத்தோலிக்க சமயத்தை ஆதரித்து 
விளக்கவுரை செய்பவர்களையே படிப்படியாக அமர்த்துவது 
என்ற அவருடைய தெளிவான உறுதியானது சீர்திருத்தப்பெற்ற 
திருச்சபையின்பால் பரபரப்பை மூட்டிவிட்டது . சோதனைச் 
சட்டத்திற்கு முரணாக , தம்முடைய ஊழியத்திற்கு ரோமானிய 
கத்தோலிக்க அதிகாரிகளை வைக்கும் அரசருடைய வெளிப் 
படையான நோக்கம் 

பாராளுமன்றத்தால் எதிர்க்கப்பட்ட 
போது , அது அவதி அவதியாகக் கலைக்காமல் தள்ளி வைக்க 
வேண்டிய ( 1685 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20 நாள் ) 
தண்டனையைப் பெற்றது . கலைக்கப்படுவதற்கு முன்னர் ஏறத்தாழ 
பதினெட்டு மாதங்கள் மேலும் கலைக்கப்படாது தள்ளிவைக்கப் 
பட்டுப் பாராளுமன்றம் தொடர்ந்து நிலைத்து இருந்தபோதிலும் , 
அது ஜேம்ஸ் மன்னரின் ஆட்சிக் காலத்தில் பின்னர் ஒருபோதும் 
கூடவில்லை . 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் ...... புரட்சி வரை 


169 


நிலையான படை : . சமீப காலத்தில் மான்மத் என்பாரின் 
கல்கத்தைச் சாக்காகக் கொண்டு , அரசர் இங்கிலாந்தின் நிலை 
யான படையை 6000 த்திலிருந்து ஏறத்தாழ 20,000 க்கு 
உயர்த்தினார் ; அப்படை பெரும்பாலும் ரோமானிய கத்தோலிக் 
கர்களை அதிகாரிகளாகக் கொண்டிருந்தமையால் , வலிவான 
எதிர்ப்பு அனைத்திலிருந்தும் தாம் சுதந்திரம் பெற்று விட்டதாக 
அவர் நம்பினார் . வேடம் அனைத்தையும் களைந்து எறிந்தவராய் , 
விரைவில் வெளிப்படையாகத் தோன்றும் வகையாக , தம்முடைய 
கட்டளைகளை நியாயம் என்று கூறுவதற்காக நீதிபதிகள் குழு 
வொன்றையும் , அவற்றைச் செயல்படுத்த நிலையான இராணுவ 
மொன்றையும் , கொண்டவராய் , தம்முடைய வழியில் குறுக்கிடும் 
அரசியல் அமைப்புத் தடையென்னும் கேலிக்கூத்தை இனி 
அனுபவிக்கக்கூடாதென்ற நிலைக்கு அவர் வந்திருந்தார் . 53 

சட்டவிலக்கு அதிகாரம் : சட்டங்களை அனுஷ்டிப்பதிலிருந்து 
விலக்கு அளிக்கும் தனிச் சிறப்புரிமையைத் தாம் மேற்கொள் 
வதற்கு ஆதரவாக நீதிமன்றத் தீர்ப்பு ஒன்றைப் பெறுவது 
அவருடைய முதற்படியாயிற்று .54 தம்முடைய விருப்பத்திற் 
கிணங்கித் தீர்ப்புக் கூறுவதாக வாக்களிக்க மறுப்பார்கள் என்று 
எண்ணிய நீதிபதிகளை நீதிமன்றத்திலிருந்து எச்சரிக்கையாகத் 
தள்ளி வைத்தவராய் 55 அதற்குப் பதிலாக மற்றவர்களை அப் 
பதவியில் அமர்த்தியவராய் , சர் எட்வர்ட் ஹேல்ஸ் என்பாருக் 
கெதிராக மோதல் ஏற்படுத்தும் நட வடிக்கை ஒன்றைக் கொண்டு 
வந்தார் . அவர் சமீபகாலத்தில் ரோமானிய கத்தோலிக்க சமயத் 
திற்கு மதம் மாறியவர் . சோதனைச் சட்டப்படி உறுதிமொழி 
எடுக்காததற்கும் , அது கூறும் விஷயத்தை ஆதரிக்காதும் 
இராணுவப் பதவியை ஏற்றுக் கொண்டார் என்பதற்குமாக 
அவருக்கு 500 பவுன்கள் அபராதம் விதிக்கப்பட்டது . அச் 
சட்டத்திற்குப் பதில் கூறும் வகையான் , பிரதிவாதி வாதித்த 
பிறகும் , அரசரிடமிருந்து வந்த விலக்கல் அதிகாரத்தின்படி , 
நீதிபதிகளில் பதினொரு பேர் அரச தனிச் சிறப்புரிமைக்கு ஆதர 
வாகத் தீர்ப்பளித்தார்கள் . அவர்களுடைய தீர்ப்புக்குச் சாதக 
மாகப் போதுமான சட்ட நுணுக்க அடிப்படைகள் இருந்திருக்க 
லாம் . ஆனால் பதினேழாம் நூற்றாண்டில் பன்முறை நிகழ்ந்தபடி , 
நீதிபதிகள் அரசியல் தத்துவத்தின் அடிப்படையையே சட்டக் 
கொள்கைகளை விட அதிகமாகச் சார்ந்திருந்தது அக்கால முறை 
போலும் . எனவே அவர்கள் தங்களுடைய தீர்ப்பை வரம்பற்ற 
அதிகாரம் என்ற அடிமைத்தனமான முதுமொழிகளின் அடிப் 
படையில் முடிவு செய்தார்கள் . அவ் வரம்பற்ற அதிகாரம் 
உடனடியாக வந்த வழக்கைவிட மிகப் பரந்த அளவில் ஆட் 
கொள்ள வழி வகை செய்தது . 6 


170 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


சட்ட மன்றங்களால் பயபக்தியுடன் அங்கீகரிக்கப் பெற்ற 
சட்ட விலக்கு அதிகாரம் இப்போது தீவிரமாகவும் , முறை 
யாகவும் செயல்படுத்தப் பட்டது . போவிஸ் , பிலாஸிஸி , 
அருண்டேல் , டோவரைச் சார்ந்த ஜெர்மின் ஆகிய நான்கு 
ரோமானிய கத்தோலிக்கப் பிரபுக்களுடன் ஏசுசங்கத்தைச் 
சார்ந்த பாதிரி பெட்ரி என்பாரும் பிரிவி கவுன்சிலின் உறுப்பினர் 
களாகப் பதவிப் பிரமாணம் செய்விக்கப்பட்டார்கள் . வழிபாட் 
டொருமைச் சட்டத் தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்கெதிராக 
ரோமானிய கத்தோலிக்கச் சமயத்தைச் சேர்ந்த பல சமயக் 
குருமார்கள் வருவாய் பெருகுவதற்குத் தகுதியான பதவிகளைப் 
பெறவேண்டிய அதிகாரம் பெற்றார்கள் . பெனிடிக் என்பார் 
ஏற்படுத்திய சம்பிரதாயத்தைச் சார்ந்த பாதிரியான ஆல்பன் 
பிராசின்ஸ் என்பாருக்கு அரசரின் வேண்டுகோளின்படி கலைப் 
பட்டம் ஒன்றை வழங்க மறுத்ததற்காக கேம்பிரிட்ஜ் பல்கலை 
கழகத் துணைவேந்தர் தம்முடைய பதவியை இழக்க வேண்டியவ 
ரானார் . அரசரால் நியமிக்கப் பெற்ற ரோமானிய கத்தோலிக்கர் 
ஒருவரைத் தம் தலைவராகத் தேர்ந்தெடுக்க மறுத்ததற்காக 
ஆக்ஸ்போர்ட் , மகதலன் கல்லூரி மாணவர்கள் வெளியே 
துரத்தப்பட்டார்கள் . 


சமயக் காரணங்களுக்காகப் புதிய குழு : உடனடியானதும் , 
எதேச்சாதிகார ஆதிக்க உரிமை கொண்டதுமான “ சமயக் 
காரணங்களுக்காக கமிஷனர்களின் மன்றம் என்ற புதிய 
நிறுவனத்தால் கொடுங்கோன்மை வாய்ந்த 

கடைசி 
சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டன. இம்மன்றத்தை அரசர் 
சமீப காலத்தில் அரச ஆதிக்கத்தால் , நீண்ட பாராளுமன்றச் 
சட்டமொன்று ( 16 சார்லஸ் 1 , C. 11 ) உயர் நீதிமன்றத்தை 
ரத்து செய்ததற்கும் நேர் எதிராக மீறியதாகும் ; மிகச் சமீப 
காலத்தில் வந்த 13 சார்லஸ் 2 , C. 12 என்ற சட்டமும் சமயத் 
துறையில் குருமார்களுக்கு அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்டி 
யிருந்த போதிலும் அது போன்ற மன்றத்தால் குழு ஒன்று 
ஏற்படுத்துவதை நிராகரித்திருந்தது . இந்தத் தந்திரத்தைக் 
கையாண்டு , சமயசீர்திருத்தம் பற்றிய முடிவைப் பாதுகாப் 
பதற்காக அரசருக்குப் பாராளுமன்றம் கொடுத்திருந்த அரச 
ஆதிக்க உரிமையை அரசர் பயன்படுத்தலாம் என்று நம்பி , 
அதைக் கருவியாகக் கொண்டே அதனைச் செயல்படாது நிறுத்த 
எண்ணினார் . திருச்சபை நிர்வாகம் முழுவதும் ஏழு பேர்களைக் 
கமிஷனர்களாகக் கொண்ட ( மூன்று குருமார்கள் நான்கு 
உலகியல் வாதிகள் ) குழுவொன்றினிடம் விடப்பட்டது . 
அவர்களில் சான்சலரான ஜியோரிஸ் என்பாரே தலைவரானார் . 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


புரட்சி வரை 


171 


அரசாங் 


• மேற்கூறிய அதிகாரிகளின் ஆதிக்க வரம்பு பற்றி விளக்கப்பட்ட 
சொற்கள் பிடிப்பில்லாமல் , எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் 
நீட்டினாலும் இடம் தருவதாக இருந்தது . எல்லாக் கல்லூரி 
களும் இலத்தீன் , கிரேக்க மொழிகளைக் கற்றுத் தரும் இலக்கணப் 
பள்ளிகளும் தனிப்பட்ட உபகாரிகளின் தாராளமான பொருள் 
கொடையால் நிலைநாட்டப் பெற்றிருந்த கல்விக் கூடங்கள் 
கூட , இப் புதிய குழுவின் அதிகாரத்தின்கீழ்க் கொண்டுவரப் 
பட்டன . சமயப் பணியிலும் , கல்வி நிறுவனங்களிலும் வாழ்வுப் 
பிரச்சினைக்காகப் பணியேற்றிருந்தவர் அனைவரும் , 
பிஷப்பிலிருந்து மிக இளம்வயதினரான துணைப்பாதிரிகள் வரை 
யிலும் , ஆக்ஸ்போர்ட் , கேம்பிரிட்ஜ் பல்கலைக் கழகங்களின் 
துணைவேந்தர்களிலிருந்து கார்டிரஸ் ( Corderius ) என்பாரைப் 
போதிக்கும் சாதாரண ஆசிரியர் வரையிலும் இந்தக் கொடுங் 
கோல் குழுவின் ஆட்சிக்குட்படுத்தப்பட்டார்கள் . 
கத்திற்குப் பிடிக்காத எதையேனும் செய்கிறவர்களோ அல்லது 
சொல்கிறவர்களோ 

என்று 

பல்லாயிரவர்களில் எவரேனும் 
சந்தேகிக்கப்பட்டாலும் கூட , அவர்களுக்கு முன்னால் கமிஷனர் 
கள் அவரைச் சுற்றிக் காட்டினர் . அவரை நடத்தும் முறையில் , 
அவர்கள் எந்தவகையான சட்ட திட்டத்தினாலும் விலங்கிடப் 
படவில்லை . அவர்களே வழக்குகளைத் தொடுத்து நடத்துபவர் 
களாகவும் , நீதிபதிகளாகவும் இருந்தனர் . குற்றச் சாட்டப்பட்ட 
கட்சிக்கு அவர்கள் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்களின் நகல் 
கூடக் கொடுக்கப்படவில்லை . அவர் விசாரணை செய்தும் , 
குறுக்கு விசாரணை செய்தும் நடத்தினர் . அவருடைய பதில்கள் 
திருப்தியளிக்கவில்லை என்றால் , அவர் தம்முடைய பதவியிலிருந்து 
விலக்கி வைக்கப்பட்டு , அதிலிருந்து தள்ளப்பட்டும் , எதிர் 
காலத்தில் நிலையான பணி எதனையும் வகிக்கத் தகுதியற்றவர் 
என்றும் 

அறிவிக்கப்படுவார் . அவர் கீழ்ப்படியாத முரட்டு 
சுபாவம் படைத்தவராக இருந்தால் , அவர் நாடு கடத்தப்பட்டும் 
அல்லது , வேறு வகையாகக் கூறினால் 

கூறினால் அவருடைய 

சிவில் 
உரிமைகள் அனைத்தும் பறிக்கப் பெற்று , ( ஜன்ம தண்டனை ) 
வாழ்நாள் முழுவதும் சிறையில் வாடவேண்டிய 

வாடவேண்டிய தண்டனை 
யையும் பெற்றார் . நீதி மன்றத்தின் விருப்பப்படி , நடவடிக்கை 
கள் எடுக்கப்பட்ட தற்கான செலவுகள் அனைத்தையும் அவரே 
ஏற்கவேண்டுமென்றும் கோரப்படலாம் . அப்படிப்பட்ட சந்தர்ப் 
பங்களில் அவர் பிச்சைக்காரனாகவும் ஆக வேண்டிய நிலை 
ஏற்பட்டது . மேல் முறையீடுகள் எதுவும் அனுமதிக்கப் 
படவில்லை . மேற்கூறிய சட்டதிட்டங்களுக்குப் பொருந்தி 
யிருந்தாலும் சரி அல்லது பொருந்தாததுபோல் தோன்றினாலும் 
சரி , - கமிஷனர்கள் அவர்களுடைய பதவியைச் செயல்படுத்த 


172 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


வேண்டும் என்று விதிக்கப்பட்டார்கள் . இறுதியாக , நாட்டைத் 
துன்புறுத்திய பயங்கர நீதிமன்றத்தின் பிடியிலிருந்து நீண்ட 
பாராளுமன்றம் எதைக் காப்பாற்றியதோ , அக்கொடுமையை 
மீண்டும் நிலை நாட்ட விருப்பப்படுகிறார்கள் என்று எந்தவொரு 
நபரும் ஐயுறாவண்ணம் , புதிதாக வந்து காண்பவர்கள் பழைய 
உயர்நீதிமன்றத்தின் முத்திரையைப் போல் அதே மாதிரியான 
மேல் எழுத்தையும் , சரியாக அதே வழிமுறைப்படியும் முத்திரை 
யொன்றைப் பயன்படுத்தும்படி கோரப்பட்டார்கள். 57 


முறையில் 


பொறுத்தல் அறிக்கை : நிறுத்தி வைக்கும் அதிகாரம் : சட்ட 
விலக்கு அதிகாரம் கோடன் என்பாருக்கும் ஹேல்ஸ் என்பாருக் 
கும் நடந்த வழக்கின்போது சாதுர்யமான 
அங்கீகரிக்கப்பட்டது . ஆனால் நிறுத்தி வைக்கும் அதிகாரம் 58 
இது நாள் 

வரை சோதனைக்குள்ளாக்கப் படவில்லை . மிகத் 
தீவிரமானதும் , முக்கியமானதும் என்று கருதப்பெற்ற இப் 
பிரச்சினை 1687 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் கிளப்பப் 
பட்டது . அப்போது தான் ஜேம்ஸ் மன்னர் தம்முடைய புகழ்பெற்ற 
சமய உரிமைபற்றிய அறிக்கையை வெளியிட்டார் . அதன்படி 
அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பெற்றிருந்ததாவது : - தண்டனைக் 
குட்படுத்தும் எல்லாவகையான சட்டங்களையும் , அவற்றை 
எல்லாம் செயல்படுத்துவதிலும் இனிமேல் 

அரசருடைய 
இஷ்டம்போல்தான் நடத்தப்பெறும் ; சமய விஷயங்களில் , திருச் 
சபைக்கு வராது போனாலோ , அல்லது சமயச் 

சடங்கைப் 
பெற்றுக்கொள்ளாது போனாலோ அல்லது நிலைநாட்டப் பெற் 
றிருந்த சமயத்திற்கு ஏனைய வகைகளில் இணங்கா தவராக 
இருந்தாலோ அல்லது அதற்காக அல்லது சமயத்தை எந்த 
வகையிலேனும் செயல் படுத்திய காரணத்திற்காக வந்த 
எல்லா சட்டங்களும் உடனடியாக விலக்கிவைக்க வேண்டும் ; 
மேற்கூறிய தண்டனைக்குட்படுத்தும் சட்டங்கள் மேலும் செயல் 
படுத்தப்படுவதும் , அவற்றில் ஒவ்வொன்றும் 

இதனால் 
விளக்கப்படுகின்றன .59 


அரசர் இவ்வறிக்கையை வெளிப்படையாக வெளியிடுவதன் 
நோக்கமே பிராட்டஸ்டெண்டு இணங்காதவர்களின் ஆதரவைப் 
பெற்று எதேச்சாதிகாரமான அதிகாரத்தை பெறவேண்டி அவர் 
செய்த - முயற்சியேயாகும் . ஜேம்ஸ் மன்னர் அரியணையேறிய 
நாளிலிருந்து ரோமானியக் கத்தோலிக்கர்கள் செயலளவில் 
சமயப் பொறையை அனுபவித்து வந்ததோடு , உள் நாட்டு 
விவகாரங்களில் தகுதியிழந்திருந்தவற்றிலிருந்தும் விடுதலை 
பெற்றனர் . எனினும் , இணங்காதவர்கள் பெரும்பாலும் 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


புரட்சி வரை 


173 


அரசருக்கு -- நயவஞ்சமாகக் கொடுக்கப்பெற்றிருந்த அனு 
கூலங்களை நம்பாதவர்களாகவே இருந்தனர் . மேலும் அவர்கள் 
தங்களுடைய உடனடியான பாத்தியதைகளுக் கெதிராக , திருச் 
சபையுடன் சேர்ந்து கொண்டு ரோமானியக் கத்தோலிக்க 
சமயத்தை மீண்டும் நிலை நாட்டும் இறுதி லட்சியத்தைக் 
கொண்டிருப்பதை அவர்கள் நன்கு புரிந்து கொண்டவர்களாய் 
அதனை எதிர்க்கவும் தொடங்கினர் . குறிப்பாகத் தனிப்பட்ட 
நபர்களின் வழக்குகளில் தடுத்து நிறுத்தியிருந்த சட்டங்களுக்குச் 
சட்ட விலக்குகளிக்கும் தனிச்சிறப்புரிமை ஹேல்ஸ் என்பாரின் 
வழக்கில் அங்கீகரிக்கப்பட்டிருந்ததைவிட இவ்வறிக்கை மேலே 
சென்றிருந்தது என்பதைக் கவனிக்கவேண்டும் . அவ்வறிக்கை 
செயலளவில் , நிலை நாட்டப் பெற்றிருந்த திருச்சபைக்கு 
ஆதரவாக ஏற்படுத்தப்பட்டிருந்த தொடர்ந்துவந்த பல 
சட்டங்களை அகற்றிவிட்டது . நீதிபதி யோவல் என்பாரின் 
சொற்களில் •இதன்படி எல்லாச் சட்டங்களும் நீங்கி முழுவதும் 
ரத்து செய்யப்பட்டதைப் போன்ற நிலையை ஏற்படுத்தியது . சமய 
சம்பந்தமான சட்டங்களுக்குச் சட்டவிலக்கு அளிக்கும் 
அரசருடைய அதிகாரத்திற்கும் ஏனைய சட்டங்களுள் எப்படிப் 
பட்டவையாயினும் அவற்றிற்குச் சட்ட விலக்கு அளிக்கப் 
படுவதற்கும் இடையே சட்டத்தில் நான் எந்தவித வேறுபாட் 
டையும் காணவில்லை ; இருப்பதாகவும் எனக்குத் தெரியவில்லை . 
இதை 

ஒரு முறை அனுமதித்து விட்டோமானால் , பாராளு 
மன்றமே தேவையில்லை . சட்டம் இயற்றும் அதிகாரம் 
அனைத்தும் அப்போது அரசரிடம் இருக்கும் . அதைச் செய்யச் 
சிந்திப்பது தகுதியான விஷயமாகும் என்று கூறுகிறார் . 60 


இரண்டாவது பொறுத்தல் அறிக்கை : ரோமானியக் கத்தோ 
லிக்க சமயம் நிலை நாட்ட வேண்டி துரிதமாகவும் வெளிப்படை 
யாகவும் அரசர் மேற்கொண்ட முன்னேற்றங்கள் நடைபெற்ற 
ஓராண்டு இடைவெளிக்குப் பின்னர் , பொறுத்தல் அறிக்கை 
இரண்டாவது முறையாக 

வெளியிடப்பெற்று , எல்லா திருச் 
சபைகளிலும் கவுன்சிலின் கட்டளையொன்றைப் படிக்கவேண்டு 
மென அடுத்துக் கூறப்பட்டதுடன் , அவ்வித காரணத்திற்காகத் 
தங்களுடைய பல்வேறு திருச்சபை மாவட்டங்களுக்கு பிஷப்பு 
களினால் அவை அனுப்பப் பெற்று விநியோகிக்கப்படவேண்டு 
மென்றும் அக்கட்டளை குறிப்பிட்டது . இக்கட்டளைக்கு எதிராக 
ஆர்ச் பிஷப்பும் ஏனைய ஆறு பெரும் பிஷப்புகளும் 61 பணிவான 
முறையில் விண்ணப்பமொன்றை , அவருடைய பிரத்தியேக 
அறையிலேயே அரசரிடம் சமர்ப்பித்தார்கள் . அது அரசத் 
துரோக அவதூறு என்று கூறப்பட்டது . அந்த ஏழு பிஷப்பு 


174 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


களும் டவர் சிறையில் அடைக்கப்பெற்று , சிறிது காலத்திற்குப் 
பிறகு அரச மன்றத்தில் விசாரணைக்காகக் கொண்டுவரப் 
பட்டார்கள் . 


ஏழு பிஷப்புகள் : இந்த அசாதாரண நடவடிக்கையிலிருந்து 
நீதி பரிபாலனத்தை எவ்வளவு இழிந்த நிலைக்கு அரசர் கொண்டு 
சென்றிருந்தார் என்பதை அறிவுறுத்துகிறது . நீதிமன்றத்தில் 
அவரால் நியமிக்கப் பெற்றிருந்தவர்கள் பயங்கொள்ளிகளாகவும் , 
தகுதியற்றவர்களாகவும் இருந்தார்கள் . அவர்களுடைய பதவி 
யிலிருந்து விலக்கப்பட்ட நீதிபதிகள் நீதிமன்றத்திற்கு வழக்கறி 
ஞர்களாகி அப்பணியாற்றத் திரும்பி வந்திருந்தார்கள் . அவர்கள் 
இப்போது மேற்கூறிய ஏழு பிஷப்புகளுக்கு வழக்கறிஞர்களாக 
ஆஜரானார்கள் . 

பொறுத்தல் அறிக்கையின் அடிப்படையில் 
அரசர் நிறுத்தி வைக்கும் அதிகாரத்தைப் பயன்படுத்தியதாகக் 
கருதப்பட்டதும் , அரசருக்குக் குடிமகன் விண்ணப்பம் செய்து 
கொள்ளும் உரிமைபற்றியும் , வந்தவைகளே முக்கிய சட்டப் 
பிரச்சினைகளாக இருந்தன . ஆனால் நீதிமன்றம் நடவடிக்கை 
களைக் கட்டுப்படுத்த முடியாமல் தவித்ததோடு , சட்டம் , 
உண்மை பற்றிய அனைத்தையும் ஜூரர்களுக்கே விட்டுவிட்டது . 
நாட்டு மக்கள் 

அனை வரும் மகிழ்ச்சிக் கடலில் கூத்தாடும் 
வகையாக , ஜூரர்கள் அவர்களை விடுதலை செய்யவேண்டுமெனத் 
தீர்ப்புக் கூறினார்கள் ( 1688 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30 ஆம் 

‘ பிஷப்புகளைத் துன்புறுத்திய இந்தச் சம்பவம் நம் 
வரலாற்றில் தனித்து நிற்கும் சம்பவமாகும் . தீவிரமான சக்தி 
யைக் கொண்டிருந்த இரண்டு உணர்ச்சிகள் - ஒன்றையொன்று 
பொதுவாக எதிர்க்கும் இரண்டு உணர்ச்சிகள் , அவற்றில் எதை 
யேனும் மிகத் தீவிரமாகத் தூண்டிவிடப்பட்டபோது , நாடு முழுவ 
தையும் குழப்பத்திற்குள்ளாக்கப் போதுமானதான இவ்வுணர்ச்சி 
கள் முதல் முறையாகவும் , இறுதி முறையாகவும் , சரியான 
இணக்கத்துடன் இணைக்கப்பெற்றன . திருச்சபையின்மீது 
பற்றும் , சுதந்திரத்தின் மேல் பற்றுமே அவ் வுணர்ச்சிகளா 
கும் . பல தலைமுறைகளில் உயர் திருச்சபை உணர்ச்சிக் 
காக மூண்ட ஒவ்வொரு பயங்கரக் கிளர்ச்சியும் -- ஒன்றே 
யொன்றைத் தவிர ; உள்நாட்டு உரிமைகளுக்குச் சாதகமாக 
இருக்கவில்லை ; சுதந்திரத்தைக் காக்க மூண்ட ஒவ்வொரு 
பயங்கரக் கிளர்ச்சியும் , ஒன்றேயொன்றைத் தவிர , பிஷப்புகள் , 
சமயகுருமார் தன்மை ஆகிய இவற்றின் செல்வாக்குக்கும் , 
அதிகாரத்திற்கும் அனுசரணையாக இருக்கவில்லை . 1888 ஆம் 
ஆண்டில் சமய பாரம்பரிய குருமார் முறையின் அவசியத்தை 
அப்போது பொதுமக்களின் கட்சியே மேற்கொண்டது . ஒன்பதி 


நாள் ) . 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் ...... புரட்சி வரை 


175 


னாயிரத்திற்கும் மேற்பட்ட குருமார்கள் , ஆர்ச் பிஷப்புடனும் 
அவருடைய மதிப்புக்கு ஆளான பிஷப்புகளின் தலைமையில் , 
துன்பங்களைச் சகித்துக் கொள்ளவும் தங்களுடைய நன்மைகளை 
யெல்லாம் இழப்பதற்கும் ஆயத்தமாக இருந்தார்கள் . நம் 
முடைய சுதந்திர அரசியல் அமைப்புத் திட்டத்தின் பெரும் 
அடிப்படைக் கொள்கையைக் காப்பாற்றுவதற்கே அவர்கள் 
அத்துணைத் துன்பத்தையும் ஏற்க ஆயத்த மாயிருந்தார்கள் . 
இதன் பயனாக அரசரை வெகுவாகப் பாராட்டிப் போற்றும் அரச 
விரும்பிகளும் , குடியரசுத்தன்மையை வெகுவாகப் பாராட்டிப் 
போற்றும் குடியரசு வாதிகளும் , சமுதாயத்தின் இடை நிலையில் 
வாழ்ந்த எல்லா மக்களும் கூட்டாக ஒன்று சேர்ந்ததுதான் . 
போன தலைமுறையில் ஹாம்ப்டனை ஆதரித்த அதே உணர்ச்சி , 
அடுத்த தலைமுறையில் சாச்வெர்எல் ( Sacheverell ) 62 ஆதரித்தது . 
ஆர்ச் பிஷப்பை ஆதரிக்க ஒன்று சேர்ந்தது . அப்போது 
ஆர்ச் பிஷப் ஹாம்ப்டன் ,, சாச்வெர்எல் என்ற இருவரும் 
ஒன்றாக இணைந்து 

காணப்பட்டார் . 

சிறிது காலத்திற்கு 
விக் டோரி என்ற உணர்ச்சிகள் மறந்துபோய் விட்டன . பழைய 
விலக்கல் பேர்வழிகள் பழைய வெறுப்பாளர்களுடன் 
கோத்து ஒன்று பட்டனர் . எபிஸ்கோபிலியர்கள் , பிரெஸ் 
பிட்டீரியர்கள் , தனிப்பட்டவர்கள் , பாப்டிஸ்டுகள் முதலானோர் 
தங்களுடைய பழைய சண்டை சச்சரவை மறந்துவிட்டார்கள் . 
அவர்கள் தங்களுடைய பொதுவான பிராட்டெஸ்டானியத் 
தையும் , தங்களுக்கு நேர இருந்த பொதுவான ஆபத்தையுமே 
நினைவிற் கொண்டார்கள் 163 என்று மெக்காலே விவரிக்கிறார் . 


கை 


ஆரஞ்சு இளவரசருக்கு அழைப்புவிடுதல் : ஏழு பிஷப்பு 
களின் வழக்கில் அவர்கள் * குற்ற மற்றவர்கள் என்று தீர்ப்புக் 
கூறப்பட்ட அதே நாளில் , டான்பி , டெவன்ஷயர் , ஷ்ரூஸ்பரி 
பிரபுக்கள் , லும்லே பிரபு , காம்ப்டன் , இலண்டன் பிஷப் , 
அட்மிரல் எட்வர்ட் ரஸ்ஸெல் , ஹென்றி சிட்னி ஆகியோர் 
கையெழுத்திட்ட புகழ்பெற்ற அழைப்பானது , ஆரஞ்சு 
இளவரசரான வில்லியம் என்பாருக்கு அனுப்பப்பெற்றது . 
வில்லியமே ஐக்கிய மாகாணங்களின் ( நெதர்லாந்தில் ) கவர்ன 
ராகவும் ( ஸ்டாத்ஹோல்டர் ) இருந்தவர் . டான் பியும் காம்ப் 
டனும் டோரிகள் . டெவன்ஷயர் ரஸ் ஸெல் , சிட்னி ஆகியோர் 
விக்குகள் . ஷ்ரூஸ்பரியும் லும்லேயும் முன்னாள் கத்தோலிக்கர்கள் . 
மிக முக்கியமான இந் நடவடிக்கையில் இரண்டு கட்சியைச் 
சார்ந்த பெருந் தலைவர்களும் இணைந்துவிட்டார்கள் . ஜேம்ஸ் 
இப்போது தாம் மேற்கொண்ட வழிகளிலிருந்து பின் வாங்க 
முயன்று கொண்டிருந்தார் . ஆனால் மக்களின் நம்பிக்கையைத் 


திரும்பவும் பெறவேண்டிய நாள் எப்போதோ கடந்து போய் 
விட்டது . 

தம்முடைய அரச சகோதரனுக்கு உதவிசெய்யச் 
சித்தமாக இருப்பதாகவும் பதினான்காம் லூயி தூண்டலானார் . 
அவர் தம் நாட்டு ஸ்டேட்ஸ் ஜெனரல் என்ற மக்கள் சபைக்கு , 
அவருடைய பிரிட்டானிய மேன்மைதங்கிய மன்னருக்கு நட் 
பிலும் , உடன்படிக்கையிலும் தீவிரமாகக் கட்டுப்பட்டிருப்பதாக , 
அறிவிப்பு ஒன்றை அனுப்பினார் . அத்துடன் இங்கிலாந்தைத் 
தாக்கும் எந்தவொரு தாக்குதலும் பிரான்சுக் கெதிராக மூளப் 
பட்ட போர் என்பதுபோல் கருதப்படும் என்றும் அறிவித்தார் . 
தம்முடைய சொந்த அழிவிலேயே உறுதியாக நின்றவர் போன்று 
காணப்பட்ட ஜேம்ஸ் மன்னரோ , பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கு 
மிடையே எந்தவொரு உடன்பாடும் இருக்கவில்லை என்று 
அறிவித்தார் . சலிப்புற்றவராய் , லூயிமன்னர் தம்முடைய 
படைகளை நெதர்லாந்திலிருந்து பின்வாங்கி , ஜெர்மனியில் 
நிரப்பினார் . அதன் மூலம் வில்லியத்திற்கு எதிராக இருந்த மிகப் 
பெரும் இடுக்கண்களில் ஒன்று தவிர்க்கப்பட்டது . 


1688 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5 ஆம் நாள் டெவன் 
ஷயரிலுள்ள டோர்பே என்னுமிடத்திற்கு வில்லியம் வந்துசேர்ந் 
தார் . புரட்சியின் விவரங்களை விரிவாகப் பார்க்கவேண்டுவது 
அவசிய மற்றதாகும் . அதை மெக்காலே தம்முடைய வன்மை 
வாய்ந்த பக்கங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பது பொதுவாக அனை 
வருக்கும் நன்கு அறிமுகமானதாகும் . 

அதை மிகவும் விளக்க 
மாக மற்றொரு புகழ்பெற்ற வரலாற்றுப் பேராசிரியர் விளக்கிக்64 
கூறியிருப்பதாலும் இங்குக் குறிக்கவேண்டிய அவசியமில்லை . 


ஜேம்ஸ் இரண்டாம் முறை நாட்டைவிட்டு ஓடியபிறகு 
( டிசம்பர் 23 ஆம் நாள் ) அரசியல் அமைப்பு பற்றிய நிலை மிக 
மிகக் கஷ்டமானதாகிவிட்டது . அப்போது அரசர் ஒருவரும் 
இல்லாததுடன் , பாராளுமன்றம் . ஒன்றும்கூட இருக்கவில்லை. 
ஜேம்ஸ் கூட்டிய ஒரே பாராளுமன்றமும் 1685 ஆம் ஆண்டு 
நவம்பர் மாதத்திலேயே கலைக்கப்பட்டுவிட்டது . உள் நாட்டுப் 
போரின் போது நீண்ட பாராளுமன்றம் நிலைத்திருந்ததால் , 
குறைந்த பட்சம் 

சட்டப்படியான அதிகாரம் போன்ற 
தோற்றமாவது அமைக்கப்பட்டிருந்தது .. ஆனால் 1688 ஆம் 
ஆண்டு முடியும் தருவாயில் நாட்டில் அரசியல் அமைப்புத் 
திட்டப்படி . ஒன்றுமில்லாத சூன்யநிலை ஏற்பட்டது . 
பச்சிளம் பாலகராகவோ , வெளிநாடு சென்றோ அல்லது உடல் 
நலிவுற்றோ இருந்த காலங்களில் நன்முறையில் கடந்த 
நூற்றாண்டுகளில் பயன்படுத்தப்பட்டு வந்த அரச 

அரச முத்திரை 


அரசர் 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் ...... புரட்சி வரை 


177 


சபை 


யையும் ஜேம்ஸ் தம்முடன் எடுத்துச் சென்று , தேம்ஸ் ஆற்றில் 
எறிந்துவிட்டார் . இந்த நெருக்கடி நிலையைச் சமாளிக்க வேண்டிக் 
கூட்டப்பெற்ற 

அப்போது 

இலண்டன் மா நகரில் 
இருந்த சமயப் பிரபுக்களையும் லௌகீக பிரபுக்களையும் உள்ளிட்ட 
தாக இருந்தது ( ஏறத்தாழ எழுபது பேர் இருந்தனர் ). அவர் 
களுடன் இரண்டாம் சார்லஸ் மன்னரின் ஆட்சிக்காலத்தில் 
காமன்ஸ் சபையின் உறுப்பினர்களாய் இருந்தவர்களும் , 
இலண்டன் மா நகர மேயரும் , ஆல்டர்மென்களும் , பொதுச் 
சபையின் ஐம்பது உறுப்பினர்களும் அச்சபையில் இடம் வகித் 
தனர் . இச்சபைக் கூட்டம் ஆரஞ்சு இளவரசரை நாட்டின் 
தாற்காலிக அரசாங்கத்தின் பொறுப்பை 

ஏற்றுக் கொள்ள 
வேண்டிக்கொண்டது . அத்துடன் நாட்டின் சம்பந்தப்பட்ட 
நிறுவனங்கள் அனைத்திலும் இருந்து வெஸ்ட் மினிஸ்டருக்குப் 
பிரதிநிதிகளை அனுப்பி , நாட்டின் விவகாரங்களை நன்முறையில் 
தீர்க்க ஒரு கன்வென்ஷன் பாராளுமன்றத்தைக் கூட்டவேண்டு 
மென்றும் கேட்டுக்கொண்டது . 


போன்று 


கன்வென்ஷன் பாராளுமன்றம் : 1689 ஆம் ஆண்டு ஜனவரி 
மாதம் 22 ஆம் நாள் இக் கன்வென்ஷன் பாராளுமன்றம் 
கூடியது . தேர்தல் அமைதியாக முடிவுற்றிருந்தன . குறிப்பிட்ட 
பிரச்சினைக்குப் பரிகாரம் காணப்போவதாக உறுதி கூறுவதை 
விடப் பொதுவான மக்களின் ஆதரவையும் , போற்று தலையும் 
பெற்றவர்கள் என்ற அடிப்படையிலேயே வேட்பாளர்கள் தெரிந் 
தெடுக்கப்பெற்றனர் . பொதுமக்களுக்குக் கொடுக்கும் வாக்குறுதி 
களிலிருந்து அவர்கள் சுதந்திரம் பெற்றிருந்ததுடன் , அதே 
காப்பாளர்கள் , அதிகாரிகள் 

முதலானோரின் 
செல்வாக்கிலிருந்தும் விடுபட்டவர்களாக இருந்தனர் . 65 
தருணத்தில் நாடு ஆறு கட்சிகளாகப் பிரிந்திருந்தது . அவற்றில் 
இரண்டு கட்சியினர் குருட்டுத்தனமான உற்சாகத்துடன் 
இரண்டாம் ஜேம்ஸை நிபந்தனைகளின்றி மீண்டும் அழைக்க 
வேண்டுமென்ற 

விருப்பத்தையும் , தீவிரக் குடியரசுவாதிகள் 
பொது நலக் குடியரசு எனப்படும் காமன்வெல்த்தை நிறுவ 
வேண்டுமென்ற விருப்பத்தையும் தெரிவித்தனர் . ஆனால் இவ் 
விரு கட்சியினரும் எந்தவொரு போதுமான செல்வாக்கையும் 
செயல்படுத்தத் தேவையான எண்ணிக்கையில் குறைந்தும் , 
முக்கியத்துவமின்றியும் காணப்பட்டனர் . நாட்டின் பெரும் 
பான்மையினரும் கன்வென்ஷன் பாராளுமன்றத்தினரும் மற்ற 
நான்கு கட்சிகளாகக் காட்சியளித்தனர் . அவற்றில் மூன்று 
கட்சியினர் வெவ்வேறு வகையான கருத்துக்களைக் கொண்ட 
டோரிகளாவர் . நான்காவதோ பெரும்பான்மையினரான விக் 

-12 


ஆ.வ .- 


178 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


கட்சியினர் . டோரி கட்சிகளில் ( 1 ) ஷெர்லாக் என்பாரின் கட்சி 
ஒன்று . இக் கட்சியினர் குறிப்பாகத் திருச்சபைக் குருமார்க 
ளிடையே வலிவு பெற்றதாக இருந்தது . இக்கட்சி , ஜேம்ஸ் 
மன்னருடன் பேச்சுவார்த்தைகளைத் தொடங்கி அவரை மீட்டு , 
நாட்டின் உள் நாட்டு விஷயத்திலும் சமய விஷயத்திலும் முழுப் 
பாதுகாப்புக்கான நிபந்தனைகளுடன் அவரை மீட்க விரும்பியது . 
( 2 ) சான் கிராப்ட் என்பாரின் கட்சி அரசரின் முட்டாள் தனம் , 
வக்கிரபுத்தி , மூடப்பழக்கம் இவற்றைக் கொண்டு அவர் பைத்தியம் 
பிடித்தவர் என்று நாட்டு மக்களால் பாராட்டப்படவேண்டியவர் 
என்று நிலை நாட்டியது ; எனவே நாட்டின் நிர்வாகத்தைக் கண் 
காணிக்க நாட்டின் பல்வேறு துறை மக்களால் சுட்டப்படும் பிரதி 
நிதி ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு , ஜேம்ஸைப் பெயருக்கு 
மட்டும் அரசர் என்ற பட்டத்துடன் தொடர்ந்து ஆளச் செய்ய 
வேண்டும் என்றும் விரும்பியது . ( 3 ) டான்பி என்பாரின் கட்சி ,, 
நாட்டை விட்டு ஓடிப்போனதால் அரசர் தம்முடைய அதிகாரத் 
தையும் , கௌரவத்தையும் துறந்துவிட்டார் என்று கொண்டது ; 
இங்கிலாந்தின் அரியணை ஒரு வினாடியும் காலியாக இருக்கக் 
கூடாது என்கிற காரணத்தினால் , அரசமுடி அவருடைய அடுத்த 
வாரிசையே சட்டப்படியாக சார்வதாக இருக்கிறது என்றும் , 
அவருடைய வாரிசு ஆரஞ்சு இளவரசியே என்றும் கூறினர் . 
ஜேம்ஸின் இள வயதினனான மகனும் அவனுடைய பிறப்பும் , பல் 
வேறு சந்தேகச் சூழ்நிலைகளைத் தோற்றுவித்திருப்பதால் , அவரு 
டைய வாரிசுரிமையை விசாரணையின்றி ஏற்றுக்கொள்ளப்பட 
முடியாது என்றும் அவர்கள் கூறினர் , அவருடைய பெற்றோர் 
கள் என்று தங்களைக் கூறிக்கொண்டவர்கள் அவரை பிரான்ஸ் 
நாட்டிற்கு எடுத்துச் சென்றுவிட்டதாலும் , 

அரண்மனைப் 
படுக்கை அறையில் கூடியிருந்த எல்லா பிரெஞ்சிய , இத்தாலியப் 
பெண்களும் உடன் இருந்தமையாலும் , ஏதாவது தவறு நடந் 
திருந்தால் அது அந்தரங்கமான தாகவே இருந்திருக்கவேண்டும் . 
அதனால் விசாரணை செய்வதும் முடியாததாகி விடுகிறது . எனவே 
ஆரஞ்சு இளவரசி ( மேற்கூறிய கொள்கையின்படி ) உண்மையி 
லேயே அரசப்பிரதிநிதியாகி விடுவதால் அவரே அரசியாக முடி 
சூட்டவேண்டும் என்பது பெறப்படுகிறது . ( 4 ) ஜேம்ஸ் மன்னர் , 
அரசருக்கும் மக்களுக்குமிடையே ஏற்பட்டிருந்த பரஸ்பர ஒப்பந் 
தத்தை உடைத்தெறிந்து , அதிகாரத்தை மிகுந்த அளவில் 
கெடுவழக்கத்திற்கு ஆளாக்கிவிட்டதால் அரசமுடியை இழக்க 
வேண்டியராகிறார் . முடிசூட்டு விழாவின்போது எடுத்துக் 
கொண்ட உறுதிமொழி ஒரு பக்கமும் , விசுவாச உறுதிமொழி 
எடுத்துக் கொண்டதால் மற்றொரு பக்கமும் வெளிப்படையாகக் 
கூறி ஒப்புக்கொண்டிருந்தார் . இவ்விரண்டையும் 

அவர் 


66 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


புரட்சி வரை 


179 


இப்பொழுது மீறி நடந்தார் . எனவே அரியணை அரசரின்றிக் 
காலியாகவே இருந்தது ; புதிய அரசனைத் தேர்ந்தெடுப்பது 
நாட்டு மக்களின் உரிமையாகும் . அத்துடன் நாட்டில் தவறான 
ஆட்சிக் கெதிராக நன் நிலைமை ஏற்படுத்தச் சாதகமான 
நிபந்தனைகள் அனைத்தையும் அவருக்குப் போடவேண்டு 
மென்றும் விக் கட்சியினர் வலியுறுத்தினர் . 


மேல்சபையில் டோரிகள் பெரும்பாலும் அரசப் பிரதிநிதி 
யொருவரை 

நியமிப்பதை விரும்பியவர்களாய் அச்சபையில் 
பெரும்பான்மையினராய் இருந்தனர் ; காமன்ஸ் சபையில் இருந்த 
விக்குகள் ஒன்றாக இணைந்த டோரிகளைவிடப் பலம்குன்றியவர்க 
ளாக இருந்தபோதிலும் , சபையில் இருந்த எந்தவொரு பிரிவை 
யும்விட ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருந்தனர் . 


காமன்ஸ் சபையின் தீர்மானங்கள் : 1689 ஆம் ஆண்டு 
ஜனவரி மாதம் 28 ஆம் நாள் காமன்ஸ் சபையினர் தங்க 
ளுடைய புகழ்மிக்கத் தீர்மானங்களை 

நிறைவேற்றினர் : ( 1 ) 
அரசருக்கும் மக்களுக்கும் இடையே எழுந்த முதன்மையான 
ஒப்பந்தத்தை உடைத்தெறிந்து , நாட்டின் அரசியல் அமைப்புத் 
திட்டத்தை நிலை குலைய இரண்டாம் ஜேம்ஸ் முயற்சி செய்தார் 
என்றும் , ஏசுசங்கத்தவர்களினதும் , ஏனைய 

மனிதர் 
களின தும் புத்திமதிகளைக் கேட்டு , அடிப்படைச் சட்டங்களை 
மீறி நடந்து , நாட்டை விட்டுத் தம்மை வெளியேற்றிக் கொண்ட 
தால் , அரசாங்கத்தைத் துறந்து விட்டதால் , அரியணை அதன் 
விளைவாகக் காலியாக இருக்கிறது . ( 2 ) • இந்த பிராட் டெஸ் 
டண்டு நாட்டைக் கத்தோலிக்க சமயச் சார்பு கொண்ட 
இளவரசர் ஒருவர் ஆள்வது நாட்டின் பாதுகாப்புக்கும் நலனுக் 
கும் முரணானது என்று அனுபவவாயிலாக அறிந்திருக்கிறார்கள் 267 
என்றும் அவர்கள் தீர்மானித்தார்கள் . 


மறுக்கப்பட முடியாத பரம்பரை உரிமை என்ற கோட் 
பாட்டிற்கு இஃது தெளிவாக முரணானதாக இருந்த போதிலும் , 
இரண்டாவது தீர்மானத்திற்குப் பிரபுக்கள் சபையினர் உடனடி 
யாகத் தங்களுடைய சம்மதத்தைக் கொடுத்தார்கள் , ஆனால் 
முதலாவது தீர்மானமோ , ஒவ்வொரு ஷரத்தாக விவாதிக்கப் 
பெற்று , மேல்சபையில் பலத்த எதிர்ப்பைப் பெற்றது . அரசப் 
பிரதிநிதி வேண்டுமா வேண்டாமா என்ற பிரச்சினை குறித்து 
முதல் வாக்கெடுப்பு நடந்தது . அரசப் பிரதிநிதி கூடாதென்ப 
தற்குப் பாதகமாக ஐம்பத்தொரு ஓட்டுகளும் சாதகமாக நாற்பத் 
தொன்பது ஓட்டுகளும் பெற்றுத் தோற்கடிக்கப்பெற்றது . பின்னர் 
பிரபுக்கள் சபையினர் ஐம்பத்து மூன்றுக்கு நாற்பத்தாறு என்ற 


180 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


வகையில் வாக்குக் கொடுத்து , விக் கட்சியினரின் சீத்தாத் 
தத்தில் காணப்பட்டபடி அரசருக்கும் மக்களுக்கு முதல் முதலில் 
ஏற்பட்ட ஒப்பந்தம் பற்றிய வார்த்தைகளை ஏற்றுக் கொள்ள 
முடிவு செய்தனர் . எதிர்ப்புக் குரல் ஏதுமின்றி ஜேம்ஸ் தவறான 
ஆட்சியை நடத்தினார் என்ற காமன்ஸ் சபையின் வாசகத்தை 
அவர்கள் ஏற்றுக் கொண்டார்கள் . ஆனால் முடிதுறந்தார் 
என்ற 

வார்த்தைக்குப் பதிலாக கைவிட்டார் 
போட்டார்கள் . அதனால் அரியணைகாலியாக இருந்தது என்ற 
இறுதியானதும் முக்கியமானதுமான ஷரத்தை ஐம்பத்தைந்துக்கு 
நாற்பத்தொன்று என்ற முறையில் வாக்குப்போட்டு , பெரும் 
பான்மையான வாக்குகளுடன் ஏற்க மறுத்துவிட்டனர் . 


என்று 


அவர்கள் 


வில்லியம் தம்முடைய கருத்துகளை வெளியிடல் : நாடு 
தானே அடங்கி அமைய வேண்டும் என்று வில்லியம் கூர்த்த 
மதியுடனும் , சா துரியமாகவும் விட்டு விட்டார் . 

ஆனால் 
இப்போது நெருக்கடியொன்று வந்ததால் , தம்முடைய கருத்து 
களை விளக்கவேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டது . 
ஹாலிபாக்ஸ் , டான்பி , ஸ்ரூஸ்பரி மற்றும் குறிப்பிடத்தக்க 
அரசியல் தலைவர்கள் ஏனையோரில் சிலரையும் கூப்பிட்டனுப்பி , 
கன்வென்ஷன் பாராளுமன்றத்தை அதிகாரத்துடன் கேட்கும் 
உரிமையோ 

அல்லது விருப்பமோ தமக்கில்லை என்று 
கூறியதுடன் , அரசப் பிரதி நிதியாக இருக்கக்கோரும் பதவியைத் 
தாம் ஏற்றுக் கொள்ளப் போவதில்லை என்பதை 
தெளிவாக உணர்ந்து கொள்ளும்படியும் தம்முடைய மனைவிக்கு 
அரசியாக , நிர்வாகத்தை வகிப்பதில் இருக்கும் பங்கைப் போன்று 
அரசியான மனைவியின் கணவரானவர் என்பதற்காகத் தமக்குக் 
கொடுப்பதைத் தாம் ஏற்றுக் கொள்ளப் போவதில்லை யென்றும் 
தெளிவுபடுத்தினார் . நாட்டின் பல்வேறு துறையினரும் தமக்கு 
ஆட்சி உரிமையைத் தம் வாழ்நாள் முழுவதும் கொடுத்தால் 
தாம் அதை ஏற்றுக் கொள்வதாகவும் , இல்லையேல் , தம்முடைய 
சொந்த நாட்டிற்குத் திரும்பிச் சென்று விடுவதாகவும் அறிவித் 
தார் . மேரி அரசியாரைத் தவிர ஏனைய மனைவியைத் தாம் 
ஏற்றுக்கொண்டு அவளுக்குப் பிறக்கும் குழந்தைகளை விட ஆன் 
அரசியாரும் அவளுடைய பின் வாரிசுகளையுமே வாரிசுரிமையில் 
தெரிந்தெடுக்கப்படுவதே நியாயமானது என்று அவர் மேலும் 
கூறினார் . 68 


ஏற்றுக் கொள்ளப் பெற்ற தீர்மானங்கள் : 

இரண்டு சபை 
களும் மாநாடு கூட்டி , அவைகளுக்கிடையே எழுந்திருந்த 
பிரச்சினைகளை இரு கட் சிகளும் விரிவாகவும் முழுமையாகவும் 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


புரட்சி வரை 


181 


11 .... 


னர் 


என்ற 


விவாதித்த பின்னரே பிரபுக்கள் சபையினர் விட்டுக்கொடுத் 
தனர் . ஏற்கெனவே காமன்ஸ் சபையின் 

வாக்கெடுத்துத் 
தீர்மானித்ததற்கு அவர்கள் திருத்தம் எதையும் வலியுறுத்த 
மாட்டார்கள் என்று அவர்கள் தீர்மானித்தனர் . * முடி துறந்தார் 
வார்த்தையை அப்படியே 

அவர்கள் 

இருக்கவிட்டு 
விட்டார்கள் . அது டோரி மனச்சாட்சிக்கு மிகச் சாதகமான தாக 
இருப்பதாகத் தெரிந்தது . அரியணை காலியாக இருந்தது என்ற 
விக்குகளின் முடிவையும் அவர்கள் ஏற்றுக் கொண்டனர் . அதை 
பிரேரித்து ஓட்டெடுப்புப் பிரிவினை ஏதுவுமின்றி ஆரஞ்சு இளவர 
சரும் , இளவரசியும் , இங்கிலாந்தின் அரசரும் , அரசியாரும் 
என்று அறிவிக்கப்பட வேண்டுமென்றும் நிறைவேற்றினர் . 


புதிய விசுவாச உறுதிமொழி : மேற்கூறிய சூத்திரத்தை 
நிறைவேற்றியதானது சமாதான 

ஏற்பாட்டிற்குப் 

பெரும் 
முன்னேற்றத்தைக் கொடுத்தது . எனினும் மனச்சாட்சியால் 
ஏற்படும் உண்மையான தயக்கங்கள் பல இன்னும் நிலைத் 
திருந்தன . ஆட்சி செய்யும் அரசரை ‘ சட்ட ரீதியான அரசர் 
என்று அங்கீகரிக்கும் மரபு வழியான உருவில் வந்த விசுவாச 
உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வது 

ஏற்றுக்கொள்வது தவிர்க்கமுடியாத தடை 
யுள்ளது எனப் பல டோரிகள் இன்னும் நிரூபிக்கலாம் . ஆனால் 
நாட்டிங்ஹாம் பிரபு என்பார் வில்லியமையும் மேரியையும் 
உண்மையில் அரசராகவும் அரசியாகவும் பலர் ஏற்றுக்கொள்ளும் 
அபிப்பிராயத்தைக் கூறியிருக்காதிருந்தால் , தங்களுடைய 
உரிமை சட்ட ரீதியான அரசர்களைப் போன்றதே என்பதை 
மறுத்துக் கூறும்படியோ அல்லது குறைந்தபட்சம் ஐயுறும் 
படியோ ஏற்பட்டிருக்கும் . 69 


பிரேரிக்கப் பெற்ற அரசியல் அமைப்பு வரையறைகள் : 
வில்லியமும் , மேரியும் அரசராகவும் அரசியாகவும் என்னென்ன 
நிபந்தனைகளுடன் ஏற்றுக் கொள்வதென்பது இன்னமும் தீர்மா 
னிக்கப் படாமலேயே இருந்தது . எதிர்காலத்தில் வரும் அரசர் 
களின் ஆக்கிரமிப்புகளுக் கெதிராக , சட்டத்தையும் , சுதந்திரத் 
தையும் பாதுகாக்க எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய வழி 
முறைகளைக் கூறுவான் வேண்டி நியமிக்கப்பெற்ற காமன்ஸ் 
சபைக்குழுவொன்று பின் வருமாறு அறிவித்தது . ( 1 ) இரண்டாம் 
ஜேம்ஸ் மன்னரால் மீறப்பெற்ற அரசியல் அமைப்புத் திட்டத்தின் 
பெரும் கொள்கைகள் பவித்திரமானவை என்று வலியுறுத்தப்பட 
வேண்டும் . ( 2 ) அவர்கள் வடித்துக் கொடுத்த நீண்டதும் வித 
விதமானதுமான பட்டியலில் காணப்படும் புதிய சட்டங்கள் 
தனிச் சிறப்புரிமையையும் , தூய்மை மிகுந்த நீதி நிர்வாகத்தையும் 


182 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


கட்டுப்படுத்தும் வகையில் நிறைவேற்றப்பட வேண்டும் . தேசிய 
இராணுவம் புது மாதிரியாக அமைக்கப்பட வேண்டுமென்றும் ; 
பாராளுமன்றம் செயல்பட வேண்டிய காலத்தை வரையறுத் 
ததும் , அரசர் பாராளுமன்றத்தைக் கலைக்காமல் தள்ளி வைப்ப 
தற்கும் , கலைப்பதற்கும் இருந்த அரசத் தனிச் சிறப்புரிமையைக் 
கட்டுப்படுத்த வேண்டுமென்றும் ; பாராளுமன்றம் 

துரோகக் 
குற்ற விசாரணையை நடத்துவதை அரசர் கருணை மனு வினைக் 
கொண்டு வா தாடக் கூடாதென்றும் ; பிராட்டஸ்டெண்டு எதிர்ப் 
பாளர்களுக்குச் சமயப் பொறை வழங்கப்பட வேண்டுமென்றும் ; 
துரோகக் குற்றம் மிகத் தெளிவாக 

விளக்கப்பட வேண்டு 
மென்றும் ; அரசாங்க விசாரணைகள் அறியாமைக்கு மிகுந்த 
சாதகமாக இருக்கும் விதத்தில் நடத்தப்பட வேண்டுமென்றும் ; 
நீதிபதிகள் தங்கள் பதவியை அவர்களின் வாழ்நாள் முழுவதும் 
பெறவேண்டு மென்றும் ; ஒருதலைப் பட்சத்தையும் , லஞ்சத் 
தையும் தவிர்க்கும் வகையில் ஜூரிகள் நியமிக்கப்பட வேண்டு 
மென்றும் பல பிரேரணைகள் கூறப் பெற்றன . இவ்வாறு பல்வேறு 
போற்றத் தகுந்த சீர் திருத்தங்கள் பிரேரிக்கப்பட்ட போதிலும் , 
பத்திரிகை சுதந்திரத்திற்குச் சாதகமாக வழிமுறை யொன்றும் 
கூறப்படாதது ஒரு பெரும் குறையாகும் . 


தாமதப் 


எல்லாச் 


மேற்கூறிய அறிக்கையைக் குறித்து நடந்த விவாதத்தில் 
பல்வேறு பட்டதும் , முக்கியம் வாய்ந்ததுமான , விஷயங்களைச் 
சட்டமாக்குவது நாட்டின் சமாதானத்தைக் கால 
படுத்தும் என்று வலியுறுத்தப்பட்டது . அரியணையில் காலியான 
இடத்தைப் பூர்த்தி செய்வதற்குமுன் என்னென்ன வெல்லாம் 
நிறைவேற்றப்படவேண்டும் என்பதைக் குறிப்பிடும்போது , சீர் 
திருத்தங்களின் பட்டியல் மிக நீண்ட தாக இருந்தது . 
சீர்திருத்தங்களும் சட்டசபையில் அதற்குரிய தருணத்தில் நிறை 
வேற்றப்பட வேண்டுமென்ற கருத்தை உள்ளிட்டிருந்தால் 
அப்பட்டியலை மிகச் சுருக்கமானது என்று 

கூறவேண்டும் . 
அதனுடைய அரசியலமைப்பு அடிப்படையில் நிலை நாட்டி அரசாங் 
கத்தைச் செயல்படத் தீர்மானிக்கும் வரை எல்லாச் சீர்திருத்தங் 
களும் தள்ளிவைக்கப்பட வேண்டியவையே யென்று இறுதியாகத் 
தீர்மானிக்கப்பட்டது . ஆனால் ஆரஞ்சு இளவரசரும் , இளவரசி 
யும் எந்த அரசியல் திட்டப்படி அரியணைக்கு அமர்த்தப்பட்டார் 
களோ , அதை நிலைநாட்டி வாரிசு உரிமை வரிசைக் கிரமத்தைத் 
தீர்மானித்து அரசியல் அமைப்புத் திட்டத்தின் அடிப்படைக் 
கொள்கைகளைத் தெளிவாகவும் , பவித்திரமாகவும் வலியுறுத்திக் 
கூறி , ஆங்கில சமுதாயத்தில் பண்டைய வாக்குரிமையையும் 
நிலைநாட்டினர் . அப்போது தான் தம்முடைய அரச 


முடிக்கு 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


புரட்சி வரை 


183 


அரசருக்கிருந்த உரிமையையும் , மக்களுக்குத் தங்களுடைய . 
சுதந்திரங்களின் அவசியத்தையும் ஒரே தலைப்பைக் கொண்ட 
பட்டயத்தில் நிலைநாட்ட முடியும் . 


உரிமை அறிக்கை : அதன்படி உரிமை அறிக்கை 7 0 வரையப் 
பட்டது . அதில் ( 1 ) இரண்டாம் ஜேம்ஸ் மன்னரால் மேற் 
கொள்ளப்பட்ட சட்ட விரோ தமானதும் எதேச்சாதிகாரமானது 
மான சட்டங்கள் அனைத்தும் கூறப்பட்டிருந்தன ; அவருடைய 
பதவி துறத்தல் அதன் விளைவாக அரியணை 

அரியணை காலியா தல் 
முதலியனவும் குறிக்கப்பட்டிருந்தன ; ( 2 ) ஏற்கெனவே கூறி 
யுள்ள வாசகத்தின் வார்த்தைகளைப் பெரும்பாலும் பின்பற்றி , 
அவ்வாறு வரையப்பெற்ற சட்டங்கள் அனைத்தும் , சட்ட 
விரோதமானவை யென்று வலியுறுத்திக் கூறும் வாசகமும் 
இருந்தது ; ( 3 ) தங்களுடைய கூட்டானதும் தனிப்பட்டது மான 
வாழ்க்கைகளுடன் வில்லியமும் , மேரியும் , அரச முடிக்கு 
நியமிக்கப்பட வேண்டுமென்றும் , ஆனால் அவர்களுடைய கூட்டு 
வாழ்க்கைகளின் போது அரசாங்கத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு 
வில்லியமிடமே ஒப்படைக்கப்பட வேண்டுமென்றும் , இப்போது 
உயிருடன் இருப்பவர் காலமான பிறகு அரச வாரிசு உரிமை 
மேரியின் வழிவந்தோரைச் சாரவேண்டு மென்றும் , பின்னர் 
ஆன் இளவரசிக்கும் அவளுடைய குழந்தைக்கும் இறுதியாகவே 
வில்லியமின் குழந்தைக்குச் சாரவேண்டு மென்றும் தீர்மா 
னிக்கப்பட்டது . 


ஒப்பந்தமும் அரசமுடி ஏற்றுக்கொள்ளப் 

படுதலும் : 
1689 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13 ஆம் நாள் அரசமுடிக் 
கான ஒப்பந்தம் உரிமை அறிக்கையில் கூறியிருந்த நிபந்தனை 
களின்படி ஹாலிபாக்ஸ் பிரபுவால் நாட்டின் எல்லாத் துறை 
யினரின் பெயரின் சார்பாகவும் வெளியிடப்பட்டது . “ நீங்கள் 
எங்களுக்குக் கொடுப்பதை நன்றியுடன் நாங்கள் ஏற்றுக் கொள் 
கிறோம் என்று தம் சார்பாகவும் , தம் மனைவியின் சார்பாகவும் 
பேசிய வில்லியம் மறுமொழி கொடுத்தார் . 


குறிப்பு 


1. மேலே , பக்கங்கள் 37-38 . 

2. இந்தச் சட்டம் சி . கிராண்ட் ராபர்ட்சன் என்பாரின் , 
இங்கிலாந்து அரசியல் அமைப்புச் சட்ட வரலாற்றின் தேர்ந் 
தெடுக்கப்பட்ட சட்டங்கள் , வழக்குகள் , ஆவணப்பத்திரங்கள் . 
( 1660-1832 ) , பக்கம் 11 - ல் அச்சிடப் பெற்றுள்ளது . 

3. நிலச்சொந்தக்காரர்களின் சார்பாக , நிலங்களின் மேல் 
போடப்பட்ட வரிகள் பெரும்பான்மையாக இருந்தன . 
அவர்களே வரிச்சுமையை அதிகம் சுமந்தவர்கள் என்றும் , நிதி 
வணிகத்துறைகள் 

இத்தகைய வரிகளிலிருந்து தப்பித்துக் 
கொண்டன என்றும் கூறப்படலாம் . உணவிட்டுப் பராமரிக்கும் 
முறை நிலச்சொந்தம் என்ற உரிமையுடன் சம்பந்தப்படவில்லை . 

4. இத் தீர்னவ புதிதாகக் கண்டு பிடிக்கப்பட்ட வரியல்ல . 
இதை ஏற்கெனவே நீண்ட பாராளுமன்றம் 1643 ஆம் ஆண்டில் 
விதித்திருந்தது . 

5. மெக்காலே , வரலாறு , i , 156 . 
6 . 13 சார் . 2 , st.1 , c . 1 . 

7. 13 சார் . 2 , st . c . 2 , என்ற சட்டம் 16 சார் . 1. c . 27 என்ற 
சட்டத்தை ரத்து செய்தது . 1664 இல் குருமார்களின் மீது 
விதிக்கப்பட்ட பிரத்தியேக வரிகளுக்கு வாக்குக் கொடுக்கும் தம் 
உரிமையைக் குருமார்கள் இழந்தனர் ; மேலே : பக்கங்கள் 142-143 . 

8. ராபர்ட்சன் , ஆவணப் பத்திரங்கள் , 26 ; கீழே , பக்கம் 
629 . 

9. ஹாலம் , அரசியல் அமைப்பு வரலாறு , 330 . 
10. 9 ஜார்ஜ் . 4 , c . 17 ( 1828 ) ; கீழே , பக்கம் 657 . 
11. கார்டினர் , ஆவணப்பத்திரங்கள் , 466 . 

12. 7 & 8 விக்டோரியா c . 102 ; 9 & 10 விக்டோரியா . c . 59 ; 
28 & 29 விக்டோரியா . c . 122 . 

13. 1 வில்லியம் & மேரி , St. 1 , c . 18. ராபர்ட்சன் , 126 . 
மிகப் பழைய பல்கலைக் கழகங்களில் பரிசோதனைகள் 1871 ஆம் 
ஆண்டுவரை ரத்து செய்யப்படவில்லை . 

14. ராபர்ட்சன் என்பாரின் ஆவணப்பத்திரங்கள் , 37 ஆம் 
பக்கத்தில் வழிபாட்டொருமைச் சட்டம் அச்சாகியுள்ளது . 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


புரட்சி வரை 


185 


15. 14 சார்லஸ் 2 , c . 1. ஹோல்ட்ஸ்வர்த் , ஆங்கிலச் சட்ட 
வரலாறு vi , 198 ; டி . ஆக் , இரண்டாம் சார்லஸ் , i , 208-210 . 

16. மறைவான சமயக் கூட்டம் பற்றிய சட்டம் மூன்றாண்டுக் 
காலத்திற்கு மட்டுமெனக் கட்டுப்படுத்தப் பட்டிருந்தது . அம் 
மூவாண்டுக் கால வரையறை 1667 ஆம் ஆண்டில் முடிவுற்றது . 
1670 ஆம் ஆண்டில் 

அது 

மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது . 
அப்போது தண்டனைகள் குறைக்கப்பட்டன . குற்றம் செய்ததை 
நிரூபிக்க உருவாக்கப்பட்டிருந்த சட்டக் 

கொள்கைகளை அது 
மாற்றிவிடும் விசேஷமான ஷரத்துடன் அது புதுப்பிக்கப்பட்டது ; 
சட்டத்திலிருந்த எல்லா ஷரத்துகளும் மறைவான சமயக் 
கூட்டங்களைப் பெரும்பாலும் , நன்முறையில் அடக்கி , அதனைச் 
செயல்படுத்த நியமிக்கப்பட்டுள்ள எல்லா மனிதர்களும் ஆதரவு 
கொடுத்து அதை நியாயம் என்று கூறவும் என்று அச்சட்டம் 
வழிசெய்தது . - 22 சார்லஸ் 2 , C. 1 ; ராபர்ட்சன் , 73 

17. ஹாலம் , அரசியல் அமைப்பு வரலாறு , ii , 353 . 

18. நீல் , ப்யூரிடானியரின் வரலாறு , v , 17 ; டிலான் , 
இணங்கா தவர்களின் வேண்டுகோள் ; ஷார்ட் என்பாரின் 
வரலாறு , 559 . 

19. இந்த அறிக்கையில் அரசர் ஆங்கில பிரெஸ்பிட்டீரிய 
நிறுவனங்களை இணைக்கும் கோரிக்கையை வெளியிட்டார் . 
அத்துடன் , பிரெடாவில் தம்முடைய அறிக்கையில் வெளிப்படை 
மீண்டும் 

அறிவித்ததுடன் பல்வேறு சட்டப்படியான 
தேவைகளைத் தளர்த்தியும் இருந்தார் . 

20. ஹாலம் , அரசியல் அமைப்பு வரலாறு , ii , 386 ; இதன் 
முக்கிய ஷரத்துகள் டேவிட் , ஆக் என்பாரின் இரண்டாம் 
சார்லஸ் , i , 344 ஐத் தொடர்ந்து காண்க . 

21. தயக்கத்திற்குப் பிறகு , இம்முறையின் இறுதி இலட்சியம் 
பற்றி அரைகுறையாகவே தெரிந்திருந்தது . இவ்வறிக்கையைச் 
செயல்படுத்திய விவரத்தை cf. டே விட் ஆக் , ‘ இரண்டாம் 
சார்லஸ் , i , 355 பக்கத்தில் காண்க . நிறுத்தி வைக்கும் அதிகாரம் 
பற்றி , மேலே பக்கம் 190 ; கீழே , பக்கம் 442இலும் காண்க . 

22. பாராளுமன்ற வரலாறு , iv , 526. 551 . 

23. இது குறித்து டேவிட் ஆக் என்பாரின் ‘ இரண்டாம் 
சார்லஸ் என்ற நூலில் , ii , 559-584 ஆம் பக்கங்களில் காண்க . 
சர் ஜான் போலாக் என்பாரின் கத்தோலிக்கர் சதி என்பதிலும் 
காணலாம் . 


யாக 


186 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


. 


24. உரிமை மசோதா வின்படி அரசரும் பிற்காலத்தில் 
இத்தகைய அறிக்கையை வெளி பிட - வேண்டுமென்று குறிக்கப் 
பட்டது ; கீழே , பக்கம் . 454 . 
25 , ராபர்ட்சன் , ஆவணப்பத்திரங்கள் , 86 , 

எலிஜபத் 
அரசியாரின் காலத்திலிருந்து அரச ஆதிக்கத்தை ஒப்புக்கொள்வ 
தற்கான உறுதிமொழி காமன்ஸ்சபை உறுப்பினர்களிலிருந்து 
பெறப்பட்டது ; ஆனால் இது பிரபுக்களுக்குச் செய்யப்பட வில்லை 
( மேலே , பக்கம் . 294 ) . எனவே இது முழுமைபெற்றதாகக் கருதப் 
படவில்லை . ரோமானிய கத்தோலிக்கச் சமயத்தைச் சார்ந்த 
பி , புக்கள் இப்போது முதன் முறையாகப் பாராளுமன்றத்திற்குள் 
அனுமதிக்கப்படவில்லை ; 1829 இல் நான்காம் ஜியார்ஜ் மன்னரின் 
ஆட்சிக்காலம் வரை ( 10 ஜியார்ஜ் 4 , C. 7 ) அந்தச் சமயத்தைச் 
சார்ந்தவர்கள் பாராளுமன்றத்தின் இரு சபைகளில் உறுப்பினர்க 
ளாக இருக்க முடியாது என்று உறுதியான முறையில் செயல் 
படுத்தப்பட்டது . 

26. மேலே , பக்கம் . 169 . 
27. ஹாலம் , அரசியல் அமைப்பு வரலாறு , ii , 357 . 
28 . 

அரசியல் அமைப்பு வரலாறு , iii , 117 . 
29. 19 & 20 சார்லஸ் , 2 , C. 1 . 
30. ஹாலம் , அரசியல் அமைப்பு வரலாறு , ii , 360 . 

31. 12 & 13 வில்லியம் 3 , C. 12 s xv . இம்முதல் ஒருபோதும் 
திருப்பிக்கொடுக்கப்படவில்லை . இறுதியாக இப்பணம் 1716 ஆம் 
ஆண்டில் அப்போது நிலை நாட்டப்பெற்ற ( 3 ஜார்ஜ் 1 , C. 7 ) 
என்ற சட்டப்படி உருவாக்கப்பெற்ற அரசாங்கப் பொதுப்பணம் 
பற்றிய கணக்குடன் சேர்த்துக் கொள்ளப்பட்டது . பொருள் 
நெருக்கடியின் விளைவாகக் கருவூலம் மூடப்பட்டதைக் 
‘ தேசியக் கடன்களின் தொடக்கம் என்ற தலைப்பில் ஓவன்ஸ் 
கல்லூரியின் வரலாற்றுக் கட்டுரைகள் , மான்செஸ்டர் ( 1907 ) 
என்ற நூலில் காண்க ; பணம் கொடுக்காமல் நிறுத்தப்பட்டது 
குறித்து வெளியான விஷயங்கள் மிகைபடக் கூறப்பட்டவை 
யாகும் . ஆர் . டி . ரிச்சர்ட்ஸ் என்பாரின் கருவூலத்திலிருந்து பணம் 
நிறுத்தப்படு தல் 

தலைப்பில் 

எக்னாமிக் ஜர்னல் 
( பொருளாதார வரலாற்று அநுபந்தம் ) , ii , 45 ஆம் பக்கத்தில் 
காண்க . 

32. 14 St Tr . 1 , டென்மன் என்பார் தொகுத்த புரூம் என் 
பாரின் , அரசியல் அமைப்புச் சட்டம் , 225 ஆம் பக்கத்தில் காண்க; 
ஹோல்ட்ஸ் வொர்த் , ஆங்கிலச் சட்ட வரலாறு , ix , 32-39 பக்கங் 
களிலும் காண்க . 


காண 


. 


என்ற 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


... புரட்சி வரை 


187 


. 


33. இந்த நடவடிக்கைகள் ராபட்சனின் ஆவணப் பத்திரங் 
களில் , 355 ஆம் பக்கத்தில் பிரசுரமாகியுள்ளது . ஹாலம் , அரசியல் 
அமைப்பு வரலாறு , iii , 21 ஆம் பக்கம் ; ஆன் சன் , சட்டமும் 
பழக்க வழக்கமும் , 359 ; பைக் , ‘ பிரபுக்கள் சபை , 281 ; ஹோல்ட்ஸ் 
வொர்த் , ஆங்கிலச் சட்ட வரலாறு , i , 367 ஆகிய பக்கங்களிலும் 
காண்க . கொலை வழக்குகளில் இச்சபைக்கு முதன் முதலில் 
விசாரிக்கும் ஆதிக்க உரிமையுள்ளதை மேற்கூறிய நடவடிக் 
கைகள் தொடவில்லை என்பதைக் கவனிக்கவேண்டும் ( இச்சபை 
பிரபுக்களைத் துரோகக் குற்றம் , பெருங்குற்றம் , துரோகக் குற்ற 
விசாரணை , 

தனிச்சிறப்புரிமை மீறல் ஆகியவற்றில் விசாரித் 
துள்ள து ) . 
34. ராபர்ட்சன் , ஆவணப்பத்திரங்கள் , 368 ; 

ஹாலம் , 
அரசியல் அமைப்பு வரலாறு , iii, 24 ; ஹோல்ட்ஸ் வொர்த் , i , 374 . 

35. ஆக் , இரண்டாம் சார்லஸ் , ii , 472 ; காமன்ஸ் சபைப் 
பதிவேடு , ix , 239 ; 509 ; பிரபுக்கள் சபைப் பதிவேடு , xiii , 223 ; 
கீழே , பக்கம் 549 . 

36. சி . ஈ . ஃபிரையர் என்பார் எழுதிய இரண்டாம் சார்லஸ் 
மன்னரின் காலத்தில் அரச ரத்து அதிகாரம் என்ற தலைப்பில் 
ஆங்கில வரலாற்றுக் குறிப்பு xxxii , 103 இல் காண்க . 

37. ஹோல்ட்ஸ்வொர்த் , ix , 104--125 ஆம் பக்கங்களில் 
காண்க . 

38. கருவூல மன்ற வழக்குகள் , ( செல்டான் சொசைட்டி ) ii , 
76 , 82 ( C. 1474 ) . 

39. மேலே , பக்கங்கள் , 356 , 371 . 
40. 16 சார்லஸ் 1 , C. 10. மேலே பக்கங்கள் 377 , 398 . 


41. மேலே , பக்கம் , 352 . 


42. 6 st . Tr . 1190 Swanst . 12 , 83 . 


43. 1661 ஆம் ஆண்டில் இரண்டாம் சார்லஸ் மன்னரால் , 
ஆப்பிரிக்காவில் தான் ஜியர் கோட்டையும் , ( பம்பாய் தீவுடனும் ) 
விலைக்கு வாங்கப்பட்டன . அவருடைய மனைவியான பிரகான் ஸா 
காதரின் இளவரசியின் சீதனமாக அவை கிடைத்தன . - அது 
1684 ஆம் ஆண்டில் கைவிடப்பட்டது . 

44. 31 சார்லஸ் 2 , C. 2 ; ராபர்ட்சன் , 92 ; ஹோல்ட்ஸ் 
வொர்த் என்பாரின் ஆங்கிலச் - சட்ட வரலாறு , ix , 117 ; 
ஸ்டீபன் , ‘ விளக்கவுரைகள் , iv , 510 பக்கங்களிலும் காண்க . 


188 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


45. 3 EL & EL . 487 . 


சமய 


ஆர்வ 


தூண்டப் 


46. கீழே , பக்கம் 617. கட்சிகள் வளர்ச்சியுற்றதை ஃபீலிங் 
என்பாரின் டோரிக் கட்சியின் வரலாறு , 1640-1714 ( 1924 ) என்ற 
நூலில் காண்க . மெக்காலே பிரபு வரலாறு எனப்படும் தம் 
முடைய நூலில் , 

j , 244 ஆம் பக்கத்தில் கூறுவதாவது : 
இவ் விளையாட்டுப் பெயர்களில் ஒன்று ஸ்காட்டிய மொழியி 
லிருந்தும் , மற்றொன்று அயர்லாந்து மொழியிலும் பிறந்தது 
வேடிக்கையான சந்தர்ப்பங்களினால் தான் . ஸ்காட்லாந்திலும் , 
அயர்லாந்திலும் 

உணர்ச்சியால் வெறியாகத் 
தூண்டப்பட்டிருந்த போக்கிரிக் கூட்டங்கள் 

இருந்ததற்குக் 
காரணம் தவறான முறையில் அரசாங்கம் நடைபெற்றது தான் . 
ஸ்காட்லாந்தில் துன்புறுத்தப் பெற்ற சாசனவாதிகள் , கொடுமை 
யென்னும் வெறியுணர்ச்சியால் 

பெற்றவர்களாய் , 
சமீபகாலத்தில் ஆர்ச்பிஷப்பைக் கொலை செய்தார்கள் . அவர்கள் 
அரசாங்கத்திற்கெதிராக ஆயுதம் ஏந்தி , அரசருடைய படைகளுக் 
கெதிராகச் சில அனுகூலங்களைப் பெற்றிருந்தனர் . அவர்கள் 
இங்கிலாந்திலிருந்து கொண்டு செல்லப் பெற்ற படைவீரர்கள் 
மான்மத் என்பாரின் தலைமையில் கொண்டு செல்லப்படும் வரை 
அடக்கப்படவில்லை . மான்மத் அவர்களை போத்வெல் பிரிட்ஜ் 
என்ற இடத்தில் படுதோல்வி அடையச் செய்தார் . இவ் வெறியர் 
கள் மேற்குத் தாழ் நிலங்களில் இருந்த குடியானவர்களிடத்தில் 
மிகுந்த எண்ணிக்கையினராய் இருந்தனர் . அவர்களையே இழிந்த 
பெயரில் ‘ விக்குகள் என்று 

அழைத்தனர் . இப்படியாக 
ஸ்காட்லாந்து பிரெஸ்பிட்டீரிய வெறியர்கள் விக் என்ற அடை 
மொழியால் அழைக்கப்பட்டனர் . அப்பெயரே அரசரை எதிர்த்த 

அரசியல் வாதிகளுக்கு மாற்றப்பட்டது . பிராட்டஸ் 
டெண்ட் இணங்கா தவர்களை அனுதாபத்துடன் நடத்துவதற் 
காகவும் இப்படிக் கூறுவார்கள் . அதே நேரத்தில் அயர்லாந்துச் 
சதுப்பு நிலங்கள் ரோமானியக் கத்தோலிக்கர்களாய் நாடுகடத்தப் 
பட்டவர்களுக்குப் புகலிடமாயும் காட்சியளித்தன . 

பின்னர் 
வெள்ளைப் பையன்கள் எனப்பட்டவர்களைப் போன்றே பெரும் 
தோற்றம் கொண்டிருந்தார்கள் . இப்படிப்பட்ட மனிதர்கள் 
அப்போது டோரிகள் எனப்பட்டனர் . எனவே அரியணையேறுவதி 
லிருந்து ரோமானியக் கத்தோலிக்க இளவரசரைத் தடுப்பதை 
எதிர்த்து மறுத்துக் கூறும் ஆங்கிலேயர்களுக்கே டோரி என்ற 
பெயர் கொடுக்கப்பட்டது . 

47. மேலே , பக்கங்கள் 402 ஐத் தொடர்ந்து மேலே 420 ஆம் 
பக்கம் வரை காண்க . 


. 


ஆங்கில 


பிற்கால் ஸ்டூவர்ட் மன்னர்களின் ..... புரட்சி வரை 


189 


49 . 


படையான 


48. ஹாலம் , அரசியல் அமைப்பு வரலாறு , iii , 200 cf. பி . 
பஹ்ரென்ஸ் என்பாரின் அரசியல் அமைப்புத் திட்டம்பற்றி விக் 
கட்சியினரின் தத்துவம் என்ற தலைப்பில் கேம்பிரிட்ஜ் வரலாற்று 
ஏட்டில் , vii , 42 இல் விளக்கமாகக் கூறியிருப்பதைக் காணலாம் . 
ஈலிப்சன் என்பார் 

* விலக்கல் பாராளுமன்றத்திற்கு 
நடைபெற்ற தேர்தல்கள் என்ற தலைப்பில் ஆங்கில வரலாற்று 
விளக்கம் , xxxviii , 59-85 ஆம் பக்கங்களில் எழுதியுள்ளதைக் 
காண்க . சி . எல் . எம்டன் என்பாரின் மக்களும் அரசியல் 
அமைப்புத் திட்டமும் என்ற நூலையும் காண்க . 

50. ஜியோ ஃ பிரிஸ் என்னும் நீதிபதி , 1684 ஆம் ஆண்டில் , 
* எல்லாப் பட்டயங்களையும் , ஜெரிக்கோ என்ற நகரச் சுவர்கள் 
விழுந்ததைப்போன்று தம்முன் விழச் செய்யப் போவதாகவும் , 
- அவற்றின் சரணாகதிகளை அந்நகரங்களின் அழிவின் ஆதாயமாகக் 
கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது . - நார்த் என்பாரின் 
எக்ஸாமென் , 626 ஆம் பக்கத்திலிருப்பதை , ஹாலம் தம்முடைய 
‘ அரசியல் அமைப்பு வரலாறு , ii , 455 இல் சுட்டிக் காட்டுகிறார் . 
காப்பாளர் ஆட்சியின்போது வில்லியம் ஷெப்பார்டு என்பவரால் 
கார்பொரேஷன் நகரங்களுக்கெதிராக ஏற்கெனவே பொதுப் 

தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன . இந்த 
வில்லியம் ஷெப்பார்டே பொதுவான வாக்குறுதிகளின் அடிக் 
கற்கள் ( 1648 ) என்ற நூலினதும் இங்கிலாந்தின் 

பாலம் 
( 1657 ) என்ற நூலினதும் ஆசிரியர் . அத்துடன் அவர் கிராம் 
வெல்லின் சட்ட , பொருளாதார ஆலோசகராகவும் பணியாற்றி 
யவர் . ஜி . டி . ராம்சே என்பாரின் தொழில் துறையில் தலையிடாக் 
கொள்கையும் கிராம்வெல்லின் கொள்கையும் என்ற தலைப்பில் 
" பொருளாதார வரலாற்று விளக்கம் , xvi , 93 இலும் 97 இலும் 
( 1946 ) காண்க . 
51. இம்மசோதா சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை . 

ஹாலம் , அரசியல் அமைப்பு வரலாறு , iii , 50-52 . 
53. ஹாலம் , அரசியல் அமைப்பு வரலாறு , iii , பக்கம் 60 . 

54. சட்ட விலக்கு அதிகாரம் பற்றியும் , நிறுத்தி வைக்கும் 
அதிகாரம் பற்றியும் மேலே பக்கங்கள் , 190 , 462 ஐப் பார்க்கவும் . 

55. பொது முறையீட்டு மன்றத் தலைமை நீதிபதியான 
ஜோன்ஸ் என்பார் தம்முடைய கருத்தை அவர் விட்டுவிட 
வேண்டும் , இல்லையேல் பதவியைத் துறக்க வேண்டுமென வெளிப் 
படையாக அறிவிக்கப்பட்டார் . என்னுடைய பதவியைக் குறித்து 
நான் அக்கறைப் படவில்லை . அரசருடைய சேவகத்தில் இருந்து 


3 


190 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


கிழவனாகி , களைத்துப் பழுத்தவன் 

நான் ; 

மேன்மைதங்கிய 
அரசராகிய நீங்கள் , அறியாதவனோ அல்லது நாணயமற்றவனோ 
கொடுக்கும்படியான தீர்ப்பைக் கூறவேண்டுமென என்னைப் 
பற்றி நீங்கள் நினைப்பீர்களானால் , அது . என்னை நான் இழிவு 
படுத்திக் கொள்வதாகும் என்று அவர் பதிலளித்தார் . இவ் 
விஷயத்தில் என்னுடைய கருத்தைப் போன்றுள்ள பன்னிரண்டு 
நீதிபதிகளை வைத்துக் கொள்வதில் உறுதியாக இருக்கிறேன் 
என்றார் அரசர் . மேன்மை தங்கிய நீங்கள் உங்கள் கருத்துப் 
போன்றே கருத்துகளின் பன்னிரண்டு நீதிபதிகளை நியமித்துக் 
கொள்ளலாம் ; ஆனால் அவர்கள் பன்னிரண்டு வழக்கறிஞர் 
களாக மாட்டார்கள் என்று ஜோன்ஸ் பதில் விடுத்தார் . 

கருவூல 
மன்றத்தின் தலைமை பாரன்பிரபுவான மாண்டேகு என்பா 
நடனும் , நெவில் , சார்லட்டன் என்னும் இரு சாதாரண நீதிபதி 
களுடனும் அவர் பதவிலிருந்து அகற்றப்பட்டார் - மெக்காலே 
வரலாறு ii 735 . சமீபகால ஆராய்ச்சி குறித்து , ஏ . எப் . 
ஹாவிகர்ஸ்ட் 

என்பாரின் இரண்டாம் சார்லஸ் மன்னரின் 
ஆட்சிக்காலத்தில் நீதித்துறையும் , அரசியலும் என்ற தலைப்பில் 
லாகுவார்ட்டர்லி ரிவியூ , Lxvi , 62 , 229 பக்கங்களிலும் , 
இரண்டாம் ஜேம்ஸ் மன்னரும் பன்னிரு சிவப்புடை தரித்தவர் 
களும் என்ற தலைப்பில் அதே ஏட்டில் Lxix , 522 ஆம் பக்கம் 
பார்க்க . 


4 


56 , கோடன் V. ஹேல்ஸ் ( 1686 ) 2 ஷோவர் 475 ; 11 St. Tr . 
1165 ; தாமஸ் V. ஷோரல் ( 1674 ) என்ற வழக்கை , வாகன் , 330 
ஆம் பக்கத்தில் காண்க . cf , ராபர்ட்சன் , ஆவணப் பத்திரங்கள் 
384 ; கீரும் லாசனும் எழுதிய அரசியல் அமைப்புச்சட்ட 
வழக்குகள் , 55 , ஹோல்ட்ஸ்வொர்த் தம்முடைய 

‘ ஆங்கிலச் 
சட்ட வரலாறு என்ற நூலின் , vi , 223-225 ஆம் பக்கங்களில் 
விவாதத்தைக் கொடுத்திருப்பதைக் காணலாம் . 


57 . 


மெக்காலே வரலாறு , ii , 746 . 


58. மேலே , பக்கம் , 190 . 

. கார்லைல் சட்டத்தை முதலாம் 
எட்வர்ட் பெரும்பாலும் நிறுத்தி வைத்தது முன் நிகழ்வுக்கு மிக 
நெருங்கிய வழியில் இருப்பது போல் தென்படுகிறது ; மேலே , 
பக்கம் , 258 இரண்டாம் எட்வர்டும் அத்தகைய அதிகாரத்தைப் 
பயன் படுத்தியதாகத் தென்படுகிறது , ரோடுலி பார்லமெண் 
டோரம் , i , 292 , No , 19 இரண்டாம் சார்லஸின் ஆட்சியின் 
போது அரசருக்குச் சட்டபூர்வமான முறையில் நிறுத்தி வைக்கும் 
அதிகாரத்தைக் கொடுக்கப் பிரேரேரிக்கப்பட்ட பல மசோதாக்கள் 
நிறைவேற்றப்பட முடியாது தோற்றன, அதிலிருந்து இத்தகைய 


பிற்கால ஸ்டூவர்ட் மன்னர்களின் 


புரட்சி வரை 


191 


. 


அதிகாரம் அரசரின் தனிச்சிறப்புரிமையின் பாற்பட்டது , என்று 
பாராளுமன்றம் கரு தவில்லை என்பது தெளிவாகத் தெரிகிறது . 
ஹோல்ட்ஸ்வொர்த் , ஆங்கிலச் சட்ட வரலாறு , vi , 221-222 . 
59. இதன் முழு அறிக்கையும் ராபர்ட்சன் , 388 

ஆம் 
பக்கத்தில் அச்சிடப் பெற்றுள்ளன 
60 . ஏழு பிஷப்புகள் பற்றி வழக்கின் ( 1688 ) 

வழக்கின் ( 1688 ) நீதிபதி 
போவெலின் தீர்ப்பை 12 St. Tr . 427 ஆம் பக்கம் காணலாம் . 
61. ராபர்ட்சன் , 391 . கான்டர்பரி 

ஆர்ச்பிஷப்பான 
சான் கிராப்ட் ; செயின்ட் அசாப்பின் பிஷப்பான லாயிட் ; 
பாத் , வெல்ஸ் என்ற இடங்களின் பிஷப்பான கென் ; பிரிஸ்டலின் 
பிஷப்பான ட்ரிலானி ; சிசெஸ்டரின் பிஷப்பான லேக் , ஏலை 
என்பதன் பிஷப்பான டர்னர் ; பீட்டர்பரோவின் பிஷப்பான 
வெயிட் என்பதே அவர்களின் பெயர்களாகும் . 

62. கீழே , பக்கம் 537 . 
63. மெக்காலே , வரலாறு , ii , 1035-1037 . 

64. ஜி . எம் . ட்ராவாலியன் , ஆங்கிலப் புரட்சி ( ஹோம் 
யூனிவர்சிட்டி நூல் நிலையம் , ( 1938 ) என்ற நூலைப் படிப்பது அடிப் 
படையான முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் . 

65. ஜே . எச் . பிளம்ப் , கன்வென்ஷன் பாராளுமன்றத் 
திற்கான தேர் தல் என்ற தலைப்பில் , கேம்பிரிட்ஜ் வரலாற்று 
ஏட்டின் v , 235-254 ஆம் பக்கங்களில் காண்க . 
66. இப்போது இரண்டாம் ஜேம்ஸ் மன்னரின் 

குமாரன் 
சட்டப்பூர்வமாக ஏற்றுக் கொள்ளப்படவேண்டியவனே என்று 
வரலாற்றாசிரியர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் . 

அக் 
காலத்தில் 

மிகக் கடுமையாக விவாதிக்கப்பட்டது . 
இளவயதினனான ஜேம்ஸைத் தம்முடைய சகோதரனா, இல்லையா 
என்று நீண்ட காலம் ஆன் இளவரசே உண்மையாகச் சந்தேகப் 
பட்டார் . - ஜி . எம் . ட்ராவாலியன் , ஆங்கிலப் புரட்சி , 92 . 


ஆனால் 


67. காமன்ஸ் ஜர்னல் , x , 14 , 15 . 


68. மெக்காலே , வரலாறு , ii , 1293 . 


69. மேலே , பக்கம் 224-5 . விரிந்ததும் சிக்கல் நிறைந்த 
பொருளைக் கொண்டதுமான இவ்வுறு திமொழிகள் எல்லா வகை 
யானதும் , எல்லாவகை நிபந்தனைகளையும் மனிதரிடத்தில் 
கோரியது . இதை 1 வில்லியம் & மேரி , கூட்டத் தொடர் i , c . 8 


192 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


(1689 ) என்ற சட்டப்படி சுலபமாக்கப்பட்டது . அது 13 & 14 
சார்லஸ் , 2 , c . 3 ( 1662 ) என்ற சட்டம் இராணுவத்தின் மீது 
விதித்திருந்தது எதிர்ப்புக்காட்டாத உறுதிமொழியைக் குறிப்பாக 
அகற்றியது . மேலும் C. 4 ( வழிபாட்டொருமைச் சட்டம் 
இராணுவத்தின் மீது விதித்திருந்து எதிர்ப்புக்காட்டாத உறுதி 
மொழியைக் குறிப்பாக அகற்றியது . மேலும் C. 4 ( வழிபாட் 
டொருமைச் சட்டம் , ( 1662 ) சமய குருமார்களின் மீது சுமத்திய 
உறுதிமொழிகளையும் அகற்றியது . 


70. இந்த அறிக்கையின் முழு வாசகம் 

உரிமைகள் 
மசோதாவின் தொடக்கப்பகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்டுக் கீழே 
பக்கங்கள் 449 ஐத் தொடர்ந்து அச்சிடப்பட்டுள்ளது . 


16. புரட்சி வகையீடு 


1 


1689 ஆம் ஆண்டு முதல் 1694 ஆம் ஆண்டுவரையிலான 
மூன்றாம் வில்லியம் , இரண்டாம் மேரி இராணியார் ஆட்சிக் 
காலத்திலும் , 1694 ஆம் ஆண்டு 

1694 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத் 
தெட்டாம் தேதி தொடக்கம் 1702 ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் 
எட்டாம் தேதிவரையிலான மூன்றாம் வில்லியத்தின் தனித்த 
ஆட்சியிலும் , 1702 ஆம் ஆண்டு முதல் 1714 ஆம் ஆண்டு 
வரையிலான 

அரசியாரின் 

ஆட்சிக் காலத்திலும் , 
1713 ஆம் ஆண்டு ஏற்பட்ட உட்ரெக்ட் உடன்படிக்கையின் 
மூலம் முடிவுற்ற தொடர்ந்துவந்த போர்கள் தாம் சமகால 
மக்களில் பெரும்பாலோர் மனத்தில் நிறைந்திருந்தன . ஆயினும் , 
அரசியல் அமைப்பு சார்ந்த வரலாற்றில் புரட்சியின் பயன்கள் 
நன்கு அறியப்பெற்று , ஆராயப்பெற்று , ஓரளவிற்குச் சட்ட 
வடிவம் 

பெற்ற சீரமைவுக்காலமான இவ்விருபத்தைந்து 
ஆண்டுகள் , நன்கு வரையறுக்கப்பெற்றவையாகும் . 


ஆன் 


இடைக்காலம் : ஆங்கில 

முடியாட்சியின் 

தன்மைபற்றி 
விக்குகளும் , டோரிகளும் கொண்டிருந்த மாறுபட்ட கருத்துகளை 
இணக்குவிக்கும் ‘ கொள்கை முறை வகுப்புக் காண்டல் ( Finding 
a Formula) என்னும் அரசியல் உத்தியைக் கொண்டு உள் நாட்டுப் 
போரை எளிதில் தோற்றுவிக்கக்கூடிய மிக அபாயகரமான 
சூழ்நிலையைத் தவிர்க்க முடிந்தது என்பதைச் சென்ற அதிகாரத் 
திலேயே கண்டோம் . இரு கட்சிகளும் உண்மையில் பலவற்றில் 
விட்டுக்கொடுத்தன . எனினும் , நடைபெற்ற நிகழ்ச்சிகளை 
மொத்தமாக மனத்தில் கொண்டு பார்க்கும்போது விக்கட்சி 
யினரின் கருத்தே 

பெருமளவில் வெற்றி பெற்றது என்பது 
வெள்ளிடைமலை . முறையான பட்டமளிப்பினைப் புதிய அரசரும் , 
அரசியாரும் ஏற்றுக்கொண்ட 1689 ஆம் ஆண்டு பிப்ரவரி 
மாதம் பதின்மூன்றாம் தேதியையே அவர்தம் இணையாட்சியின் 
அதிகார பூர்வமான தொடக்க நாளாகக் கொண்டது , சிறிய 

13 


. 


- 


194 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


ஆனால் சிறப்புமிக்க செய்தியாகும். 1688 ஆம் ஆண்டு டிசம்பர் 
மாதம் பன்னிரண்டாம் நாளன்று பிரான்சுக்கு ஓடிய இரண்டாம் 
ஜேம்ஸ் அன்றிலிருந்தே முடி துறந்ததாகக் கொள்ளப்பெற்றது . 
அதனால் 1688 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரண்டாம் 
தேதி தொடக்கம் , 1689 ஆம் 

1689 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 
பன்னிரண்டாம் தேதிவரையில் , இரு நாட்களையும் சேர்த்து , 
மன்னர் எவரும் ஆட்சி புரியவில்லை யென்ற கருத்து எப்படியும் 
எழும் . 1689 - ல் ஆண்டிருக்கை காலத் தொடக்கத்தில் ( Hilary 
Term ) அரச நீதிமன்றங்கள் கூடாதது இதன் விளைவேயாகும் 
என்பதை உலகம் அறியும் . இந்த இடைக் காலத்தினால் தெய்விக 
மரபுரிமை எனும் கோட்பாட்டில் மாறாத வடு ஏற்பட்டது . 


1889 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தைந்தாம் 
தேதி கூடிய பிரத்தியேகப் பாராளுமன்றத்தின் இரண்டாவது 
கூட்டத் தொடரில் வாசிக்கப்பெற்ற உரிமை அறிவிப்பே சில 
முக்கியத்திருத்தங்களோடு , சட்டமாக மாறியது . இங்கிலாந்தின் 
மூன்றாவது பேருரிமைப் பத்திரமும் , அரசியல் அமைப்பு என்னும் 
மாளிகையின் முகப்புக் கல்லுமான , உரிமைகள் மசோதாவின் 
வாசகம் பின்வருமாறு . ! 


உரிமைகள் மசோதா 

( Bill of Rights ) 


வில்லியம் , மேரி அரசியார் ஆட்சியின் முதலாம் ஆண்டு , 
இரண்டாம் பாராளுமன்றத் தொடரின் இரண்டாவது உரிமைப் 
பத்திரம் ( 1688 ) . 


குடி மக்களின் உரிமைகளையும் சிறப்புரிமைகளையும் அறிவிக் 

கவும் , அரசு கால்வழியை நிர்ணயிக்கவும் ஆன சட்டம் 
1. நாட்டு மக்களின் பல வகுப்பாரையும் தாராளமாகவும் 
குறைவறவும் முறையாகவும் பிரதிபலிக்கும் , சமயம் சார்ந்த 
பிரபுக்களும் , காமன்ஸ் சபையினரும் , பரமபிதாவின் ஆயிரத்து 
அறுநூற்று எண்பத்தெட்டாம் ஆண்டு , பிப்ரவரி மாதம் பதின் 
மூன்றாம் நாளில் , வெஸ்ட் மினிஸ்டரில் கூடி , வில்லியம் என்றும் 
மேரி யென்றும் அன்று அழைக்கப்பெற்ற ஆரஞ்சின் இளவரசரும் 
இளவரசியும் நேரடியாக வந்திருந்த சமயத்தில் மேலேகண்ட 
பிரபுக்களும் காமன்ஸ் சபையினரும் பின்வரும் வாசகங்களைக் 
கொண்ட எழுத்துவடிவிலான பேரறிக்கையொன்றை அவர் 
களிடம் சமர்ப்பித்தனர். 


புரட்சி வகையீடு 


195 


தமது சேவகத்திலிருந்த பல்வேறு - கெடுமதி படைத்த 
ஆலோசகர் , அமைச்சர் , நீதிபதிகள் ஆகியோரின் துணையுடன் 
மறைந்த மன்னர் இரண்டாம் ஜேம்ஸ் , பிராட்டஸ்டெண்ட் 
சமயத்தையும் இந்நாட்டுச் சட்டங்களையும் உரிமைகளையும் குலைக் 
கவும் , அடியோடு அழிக்கவும் , பின்வருவனவற்றின் மூலமாக 
முயன்றார் . 


1. சட்டங்களைத் தள்ளிவைத்தலும் , நீக்குதலும் ஆன 
அதிகாரத்தைப் போற்றிப் பயன்படுத்துதல் ; பாராளுமன்றத்தின் 
இசைவின்றியே சட்டங்களைக் கொண்டு செலுத்துதல் . 

2. மேலே கூறிய , இருந்ததாகக் கொண்ட அதிகாரத்திற்கு 
இணங்க இயலாது என்று தாழ்மையுடன் விண்ணப்பித்துக் 
கொண்ட பல தகுதி வாய்ந்த பெருமக்களைக் குற்றஞ் சாட்டிச் 
சிறையிடல் . 


3 . சமய வழக்குகளுக்கான உயர் ஆணையர் நீதி மன்றம் 
( Court of Commissioners for Ecclesiasticall Causes ) அமைக்க 
அரசப் பெருமுத்திரையிட்டு , ஆணை பிறப்பித்தலும் அந்த 
ஆணையை நிறைவேறச் செய்தலும் . 


4. பாராளு மன்றம் அளிக்காத வகையிலும் , பிற காலங் 
களிலும் , தனிச்சிறப்பதிகாரச்சாக்கில் , அரசுக்காகவும் , அதன் 
பயனுக்கென்றும் பணம் திரட்டல் . 


5. பாராளுமன்றத்தின் ஒப்புதல் இன்றி அமைதிக்காலத் 
திலும் நாட்டிற்குள் நிலைப்படையைத்திரட்டி அதனைப் பராமரித் 
தல் ; சட்டத்திற்கு விரோதமாகப் படையினரைப் பொது மக்கள் 
வீடுகளில் தங்கச் செய்தல் . 


6. பல நல்ல பிராட்டஸ்டெண்ட் குடிமக்களிடமிருந்து 
ஆயுதங்களைப் பறித்து , அதே சமயத்தில் கத்தோலிக்கரைப் 
படைக்கலந் தாங்க அனுமதித்ததோடு , சட்டத்திற்கு முரணாக , 
அவர்களைப் பயன்படுத்திக் கொள்ளல் . 


7. பாராளுமன்றத்தில் சேவை செய்ய வரும் உறுப்பினரைத் 
தேர்ந்தெடுக்கும் உரிமையை மீறுதல் . 


8. பாராளுமன்றத்தின் உரிமை யெல்லைக்குட்பட்ட செய்தி 
களுக்காகவும் , வழக்குகட்காகவும் , அரச நீதி மன்றங்களைக் 
கொண்டு சிறையிடுதல் ; அதுபோன்ற வேறு தன்னிச்சையான, 
முறை கேடான வழிகளைக் கடைப்பிடித்தல் . 


196 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


9. மேலும் , கடந்த காலத்தில் விசாரணைத் தீர்ப்புகளில் 
ஜூரிகளாக நியமிக்கப் பெற்றுச் சேவை செய்தவர்கள் தகுதி 
யற்றவர்களாகவும் , ஊழல் மிகுந்தவர்களாகவும் , 

ஒருதலைச் 
சார்பானவர்களாகவும் விளங்குகின்றனர் . குறிப்பாக உரிமைக் 
குடியினராய் இல்லாதார் 

மீதான 

அரசத் துரோகக் குற்ற 
விசாரணைக்கு என்று இருந்த ஜூரர்களில் பலர் இவ்வாறி 
ருந்தனர் . 

10. குடிமக்களின் உரிமையைப் பாதுகாப்பதற்கென்று 
சட்டங்கள் அளிக்கும் நலனைத் தட்டிக் கழிப்பதற்கென்று , குற்ற 
வழக்குச் சுமத்தப் பெற்றவரிடமிருந்து அளவுக்கு மீறிய ஈட்டுப் 
பணம் கோரப்பட்டது . 
11. அளவுக்கு மீறிய தண்டம் 

மீறிய தண்டம் விதிக்கப்பெறுவதோடு 
முறையற்ற கொடூரமான தண்டனைகளும் அளிக்கப்பெற்றன . 

12. தீர்ப்பு அளிப்பதற்கு முன்போ அல்லது குற்றஞ் சாட்டு 
தற்கு முன்பேயோ , தண்டங்கள் அளித்தற்கும் , பறிமுதல் 
செய்வதற்கும் 

முன்பே 

அவற்றிற்கான உறுதிமொழிகள் 
வழங்கப்பெற்றன . 


இவையாவும் இந்நாட்டின் உரிமைக்கும் நன்குணர்ந்த 
விதிகளுக்கும் , சட்டங்களுக்கும் நேரடியாக , முற்றிலும் முரண் 
பட்டவையாகும் . 


இது நிற்க , மேலே குறிப்பிடப்பெற்ற பழைய மன்னரான 
ரண்டாம் ஜேம்ஸ் முடிதுறந்ததால் , அரியணையும் அரச 
பதவியும் காலியாயின . 

அதன்பேரில் 

இந்நாட்டைக் 
கத்தோலிக்க ஆதிக்கத்திலிருந்தும் , தன்னிச்சை அதிகாரத் 
தினின்றும் விடுவிப்பதற்காக ஆண்டவனின் திருவுளப்படி 
வந்தவரான மாட்சிமை தங்கிய ஆரஞ்சு இளவரசர் அவர்கள் , 
சமயம் சார்ந்த பிரபுக்கள் , உலகியல் பிரபுக்கள் , காமன்ஸ் சபைத் 
தலைவர்கள் , ஆகியோரின் ஆலோசனைக் கிணங்க , பிராட்டஸ் 
டெண்ட்டுகளான சமயம் சார்ந்த பிரபுக்களுக்கும் , சமயம் 
சாராப்பிரபுக்களுக்கும் கடிதங்கள் எழுதுமாறு செய்ததோடு 
பல கவுன்டிகள் , நகரங்கள் , பரோக்கள் , பல்கலைக் கழகங்கள் , 
தென்கரைத் துறைமுகங்கள் ( Cinque Ports ) ஆகியவற்றிற்கும் 
கடிதங்கள் எழுதுமாறு செய்தார் . சமயம் , சட்டங்கள் , சிறப் 
புரிமைகள் ஆகியவை மீண்டு மொருமுறை அழியும் ஆபத்து 
ஏற்படாதிருக்க ஓர் அமைப்பினை உருவாக்குதற்காக , ஆயிரத்து 
அறு நூற்று எண்பத்தெட்டாம் ( 1688 ) ஆண்டு ஜனவரி மாதம் 
இருபத்திரண்டாம் நாளன்று கூடுவதற் 

பாராளு 


கென்று 


புரட்சி வகையீடு 


197 


மன்றத்தில் தங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கும் உரிமை 
பெற்றவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பவேண்டு 
மென்று 

அவற்றில் கூறப்பட்டது . அதற்கிணங்கத் தேர்தல் 
உரிமை ஆணைகள் சென்றன . 


இங்ஙனம் அவரவர்களுக்கு வந்த கடிதங்களுக்கிணங்கவும் , 
தேர்தல் மூலமாகவும் , வந்த காமன்ஸ் சபையினரும் , சமயம் 
சார்ந்த பிரபுக்களும் , சமயம் சாராப் பிரபுக்களும் , நாட்டு 
மக்களின் உரிமையும் முழுமைத்தன்மையும் பெற்ற பிரதி நிதி 
களாகக் கூடி , 

அதுபோன்ற காலங்களில் அவர்களுடைய 
முன்னோர்கள் வழக்கமாகச் செய்வதைப் போல , மேலே கூறிய 
நோக்கங்களை அடையும் வழியாகப் பண்டைய உரிமைகளையும் , 
சிறப்புரிமைகளையும் முதலில் வலியுறுத்தி , பின்வருமாறு அறிவிப் 
பாராயினர் . 


1. இருப்பதாகக் கொண்ட , சட்டங்களைத் தள்ளி வைக்கும் 
அதிகாரமோ அல்லது பாராளுமன்றத்தின் இசைவின்றி அரச 
அதிகாரத்தைக் கொண்டே சட்டங்களைச் செயற்படுத்துவதோ , 
சட்டவிரோதமானவையாகும் .3 

2. உளதாகக் கொண்ட , சட்டங்களை நீக்கி வைக்கும் 
அதிகாரமோ அல்லது அண்மைக் காலத்தில் ஏற்றுப்பயன் 
படுத்தப் பெற்றதைப் போல , அரச அதிகாரத்தைக் கொண்டே 
சட்டங்களைச் செயற்படுத்துவதோ சட்ட விரோதமாகும் .4 

3. சமய வழக்குகளுக்கான உயர் ஆணை மன்றத்தை நிறுவு 
வதற்கென ஆணையிடுவதும் , அத்தன்மைத்தான பிற ஆணைக் 
குழுக்களும் , மன்றங்களும் சட்டவிரோதமானவையோடு , கேடு 
பயப்பனவும் ஆகும் . 

4. நீண்ட காலத்திற்குப் பாராளுமன்றத்தின் அளிப்பு 
இன்றியே அரசச் சிறப்பதிகாரத்தைக் கொண்டே அரசாங்கத் 
திற்காகவோ அல்லது அதனுடைய உபயோகத்திற்காகவோ , 
பணம் திரட்டுவதும் , அளிக்கப்படாத அல்லது 

அளிக்க 
முடியாத வழிகளில் நிதி திரட்டுவதும் சட்ட விரோதமாகும் . 

5. மன்னரிடம் விண்ணப்பித்துக் கொள்ளுதல் என்பது 
குடிமகனுடைய உரிமையாகும் . அத்தகைய விண்ணப்பம் 
அனுப்புதற்காகக் குற்றஞ்சாட்டுவதும் , சிறையிடுவதும் சட்ட 
விரோதமாகும் . 

6. பாராளுமன்றத்தின் ஒப்புதல் இன்றி அமைதிக் 
காலத்தில் நாட்டின் எல்லைக்குள் படை திரட்டுவதோ அல்லது 


198 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


நிலைப்படையை வைத்திருப்பதோ சட்டத்திற்கு விரோதமான 
வையாகும் . 

7. சட்டம் அனுமதித்தவாறு , தங்களுடைய நிலைக்கேற்பத் 
தற்காப்பிற்கென்று பிராட்டஸ்டெண்டு குடிகளும் படைக்கலம் 
தாங்கலாம் . 


உள் 


8. பாராளுமன்ற 

உறுப்பினரின் தேர்தல்கள் கட்டுப் 
பாடற்றவையாக இருக்கவேண்டும் . 

9. பாராளுமன்றத்தின் பேச்சுரிமையும் , விவாதங்களும் , 
செயல் முறைகளும் , பாராளுமன்றத்திற்கு வெளியிலோ அல்லது 
நீதி மன்றங்களிலோ குற்றச்சாட்டிற்கும் விசாரணைக்கும் 
ளாதல் கூடாது . 

10 அளவுக்கு மீறிய ஈட்டுப் பணம் கோருவதும் , அளவுக்கு 
மீறிய தண்டம் விதித்தலும் , வழக்கிலில்லாத கொ டூரமான 
தண்டனைகள் வழங்குதலும் ஆகா . 

11. ஜூரர்களை , முறையாக அமர்த்தி அழைக்க வேண்டும் . 
அரசத்துரோகக்குற்றம் சுமத்தப் பெற்றவருக்குத் தீர்ப்பளிக்கும் 
ஜூரர்கள் , உரிமைக்குடியினராக இருத்தல் வேண்டும் . 
12. குற்றஞ் சாட்டித் தண்டிக்கும் முன்னரே 

முன்னரே உதவித் 
தொகை அளிப்பதும் ; தண்டம் , பறிமுதல் ஆகியவற்றிற்கான 
உறுதி மொழிகள் அளித்தலும் முறையற்றவையாவதோடு , 
செல்லாதவையுமாகும் . 

13. எல்லாக் குறைகளையும் நிவர்த்தி செய்வதற்கும் , 
சட்டங்களைத் திருத்தவும் , அவற்றைத் திடப்படுத்தவும் , 
காக்கவும் பாராளுமன்றங்கள் அடிக்கடி கூட வேண்டும் . 

மேலும் , முன்னால் கூறப்பட்டவை அனைத்தும் , தனிப்பட்ட 
முறையிலும் ஐயத்திற்கிட மற்றிருக்கும் தங்களுடைய உரிமை 
களையும் , சிறப்புரிமைகளையும் , அவர்கள் 

கொண்டாடியும் , 
கோரியும் , வலியுறுத்தியும் வருவர் . மேலே கூறப்பட்டவைகளில் 
மக்களுடைய நலனைப் பாதிக்கும் அறிவிப்புகள் , தீர்ப்புகள் , 
செயல்கள் , செயல்முறைகள் ஆகியவற்றிலிருந்து எடுத்துக் 
காட்டோ அல்லது காரணகாரியத் தொடர்போ இனி கொள்ளக் 
கூடாது . 

குறைகளை முழு அளவில் போக்கிக்கொள்ளவும் , பரிகாரம் 
ஏற்படவும் , ஒரே வழியென்று மாட்சிமை தங்கிய ஆரஞ்சு 
இளவரசர் அவர்கள் அறிவித்ததால் , தங்களுடைய 
உரிமைகளைக் கோருவதில் அவர்கள் உற்சாகம் பெற்றனர் . 


புரட்சி வகையீடு 


199 


இது வரையில் காட்டிய விடுதலை உணர்வை , - மாட்சிமை 
தங்கிய ஆரஞ்சு இளவரசர் அவர்கள் நிறைவுபடுத்துவார் என்ற 
முழு நம்பிக்கையுண்டு . அவர்கள் வலியுறுத்திய - உரிமைகளை 
மேலும் அவர் காப்பார் என்றும் ; அவர்களுடைய சமயம் , 
உரிமைகள் , சிறப்புரிமைகள் ஆகியவற்றை அழிக்கவரும் பிற 
சக்திகளிடமிருந்தும் காப்பார் என்றும் முழுதும் நம்பலாம் . 


II . மேலே கூறிய சமயம் சார்ந்த பிரபுக்களும் , உலகியல் 
பிரபுக்களும் , காமன்ஸ் சபையினரும் , வெஸ்ட்மினிஸ்டரில் 
கூடிப் பின் வருமாறு தீர்மானித்தனர் : ஆரஞ்சு இளவரசரான 
வில்லியமும் , இளவரசியான மேரியும் , இங்கிலாந்து , பிரான்சு , 
அயர்லாந்து , பிற குடியேற்றப் பகுதிகள் போன்றவற்றின் 
அரசரும் அரசியும் என ஆகி , அவ்வாறே அறிவிக்கப்படுவர் . 
மேலே கூறிய நாடுகளுடைய மகுடமும் , 

மகுடமும் , அரசமாண்பும் , 
இளவரசரும் இளவரசியாரும் வாழும்வரை அவர்கள் இருவருக் 
கும் உரியவை . அவர்களில் ஒருவர் இறப்பின் , மற்றவர் 
அவற்றைப் பெறுவர் . இருவரும் உயிரோடு வாழுகின்ற 
காலத்தில் அரச அதிகாரம் முழுவதும் அவர்கள் இருவர் வசமே 
இருக்கும் மேலே கூறிய ஆரஞ்சின் இளவரசர் , இளவரசியார் 
பெயரிலேயே அரச அதிகாரத்தைப் பயன்படுத்துவார் . அவர்கள் 
இறந்ததும் . மேலே கூறிய நாடுகளின் மணிமுடியும் , அரச 
மாண்பும் , மேலே கூறிய இளவரசியாரின் வழித் தோன்றல் 
களுக்குக் கிடைக்க வேண்டும் . அத்தகைய வாரிசினைப் அவர் 
பெறத் தவறினால் , டென்மார்க் இளவரசி ஆனுக்கும் அவர் 
வயிற்றில் பிறந்த வாரிசுகளுக்கும் அவ்வுரிமை கிடைக்க 
வேண்டும் . அது தவறுமானால் மேலே கூறிய ஆரஞ்சு 
இளவரசரின் வழித் தோன்றல்களுக்குக் கிடைக்க வேண்டும் . 
மேலே கூறிய இளவரசரும் இளவரசியாரும் இந்நிலையை ஏற்றுக் 
கொள்ள வேண்டுமென்று சமயப் பிரபுக்களும் . சமயம் சாராப் 
பிரபுக்களும் , காமன்ஸ் சபையினரும் வேண்டி நின்றனர் . 


III . சட்டப்படியல்லாத , பற்றுறுதிப் பிரமாணத்திற்கும் 
தனி முதன்மைப் பிரமாணத்திற்கும் பதிலாக , அவற்றினை எடுக்க 
வேண்டிய அனைவரும் கீழே தரப்பட்டுள்ள 

தரப்பட்டுள்ள பிரமாணங்களைத் 
தான் இனிவருங்காலத்தில் எடுக்கவேண்டும் . முதலில் இருந்த 
பற்றுறுதிப் பிரமாணமும் , தனி முதன்மைப் பிரமாணமும் வழக் 
கொழிய வேண்டும் , 


A. B. ஆகிய யான் , மாட்சிமை தங்கிய - வில்லியம் 
மன்னரிடமும் , மேரி அரசியாரிடமும் பற்றுறுதியும் உண்மையான 
கட்டுப்பாடும் கொள்வேன் என்று மனமறிய உறுதியளிக்கிறேன் , 


200 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


அவ்வாறே ஆக ஆண்டவர் உதவி புரிவாராக ! 


A. B. ஆகிய யான் , போப்பாண்டவராலோ அல்லது 
ரோமானிய சமயப் பீடத்தவராலோ , சமயவிலக்கோ அல்லது 
வேறுவகையான இழப்போ பெற்ற அரசரை , அவர் தம் குடிமக் 
கள் , அல்லது வேறொருவர் , கொலை செய்தல் அல்லது அரச 
பதவியைப் பறித்தல் வேண்டுமென்ற மோசமான கொள்கையும் 
நி ையும் , பழிசார்ந்தன என்றும் , சமய விரோதமானவை என்றும் 
கொண்டு , அவற்றை மனப்பூர்வமாக வெறுப்பதோடு அவற்றின் 
மீது அருவருப்பும் கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன் . 


அவ்வாறே ஆக ஆண்டவர் உதவி புரிவாராக ! 


IV . அதன்பேரில் , மேலே கூறிய அறிக்கையில் கண்ட 
பிரபுக்களுடையதும் , காமன்ஸ் சபையினருடையதுமான 
தீர்மானத்திற்கும் , விருப்பிற்கு மிணங்க , மேலே கூறிய 
மன்னரும் அரசியாரும் இங்கிலாந்து , பிரான்சு அரசுகளுக்கும் , 
அவற்றைச் சார்ந்த பகுதிகளுக்கும் ஆன மணிமுடியையும் , 
மாட்சிமையையும் ஏற்றுக்கொண்டனர் . 


V. அதன் பிறகு பாராளுமன்றத்தின் சபைகளான , மேலே 
கூறிய சமயம் சார்ந்த , உலகியல் பிரபுக்களும் , காமன்ஸ் சபை 
யினரும் தொடர்ந்து அமரவேண்டு மென்று மன்னரும் . அரச 
பிராட்டியும் அருள் புரிந்தனர் . எதிர்காலத்தில் மறுமுறையும் 
இந்நாட்டின் சமயமும் , சட்டமும் , சிறப்புரிமைகளும் , அழிந்து 
விடாதிருக்க , அவற்றினை நிலை நிறுத்துவதற்கான வழி வகையைக் 
காவலருடன் சேர்ந்து அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் 
என்றும் அருளினர் . சமயம் சார்ந்த பிரபுக்களும் , சமயம் சாராப் 
பிரபுக்களும் அதனை ஏற்று அதன்படி செயலாற்ற முனைந்தனர் . 


VI இப்பொழுது முன் கூறப்பட்டவைகளைத் தொடர்ந்து , 
பாராளுமன்றத்தால் தக்க உருவில் செய்யப்பெற்ற இதில் அடங்கி 
யுள்ள பிரிவுகள் , வாசகங்கள் , வாசகக் கருத்துக் கூறுகள் , 
செய்திகள் ஆகியவைகளைக் கொண்டுள்ள இப்பேரறிக்கையை 
உறுதிப்படுத்தவும் வலியுறுத்தவும் , நிலைப்படுத்தவும் பாராளு 
மன்றத்தில் கூடியுள்ள சமயச் சார்புடைய பிரபுக்களும் உலகியல் 
பிரபுக்களும் பொது மக்களும் இதை அறிவித்தளித்துச் செயற் 
படுத்தக் கேட்டுக் கொள்கின்றனர் . இப்பேரறிக்கையில் வலி 
யுறுத்தப்பட்ட , உரிமை கொண்டாடிய இந்நாட்டு மக்களின் 
உரிமைகளும் சிறப்புரிமைகளும் முழுதாகவும் தனித்தனியாகவும் 
உண்மையானவை , மறுக்கப்படாதவை . .இவ்வறிக்கையில் குறிப் 


புரட்சி வகையீடு 


201 


பிடப்பட்ட இவைகளை மதித்து , இடமளித்து , முடிவு செய்து , 
கருதி ஏற்று உறுதியாகவும் கண்டிப்பாகவும் மேற்கொண்டு 
பின்பற்றவேண்டும் ; இனிவரும் காலத்தில் என்றும் எல்லா 
அலுவலர்களும் அமைச்சர்களும் மற்று எவராயினும் , அரச 
குடும்பத்தினர்களுக்கும் அவர்களின் பின் வருவோர்களுக்கும் 
பணிபுரிய வேண்டும் . 


VII . இந்நாட்டு மக்கள் மீது மிக மகிழ்ச்சியோடு ஆட்சி 
புரிய அரச மரபினருக்கு இவர்களுடைய 

முன்னோர்களின் 
அரியணையை அளித்த , சர்வ வல்லமையுள்ள 

இறைவனின் 
வியக்கத்தக்க அருளையும் கருணை நலத்தையும் சமயச் சார்பு 
டைய பிரபுக்களும் உலகியல் பிரபுக்களும் காமன்ஸ் சபையினரும் 
கருத்தில் கொண்டனர் . இதற்காக இவர்கள் இருவருக்கும் தம் 
மனமார்ந்த பணிவான நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரி 
வித்துக் கொண்டு , உண்மையாகவும் உறுதியாகவும் இரண்டாம் 
ஜேம்ஸ் அரசர் அரசாங்கத்தைத் துறந்தார் என்பதை ஏற்பிசை 
வளித்து ஒப்புக் கொண்டு அறிவித்தனர் . மேற்குறிப்பிட்ட மகுடத் 
தையும் அரச மாண்பையும் அரச மரபினர் ஏற்றுக் கொண்டனர் . 
இந்நாட்டின் சட்டங்களாலும் உரிமையாலும் அரசுரிமை பெற்ற 
இவர்களுக்கும் , நிலமானியக்கிழாரும் பெருமாட்டியாருமாகிய , 
இங்கிலாந்து , அயர்லாந்து , பிரான்சு நாட்டிற்கும் இவைகளின் 
மேலதிகாரத்திற்குட்பட்ட நாடுகளுக்கும் உரிய அரசருக்கும் 
அரசியாருக்கும் , இவர்களின் அரசுரிமைக்குரிய அரசிற்கும் 
மகுடத்திற்கும் இதே நாடுகளின் மாண்பிற்கும் , எல்லாப் 
பெருமைகள் , பாவனைகள் , பட்டங்கள் , அரசுரிமைப் பண்புகள் 
சிறப்புரிமைகள் , அதிகாரங்கள் , ஆட்சிவரம்புகள் அகியவை 
களோடு சேர்ந்தவற்றை மிக்க முழுமையாகவும் உரிமையோடும் 
நாடு முழுவதும் அளிக்கப்பெற்றது , இணைக்கப்பட்டது , ஒழுங் 
கமைக்கப்பட்டது , சேர்த்துக் கொள்ளப்பட்டது . 


* 


களையும் 


VIII . அரசுரிமைக்கான எவ்விதப் போலிக்கோரிக்கையின் 
காரணத்தால் இந்நாட்டின் எல்லாப் பிரச்சினைகளையும் , பிரிவினை 

தடுப்பதற்காகவும் , அரசுக் கால்வழியில் உறுதிப் 
பாட்டை நிலைப்படுத்தவும் , கடவுளுக்குட்பட்டு இந்நாட்டின் 
பாதுகாப்பு , ஐக்கியம் , அமைதி , நீடமைதி போன்றவைகளிலும் 
இவைகளின் மீது இது சார்ந்தும் அடங்கியுமிருப்பதாலும் , சமயஞ் 
சார்ந்த பிரபுக்களும் , உலகியல் | பிரபுக்களும் காமன் சபை 
யினரும் தம் அரசமரபினர்களுக்கு , குறிப்பிட்ட நாடுகளின் 
மகுடம் , அரசருக்குரிய அரசாங்கம் , முன் கூறப்பட்டவைகள் 
ஆகியவைகளை முழுதாகவும் தனித்தனியாகவும் , மேற்கூறியவை 


202 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


களுக்குச் சொந்தமாகவும் உரித்தாகவும் இவ்வரச மரபினருக்கும் . 
இவர்களுக்குப்பின் வருகின்றவர்களுக்கும் , இவர்களின் வாழ் 
நாளிலும் , இவர்களின் பின் வருகின்றவர்களின் வாழ்நாளிலும் , 
இருக்கவும் தொடரவும் சட்டமியற்றி , நிலைப்படுத்தி அறிவிக்க 
வேண்டுமென்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறார்கள் . முழுமை 
யான , குற்றமற்ற , நிறைவான , அரசருக்குரிய அதிகாரத்தையும் , 
இவ் வரச மரபினரின் கூட்டு வாழ்நாளின் போது , இவர்களுடைய 
பெயரில் அரசர் செயற்படுத்தி நிறைவேற்றுவார் . 

இவர்கள் 
இறந்தபின் இக்குறிப்பிட்ட மகுடமும் மேற்கூறியவைகளும் 
மாட்சிமை தங்கிய அரசியாரின் வழித்தோன்றல்களிடம் நிலை 
பெறவேண்டும் ; இத்தகைய வாரிசுகள் இல்லையென்றால் , டென் 
மார்க் இளவரசி ஆன் அவர்களிடமோ அன்னாரின் வாரிசு 
களிடமோ நிலைபெறவேண்டும் ; இத்தகைய வாரிசுகள் இல்லை 
யென்றால் இம்மாட்சிமைக்குரிய அரசரின் வாரிசுகளிடம் நிலை 
பெறவேண்டும் ; இதற்குமேல் , சமயஞ் சார்ந்த பிரபுக்களும் 
உலகியல் பிரபுக்களும் , பொதுமக்களும் , மேற்குறிப்பிட்டவர் 
களின் பெயரால் என்றென்றும் , தாமும் , தம் வாரிசுகளும் , தம் 
பின் வரும் தலை முறைகளும் மிக்க பணிவுடனும் பற்றுறுதியுடனும் 
கீழ்ப்படிகின்றோம் , தம்மாட்சிமைக்குரியவர்களை இவர்கள் பாது 
காக்கவும் , பேணவும் மிக்க பற்றுறுதியோடு இவர்கள் உறுதியளிக் 
கின்றனர் ; இக்குறிப்பிட்டுள்ள அரசுரிமை வரையறையைத் தம் 
உயிராலும் பொருளாலும் , தம் அதிகாரம் முழுவதோடு , இதற்கு 
மாறான எந்த முயற்சிக்கெதிராகவும் எல்லா மனிதர்களுக்கெதி 
ராகவும் நின்று பேணிக்காப்பதாக நம்பத்தகுந்த முறையில் 
உறுதியளிக்கின்றனர் . 


சமய 


1X . போப்பாண்டவர் 

முறையைச் 

சார்ந்த 
ளவரசரால் அல்லது ரோமன் கத்தோலிக்கக் கிறித்தவர் 
ஒருவரை மணந்து கொள்ளும் எந்த அரசரால் அல்லது அரசி 
யாரால் இந்தப் பிராட்டஸ்டெண்டு நாடு ஆளப்படுவது , இதன் 
நலத்திற்கும் காப்பிற்கும் மாறானதென்பது அனுபவத்தால் 
கண்டறிந்ததாகும் ; ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு , அல்லது உயர் 
மதகுருவோடு அல்லது ரோமின் திருச்சபையோடு தொழுகை 
நடத்துபவர்கள் , அல்லது போப்பாண்டவர் சமயமுறையைப் 
பின்பற்றுபவர் , ரோமன் கத்தோலிக்கக் கிறித்தவரை மணப்பவர் 
போன்றோர் ; விலக்கப்படவும் , இந்நாடு , அயர்லாந்து , அல்லது 
இதற்குமேல் இந்நாட்டிற்குச் சொந்தமான , அல்லது இதன் 
பகுதி ஆகியவற்றின் அரசாங்கத்தையும் மகுடத்தையும் 
என்றும் தவிர்க்க முடியாத மரபுரிமையையும் , பெற்றுத்துய்க்க 
அல்லது வைத்துக்கொள்ள , பயன்படுத்த , அல்லது எந்த 


புரட்சி வகையீடு 


203 


அரசுரிமை அதிகாரத்தையும் ஆணையுரிமைகளையும் , அல்லது 
இதன் அதிகார எல்லைக்குள் செயற்படுத்தவும் , சமயஞ் சார்ந்த 
பிரபுக்களும் , உலகியல் பிரபுக்களும் , காமன்ஸ் சபையினரும் 
சட்டமியற்ற மேலும் இறைஞ்ச வேண்டும் ; இவை ஒவ்வொன்றி 
லும் அல்லது எல்லாவற்றிலும் இந்நாடுகளின் மக்கள் தம் 
பற்றுறுதியிலிருந்து விடுவிக்கப்படவும் , அவ்வப்போது இம் 
மகுடமும் அரசாங்கமும் பிராட்டஸ்டெண்டுகளாக இருப்பவரை 
அல்லது இருப்பவர்களை வந்தடைந்து இதையே மரபுரிமையாகப் 
பெற்று அனுபவிக்கவும் , இவ்வாறு ஏற்றுக் கொள்ளப்பட்டவரும் , 
ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களும் தொழுகை நடத்தி அல்லது 
முன் குறிப்பிட்டதை ஏற்றுக் கொண்டது அல்லது மணந்து 
கொண்டது இயல்பாகவே மறைந்து விடுகின்றன .10 


X. எக்காலத்திலும் இதற்குப்பின் இந்நாட்டின் பேரரச 
மகுடத்தை அடையும் ஒவ்வோர் அரசரும் அரசியாரும் , முதல் 
பாராளுமன்றத்தின் முதல் கூட்டத்தில் , அவர் அல்லது அவள் 
மகுடம் பெற்றபிறகு , பிரபுக்கள் சபையில் , அவருடைய அல்லது 
அவளுடைய அரியணையில் அமர்ந்து கொண்டு , அங்குக்கூடி 
யுள்ள பிரபுக்களுக்கும் பொதுமக்களுக்கும் முன்னிலையில் , 
அல்லது அவருடைய அல்லது அவளுடைய முடிசூட்டு 
விழாவில் , அவருக்கு அல்லது அவளுக்கு முடிசூட்டு விழாப் 
பிரமாணம் செய்து வைப்பவர் அல்லது செய்து வைப்பவர்களின் 
முன் , குறிப்பிட்ட பிரமாணத்தை ( இது முதலில் நடக்கும் ) 
அவர் அல்லது அவள் எடுக்கையில் ,, இரண்டாம் சார்லஸ் 
அரசரின் முப்பதாம் ஆட்சி ஆண்டில் இயற்றப்பட்ட சட்டத்தில் 
சொல்லப் பெற்றதாகிய ‘ பாராளுமன்றத்தின் இருசபைகளிலும் 
ரோமன் கத்தோலிக்கக் கிறித்தவர்கள் அமர்வதைத் தடை 
செய்வதால் , 

அரசரையும் அவருடைய அரசாங்கத்தையும் 
பயனுள்ள முறையில் நிலைபெறச் செய்வதற்கான சட்டம் எனப் 
பெயர் பெற்றதை இயற்றி , ஆதரித்துப் பிரகடனத்தைக் கேட்கும் - 
படி கூறவேண்டும் . அதனால் 

இந்நாட்டின் மகுடத்தை , 
மரபுரிமையாக அடையும் அரசர் அல்லது அரசியார் , எக்காலத் 
திலாவது பன்னிரண்டு வயதிற்குக் குறைந்தவர்களாக இருக்க 
நேரிட்டால் , அவருடைய 

அவருடைய அல்லது அவளுடைய முடிசூட்டு 
விழாவில் . மேற்கூறியபடி பாராளுமன்றத்தின் முதற் கூட்டத்தின் 
முதல் நாளில் ஒவ்வொரு அரசர் அல்லது அரசியாரும் குறிப் 
பிட்ட பிரகடனத்தை வெளியிட்டு , ஆதரித்து வெளிப்படை 
யாகக் கூறவேண்டும் ; இக் குறிப்பிட்ட அரசர் அல்லது அரசியார் 
குறிப்பிட்ட பன்னிரண்டு வயதை அடைந்தபின் முதலில் இது 
நடக்கவேண்டும் .11 


204 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


XI .. இப்போதைய பாராளுமன்றத்தின் அதிகாரத்தால் 
மாட்சிமைக்குரியவர்களின் இசைவையும் , மகிழ்வமைதியையும் 
பெற்றவர்களை அறிவித்து , இயற்றி நிலைப்படுத்தலாம் ; இந் 
நாட்டின் சட்டங்களாக இவை என்றும் நிலைபெறும் ; பாராளு 
மன்றத்தில் கூடியுள்ள சமயஞ் சார்ந்த பிரபுக்கள் , உலகியல் 
பிரபுக்கள் , பொதுமக்கள் பிரதிநிதிகள் ஆகியவர்களின் 
அறிவுரையாலும் இசைவாலும் , குறிப்பிட்ட இதே மாட்சிமை 
தங்கியவர்களின் அதிகாரத்தாலும் இவைகள் அறிவிக்கப்பெற்று , 
இயற்றப்பெற்று , நிலைப்படுத்தப் பெறுகின்றன . 


XII . பாராளுமன்றத்தின் இக் கூட்டத் தொடரிலிருந்தும் 
பின்னும் , எந்தச் சட்டத்திற்கும் அல்லது அதன் எப்பகுதிக்கும் 
பின்பற்றப்படாமையால் விலக்கு எதுவும் அனுமதிக்கப்படா 
தென்று , முன் குறிப்பிட்ட நிறுவனங்களால் இது மேலும் வெளி 
யிடப்பெற்று இயற்றப்பட்டது ; அதனால் இத்தகைய சட்டத்தில் 
அனுமதிக்கப்பட்ட விலக்கைத் தவிர , ஒன்று அல்லது அதற்கு 
மேற்பட்ட மசோதாக்களில் சிறப்பாக வகை செய்யப்படாத 
இது போன்றவைகளைத் தவிர , அல்லது பாராளுமன்றத்தின் 
இப்போதைய கூட்டத் தொடரில் கொண்டுவரப் படாதவை 
களைத் தவிர , மற்றவைகள் செல்திறனற்றுப்போம் . 


XIII . ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தொன்பதாம் ஆண்டு 
அக்டோபர் இருபத்து மூன்றாம் நாளுக்கு முன் , சாசனம் அல்லது 
மானியம் அல்லது மன்னிப்பு அளிக்காதிருந்தால் , இச் சட்டத் 
தால் எவ்வகையிலாவது செல்திறனாக்கப்பட்ட அல்லது நீக்கப் 
பட்டதாக இருந்தாலன்றி , இச் சட்டம் இயற்றப்படா திருந்தது 
போல் வேறெதுவும் இல்லையென்றால் , இதுவே சட்டத்தின் 
பயனையும் வலிமையையும் பெற்று நிலை பெறும் . 


கிளர்ச்சியுற்ற அரசியல் உணர்ச்சிகளின் விளைவாக எழுந்த 
இடர்மிகு பிரச்சினைகளும் , அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்த 
பிரச்சினை களும் விவாதிக்கப்பெற்று , அவற்றிற்கான பரிகாரங் 
களும் புதிய ஆட்சியில் கிடைத்தன . அப்பரிகாரங்கள் ஒருதலைச் 
சார்புடையனவாகவும் , போதிய அளவிலே இல்லாதனவாகவும் 
இருந்தபோதிலும் , அடுத்து வந்த நிகழ்ச்சிகள் சரியானவை 
என்று நிலை நாட்டிய நல்ல போக்கின் முதற்படியே அவைகள் 
என்பது தெளிவு . அதனால் அவை போற்றுதற்குரியனவாகும் . 
பின் வரும் பக்கங்களில் அவற்றில் பலவற்றை - விளக்க இருப்ப 
தால் , காலமுறையால் தொகுத்துக்கூறும் இவ்விடத்தில் அவற் 
றைச் சுருக்கமாகக் கூறல் பொருந்தும் . 


புரட்சி வகையீடு 


205 


விசுவாசப் பிரமாண மறுப்போர் ( Non - Jurors ) : திருப்தி 
செய்வதற்கென்று சட்டப்படியான என்ற சொல்லை நீக்கியே 
புதிய உறுதிமொழி அமைந்த போதிலும் , சிறிய ஆனால் சிறப்பு 
மிக்க சமயக் குருமார் அதனை ஏற்கவில்லை . அதன் காரணமாக 
1688 ஆம் ஆண்டில் புகழ் பெற்று விளங்கிய எழுவரில் ஐவரை 
உள்ளடக்கிய , ஆறு பிஷப்புகளும் , வேறு சிலரும் பதவியைத் 
துறக்கவேண்டியது வந்தது . தெய்விக உரிமைக் கோட்பாட்டினை 
மனமாரப் போற்றிய இந்த விசுவாசப் பிரமாண மறுப்போர் , 
தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டனர் . ஆயின் அத்தகைய 
பிரமாணம் , பொதுமக்கள் அளிக்கவேண்டிய ஒன்றாக இல்லாத 
தால் , சமயம் சாராதவர்கள் , விசுவாசப்பிரமாண மறுப்போரைப் 
பெரு மெண்ணிக்கையில் பின்பற்றவில்லை. எனினும் தற்கால 
வரலாற்று அறிஞர் போற்றும் நூல்களை எழுதிய அறிஞர்கள் , 
எழுத்தாளர்கள் , சமயபோதகர்கள் அடங்கிய அச்சிறப்பு 
வாய்ந்த சிறிய கூட்டத்தின் தொண்டினைத் திருச்சபை இழந்து 
விடுவதற்கில்லை 12. புதிய சூழ்நிலைக்கு இணங்கிப் பிரமாணங் 
களை எடுத்த திருச்சபை ஆட்சி வட்டாரஞ்சார்ந்த குருமாரும் 
அவ நம்பிக்கையுடன் தான் அவ்வாறு செய்தனர் . புரட்சிக்குப் 
பிறகு நியமனம் பெற்ற , நெகிழும் தன்மை கொண்ட பிஷப்பு 
களுக்கும் அவர்களுக்கு மிடையே பெருத்த பிளவு ஏற்பட்டது . 
பெஞ்சமின் ஹோட்லி என்பார் ( Benjamin Hoadly ) அவர்களில் 
தலைசிறந்தவர் . அவர் பங்கோரின் ( Bangor ) பிஷப்பாக இருந்த 
போது அரசியல் புரட்சியை ஆதரித்துப் பேசிய அதே சமயத்தில் , 
பல நிலைகளில் பணியாற்றிய சமய அதிகாரிகளால் ஆளப்பெறும் 
சமுதாயமே திருச்சபை எனும் கருத்தை அடியோடு மறுத்தார் . 


சமயக்குருமார் திருக் கூட்டம் செயலிழத்தல் : பங்கோர் 
பிரச்சினை தீவிரமடைந்ததால் சமயக் குருமார் திருக்கூட்டத்தில் 
முட்டு நிலை தோன்றியது . அங்கே கீழ்நிலைச் சமயக் குருமார் 
எல்லாம் , அரைகுறை ஆர்வமுள்ள பிஷப்புகளுக்கு எதிராக , 
ஆர்ச்பிஷப்பின் திருச்சபை ஆட்சிக் கொள்கையைப் போற்றினர் . 
அதன் விளைவாக 1717 ஆம் ஆண்டில் சமயக்குருமார் திருக் 
கூட்டம் ஒத்திவைக்கப்பெற்றது . அது பத்தொன்பதாம் 
நூற்றாண்டின் இடைப்பகுதி வரையில் முக்கிய நடவடிக்கை 
யெதிலும் பங்குகொள்ளவில்லை 13 . 


இணங்காதாரும் கத்தோலிக்கரும் : இரண்டாம் ஜேம்ஸின் 
பொறுத்தல் அறிக்கை அளித்த உளங்கவர் சலுகைகளை மறுப் 
பதில் மாறாத உறுதி காட்டிய இணங்கா தார் , புரட்சிக்கான சூழ் 
நிலையை உருவாக்குவதில் பெரும் பங்கு கொண்டனர் . அதனால் 


206 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


1689 ஆம் ஆண்டைய சமயப்பொறைச்சட்டம் ( Toleration Act ) 
அவர்களுக்குப் பரிசாகக் கிடைத்தது . தற்கால அடிப்படையில் 
நோக்கும் போது , அச்சட்டத்தில் தாராளச் சலுகைகள் இல்லை 
யென்பது உண்மை . அதேபோன்று தாங்கள் பெற்ற நிலையைக் 
காத்துக்கொள்வதற்கு அவர்கள் போராட வேண்டியிருந்தது 
என்பதும் உண்மையே 14. கத்தோலிக்கரைப் பொறுத்தவரை 
யில் , போப்பாண்டவர் பதினோராம் லூயியின் முறையான சகா 
வாக , மூன்றாம் வில்லியம் இருந்தார் என்பது குறிப்பிடத்தகுந்தது . 
மேலும் அவர்களுக்கிடையே ஒருவகையான உடன்பாடு இருந்த 
தால் கத்தோலிக்கர்களுக்கு எதிரான கடுமையான குற்றச்சட்டங் 
களைச் செயற்படுத்துவது அநேகமாக நின்றது . 

அதனால் இரண் 
டாம் ஜேம்ஸ் தள்ளிவைக்க அல்லது நீக்க நினைத்த சமுதாய 
அடிப்படையிலான தகுதிக்குறைகள் , தொடர்ந்து வந்தன 
என்றாலும் நடைமுறையில் கத்தோலிக்கர் , வீடுகளிலும் , தனிப் 
பட்ட இடங்களிலும் தொழுகை உரிமை பெற்றனர் 15 . 

தாற்காலிகமாகவாவது கடினமான படைப்பிரச்சினை தீர்க் 
கப்பட்டது 16. ஏதோ எதிர்பாரா விதமாகப் பத்திரிகைச் சுதந்திரம் 
கிடைத்தது 17. 1696 ஆம் ஆண்டில் , அரசாங்க வழக்குகளை 
நடத்துதல் , அரசத்துரோகச் சட்டம் ஆகியவற்றிற்கான முக்கிய 
மான சட்டத்திருத்தங்கள் , தோன்றின . அவையே மூன்றாம் 
வில்லியத்தின் 7 ஆம் 8 ஆம் ஆண்டுச் சட்டங்கள் 18 . 


குடியேற்ற நாடுகளும் புரட்சியும் : - இங்கிலாந்தைத் தவிர 
வேறு நாடுகளும் இரண்டாம் ஜேம்ஸ் வசம் இருந்தன . அந் 
நாடுகள் ஒவ்வொன்றிலும் , தல நிலைமைக்கு ஏற்றவாறு தனிப் 
பண்புகளோடு புரட்சி தோன்றியது . 


பதினேழாம் நூற்றாண்டில் குடியேற்ற நாடுகளில் 19 பொருள் 
சார்ந்த வளர்ச்சி மிகுதியாக இருந்தது . ஆயினும் தாய் நாட்டில் 
தோன்றிய புரட்சியினாலும் , உள் நாட்டுப் 

உள் நாட்டுப் போரின் விளைவு 
களாலும் , குடியேற்ற நாடுகளின் அரசியலில் அதிகக் குழப்பம் 
தோன்றியது . ஆரம்ப காலத்தில் அவைகள் அரசரைச் சார்ந் 
திருந்தன . உள் நாட்டுப் போருக்குப்பிறகு அவைகள் ஆங்கிலப் 
பாராளுமன்றத்தின் ஆட்சியின்கீழ் வந்தன . இவ்வாறு ஏற்பட்ட 
வுடனே கொள்கை அடிப்படையிலான மறுப்புகளை 

அவை 
கொண்டு வந்தன . குடியேற்ற நாட்டு அரசாங்கத்தில் மன்னர் 
வழிவழியாகப் பெற்றிருந்த நிலையை முன்னிலை மீட்சி மீட்டுத் 
தந்தது . மேலும் பிரிவிகவுன்சிலின் ஆணைக்குழுக்களின் மூல 
மாகக் குடியேற்றங்களை ஆளத் தீவிர முயற்சிகள் தோன்றின ? 0. 
கிராம்வெலினுடைய 

நாவாய்ச் 

சட்டக் கொள்கையையே 


புரட்சி வகையீடு 


207 


தொடர்ந்து பின்பற்றிய இரண்டாம் சார்லஸும் , இரண்டாம் 
ஜேம்ஸும், இங்கிலாந்தின் பொருளாதார வாழ்க்கையையும் , 
குடியேற்ற நாடுகளின் பொருளாதார வாழ்க்கையையும் மொத்த 
மாக இணைத்துத் திட்டமிட முயன்றனர் . ஆயின் இத்தகைய 
திட்டத்திற்குக் குடியேற்ற நாடுகளில் இருந்த பிரதிநிதிகள் 
சபைகளே பெருந் தடையாக இருந்தன . எவ்வாறெனில் , ஒரு 
குடியேற்ற நாடு மற்றொரு குடியேற்ற நாட்டிற்கு எதிராகவும் , 
( அநேகமாக ) எல்லாக் குடியேற்ற நாடுகளும் இங்கிலாந்திற்கு 
எதிராகவும் அமைவதற்கேற்ற தல , பிரிவினை உணர்ச்சிகளை 
அச் சபைகள் 

பிரதிபலித்தன . பல குடியேற்ற நாடுகளில் 
விளங்கிய சபைகளை ஜேம்ஸ் அழித்தார் . பட்டத்திற்கு வருவ 
தற்கு முன்னால் கடற்படைத் தலைமை உயர்பிரபுவாக இருந்த 
அவர் , நா வாய்ச் சட்டங்களைச் செயற்படுத்துவதற்காக , துணைக் 
கடற்படைத் தலைமை அலுவலக நீதிமன்றங்களை அமைத்தார் . 
மேலும் பல அமெரிக்கக் குடியேற்ற நாடுகளை இணைத்து , புதிய 
இங்கிலாந்து டொமினியனை , ( Dominion of New England ) 
அமைக்க முயன்றார் . இத்தகைய ஆர்வம் நிரம்பிய திட்டங்க 
ளெல்லாம் புரட்சியின் விளைவாகப் பாழ்பட்டன . மூன்றாம் 
வில்லியத்தின் கருத்து என்னதென்று அறியக் காத்திராமலேயே , 
பழைய சபைகளைக் குடியேற்ற நாடுகள் மீட்டன . குடியேற்ற 
நாடுகளின் விவகாரங்களைத் தனது ஆணைக்குழுவின் மூலமாக 
பிரிவிகவுன்சில் சபை கண்காணிக்கத்தொடங்கியது . குடியேற்றங் 
களுக்காகச் சட்டமியற்றும் மேலுரிமையைப் பாராளுமன்றம் 
மேலும் தீவிரமாகக் கொண்டாடியது . நாவாய்ச் சட்டங்களை 
நிறைவேற்றுவதில் , தங்களால் முடிந்த வரையில் , துணைக் கடற் 
படைத் தலைமை அலுவலக நீதிமன்றங்கள் பாடுபட்டன. இறுதி 
யாகக் குறிப்பிட்ட இரு சூழ்நிலைகள் தாம் அடுத்த நூற்றாண்டில் 
மிக முக்கியமானவையாயின . 

{ 
அயர்லாந்தும் புரட்சியும் : புரட்சியினால் அயர்லாந்திற்கு 
மற்றுமோர் கேடு கூடியது . ஆங்கில உள் நாட்டுப் போருக்கு 
ஐரிஷ் நிலங்களிலிருந்து பொருள்பெற , கிராம்வெல் முயன்ற 
நாளிலிருந்துவந்த விவசாய ஏற்பாட்டுப் படைகொண்டுதான் 
நிலை நாட்டக்கூடிய சூழ்நிலையைத் தோற்றுவித்தது . இங்கிலாந் 
தில் தாம் கையாண்ட வழிகளையே கொண்டு அயர்லாந்தில் 
கத்தோலிக்கரின் மேலாதிக்கத்தை நிலைநாட்ட இரண்டாம் 
ஜேம்ஸ் முயற்சிசெய்தார் . இங்ஙனம் அவர் நாட்டைவிட்டு 
ஓடிய பிறகும் , பிராட்டஸ் டெண்டு நிலக்கிழார்கள் , அல்ஸ்டரைச் 
சார்ந்தவர்கள் , டச்சுக்காரர் ஆகியோரைக் கொண்ட படையை 
வைத்திருந்த மூன்றாம் வில்லியத்திற்கு எதிராகக் கிளர்ந்தெழுந்த 


208 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


அதனை 


குடியானவருக்குத் துணையாக , பிரெஞ்சுப் 

படைகளைக் 
கொண்டுவந்து அயர்லாந்தில் போரிட அவரால் முடிந்தது . 
லண்டன்டர்ரியைக் ( Londonderry ) கைப்பற்றுதல் , பாய்னே 
சண்டை ( Boyne ) , லிமரிக்கின் ( Limerick ) வீழ்ச்சி ஆகியவற்றால் 
ஜேம்ஸின் நிலை மோசமானதோடு , பிரெஞ்சுக்காரர் கையில் 
அயர்லாந்து வீழ்வதைத் தடுக்கவேண்டுமானால் 
எப்படியும் ஆங்கில ஆதிக்கத்தில் வைத்திருக்கவேண்டுமென் 
பது ஆங்கில அரசியல் அறிஞருக்குப் புலனாகியது . அதனோடு 
அக் குறிக்கோளை அடைவதற்குச் சமயத் துறையில் ஈவு இரக்க 
மற்ற அடக்குமுறை ஒன்றே இன்றியமையாத வழியெனக் 
கொள்ளவும் ஏது ஏற்பட்டது . இதனால் ஐரிஷ் கத்தோலிக்கர் 
மட்டும் துன்புற்றார்களில்லை . லண்டன்டர்ரியைப் பாதுகாப்பதில் 
பெரும்பங்கு கொண்டபோதிலும் அல்ஸ்டரில் வாழ்ந்த பிரெஸ்பிட் 
டீரியரும் , கடுமையான சட்டங்களின் வாயிலாகவந்த ஆங்கிலிக 
மேலாதிக்கத்தால் அல்லலுற்றனர் . மேலும் , ஆங்கில விவசாய , 
கைத்தொழில் நலன்களைக் காப்பதற்கென்று , ஆங்கிலப்பாராளு 
மன்றம் மேற்கொண்ட கடுமையான பொருளாதார அடக்குமுறை 
யினால் , பிராட்டஸ்டெண்ட் பெருநிலக் கிழார்களைப் போலவே 
அல்ஸ்டரின் உற்பத்தியாளரும் அவதியுற்றனர் . இங்கிலாந்தில் 
இருந்துகொண்டே ஐரிஷ் பாராளுமன்றத்தை முற்றிலும் கட்டுப் 
படுத்துவதோடு , அயர்லாந்திற்காக ஆங்கிலப் பாராளுமன்றம் 
ஒருங்கிணைவாகச் சட்டமியற்றும் நிலையை ஏற்படுத்தும் பாய்னிங் 
சட்டங்களினால் ( Poynings Laws )21 இவையெல்லாம் சாத்திய 
மாயின் . 


ஸ்காட்லாந்தும் புரட்சியும் : ஸ்காட்லாந்தில் இருந்த நிலை 
முற்றிலும் மாறானது . இரு நாட்டு மணிமுடிகளும் ஒரு மன்னருக்கே 
கிடைத்தன என்ற ஒன்றே ஸ்காட்லாந்திற்கும் இங்கிலாந்திற்கும் 
இடையேயிருந்த தொடர்பாகும் . ஸ்காட்டிய விவகாரங்களில் 
தலையிடும் உரிமையை ஆங்கிலச்சட்டமோ அல்லது ஆங்கிலப் 
பாராளுமன் றமோ கொண்டாடியதில்லை . இருநாடுகளிலும் இருந்த 
பொது நிலையிலும் குறிப்பிடத் தகுந்த வேற்றுமைகள் நிலவி 
வந்தன . இங்கிலாந்து சமயச் சீர்திருத்தத்தினால் பல படிகளில் 
பணியாற்றிய அதிகாரிகளைக் கொண்ட திருச்சபை அமைப்பின் 
தலைவராக மன்னர் விளங்கினார் . ஸ்காட்டிய சமயச் சீர் திருத் 
தமோவெனின் , 

மன்னருடைய அல்லது வேறு அதிகாரியி 
னுடைய ஆட்சியை ஏற்க மறுத்த ஜனநாயக முறையில் 
அமைந்த திருச்சபையே உருவாக்கியது .. ஆர்ச்பிஷப்பின் 
தலைமையிலான திருச்சபை அமைப்பினை ஸ்காட்லாந்தில் புகுத்த 
முதலாம் சார்லஸ் முயன்றதால் , உள் நாட்டுப்போரில் ஸ்காட் 


, 


புரட்சி வகையீடு 


209 


லாந்து ஒரு கட்சியாக உருவெடுத்தது , முன்னிலை மீட்சியினால் , 
பெயரளவிற்காவது ஆர்ச்பிஷப்பின் தலைமையிலான திருச்சபை 
அமைப்பு மீண்டது . சமயக் குருமார் ஆட்சியின் போலிப் 
பகட்டினை வெறுத்தவர்கள் அதனை ஆதரிக்கவும் தொடங்கினர் . 
ஆனால் இரண்டாம் ஜேம்ஸின் ரோமானியமயமாக்கும் கொள்கை 
யினால் விக்குகளும் , டோரிகளும் எதிர்ப்புத் தெரிவித்தனர் . 
ஸ்காட்டியச் சூழ்நிலைகளின் விளைவாகவே அந்நாட்டில் புரட்சி 
தோன்றியது . அது ஆங்கில நாட்டில் ஏற்பட்ட புரட்சிபோன்று 
தோன் றியபோதிலும் அதைக் குறித்த மொழி வேறானது . மேலும் 
அங்கே வன்முறை மிகுதியாக இருந்தது . 22 இந்த இரு புரட்சி 
களுக்குமிடையே மற்றுமொரு குறிப்பிடத்தக்க வேற்றுமை 
யுள்ளது . திறமைவாய்ந்த தலைமையின்மையாலோ என்னவோ , 
ஸ்காட்டிய டோரிகள் புரட்சியில் முக்கியப் பங்குகொள்ளாது 
ஒதுங்கியே நின்றனர் . அதனால் ஸ்காட்லாந்தில் தோன்றிய 
புரட்சி விக்குகளின் வேலையாகவே இருந்தது . மேலும் விக்கு 
களின் அரசியல் கோட்பாட்டுக் கலைச்சொற்களே புரட்சியை 
விளக்கும் ஆவணங்களில் அதிக இடம் பெற்றன . அதற்கு மாறாக 
இங்கிலாந்தில் கலப்பு முயற்சியால் புரட்சி தோன்றியது . மாறு 
பட்ட கருத்துக்களுக்கிடையே யான திடமான சமரச இணக்கம் 
தொனிக்கும் மொழியில் அது விளக்கப்பெற்றது . 


ஆங்கில உரிமை அறிக்கை வெளிவந்ததும் , அதனோடு 
ஆங்கில மணிமுடியை அளிக்க முன் வந்ததும் , அதனை ஏற்றுக் 
கொண்டதும் 1689 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதின்மூன்றாம் 
தேதியே நடைபெற்றன . 

மாதம் கழிந்த பின்னரே 
ஸ்காட்டிய சட்ட மன்றம் ( Scottish Convention of Estates ) 23 
கூடியது . வெஸ்ட்மினிஸ்டரில் நிறைவேறிய தீர்மானங்களை 
ஒருவாறு ஒத்தனவற்றை ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதியன்று 
தான் அம்மன்றம் நிறைவேற்றியது . எனினும் , மூலத் தீர்மானத் 
திலிருந்து ஒரு முக்கிய வேறுபாடு இருந்தது . அரியணையைத் 
துறந்தார் என்று பொருள்கோள் வகையால் பெற்ற உரிமை 
யோடு ஆங்கிலச் சட்டமன்றம் , உண்மையில் கெட்ட அரசரைப் 
பதவியிலிருந்து நீக்கிய போதிலும் , அது போன்ற காரியத்தைச் 
சட்டப்படி குடிகள் செய்யலாமா , கூடாதா என்ற பிரச்சினை 
யைத் தட்டிக்கழிக்கவே முயன்றது . ஆனால் ஸ்காட்டிய சட்ட 
மன்றமோ வெனின் , ‘பறிமுதலானது forfaulted (forfeited ) 
என்னும் அழுத்தமான சொல்லைப் பயன்படுத்தத் தயங்கவில்லை . 
ஆங்கில உரிமை அறிக்கையின் ஸ்காட்டிய மறுபடிவமான உரி 
மைகள் , கோரிக்கையில் அவர்கள் பின்வருமாறு தீர்மானித்தனர் : 
‘ வெளிப்படையான போப் சமயத்தவரான ஏழாம் ஜேம்ஸ் , 

ஆ . வ .- 14 


210 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


சட்டத்தில் வலியுறுத்தப்பெற்ற பிரமாணத்தை எடுக்காமலேயே 
அரச அதிகாரத்தைக் கொண்டு மன்னராகத் திகழ்ந்தார் . 
கெடுமதி படைத்த கொடிய ஆலோசகரின் யோசனையைக் 
கேட்டு நாட்டின் அடிப்படை அரசியல் அமைப்பையே அழிக்கத் 
தொடங்கி , வரையறைக்குட்பட்ட சட்ட முறையான கோனாட் 
சியைத் , தன்னிச்சையான கொடுங்கோல் ஆட்சியாக 
மாற்றினார் . அதனைப் பயன்படுத்தி பிராட்டஸ்டெண்டு சமயத்தை 
அழிக்கவும் , நாட்டின் சட்டங்களையும் மக்களின் உரிமைகளையும் 
மீறவும் துணிந்தார் . அதனால் மணிமுடிக்கான அவர் தம் உரிமை 
பறிமுதலான தோடு அரியணையும் காலியாயிற்று . போப் சமயத் 
தவர் மணிமுடி தரிக்கும் தகுதியற்றவர் என்றும் அவர்கள் 
தீர்மானித்தனர் . அதனோடு ஆர்ச்பிஷப்பின் தலைமையிலான 
திருச்சபை அமைப்பினை நீக்கினர் . உரிமைகள் கோரிக்கையைக் 
கொண்டுவந்தனர் . மன்னர்களைப் பதவியிலிருந்து நீக்கும் 
தங்களது உரிமையைக் கோட்பாட்டுறுதி மிக்க அமைப்பில் 
வலியுறுத்தினர் . வில்லியத்திற்கும் மேரிக்கும் ஆட்சியுரிமையை 
அளித்து , ஆங்கிலச் சட்டமன்றம் ஏற்கெனவே குறிப்பிட்ட 
வரையறைக் கிணங்க ஆட்சியுரிமை வரவேண்டுமென்றும் தீர் 
மானித்தனர் . ஸ்காட்டிய 

அமைப்புகளை நிலை நிறுத்து 
வதனால் பிரஸ்பிட்டீரியர் அல்லாதார் சமய ஒறுப்பிற்கு உள்ளாக 
வேண்டியதில்லை என்பதை உறுதிசெய்துகொண்ட பிறகு , ஏழாம் 
ஜேம்ஸ் குறிப்பாகச் செய்யத் தவறிய சடங்கான , பட்டமேற்புப் 
பதவிப் பிரமாணத்தை வில்லியம் எடுத்தார் . 


சமய 


புரட்சியின் விளைவுகள் : இங்ஙனம் 1688 ஆம் ஆண்டில் 
புகழ்பெற்ற புரட்சி ( Glorious Revolution ) தோன்றியது . 
மற்றெல்லாப் புரட்சிகளைக் காட்டிலும் வன்முறை குறைந்து , 
மிகுந்த பயனுள்ள தாக அது விளங்கியது . மெகாலே பின் 
வருமாறு குறிப்பிடுகின்றார் : ஃபிட்ஸ் வால்டர் ( Fitzwalter ), டி 
மான்ட்போர்ட் 

( De Montfort ) ஆகியோரின் காலந்தொட்டு 
ஆங்கில அரசியலில் இருந்துவந்த பொதுமக்கட் சார்ந்த கூறு , 
கோனாட்சிக் கூற்றினால் அழிக்கப்படவேண்டுமா ? அல்லது 
தாராளமாக வளர்ந்து , முதன்மையானதாக மாறவேண்டுமா ? 
என்ற பெருவினாவிற்கு இறுதிவிடை கிடைத்தது . இந்த இரு 
கொள்கைகளுக்கிடையே நீண்டகால , கடூரமான தன்னம்பிக்கை 
யற்ற பூசல் நடைபெற்றது . நான்கு அரசர் ஆட்சி காலத்தில் 
அப்பூசல் தொடர்ந்து வந்தது . ஆட்சியெதிர்ப்புக்கிளர்ச்சிகள் , 
அரசத்துரோக வழக்குகள் , புரட்சிகள் , போர்கள் , முற்றுகைகள் , 
நாடு கடத்தல்கள் , நீதிக்கொலைகள் ஆகியவை அதன் விளைவாகத் 
தோன்றின . சில சமயங்களில் சுதந்திரமும் , சிலசமயங்களில் 


புரட்சி வகையீடு 


அரசுரிமையும் அழிந்துவிடும் நிலைக்குவந்தன . நீண்டகால 
மாகவே இங்கிலாந்து தன் சக்தியின் ஒருபகுதியை மற்றொரு 
பகுதியை அடக்குவதிலேயே செலவழித்தது . நிர்வாகப் பிரிவும் , 
சட்ட மியற்றும் பிரிவும் , ஒன்றிற்கொன்று தடையாகத் திகழ்ந்த 
தால் , ஐரோப்பாவில் இங்கிலாந்தை ஒரு பொருட்டாக மதிக்க 
வில்லை . வெண்மண்டப வாயிலில் ( Whitehall Gate ) வில்லியம் , 
மேரி அரசியார் வருகையை அறிவித்த அரசமெய்காப்பாளர் , 
உண்மையில் , தொடர்ந்து வந்த பெரும் பூசல் தொலைந்தது 
என்பதை அறிவித்தார் எனலாம் . மன்னருக்கும் பாராளுமன்றத் 
திற்கு மிடையே முழு ஒன்றிப்பு ஏற்பட்டது என்பதையும் ; நீண்ட 
காலமாகத் தாழ்ந்த நிலையில் , பிறரைச் சார்ந்திருந்த இங்கிலாந்து 
மீண்டும் முதன்மைச் சக்தியாக விளங்கத் தொடங்கியது 
என்பதையும் ; தனிச்சிறப்பதிகாரத்தைக் கட்டுப்படுத்திய 
பண்டைக்காலச் சட்டங்களும் இனிமேல் தனிச்சிறப்பதிகாரத் 
தைப் போலவே மீறமுடியாதவை யாவதோடு , எல்லா 
விளைவுகளோடும் அவை பின்பற்றப்பெறும் என்பதையும் ; 
நாட்டின் பிரதிநிதிகளின் கருத்திற்கு இணங்க நிர்வாகம் தடை 
பெறுதல் வேண்டுமென்பதையும் ; ஆழ்ந்தகன்ற ஆலோசனையும் 
நோக்கமும் கொண்டு இருசபைகளும் கொண்டுவரும் சீர்திருத்தம் 
எதையும் மன்னர் விடாப்பிடியாகத் தடைசெய்தல் ஆகாது 
என்பதையும் அறிவித்தார் எனலாம் . ஏற்கெனவே சட்ட 
மாகாத 

எதையும் உரிமை அறிக்கைச் சட்டமாக்கவில்லை 
யென்றாலும் , கடந்த நூற்று ஐம்பது ஆண்டுகளில் நிறைவேறிய 
சட்டங்களின் கருமூலங்களை அது தன்னகத்தே கொண்டிருந்தது . 
அதிலும் , இனி வருங்காலங்களில் நாட்டு நலனைப்பெருக்கவும் , 
பொதுமக்களின் கருத்துத்தேவைகளைப் பூர்த்தி செய்யவும் ஆன 
சீரிய சட்டங்கள் யாவற்றையும் அது பிரதி பலித்தது . 24 


ஆங்கில அரசியல் அமைப்பு வரலாற்றில் ஓய்வகமாகவும் , 
புதுப்பாதையின் புறப்படுமிடமாகவும் விளங்கியது 1688 ஆம் 
ஆண்டு ஏற்பட்ட புரட்சி . அரசியல் அமைப்பின் சட்டமுறை 
யிலான அடிப்படைகளைத் தொகுத்துக் கூறி , இறுதியாக நிலை 
நாட்டுவதாக உரிமைகள் மசோதா அமைந்தது . அடுத்து நாம் 
எடுத்துக் கொள்ளப்போகும் அரசுரிமைச் சட்டத்தின் அரசியல் 
அமைப்புச் சார்ந்த வழி வகைகளைத் தவிர , போருரிமைப் பத்திரம் 
( Magna Carta ) , உரிமை விண்ணப்பம் ( Petition of Right ) ஆகிய 
வற்றோடு ஒரு சேர வைத்து எண்ணக் கூடிய உரிமைகள் 
மசோதா போன்ற முறையான அரசியல் அமைப்புச் சட்டத்தினை 
அதன் பிறகு சட்டமன்றம் இயற்றவில்லை . அரசியல் வளர்ச்சி 
காரணமாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்கள் சட்டப் 


212 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


புத்தகத்தில் அவ்வப்போது இடம்பெற்றன என்பது உண்மையே 
யாயினும் , 1832 ஆம் ஆண்டுச் சீர்திருத்தச் சட்டம் போன்ற 
பெரும் புகழ் கொண்ட சட்டங்களும் அரசியல் அமைப்புச் சட்டத் 
தில் கண்ட அமைப்புகளைத் திருத்தியமைக்கும் வகையிலும் , 
குறைகளை நிறைவு செய்யும் பாணியிலும் , குற்றங்களைக் களையும் , 
பெற்றியிலும் அமைந்தனவே தவிர , புரட்சியினால் இறுதியாக 
நிலை நாட்டப்பெற்ற அரசியல் அமைப்புச் சார்ந்த பெருங் 
கொள்கைகளை மாற்றியமைப்பதாயில்லை . 


மரபுகள் வழிவந்த அரசியல் அமைப்பு : எவ்வாறெனினும் , 
வாழும் உயிர்ப்பொருளில் நாம் எதிர்பார்க்கும் வகையிலேயே , 
இரு நூற்றாண்டுகளுக்கு மேற்பட்ட காலப் பகுதியில் அரசியல் 
அமைப்பானது வளராது , தேக்க நிலையில் இல்லை , ஆயின் சட்ட 
சபையின் மசோதாக்கள் மூலமாக அதில் தோன்றிய பெரு 
மாற்றங்கள் ஏற்படவில்லை . சட்டத் தொகுப்பு அதிக மாற்றமடை 
யாது இருந்த அதே சமயத்தில் , எழுத்து வடிவில் இல்லாததும் 
மரபு வழிவந்தவையுமான விதிமுறைகள் வளர்ச்சியுற்றன . 2 5 
அவைகளைச் சட்டம் அறியாது என்றாலும் அவை அரசியல் 
அமைப்பின் ஒரு பகுதியாக நிலைத்துவிட்டன . அடிப்படைக் 
கொள்கைகளைத் தவிரப் பிறவற்றை அடையாளங் கண்டு கொள்ள 
முடியாத அளவிற்கு இருக்கின்ற தற்கால அரசியல் அமைப்பினை , 
சட்டத் தொகுப்பின் நடை முறையிலான , செயல் திட்டத்தினை 
அடியோடு மாற்றியமைத்த மரபுகளையே உரிமைகள் மசோ 
தாவை இயற்றியவர்கள் உருவாக்கினர் . தெய்விக உரிமை , 
மன்னரின் கட்டற்ற அதிகாரம் , குடி மக்களின் சாத்விகப் பணிவு 
போன்ற கொள்கைகளை நிரந்தர மாக முடிவிற்குக் கொண்டு 
வந்தது புரட்சி . மேலும் அதன் விளைவாக , பாராளுமன்றத்தின் 
ஆட்சி உறுதியாக நிலை நாட்டப் பெற்றது . ஆனால் அந்த ஆட்சி 
யைப் பயன்படுத்துவதில் அன்றிருந்த முறைக்கு முற்றிலும் மாறு 
பட்ட ஒன்றையே இன்று காணமுடிகிறது . காபினெட் மந்திரி 
சபையின் மூலமாக நடைபெறும் இக்காலப் பாராளுமன்ற 
ஆட்சிமுறையே நமது 

அரசியல் 

அமைப்புத் திட்டத்தின் 
முக்கியப் பண்பாக அமைகின்றது . 


இறுதியாக , சமயச் சுதந்திரத்தின் சமாதியின் மீதுதான் 
அரசியல் 

உரிமை என்னும் மாளிகையும் , நாட்டுக் காவல் 
என்னும் கோட்டையும் எழுந்தன என்பதைக் குறிப்பிட 
வேண்டும் . 

இரண்டாம் ஜேம்ஸை , மூன்றாம் வில்லியம் 
துரத்தியதை ஏற்றுக்கொண்ட புனிதரான 

பதினோராம் 
இன்னாசன்டின் (Innocent XI ) திட்டங்களால் புரட்சி வேகமாகத் 


புரட்சி வகையீடு 


213 


தோன்றியது என்பது உண்மை . ஆயின் இரண்டாம் ஜேம்ஸைக் 
கைப்பாவையாகக் கொண்ட பதினான்காம் லூயியிக்கும் போப் 
பிற்கும் இடையேயான தீவிரப் பகைமையே இத்தகைய ஆதர 
வுக்குக் காரணமாகும் . மன்னருக்கும் போப்பாண்டவர்களுக்கும் 
இடையே ஒருவிதப் பகைமை இருந்த காரணத்தால் இங்கிலாந் 
தில் ஓரளவு சமயப் பொறை தழைத்தது . அதுவும் அயர்லாந்தில் 
இல்லை . எனினும் புரட்சிக்குப்பின் இருநூறு ஆண்டுகளுக்கு 
ஆங்கிலிக மேலாதிக்கம் இருந்தது என்று சொன்னால் அந்நியத் 
தலையீடு ஏற்படும் வாய்ப்பு இருந்ததே அதற்குக் காரணமாகும் . 
அந்நியப் படைகளின் துணைக்கொண்டு சமயம் தழைத்தோங்க 
முடியாது என்பது இப்போது தெளிவாகி விட்டதால் , நம் 
காலத்தில் முழுச் சமயச் சுதந்திரம் ஏற்பட ஏதுவாயிற்று.27 


26 


1701 ஆம் ஆண்டைய அரசுரிமை நிர்ணயச் சட்டம் : பிற்காலத் 
தில் அரசுரிமையை வழங்குவதற்கான உரிமைகள் மசோதாவின் 
துணை வாசகங்கள் போதுமானவையாக இல்லையென்பது வில்லி 
யத்தின் ஆட்சி வளர்ச்சியுற்ற நிலையில் தெளிவாகியது . வாழும் 
சந்ததி இன்றி 1694 ஆம் ஆண்டின் இறுதியில் மேரி அரசியார் 
இறந்தார் . இளவரசி ஆனுடைய மக்களில் உயிருடனிருந்த 
இறுதிச் செல்வமும் 1700 ஆம் ஆண்டில் , தாயார் உயிருடன் 
வாழ்ந்தபோதே , இறந்து விட்டது . மூன்றாம் வில்லியத்திற்கும் 
மக்கட்பேறு இல்லை . இங்ஙனம் மூன்றாம் வில்லியம் , ஆன் 
இளவரசி ஆகியோருடைய வாழ்நாட்களுக்குப்பின் அரசுரிமை 
பெறுவது 

என்ற பிரச்சினை தெளிவற்றதாயிருந்தது . 
எனவே , ஹனோவரின் தேர்வாளரான சோபியாவும் ( Sophia ) , 
அவர் வழி வந்தவரும் அரசுயெய்தவேண்டுமென்ற புதிய வரை 
யறைகளை அரசுரிமை நிர்ணயச் சட்டத்தின் மூலமாகக் கொண்டு 
வந்தனர் . அதே சமயத்தில் புதிய அரசகுலம் அரியணையேறும் 
நடைமுறைக்கு 

வரக் கூடிய 

சில முக்கிய அரசியல் 
அமைப்புச் சார்ந்த கட்டுப்பாடுகளும் அச்சட்டத்தில் இடம் 
பெற்றன . 


போது 


மூன்றாம் வில்லியத்தின் 12 , 13 ஆம் ஆண்டுச் சட்டமான 
அரசுரிமை நிர்ணயச் சட்ட உரையை இங்கே தருதல் நன்று . 
ஹனோவர் குடியினர் ஆட்சிக்கு வரும்போது நடைமுறைக்கு 
வரும் அரசியல் அமைப்புச் சார்ந்த வழிவகைகளைத் தன்னகத்தே 
கொண்டதால் மட்டும் அச்சட்டம் சிறப்படையவில்லை . ஆளும் 
அரச குலத்தின் உரிமை வழங்கு ஆவணமாகவும் , மன்னருக்கும் 
மக்களுக்குமிடையேயான மாறாத மூல ஒப்பந்தமாகவும் அது 
சிறந்து விளங்கியது . 


214 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


அரசுரிமை நிர்ணயச் சட்டம் 


மூன்றாம் வில்லியத்தின் 12 , 13 ஆம் ஆட்சியாண்டு வகுத்த 
இரண்டாவது உரிமைப் பத்திரம் . ( 1701 ) 

அரசுரிமையை மேலும் வரையறை செய்வதற்கும் , 
குடிமக்களின் உரிமைகளையும் , சுதந்திரங்களையும் உறுதி 
செய்யவும் ஆன சட்டம் . 28 


மாட்சிமை மிக்க அரசரின் 

அரசரின் ஆட்சியின் முதல் ஆண் 
டிலும் , பெருமதிப்பிற்குரிய காலஞ் சென்ற ( நன்னினைவிற் 
குரிய ) மேரி அரசியார் காலத்திலும் , குடிமக்களின் சுதந்திரங் 
களையும் , உரிமைகளையும் அறிவிக்கவும் , அரசுரிமையை நிர்ணயம் 
செய்யவும் ஆன சட்டமெனப் பெயர் பெற்ற இது பாராளுமன்றத் 
தால் செய்யப்பட்டது . இதில் ( மற்றவைகளுக்கிடையே ) இங்கி 
லாந்து , பிரான்சு , அயர்லாந்து இவைகளைச் சார்ந்த நாடுகள் 
ஆகியவற்றின் அரசருக்குரிய அரசாங்கமும் , மகுடமும் , 
மாட்சிமை தங்கிய தங்களுடையவும் , அரசியாருடையவும் கூட்டு 
வாழ்க்கையிலும் ஒருவர் இறந்து மற்றவர் வாழுங் காலத்திலும் 
அவர்களுக்குச் சொந்தமான தென்று சட்டமியற்றப்பட்டு , நிலைப் 
படுத்தப்பட்டு , வெளியிடப்பெற்று அறிவிக்கப்பெற்றது . மாட்சிமை 
தங்கிய தங்களின் மரணத்திற்குப் பின்னும் , குறிப்பிட்ட அரசி 
யாருக்குப் பின்னும் , ( இம் மகுடமும் அரசருக்குரிய அரசாங்க 
மும் ) மேற்குறிப்பிட்ட அரசியாரின் வாரிசுகளிடம் நிலைபெற 
வேண்டும் ; வாரிசு இல்லையென்றால் டென்மார்க்கின் மேன்மை 
தங்கிய அரசியார் ஆன் என்பவருக்கும் , அவருடைய வாரிசு 
களுக்கும் ; இத்தகைய வாரிசுகள் இல்லையென்றால் , மாட்சிமை 
மிக்க அரசருடைய வாரிசுகளுக்கும் இம் மகுடமும் அரசாங்கமும் 
சென்றடைந்து நிலைபெறவேண்டும் . மேலும் , முன் அல்லது பின் 
ரோமானியத் திருச்சபையோடு தொழுகை நடத்தி அல்லது 
மாவட்டச் சமயத் தலைவரோடு இணங்கி , அல்லது போப்பாண்ட 
வரின் சமயத்தை ஏற்கும் , அல்லது போப்பாண்டவர் சமய 
முறையைப் பின்பற்றுபவரை மணந்து கொள்ளும் , எல்லோரும் 
ஒவ்வொருவரும் விலக்கப்படவேண்டுமென்று சட்டமியற்றப் 
பட்டது ; இந்நாடு , அயர்லாந்து ஆகியவற்றைச் சார்ந்த நாடு 
களின் அரசாங்கத்தையும் , மகுடத்தையும் அல்லது இவைகளுக் 
குள் எந்த அரச மரபுரிமைக்குரிய அதிகாரம் , ஆணை அல்லது 
அதிகார வரம்பையும் மரபுரிமையாகப் பெற்று , அனுபவிக்க 
இவர்கள் என்றென்றும் தகுதியற்றவர்கள் என்றும் சட்டம் 
வரையறுத்தது . அவ்வாறு நிகழும்போது அவர் அல்லது 
அவர்களிடம் இந்நாட்டு மக்கள் பற்றுறுதி கொள்ளவேண்டு 


புரட்சி வகையீடு 


215 


வதினின்றும் விடுதலை பெறுவர் . அவ்வப்போது , குறிப்பிடப்பெற்ற 
மகுடமும் அரசாங்கமும் பிராட்டஸ்டெண்டுகளாக இருப்பவரை 
அல்லது பிராட்டஸ்டெண்டுகளாக இருப்பவர்களை வந்தடைந்து , 
இதையே மரபுரிமையாகப் பெற்று அனுபவிக்கவும் , இவ்வாறு 
ஏற்றுக் கொள்ளப்பட்ட வரும் ஏற்றுக் கொள்ளப்பட்டவர்களும் , 
தொழுகை நடத்தியது அல்லது முன் குறிப்பிட்டதை 
ஏற்றுக்கொண்டது அல்லது மணந்து கொண்டது போன் 
றவை இயல்பாகவே மறைந்துவிடுகின்றன . மேற்குறிப் 
பிட்ட அரச நிர்ணயத்தைக் கொண்டிருந்த இச்சட்டத்தை 
இயற்றிய பின்னர் , இந்நோக்கத்திற்கான சளையா முயற்சி 
களிலும் நேர்மையான பொறுப்பேற்புகளிலும் , கடவுளின் 
அருளால் வெற்றி பெற ; மாட்சிமை மிக்க உமது நற்குடிகள் 
சுதந்திரங்களையும் , சமயத்தையும் உரிமைகளையும் கட்டுப் 
பாடின்றிப் பெற்றுத் துய்க்க , தங்களுடைய வழி வருகின்ற 
மாட்சிமை மிக்க அரச மரபினரைப் பார்ப்பதைவிட மேலான 
உலகியல் 

கழிபேரின்பத்தைப் பெறமுடியாது ; அன்னாருக்கே 
மக்கள் தம் நீடமைதியை அளிக்கின்றனர் ; ஐரோப்பிய உரிமை 
களுக்கும் சீர்திருந்திய சமயத்திற்கும் இந்நாடுகளின் குடிமக்களு 
டைய நினைவிற்குரிய பெருமாட்டியாகிய அரசியாரின் வழி 
வருகின்றவர்களின் முன்னோர்கள் முதன்மையானவர்களாக 
இருந்தனர் . குறிப்பிட்ட பெருமதிப்பிற்குரிய அரசியாரையும் 
( டென்மார்க்கின் இளவரசியாகிய மேன்மை தங்கிய ஆன் 
அரசியாரின் எஞ்சிய ஒரு வாரிசாகிய ) கிளவ்சஸ்டர் கோமக 
னாராகிய இளவரசர் வில்லியத்தையும் , எல்லாம் வல்ல இறைவன் 
பறித்துக் கொண்டதால் , மாட்சிமைமிக்க அரசரின் நற்குடிமக்கள் 
சொல்லொணாத் துயரத்திற்கும் துக்கத்திற்கும் உள்ளாகி 
இருப்பதால் , மேன்மை தங்கிய அரசர் , அரசியார் ஆகியோரின் 
வாழ்நாளை நீட்டிப்பது முற்றிலும் எல்லாம் வல்ல இறைவனின் 
விருப்பாகும் ; மேலும் மாட்சிமைக்குரிய தங்களுக்கும் மேன்மை 
தங்கிய அரசியாருக்கும் , குறிப்பிட்ட சட்டத்தில் கண்டுள்ள 
முறையான வரையறைகளால் இத்தகைய வாரிசுகள் , மகுடத் 
தையும் அரச மரபினருக்குரிய அரசாங்கத்தையும் , மரபுரிமை 
யாகப் பெற இறைவனின் ஆசிகளுக்கு இடையறாது இறைஞ்சு 
கின்றோம் : இந்நாடுகளின் நிகழ்காலத்திலும் , வருங்காலத்திலும் 
அரச மரபினர் கருத்தும் கவனமும் கொண்டிருப்பது தங்கள் குடி 
மக்களின் அன்றாட அனுபவமாகும் ; நாட்டினர் மகிழ்ச்சிக்கும் 
சமயப் பாதுகாப்பிற்கும் , பிராட்டஸ்டெண்டு கால்வழியில் 
அரசுரிமை பெறுவதற்காகத் தாங்கள் மேலும் ஒரு வழி காண 
நாங்கள் பரிந்துரைக்கின்றோம் ; எந்தப் போலிக் கொள்கை 
களாலும் மகுடத்திற்கு ( அரசுரிமைக்கு ) ஏற்படும் ஐயப்பாடுகளை 


216 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


யும் , கோரிக்கைகளையும் தவிர்ப்பது இந்நாட்டின் அமைதிக்கும் 
பாதுகாப்பிற்கும் , எடுத்தறிவிக்கப்பெற்ற இச்சட்டம் நிர்ணயிக் 
கும் வரையறைகளில் , தங்களின் குடிமக்கள் எளிதாகப் பாது 
காப்பு மேற்கொள்ள வாரிசுரிமைச் சட்டத்தில் உறுதிப்பாட்டை 
நிலைப்படுத்தவும் இது முற்றிலும் தேவையாகும் . 

ஆகையால் , 
இப்போது கூடியுள்ள பாராளுமன்றத்தில் உள்ள சமயஞ் சார்ந்த 
பிரபுக்கள் , உலகியல் பிரபுக்கள் , பொதுமக்கள் ஆகிய , பற்றுறுதி 
யம் , கடமைப் பொறுப்புமுடைய , தங்களுடைய குடிமக்களாகிய 
நாங்கள் , பிராட்டஸ்டெண்டு கால்வழியில் வாரிசுரிமையை 
உறுதிப்படுத்தவும் நிலவச் செய்யவும் , மேலும் ஒரு பிரிவை , 
மேன்மை தங்கிய தாங்கள் வரையறுத்து வெளியிட வேண்டு 
மென்று மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ; இந்தப் 
பாராளுமன்றத்தில் கூடியுள்ள சமயஞ்சார்ந்த பிரபுக்கள் , 
உலகியற் பிரபுக்கள் , காமன்ஸ் சபையினர் 

ஆகியோரின் 
ஆலோசனையாலும் , இதனுடைய - அதிகாரத்தாலும் , பேரரசுத் 
தேர்தல் உரிமையாளரும் , ஹனோவரின் உடைமையாளருமாகிய 
கோமகளும் , நன்னினைவிற்குரிய காலஞ் சென்ற நம் அரசர் 
முதலாம் ஜேம்ஸ் மன்னரின் மகளும் , பொஹிமியாவின் முன்னாள் 
அரசியாரும் , மேன்மை தங்கிய இளவரசி எலிசபெத்தின் மகளு 
மாகிய , மேன்மை தங்கிய சோபியா இளவரசியாரைத் தங்களுக் 
குப் பிறகும் டென்மார்க் இளவரசி ஆன் அவர்களுக்குப் பிறகும் , 
இவ்வரசருக்கும் அரசியாருக்கும் 

அரசியாருக்கும் வாரிசு இல்லையென்றாலும் , 
இப்பொழுது நம் அரசராக இருக்கும் மேன்மை தங்கிய அரசரும் 
மேன்மை தங்கிய டென்மார்க் இளவரசியாகிய ஆன் அரசி 
யாரும் மரணமடைந்ததிலிருந்தும் , பின்னரும் மேன்மை தங்கிய 
இளவரசிக்கும் அரசருக்கும் முறையே வாரிசு இல்லையென்றால் , 
இவர்களுக்குரிய பேரரசு மகுடமும் , இங்கிலாந்து , பிரான்சு , 
அயர்லாந்து ஆகியவற்றோடு சேர்ந்த சார்பு நாடுகளும் பரப்பு 
களும் பிராட்டஸ்டெண்டு மரபில் அடுத்த வாரிசுக்குச் சொந்த 
வேண்டுமென்பதை இதனால் அறிவிக்க 

வேண்டும் ; 
இங்கிலாந்து , பிரான்சு , அயர்லாந்து ஆகியவற்றின் அரசாங் 
கமும் மகுடமும் , இவைகளுக்குரிய சார்பு 

நாடுகளும் , 
எல்லாக் கௌரவங்களும் , பட்டங்களும் , 

அரச 

மாண்பு 
களும் , சிறப்பதிகாரங்களும் , அதிகாரங்களும் , ஆட்சி வரம்பு 
களும் , இவைகளுக்குரிய . - சொந்தமான அதிகாரங்களும் , 
பிராட்டஸ்டெண்டுகளாக இருக்கும் பெருஞ் சிறப்பிற்குரிய குறிப் 
பிட்ட இளவரசியாகிய சோபியாவிற்கும் , அவருடைய வழி 
வருகின்றவர்களுக்கும் - இருக்க - வேண்டும் ; தொடர்ந்துவர 
வேண்டும் ; நிலை பெற வேண்டும் : மேற்குறிப்பிட்ட சமயஞ்சார்ந்த 
பிரபுக்களும் உலகியற் பிரபுக்களும் காமன்ஸ் சபையினரும் ,, 


மாக 


4 


புரட்சி வகையீடு 


217 


இந்த நாட்டு மக்களின் பெயரில் , தாங்களும் , தம் வழியினரும் , 
வருங்காலத்தினரும் மிக்க பற்றுறுதியுடனும் தாழ்மையுடனும் 
தங்களுக்குப் பணிகிறோம் ; மேன்மை தங்கிய அரசரும் அரசி 
யாரும் இறந்தபின் , அவர்களுக்கு முறையே வாரிசு இல்லை 
யென்றால் இந்தச் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாரிசுரிமை 
யின் வரையறைக்கேற்ப , பிராட்டஸ்டெண்டுகளாக இருக்கின்ற 
இளவரசி சோபியாவையும் அவருடைய வாரிசுகளையும் நிலைப் 
படுத்தவும் , பாதுகாக்கவும் மிக்க நம்பிக்கையோடு உறுதியளிக் 
கிறோம் . இச்சட்டம் கொண்டிருப்பதற்கும் குறிப்பிட்டிருப்பதற் 
கும் மாறாக எதையும் செய்ய முயலுகின்றவர்களுக்கு எதிராக 
அவரவர் ஆற்றல் முழுவதையும் , தம் உயிர்களையும் , உடைமை 
களையும் பயன் படுத்திக் காக்க உறுதியளிக்கிறோம் . 

II . இச்சட்டத்தின் வரையறையால் இக்குறிப்பிட்ட மகு 
டத்தை மரபுரிமையாக ஏற்றுக் கொண்ட அல்லது எடுத்துக் 
கொண்ட எல்லோரும் அல்லது ஒவ்வொருவரும் , ரோமானிய 
திருச்சபையோடு அல்லது மாவட்டச் சமயத் தலைவரோடு 
தொழுகை நடத்துகின்ற அல்லது நடத்தக்கூடியவராக அல்லது 
நடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றவர் அல்லது இருக்கின் 
றவர்கள் , அல்லது போப்பாண்டவர் சமய முறைமையைப் பின் 
பற்றுகின்ற அல்லது போப்பாண்டவர் சமயத்தைப் பின்பற்று 
கின்றவரை மணக்கின்றவர் , இக்குறிப்பிட்ட சட்டத்தால் வகுக் 
கப்பெற்ற , வரையப்பெற்ற , நிலைப்படுத்தப்பெற்ற இத்தகைய நிகழ்வு 
அல்லது நிகழ்வுகளில் , இத்தகைய தகுதிக் குறைபாடுகளுக்கு 
உட்பட வேண்டுமென்றும் 

செய்யப்பட்டுள்ளது ; 
இதனால் செயல்படுத்தப்பட்டுள்ளது ; இச்சட்டத்தின்படி இவ் 
வரசின் பெரு மகுடத்தை மரபுரிமையாக ஏற்கும் அல்லது பெறும் 
இந்நாட்டின் ஒவ்வோர் அரசரும் அரசியாரும் , முடிசூட்டு ( விழா ) 
உறுதிமொழியை ஏற்படுத்துவதற்கான சட்டமெனப் பெயர் 
பெற்ற சட்டமொன்றை , காலஞ் சென்ற அரசி மேரியும் மேன்மை 
தங்கிய அரசரும் தம் முதல் ஆட்சியாண்டில் , பாராளுமன்றம் 
செய்த சட்டத்தை யொட்டி , அவருக்கு அல்லது அவளுக்கு 
அல்லது அவர்களுக்கு முறையே முடிசூட்டும் பொழுது முடி 
சூட்டு விழா உறுதி மொழி ( பிரமாணம் ) செய்து வைக்க 
வேண்டும் . இந்தச் சட்டத்தில் முதலில் குறிப்பிட்ட அறிக் 
கையை யொட்டி அல்லது இதில் குறிப்பிட்ட முறையிலும் 
உருவிலும் உறுதிமொழி எடுக்கவேண்டும் ; உறுதியளிக்க 
வேண்டும் . 

III . மேலும் , மேன்மை தங்கிய - அரசரும் , டென்மார்க் 
இளவரசியாராகிய ஆனும் இறந்ததிலிருந்தும் இறந்தபின்னும் , 


வகை 


218 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


முறையே குறிப்பிடப் பெற்ற இளவரசியாருக்கும் , மேன்மை 
தங்கிய அரசருக்கும் வாரிசு இல்லையென்றால் , நம்முடைய சம 
யத்தையும் , சட்டங்களையும் , உரிமைகளையும் பாதுகாக்க மேலும் 
வகை செய்யல் அவசியமாகிறது . எனவே பாராளுமன்றத்தில் 
கூடியுள்ள சமயஞ் சார்ந்த பிரபுக்கள் , உலகியல் பிரபுக்கள் , 
பொது மக்கள் பிரதிநிதிகள் , ஆகியோரின் இசைவுடனும் , 
அறிவுரையுடனும் , பாராளுமன்றத்தின் அதிகாரத்தோடும் 
மேன்மை தங்கிய அரசரால் சட்டமியற்றப்பட வேண்டும் : 


( 1 ) இந்த மகுடத்தை இதற்குப்பின் பெறுகின்ற ஒவ்வொரு 
வரும் சட்டத்தின்படியால் அமைந்த இங்கிலாந்தின் திருச்சபை 
யோடு சமயத் தொடர்பு கொள்ள வேண்டும் . 


( 2 ) இங்கிலாந்து அரசின் குடிமகனாக இல்லாத ஒரு 
வருக்கும் இந்த அரசின் மகுடமும் பேரரசு மரபுரிமைகளும் வரும் 
பொழுது , இங்கிலாந்து அரசிற்குச் சேராத பரப்புகள் அல்லது 
சார்பு நாடு ஆகியவற்றின் பாதுகாப்பிற்கென இந் நாட்டினர் 
பாராளுமன்றத்தின் இசைவின்றிப் பொறுப்பேற்க வேண்டிய 
தில்லை . 

( 3 ) இனிமேல் , இந்த மகுடத்தைப் பெறுகின்ற எவரும் , 
பாராளுமன்றத்தின் ஒப்புதலின்றி , இங்கிலாந்து , 

ஸ்காட் 
லாந்து , அயர்லாந்து போன்ற நாடுகளுக்கு வெளியே செல்ல 
லாகாது 

( 4 ) இச்சட்டத்தினாலான மற்ற வரையறை செயல்படத் 
தொடங்குவதிலிருந்தும் , பின்னும் இந்த நாட்டின் சட்டங் 
களாலும் பழக்கங்களாலும் , இந்நாட்டின் நல்லரசாங்கம் பிரிவி 
கவுன்சிலுக்குகந்த பொறுப்பாகும் . எல்லா முடிவுகளும் இங்குச் 
செய்யப்படவேண்டும் . அறிவுரை தருகின்ற , இசைவளிக்கின்ற 
இத்தகைய பிரிவிகவுன்சில் தான் எல்லா 

முடிவுகளுக்கும் 
கையொப்பமிடவேண்டும் 30 . 


29 
. 


( 5 ) முன் குறிப்பிட்டதுபோல் இவ்வரையறை செயற்படத் 
தொடங்கியபின் , இங்கிலாந்து ஸ்காட்லாந்து , அயர்லாந்து 
அல்லது இவைகளுக்குச் சொந்தமான நாடுகளுக்கு வெளியே 
பிறந்த எவரும் ( இவர் குடியுரிமை வழங்கப்பெற்றவராக அல்லது 
தங்கி வாழ்நராக இருந்தபோதிலும் ) , ஆங்கிலப் பெற்றோர்கள் 
வழியாகப் பிறந்தவர்களைத் தவிர , பிரிவிகவுன்சிலுக்குரியவராக 
அல்லது பாராளுமன்றத்தின் சபைகளில் ஒன்றிலாவது உறுப் 
பினராக சிவில் அல்லது இராணுவ , அல்லது நம்பத்தக்க 
எந்தப் பதவி வகிக்க , அல்லது நிலங்களையும் குடியிருப்புமனை 


புரட்சி வகையீடு 


219 


களையும் மானியமாகப்பெற , அல்லது தனக்குப் பொறுப்பாக 
எவரும் இருக்கலாகாது 31 . 

( 8 ) அரசனின்கீழ் பதவி வகிக்கும் அல்லது இலாபந்தரும் 
பதவியில் இருக்கும் எவரும் அல்லது அரசனிடமிருந்து ஓய்வு 
ஊதியம் பெறுபவரும் பொது மக்கள் சபையில் உறுப்பினராகச் 
செயல்பட இயலாது . 32 

( 7 ) முன் குறிப்பிட்டதுபோல் இவ்வரையறை செயற்படத் 
தொங்கியபின் , மேலே குறிப்பிட்ட நீதிபதிகள் நன்முறையில் 
பணியாற்றும் காலம்வரை பதவியில் இருக்கலாம் ; இவர் களு 
டைய ஊதியங்கள் நிர்ணயிக்கப் பெற்று நிலைப்படுத்தப்படுகிறது . 
பாராளுமன்றத்தின் இரு சபைகளின் தீர்மானத்தால் இவர்களைப் 
பதவி நீக்குதல் சட்டப்படியான தாக இருக்கலாம் . 33 

( 8 ) பாராளுமன்றத்தில் காமன்ஸ் சபையின் அரசத்துரோகக் 
குற்றச் சாட்டிற்கு இங்கிலாந்தின் பெரு முத்திரையதிகாரியின் 
கீழ் மன்னிப்புக் கேட்கலாகாது . 


IV . மேலும் இங்கிலாந்தின் சட்டங்கள் ஆங்கிலேயர்களின் 
பிறப்புரிமையாகும் ; இந்த நாட்டின் அரியணையேறும் எல்லா 
அரசர்களும் அரசியார்களும் இந்நாட்டின் அரசாங்கத்தை , இந் 
நாட்டின் சட்டங்களுக்கேற்ப நடத்தவேண்டும் ; ஆகவே , 
சமயஞ் சார்ந்த பிரபுக்களும் , உலகியற் பிரபுக்களும் காமன்ஸ் 
சபையினரும் மக்களின் உரிமைகளையும் , சுதந்திரங்களையும் , நிலை 
பெற்ற திருச்சபையையும் காத்தளிக்க இந்நாட்டின் எல்லா சட் 
டங்களையும் செயற்படுத்தும் மன்ற நிறைவேற்றச் சட்டங் 
களையும் இப்பொழுது நடைமுறையிலுள்ள இதே போன்ற மற்றெல் 
லாச் சட்டங்களையும் , ஏற்று உறுதிப்படுத்தலாம் : இவைகள் , 
மேன்மை தங்கிய மன்னராலும் , சமயஞ் சார்ந்த பிரபுக்களாலும் , 
உலகியற் பிரபுக்களாலும் , காமன்ஸ் சபையினராலும் , இவற்றின் 
அதிகாரத்தாலும் , இதேபோல் ஏற்றுக் கொள்ளப்பெற்று உறுதி 
யளிக்கப் படுகின்றன . 


அரசியல் அமைப்புச் சார்ந்த துணைவாசகங்கள் : அரசுரிமை 
நிர்ணயச் சட்டத்தின் மூன்றாம் பிரிவில் கண்ட துணை வாச 
கங்கள் , மூன்றாம் வில்லியமும் , ஆன் இளவரசியும் வழித்தோன் 
றல்கள் இன்றி இறந்த பிறகே , நடைமுறைக்கு வரவேண்டு 
மென்று சட்டம் வெளிப்படையாகவே குறிப்பிட்டது . வேறுவகை 
யாகச் சொல்வதானால் , ஹனோவர் குடியினர் ஆட்சிசெய்வது 
எப்படி என்பதற்கான புதிய ஒப்பந்தத்தை இத்துணை வாசகங் 
களின் மூலமாக விக்கு கட்சியினர் முன் வைத்தனர் . இவற்றில் 


220 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை பல . 1679 ஆம் ஆண்டு 
வந்த டான்பியின் மீதான அரசத் துரோகக் குற்றச்சாட்டினை 
நினைவூட்டுவதாக அமைந்தது எட்டாம் 

துணைவாசகம் . 34 
அன்னியக்கொள்கையின் மீதும் , டச்சு ஆதரவாளர் பற்றியும் 
மூன்றாம் வில்லியம் கொண்டிருந்த பொதுநோக்கத்தினை இரண்டு , 
மூன்று , ஐந்து ஆகிய துணை வாசகங்கள் பிரதிபலிக்கின்றன . 
காமன்ஸ் சபையினரில் பதவியாளர்மீது கொண்ட ஆழ்ந்த ஐயப் 
பாட்டின் விளைவாக ஆறாவது துணைவாசகம் தோன்றியுள்ளது . 
ஆனால் இடர் மிகுந்த அப்பிரச்சினையின் வளர்ச்சிபற்றி எவ்வாறு 
அது குறைத்து மதிப்பீடு செய்தது என்பது பற்றி விரைவில் 
காணலாம் . 35 

நான்காவது துணைவாசகம் மிகுந்த பிற்போக் 
கானது . பிரிவிகவுன்சில் சபையில்தான் கொள்கைகள் உருவாக 
வேண்டுமென்றும் , தீர்மானங்களுக்கு இசைவு தருபவரே 
அவற்றில் கையெழுத்திட வேண்டுமென்றும் , இடைக்காலத்து 
மொழியிலேயே அது வற்புறுத்தியது . 36 சர் வில்லியம் டெம் 
பிளின் திட்டத்தை அரைமனத்தோடு இரண்டாம் சார்லஸ் 
ஆதரித்தபோதுதான் , மேலே கூறியது போன்ற திட்டத்தை 
நடைமுறைக்குக் கொண்டுவர வேண்டுமென்ற தீவிர முயற்சி 
கடைசி முறையாகத் தோன்றியது . 37 அத்திட்டத்தினால் இரகசி 
யக்குழு எதிர்காலத்தில் தோன்றா வண்ணம் செய்ய நோக்கங் 
கொண்டனர் . ஆனால் இரகசியக் குழுவினை ஒத்த காபினெட் 
களும் ஜண்டோக்களும் , அவைபோன்ற பிறவும் தொடர்ந்து 
தோன்றுவதற்கான வழி அத் திட்டத்தினால் ஏற்பட்டது . 
பிரிவினை உடன்படிக்கைகளைச் செய்து கொள்வதில் மூன்றாம் 
வில்லியம் கையாண்ட இரகசிய முறையினால் , தோன்றிய 
வெறுப்புக் காரணமாகத்தான் அரசுரிமை நிர்ணயச் சட்டத்தில் 
இத்தகைய துணை வாசகம் இடம்பெற்றது . 


நீதிபதிகளின் பதவிக்காலம் : மற்றத் துணைவாசகங்களைப் 
போன்று இது இல்லை . ஏழாவது துணைவாசகம் ஸ்டூவர்ட் ஆட்சிக் 
காலம் முழுவதிலும் தீராப் பிரச்சினையாக இருந்த ஒன்றிற்கு அது 
நிரந்தரத் தீர்வுகாண்பதாய் அமைந்தது . அதுவரையில் , மன்னர் 
விரும்பும் வரையில் நீதிபதிகள் பதவி வகித்தனர் என்றாலும் . 
நடைமுறையில் அவர்கள் மிகுந்த சுதந்திரத்தோடு பணியாற் 
றினர் . கொடுமைப் படுத்தியதற்காகச் சில நீதிபதிகளின் மீது 
முதலாம் எட்வர்டு குற்றம் சாட்டினார் .38 கண்டிப்பாகப் பார்க் 
கும்போது நீதித் துறை சாராத -கா -ரணங்களுக்காக , நீதிபதிகளைப் 
பதவிகளில் இருந்து மூன்றாம் எட்வர்டு நீக்கியிருக்கின்றார் .39 
இரண்டாம் ரிச்சர்டின் ஆட்சிக்காலத்தில் , அரசியல் அமைப்புச் 
சார்ந்த பூசல்களில் அவர்களுடைய விருப்பிற்கு எதிரான 


புரட்சி வகையீடு 


221 


கட்சியை ஆதரிக்கவேண்டு மென்று நீதிபதிகளை மன்னர் 
வற்புறுத்தினார் . அரச முறை மன்றத் தலைமை நடுவரான 
ட்ரிசிலியன் ( Tresilian ) என்பாரை மட்டும் உண்மையில் மரண 
தண்டனைக்கு உள்ளாக்கிய மேல்முறையீட்டு நடுவர்களே 
மேலே கூறிய நீதிபதிகளைப் பிற்காலத்தில் நாடு கடத்தினர் .40 
ட்ரிசிலியனின் முன்னோர்களில் ஒருவரான காவன்டிஷ் 
( Cavendish ) என்பாரைக் கிளர்ந்தெழுந்த உட்குடியினர் வெட்டி 
வீழ்த்தினர் என்பது கவனிக்கத்தக்கது . ஆயின் பதினாறாம் நூற் 
றாண்டில் இருந்த நிலை வேறு . ஃபார்டஸ்கியூ ( Fortescue) தவிர 
நீதிபதிகள் அனைவரும் ரோஜாப்பூப்போர்களில் கூட உறுதியுடன் 
விலகியே இருந்தனர் . டியூடர் ஆட்சியில் அரசியல் மாற்றங்கள் 
நடுவரைச் சிறிதும் பாதிக்கவில்லை . தாம் அரசு எய்துவதைத் 
தடைசெய்ய முயன்ற தலைமை நீதிபதிகளை மேரி இராணியார் 
பதவியிலிருந்து நீக்கினார் .42 எலிசபெத் இராணியாரும் அரசியல் 
நோக்கங்களோடு நீதிபதி ஒருவரைப் பதவியிலிருந்து விலக் 
கினார் என்ற ஐயம் எழுந்தது .43 ஆயினும் இத்தகைய உண்மை 
களோடு , அரசியாருக்கும் , பிரிவிகவுன்சில்சபைக்கும் எதிராக 
உரிமை நிலையை நடுவர்கள் கொள்ளமுடியும் என்பதை வெளிப் 
படுத்தும் மற்ற உண்மைகளையும் உள்ளவாறு எடுத்துரைக்க 
வேண்டும் . 44 


இடையே 


ஸ்டூவர்ட்டுகளும் நீதிபதிகளும் : ஸ்டூவர்ட்டுகள் ஆட்சிக்கு 
வந்த புதிதில் நிலைமை மோசமாகியது . பொதுச் சட்ட நீதிமன்ற 
நடுவரை நிச்சயமாகத் தொடர்புபடுத்தும் , சட்டத்திற்கும் தனிச் 
சிறப்பதிகாரத்திற்கும் , 

யான பூசலை ஸ்டூவர்ட்டு 
வரலாறு நெடுகிலும் காணலாம் . அரசியல் காரணங்களுக்காக 
நீதிபதிகளைப் பதவியிலிருந்து நீக்குவது என்பது முதலாம் 
ஜேம்ஸ் காலத்திலும் , முதலாம் சார்லஸ் காலத்திலும் சாதாரண 
மாக நிகழ்ந்தவையே . 1616 ஆம் ஆண்டு , கோக்கினைப் பதவி 
யிலிருந்து விலக்கியதிலிருந்து அது தொடர்ந்தது . அதே 
சமயத்தில் சட்டமுறைப்படியான உரிமைசாராவகையில் நீதிபதி 
களை ஆலோசனை கேட்கும் மன்னரின் பழக்கம் அவர்களுக்குத் 
தொல்லை தருவதாக அமைந்தது .45 முன்னிலை மீட்சியினால் 
அபிவிருத்தி ஏதும் தோன்றவில்லை . 1660 ஆம் ஆண்டிற்குப் 
பிறகு நியமனமான இரு நீதிபதிகளும் அசைக்க முடியாத 
அரச ஆதரவாளர் எனினும் அவர்கள் நலம்சான்ற வழக்குரை 
ஞரே . இருப்பினும் 1679 ஆம் ஆண்டிலும் , மீண்டும் 1683 ஆம் 
ஆண்டிலும் , பெம்பர்டன் ( Pemberton ) போன்ற நீதிபதிகளை 
வெளியேற்றும் பழக்கம் மீண்டும் தோன்றியது . மேலும் அரசியல் 
காரணங்களுக்காகப் பதவியிலிருந்து நீக்கப்பெற்ற நடுவர் விட்டு 


222 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


நீங்கிய இடங்களில் சாண்டர்ஸ் ( Saunders ), ஸ்கிராக்ஸ் ( Scroggs , ) 
ஜெஃப்ரேஸ் ( Jeffreys ) போன்றவர்கள் முற்றிலும் அரசியல் அடிப் 
படையிலேயே நியமனம் பெற்றனர் . இரண்டாம் ஜேம்ஸின் 
காலத்தில் தான் மிகத் தாழ்ந்த நிலை தோன்றியது .46 அதனுடைய 
விளைவை 

ஏழு பிஷப்புகள் வழக்கில் ஏற்கெனவே பார்த் 
தோம் . 4 


47 


மன்னர் தம் விருப்பம்போல் சாதாரணமாக 

நீதிபதிகளை 
நியமித்ததாலும் தொழில் முறையிலான எவ்விதத் தவறையும் 
எடுத்துக்காட்டாமலே அவர்களைப் பதவியிலிருந்து நீக்க முடிந்த 
தாலும் , இத்தகைய முறை மன்றக் காரியங்களில் தலையிடுதலைச் 
சாத்தியமாகியது . முன்னிலை மீட்சிக்குப்பிறகு சிலவேளைகளில் 
நன்னடத்தையும் , 48 நல்ல முறையில் பணிபுரியும் ஆற்றலும் 
கொண்டிருக்கும் வரையில் நீதிபதிகளைப் பதவியில் அமர்த்தினர் . 
நிதியரங்கமுறை மன்ற நடுவரைப் பொறுத்த வரையில் இது 
மிகச் சாதாரணமாக நடக்கக் கூடியதே.49 அதனால் தவறான 
நடத்தையைச் சுட்டிக்காட்டித்தான் அவர்களைப் பதவியிலிருந்து 
நீக்கமுடியும் . இத்தகைய துணைவாசகம் 

இடர் விளைவிக்க 
வல்லது என்பதைக் கூடிய விரைவிலேயே மன்னர் உணர்ந் 
தார் . இங்ஙனம் நீதிபதிகளுக்கு அளித்த உரிமை ஆவணத்தின் 
வாசகங்களிலே தான் பிரச்சினையின் அடிப்படையிருந்தது தெரிய 
வந்தது . நன்னடத்தையோடு இருக்கும் வரையில் அவர்களைப் 
பதவியில் 

வைத்திருத்தல் வேண்டும் என்று எப்போதுமே 
மூன்றாம் வில்லியம் குறிப்பிட்டார் . அந்த முக்கிய விதியையே 
சட்டவடிவிலே , அரசுரிமை நிர்ணயச் சட்டம் நிலை நாட்டியது . 
நீண்டகாலமாக அரசியல் சூழலில் சிக்கிக்கிடந்த காரணத்தால் , 
அரசியல் ஈடுபாட்டிலிருந்து தம்மை உடனே விடுவித்துக் 
கொள்ள நீதிபதிகளால் இயலவில்லை என்ற உண்மையைப் 
புதிய மன்னராட்சியின் தொடக்க காலத்தில் காணமுடிகிறது . 
உரிய தருணத்தில் இறந்துபட்டதால் , துயரங்கள் , தண்டனைகள் 
மசோதாவின் ( Bill of Pains and Penalties ) பிடியிலிருந்து 
இரண்டாம் ஜேம்ஸின் இரு நீதிபதிகளும் , ஜெஃப்ரேஸும் 
தப்பினர் . நீண்ட பட்டியலில் உள்ளவருக்குக் கொலைத் தீர்ப்புக் 
கிடைக்கச் செய்ய விக்கு கட்சியினர் முயன்றபோது எழுந்த 
காரசாரமான விவாதங்களைக் குறைப்பதற்காக மூன்றாம் 
வில்லியம் பயன்படுத்திய அருள் இரக்கச் சட்டத்திலிருந்து 
ஹாலோவே ( Holloway ) என்பாருக்கு விதிவிலக்கு அளிக்கப் 
பெற்றது . 1701 ஆம் ஆண்டில் இதுபோன்ற உணர்ச்சிகள் 
ஒருவாறு அடங்கின . அரசுரிமை நிர்ணயச் சட்டத்தின் இந்தத் 
துணை வாசகத்தைத் தொடர்ந்து , அந்த நூற்றாண்டின் பிற்பகுதி 


50 


புரட்சி வகையீடு 


223 


யில் , மன்னர் இறந்தவுடன் நீதிபதிகள் முறை மன்றத்தில் 
அமர்வது இல்லை என்பது கூடாது என அறிவிக்கும் சட்டங்கள் 
சில வந்தன .51 மேலே கூறிய பழைய விதி முறையினால் அரசு 
கட்டில் ஏறிய மன்னர் , புதிதாக நீதிபதிகளை நியமிக்க முடிந்தது . 
இந்த அதிகாரம் முழுவதையும் மன்னர் பயன் எய்தியது இல்லை 
என்பது உண்மையே . அதே போன்று வேறு பல பதவிகளிலுள் 
ளோரையும் பாதிக்காத 

வகையில் 

சட்டங்கள் வந்தன . 52 
ஆயின் 

வருங்காலத்தில் மன்னரிடமிருந்து வருவதைக் 
காட்டிலும் பாராளுமன்றத்திடமிருந்துதான் நீதிமன்றங்களுக்கு 
அதிக இடர் ஏற்பட்டது என்பதை நிகழ்ச்சிகள் விளக்குவ 
தாயின . இங்ஙனம் நோலிக்கள் வழக்கில் (Knollys Case) 53 மேற் 
கொண்ட செயல்முறைகளுக்காக முறைமன்றத் தலைமைப் பிரபு 
வான ஹோல்ட் ( Holt ) என்பாரை டவர் கோட்டைச் சிறைக்கு 
அனுப்பலாம் என்று பிரபுக்கள் சபை ஆலோசித்தது . பதினெட் 
டாம் நூற்றாண்டின் இடையிலும் ஹார்டுவிக் பிரபுவும் மான்ஸ்ஃ 
பீல்டு பிரபுவும் காபினெட் சபையில் அங்கம் வகித்ததோடு , 
அரசமுறை மன்றத்தின் தலைமை நீதிபதிகளாகவும் வீற்றிருந் 
தனர் . ஆயின் இவ்வாறு அமைவது மிக அருமையே , மேலும் 
அதற்கெதிராக கண்டனக் குரல் மிகு தியாக 

எழுவது 
இயற்கை .54 

ஆன் அரசியார் 
1702 ஆம் ஆண்டிலிருந்து 1714 ஆம் ஆண்டு வரை 
நீடித்த ஆன் அரசியாரின் ஆட்சி காலத்தில் காணப்பெற்ற 
அரசியல் அமைப்பைச் சார்ந்தீ கூறுகளைப்பற்றிப் பிறிதோரிடத்தில் 
ஆராய்வோம் . ஆயின் அவற்றில் , பாராளுமன்றச் சிறப்புரிமை 
மீதான பெருவழக்குகள் , காபினெட் ஆட்சிமுறையை நோக்கிக் 
குறிப்பிடும் வகையிலான வளர்ச்சி , 55 கட்சியின் சீரான 
வளர்ச்சி , அதிலும் டாக்டர் சச்சிவெரலின் ( Dr. Sacheverell ) 56 
மீதான அரசத்துரோகக் குற்றச்சாட்டின் சின்னமாக அமைந்த 
கட்சி வளர்ச்சி , ஆகியவற்றை இங்கே குறிப்பிடலாம் . அரச 
வெட்டதிகாரத்தை 1 ( தள்ளுரிமையை ) இறுதியாகப் பயன் 
படுத்தியவர் ஆன் அரசியாரே என்ற உண்மையிலிருந்து நடை 
முறையிலான மன்னரது அதிகாரம் மெள்ள மெள்ளக் குறைந்தது 
என்பதை அறியலாம் . ஆனால் அதே சமயத்தில் பிரபுக்கள் 
சபையில் வேண்டிய ஆட்களைக் கொண்டு நிரப்பு தற்கான முதல் 
திடமான முயற்சி அவருடைய ஆட்சி காலத்தில்தான் 
தோன்றியது 58. புரட்சி ஏற்பாட்டுடன் நெருங்கிய தொடர்பு 
கொண்ட இருசட்டங்கள் நிறைவேறியதால் அவருடைய ஆட்சி 
இந்த அதிகாரத்திற்கு முக்கியமாகிறது . 


224 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


1706 ஆம் ஆண்டுக் காப்பாளர் சட்டம் - முதலாவது 
1706 ஆம் ஆண்டில் நிறைவேறியது காப்பாளர் சட்டமாகும் 9 . 
அரசியார் இறக்கும் போதும் , நிச்சயமாக இருக்கக் கூடியதான , 
இங்கிலாந்திலிருந்து வெகு தூரத்தில் ஹனோவரிய வாரிசு இருப் 
பதாலும் எழக்கூடிய பல நடைமுறை சார்ந்த , 

நுட்பமான 
சிக்கல்களைக் களைவதே அச்சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் . 
இனிவருங்காலத்தில் மன்னர் இறப்பதாலேயே பாராளுமன்றத் 
தையோ அல்லது பிரிவிகவுன்சிலையோ கலைத்தல் கூடாது என்று 
அச்சட்டம் அறிவித்தது . அந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு ஆறுமாத 
காலத்திற்குப் பாராளுமன்றமும் அரச ஆணை மூலம் நியமனம் 
பெற்ற பல அதிகாரிகளும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டு 
மென்றும் அறிவித்தது . அடுத்து வரும் மன்னர் நாட்டில் வந்து 
சேரும் வரையில் காப்பாளர் ஆட்சியை நிறுவுவதற்கு விரிவான , 
வினோதமான அமைப்பினை அச்சட்டம் கோடிட்டுக் காட்டியது . 
இம்மசோதாபற்றிய எழுச்சி தரும் விவாதங்கள் நடைபெற்ற 
போது வேறுசில செய்திகளும் எழுந்தன . இறுதியாக அவை 
களும் அம்மசோதாவில் இடம் பெற்றன . அவற்றிற்கிணங்க 
அரசுரிமை நிர்ணயச்சட்டத்தில் 61 இருந்த பிரிவிகவுன் சில் பற்றிய 
துணைவாசகம் ரத்தாகியது . அச்சட்டத்தில் இணைந்திருந்த , 62 
பதவியாளரைக் காமன்ஸ் சபையிலிருந்து விலக்கி வைப்பதற் 
கான குறுகிய , ஆனால் தீவிரமான , துணைவாசகமும் ரத்தாகியது . 
அதற்குப் பதிலாக வருங்காலத்தில் - மன்னர் தோற்றுவிக்கும் 
ஊதியம் தரும் பதவிகளை வகிப்போரையும் , துணைவாசகத்தி 
லேயே பட்டியலாகத் தரப்பட்டுள்ள அதிகாரிகளையும் விலக்கி 
வைக்கவேண்டுமென்ற துணைவாசகம் ஒன்று இடம்பெற்றது . இச் 
சட்டத்தினால் கடற்படையிலும் , தரைப் படையிலும் அதிகாரி 
களாக இருப்பவர்களை விலக்கி வைப்பது இல்லையென்பதைத் 
தெளிவாக்கும் வாசகமும் இணைந்திருந்தது .. புதிய அரசகுலம் 
ஆட்சிக்கு வரும்போது , அரசியல் வழக்கில் அடிப்படையான 
மாறுதல்கள் ஏற்படுவதைத் தவிர்க்கவே புரட்சி ஏற்பாட்டின் 
மீதான மறு பரிசீலனை பயன்பட்டது . ஆயின் இடைக் காலத் 
துச் சீர்மைப் பிரிவுகவின்சில் சபைக்கு இருந்ததாகக் கொள்ளு 
தல் பொருத்தமற்றது . உண்மையில் ஏற்கெனவே அது அரசியல் 
முக்கியத்துவத்தினை இழக்கத்தொடங்கியது . பதவியிலிருந்து 
நீங்கிய அமைச்சரையும் தமது ஆதர வை இழந்தவரையும் பிரிவி 
கவுன்சிலில் இருந்து ஆன் அரசியார் விலக்க வில்லையென்ற 
செய்தி இதற்கான அறிகுறியாக அமைகிறது . அரசுரிமை 
நிர்ணயச் சட்டத்தில் பதவியாளரைப் பொறுத்தவரையில் 
பொருத்தமான வழிவகைக்குப் பதிலாக வெறியொத்த பேரார் 
வமே மேலோங்கி நின்றது . அதனால் நிதியமைச்சர் , அரசாங்கச் 


புரட்சி வகையீடு 


225 


செயலாளர்கள் போன்ற பதவி வகிப்போரையும் விலக்குவது 
போலத் தோன்றியது . அந்த விதி முறையினால் , அமெரிக்க ஐக்கிய 
நாடுகளில் இன்றும் தனித்தனியாக வாழ்கின்ற நிர்வாக 
அமைப்பு , சட்டஞ்செய்யும் அமைப்பு , கண்டிப்பாகப் பிரிந்திருக் 
கும் நிலை , நம் நாட்டிலும் தோன்றியிருக்கும் . அத்தகைய விளைவை 
அக்காலத்தவர் விரும்பியதாகத் தெரியவில்லை . மேலும் இப்பிரச் 
சினையை நடைமுறைக்குகந்த வழிகளில் தீர்ப்பதற்கான சட்டங் 
கள் , காப்பாளர் சட்டத்தைத் தொடர்ந்து வந்தன 63 . 

ஸ்காட்லாந்துடன் ஐக்கியம் : 1707 ஆம் ஆண்டு நிறை 
வேறிய ஐக்கியச் சட்டமே ( Act of Union ) 64 ஆன் அரசியார் 
ஆட்சியில் எழுந்த அரசியல் அமைப்புச் சார்ந்த இரண்டாவது 
பெரிய சட்டமாகும் . அரசியல் உணர்ச்சிகள் உச்சக் கட்டத்தில் 
இருந்த சமயத்தில் , பல மக்களுடைய மனங்களில் கசப்பான 
நினைவுகள் பசுமையாக இருந்த காலத்தில் , இங்கிலாந்து , 
ஸ்காட்லாந்து பாராளுமன்ற ஐக்கியம் என்னும் அத்துணைப் 
பெரியதிட்டத்தினை அமைதி வழிகளில் நிறைவேற்றியது , தனிச் 
சுவை கொண்ட நிகழ்ச்சியாகும் . இருபக்கத்திலும் இருந்து 
வந்து முக்கியப் பேச்சுவார்த்தைகளை நடத்தியவர்களும் , அவர் 
களை ஆதரித்த பொதுமக்களும் பெருமைக்கு உரியவர்கள் . 
ஐயப்பாடுகளும் , அவநம்பிக்கையும் ஓரளவிற்கு இருந்ததை நாம் 
எளிதாகப் புரிந்து கொள்ளமுடியும் . இத்தகைய சிறப்புவாய்ந்த 
நிகழ்ச்சியைக் கவனமாய் ஆராய்தல் நன்று 5 . 

ஆறாம் ஜேம்ஸ் , இங்கிலாந்தின் முடியினைச் சூட்டிக் 
கொண்டதனால் இருநாடுகளும் இணைந்த 

இணைந்த காலந்தொட்டு , 
தற்செயலாகவும் , ஒருவரைச் சார்ந்ததாயும் அமைந்த இந்த 
ஐக்கியத்திற்கு மேலாக ஒற்றுமையை வளர்க்கப் பல முயற்சிகள் 
எழுந்துள்ளன . அத்தகைய ஒன்றை ஜேம்ஸும் விரும்பினார் . 
அப்போக்கின் முதற் படியாகவே கால்வின் வழக்கின் 66 தீர்ப்பு 
அமைந்தது . அரசாங்க அமைப்புப் பத்திரத்தின்படி , 7 படையின் 
துணைக்கொண்டு , உண்மையில் பாராளுமன்ற ஐக்கியத்தைக் 
கொண்டு வந்தனர் . ஆனால் 1633 ஆம் ஆண்டு இருந்த 
பழைய நிலையை , முன்னிலை மீட்சியின் போது ஸ்காட்டிஷ் 
பாராளுமன்றம் இயற்றிய தள்ளுபடிச் சட்டம் ( Rescissory Act ) 
மீட்டது . 1870 ஆம் 

ஆண்டு ஐக்கியத்திற்கான பேச்சு 
வார்த்தை நடத்த 

பாராளுமன்றம் அதிகாரம் 
வழங்கியது 68. , 1689 ஆம் ஆண்டில் அத்தகைய பேச்சு 
வார்த்தைக்கான அறிகுறிகள் தென்பட்டன . இரு பாராளு 
மன்றங்களும் நியமித்த ஆணையாளர்கள் 1702-1703 ஆம் 
ஆண்டுகளில் பேச்சுவார்த்தை நடத்தினர் . நிலைமையில் காணப் 

ஆ . வ . - 15 


ஆங்கிலப் 


228 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


பெற்ற சிறு சிறு இடர்ப்பாடுகளை நீக்குகின்ற வகையில் இருநாடு 
களிலும் அவ்வப்போது சட்டங்கள் தோன்றின வாயினும் , 
ஐக்கியத்திற்கான முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை . 

ஸ்காட்டிய பாராளுமன்றம் : ஆங்கிலப் பாராளுமன்றத்தைத் 
தோற்றுவித்த ஏறக்குறைய அதே அடிப்படைகளில் இருந்து 
தான் ஸ்காட்டியப் பாராளுமன்றமும் வளர்ந்தது என்றாலும் 
வேணவாவைத் தூண்டும் வேற்றுமைகள் பல , அவை இரண்டை 
யும் காலப்போக்கில் வேறுபடுத்தி வைத்தன என்பது கவனிக்கத் 
தக்கதாகும் 69 ஸ்காட்லாந்தில் ஒரே சபையில் பிஷப்புகள் , 
பிரபுக்கள் , பொதுமக்கட் பிரதிநிதிகள் ஆகிய அனைவரும் ஒன்றாக 
அமர்ந்தனர் . ஒரே மண்டபத்தில் 

ஒரே மண்டபத்தில் அல்லது அறையில் ஒரே 
சமயத்தில் பல கூட்டங்கள் நடைபெறுவதைக் கற்பனை செய்து 
பார்ப்பது இப்போது கடினமாக உள்ளது . ஆனால் இடைக் 
காலத்தில் அதைப்பற்றி யாரும் கவலை கொண்டதாகத் தெரிய 
வில்லை . மேலும் தற்காலப்பொருளில் ஒற்றைச் சபை 
( Uni - Cameral ) முறையையே கொண்டு ஸ்காட்டிய பாராளு 
மன்றம் விளங்கியிருக்க வேண்டிக்கொள்வது ஆராயாத முடிவாக 
அமையலாம் . இடைக்காலத்திற்குப் பிறகு பலவகை வரிகளைக் 
கொண்டு பிரிவினை செய்யப்பெற்ற போதிலும் , வெஸ்ட்மினிஸ்டர் 
மண்டபத்தின் பல மூலைகளில் தான் பல ஆங்கில முறை மன்றங் 
கள் அமர்ந்து பணியாற்றின . பாரிஸ் பல்கலைக் கழகக் கூட்டம் 
நடைபெறும்போது ஏழு தனித்தனியான விவாதங்கள் நடைபெற 
வேண்டியிருந்தன . பல்கலைக்கழக ஒழுங்கு காலரின் தலைமையில் 
நான்கு நாட்டினப் பிரிவுகளும் , பல்கலைக்கழகத் துறை முதல்வர் 
களின் தலைமையில் கூடிய மூன்று கலையியற் குழுக்களும் 71 அடி 
6 அங்குல நீளமும் , 53 அடி 6 அங்குல அகலமும் கொண்ட 
செயின்ட் ஜூலியன் லெ பாவர் ( St. Julien le Pauvre ) என்னும் 
திருச்சபையின் நடுக்கூடத்தில் தனித்தனியாக ஏழு குழுக்க 
ளாகப் பிரிந்து விவாதித்தனர் . அதற்குமாறாகப் பதினான்காம் 
நூற்றாண்டின் இடைப்பகுதியிலிருந்து பிரபுக்கள் சபையினின்றும் 
வேறான இடமகன்ற மனையினைக் காமன்ஸ்சபையினர் பெற்றி 
ருந்தது நலம் பயப்பதாக அமைந்தது .10 ஸ்காட்டியப் பாராளு 
மன்றத்தில் பிரதிநிதிகள் அடங்கிய பகுதியைப் பொறுத்தவரை 
யில் சிறு நிலமானியக் குடியுரிமை முதல்வர் அல்லது அவர்தம் 
பக்க ஆட்களே மிகுந்திருந்தனர் . அரச பரோக்களே பிரதி நிதி 
களை அனுப்பி வைத்தன . மிகக் குறுகிய வாக்குரிமையே வழக்கில் 
இருந்தது . மறுதேர்தல் நடைபெறுதல் சாதாராண 

நிகழ்ச்சி 
யாகும் . 1661 ஆம் ஆண்டிற்குப்பிறகு அவ்வாறு நடை பெற 
வேண்டுமென்ற ஒருவகைக் கட்டாயமும் ஏற்பட்டது . 
விளைவாகப் பொதுத்தேர்தல் நடைபெறுவது 

அரிதாகவே 
இருந்தது . 


ப 


அதன் 


புரட்சி வகையீடு 


227 


ஒழுங்குமுறைப் பிரபுக்கள் ( Lerds of the Articles ) : இவற்றிற் 
கும் மேலாக ஒழுங்கு முறைப் பிரபுக்களை நியமிக்கும் பழக்கமும் 
இருந்தது . அவர்களுடைய தேர்தலை மன்னரின் நியமனத்திற்கு 
ஒப்பானதாகச் செய்யக்கூடிய சூழ்திற மிக்க திட்ட மொன்றைத் 
தமது அரசியல் ஞானத்தால் முதலாவதும் , ஆறாவதுமான 
ஜேம்ஸ் வகுத்தார் .11 பொதுவாகத் திருத்தமோ அல்லது 
விவாதமோ இன்றிப் பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ளக் கூடிய 
மசோதாக்களை வரைவதே அவர்களின் பணியாகும் . ஸ்காட் 
டியப் பாராளுமன்றத்தைச் செயலிழக்கச் செய்ய இச் சூழ் 
நிலைகளே போதுமானவை . அதற்கு மேலும் பாராளுமன்றத் 
திற்குப் பல பகைவர் இருந்ததை நாம் அறிகிறோம் . ஓரளவு 
பிரிவிகவுன்சிலின் பெருகிய வடிவிலும் ஓரளவு பாராளுமன்றத் 
தின் குறுகிய வடிவிலும் அமைந்து , வரிகள் வழங்கும் முக்கிய 
அதிகாரத்தைப் பெற்ற ‘ வகுப்பாரின் பிரத்தியேகக் கூட்டங்கள் 
( Conventions of Estates ) சமயம் சாராவகையில் முக்கியமானவை . 
ஸ்காட்லாந்து திருச்சபையின் பொதுச் சபை சமயத்துறையில் 
பாராளுமன்றத்தின் சக்திவாய்ந்த எதிரியாக விளங்கியது . 
கண்டிப்பாக பிரஸ்பிட்டீரியரையே கொண்ட இச்சபை , பாராளு 
மன்றத்தைக் காட்டிலும் பரந்த அடிப்படையில் அமைந்தது . 
அதன் செயல் முறைகளில் மக்கள் ஆழ்ந்த கவனம் செலுத்தினர் . 
அதனுடைய உறுப்பினரில் பெருமளவிலுள்ள சிறுபான்மையினர் 
சமயம் சாராதவர்கள் என்பதனாலே அதனை ஒரு தனிப்பட்ட 
திருச்சபைக் குருமார் 

கூட்டம் என்று கொள்வதற்கில்லை . 
பாராளுமன்றத்தை விட இச்சபையைத்தான் பெரிதும் மதித் 
தனர் ஸ்காட்லாந்து மக்கள் . ஸ்காட்லாந்தின் அரசியல் வரைப் 
படத்தை நிறைவு செய்ய வேண்டுமானால் அரசபரோக்களின் 
கூட்டத்தைப் பற்றியும் குறிப்பிடவேண்டும் . இடைக்காலத்தி 
லிருந்தே சிறப்புரிமை கொண்ட சில பரோக்களின் சட்டமுறையி 
லான தனியுரிமையாகவே இருந்த ஸ்காட்லாந்து உள்நாட்டு 
வியாபாரத்தையும் , வெளிநாட்டு வாணிபத்தையும் கட்டுப்படுத் 
திய கூட்டமே அரச பரோக்களின் கூட்டமாகும் . 


ஸ்காட்லாந்துப் புரட்சியின் அரசியல் அமைப்புச் சார்ந்த 
விளைவுகள் :-ஸ்காட்டிய அமைப்புக்களின் மீது ஆன புரட்சியின் 
விளைவுகள் குறிப்பிடத் தகுந்தவை . ஏழாம் ஜேம்ஸைப் பதவியி 
லிருந்து நீக்குவது மரபாகவரும் தனது கடமையென்று கருதிய 
வகுப்பாரின் பிரத்தியேகக் கூட்டம் , அவ்வாறே செய்தது . 
ஆயின் இந்நிகழ்ச்சியைத் தொடர்ந்துவந்த சட்டத்தினால் அசல் 
புரட்சியே தோன்றியது . ஆர்ச்பிஷப் தலைமையிலான திருச் 
சபை ஆட்சி முறையைப் புகுத்துவதற்கென்று ஐம்பது ஆண்டு 


228 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


களாக அரசர் மேற்கொண்ட போராட்டம் தோல்வியுற்றது . 
அத்தகைய திருச்சபை ஆட்சிமுறை நீக்கப்பெற்று பிரஸ்பிட்டீரிய 
சமயமே தேசியத் திருச்சபையென இறுதியாக நிலை நிறுத்தப் 
பெற்றது . ஒரு தலைமுறைக் காலத்திற்கு மறைந்திருந்த பொதுச் 
சபையின் ஆண்டுக் கூட்டங்கள் மீண்டும் நடைபெறத் தொடங் 
கின . இவற்றையெல்லாம் விடக் குறிப்பிடத்தக்கது என்ன 
வென்றால் , ஸ்காட்டிய பாராளுமன்றத்தின் நிலையில் தோன்றிய 
புரட்சிகரமான மாறுதல்களே . அதற்குக் காரணம் ஆங்கிலப் 
பழக்கத்தினை உடனடியாக அவர்கள் பின்பற்றியது தான் . உரிமை 
அறிக்கையின் மாதிரியில் உரிமைக் கோரிக்கையைக் கொண்டு 
வந்த ஸ்காட்டியர் , ஸ்காட்லாந்து பாராளுமன்றத்தை , ஆங்கிலப் 
பாராளுமன்றத்தின் நிலையிலே வைத்தனர் . தங்களுடைய கோரிக் 
கைகள் , தொன்மை வாய்ந்தவை யென்று துணிவுடன் அவர்கள் 
வலியுறுத்திய போதிலும் , அவர்கள் கொண்டாடிய நிலையில் , 
உண்மையில் , அதுவரையில் ஸ்காட்டிய பாராளுமன்றம் இருந்த 
தில்லை . 72 எனவே 1690 ஆம் ஆண்டிலிருந்து 1707 ஆம் 
ஆண்டுவரையில் , ஸ்காட்டிய அரசியலின் மையமாகவும் , பொது 
மக்களுடைய மதிப்பைப் பெறுவதில் பொதுச்சபையின் கடும் 
எதிரியாகவும் , முதன் முறையாகப் பாராளுமன்றம் விளங் 


கியது . 


ஸ்காட்லாந்து வாணிபம் : -பதினேழாம் நூற்றாண்டின் பிற் 
பகுதியில் ஸ்காட்லாந்தின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத் 
தகுந்த வளர்ச்சி தோன்றியது . கிராம்வெல்லினால் தோற்றுவிக் 
கப் பெற்ற ஐக்கியத்தினால் நாவாய்ச் சட்டத்தின் பாதுகாப்பில் 
ஸ்காட்லாந்து இருந்துவந்தது . முன்னிலை மீட்சியினால் அந்நிலை 
மாறியது . மீண்டும் ஸ்காட்டிய வணிகர் செல்வாக்கிழந்தனர் . 
புரட்சிக்குப்பிறகு கிளர்ந்தெழுந்த பாராளுமன்றம் , கம்பெனி 
ஒன்றை நிறுவியது . 1695 ஆம் ஆண்டில் புகழ்மிக்கதும் , பெருந் 
துயரம் கொண்டதுமான டேரியன் திட்டத்தை ( Darien Scheme ) 
அக் கம்பெனி துவக்கியது . டேரியன் என்பது 

ஸ்பானி 
யருடைய குடியேற்றமாக இருந்ததால் இத்திட்டத்தினால் தோன் 
றிய அரசியல் அமைப்புச் சார்ந்ததும் , பன்னாட்டிற்குரியதுமான 
சிக்கல்கள் தோன்றின . அவற்றினால் இங்கிலாந்தின் மூன்றாம் 
வில்லியமும் , ஸ்காட்லாந்தின் இரண்டாம் வில்லியமும் இணைந்த 
இரட்டை முடியாட்சி , நடைமுறைக்கு ஒவ்வாதது என்பதைத் 
தெளிவாக்கின . எவ்வாறெனின் , அம்முடியாட்சிகளில் ஒன்றான 
ஸ்காட்லாந்து எந்த ஸ்பெயினுடன் உண்மையில் போர்தொடுக்க 
வேண்டிய நிலையில் இருந்ததோ , அதே , ஸ்பெயினுடன் , மற்றொரு 
முடியாட்சியான இங்கிலாந்து நட்புக் கொண்டிருந்தது . அதே 


புரட்சி வகையீடு 


229 


சமயத்தில் இத்திட்டத்தினால் ஸ்காட்லாந்து வாணிக நலன் 
களுக்கும் , இங்கிலாந்து வாணிக நலன்களுக்குமிடையே தீவிர 
மோதல் ஏற்பட்டது . 


பாராளுமன்றங்களுக்கிடையேயான போர் : - தேசிய நலனைப் 
பாதுகாக்கக் கங்கணம் கட்டிக்கொண்ட ஸ்காட்டிய பாராளு 
மன்றம் , வெஸ்ட்மினிஸ்டருடனான உணர்ச்சி மிகுந்த போராட் 
டத்தைத் துவக்கியது . உண்மையில் 1695 ஆம் ஆண்டுச் சட் 
டத்தை எதிர்த்ததன் மூலமாகவும் , தமது ஐரோப்பிய வெல் திற 
மெனும் வலையைக் கொண்டு டேரியன் திட்டத்தை அழிக்க 
வேண்டுமென்று மூன்றாம் வில்லியத்தைத் தூண்டியதன் மூல 
மாகவும் ஆங்கிலப் பாராளுமன்றம் ஏற்கெனவே பூசலைத் துவக்கி 
யிருந்தது . நம்பிக்கையிழந்த நிலையில் இரு நாடுகளையும் பிரிக்க 
வேண்டுமென்ற முடிவிற்கு ஸ்காட்டியர் வந்தனர் , அதன் விளை 
வாக ட்வீட் (Tweed ) ஆற்றுக்கு வடக்கே ஸ்டூவர்ட்டுகளின் 
ஆதிக்கம் மீளும் என்பதைக் கலக்கத்தோடு அவர்கள் 
கண்டுணர்ந்தனர் . ஸ்காட்டிய பாராளுமன்றங்களில் இறுதியான 
தும் , பெரும் புகழ் கொண்டதுமான பாராளுமன்றம் 1703 ஆம் 
ஆண்டு கூடியது . பின்னால் பாராளுமன்றமாக மாறிய 1689 ஆம் 
ஆண்டின் பிரத்தியேகக் கூட்டத்தில் புரட்சியினைக் கொண்டு 
செலுத்துவதற்கென்றே விக்குகள் ஏராளமாகக் குவிந்திருந் 
தனர் . 1703 ஆம் ஆண்டு கூடிய பாராளுமன்றம் கட்டுப்பாடு 
ஏதும் இன்றித் தேர்ந்தெடுக்கப் பெற்றதாகும் . அதனால் அதனு 
டைய முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கைகளில் எல்லாக் 
கட்சியினரும் பங்கு கொண்டனர் . ஆங்கில அரசுரிமை நிர்ண 
யச்சட்டத்திற்கு ஈடான ஸ்காட்டிய சட்டம் அது வரையில் நிறை 
வேறவில்லை . ஆன் அரசியார் இறந்த பிறகு ஸ்காட்லாந்தின் 
ஆட்சியுரிமையை ஒரு ஸ்காட்டிய பாராளுமன்றம் தான் ஹனோ 
விரியருக்கு அளிக்க முடியும் . அத்தகைய சட்டத்தை ஏற்ப 
தில்லையென்று அவர்கள் திடமாக நின்றனர் . அதற்கு மாறாக 
ஸ்காட்டிய பாராளுமன்றம் நிதி வழங்காது என்று கூறி , இரு 
சட்டங்களுக்கு இராணியாரின் இசைவினை 

வற்புறுத்திப் 
பெற்றனர் . அச்சட்டங்களில் ஒன்று 1703 ஆம் ஆண்டைய 
சண்டை , சமாதானம் பற்றிய சட்டமாகும் ( Act Anent peace and 
war ). அதன்படி ஸ்காட்டிய மக்களைக் கட்டுப்படுத்தும் 
சமாதான அல்லது வாணிப உடன்படிக்கைகளையும் , போர் 
அறிவிப்பையும் ஸ்காட்லாந்தின் பாராளுமன்றத்தின் இசைவினைப் 
பெற்ற பின்பே மேற்கொள்ள வேண்டும் . இரண்டாவது சட்டம் 
1704 ஆம் ஆண்டு நாட்டுப் பாதுகாப்புச் சட்டமாகும் ( Act 
for the Security of the kingdom ) . ஸ்காட்லாந்தின் அரசியலிலும் , 


230 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


வாணியத்திலும் ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்திற்கு எதிரான , 
போதுமான பாதுகாப்பு அளிக்கப்பட்டாலன்றி , ஆன் அரசி 
யாரின் 

மரணத்திற்குப்பின் ஆங்கில அரியணையேறுபவரை 
விட்டுப் பிறிதொருவரை ஸ்காட்டிய * வகுப்பார் பிரத்தியேகக் 
கூட்டம் . தேர்ந்தெடுக்கும் என்று அச்சட்டம் வலியுறுத்தியது .13 

அதற்கு மறுமொழியே போன்று அன்னியர் சட்டத்தை 
( Alien Act )74 ஆங்கிலப் பாராளுமன்றம் நிறைவேற்றியது . 
1705 ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளுக்குப் பிறகு இங்கிலாந்தில் 
ஸ்காட்டியரையெல்லாம் அன்னியராகக் கொள்ளவேண்டு 
மென்றும் , 5 இங்கிலாந்திற்கும் ஸ்காட்லாந்திற்கும் 

இடையே 
யான வாணிபத்தை நிறுத்தவேண்டுமென்றும் அச்சட்டம் 
வகுத்தது . எனினும் ஆங்கில அரசுரிமை நிர்ணயச் சட்டத்திற் 
கிணங்க மணிமுடியை அளிக்கும் வகையில் , ஸ்காட்டிய பாராளு 
மன்றம் சட்டம் செய்வதோடு , ஐக்கியம் பற்றிப் பேச ஆணை 
யாளரை நியமிக்குமானால் அடுத்த கணமே அன்னியச் சட்டம் 
பயனற்றுப்போகும் . அதன் பிறகு ஸ்காட்லாந்து ஆணையாள 
ருடன் இங்கிலாந்தின் சார்பில் பேச்சு வார்த்தை நடத்த ஆணை 
யாளரை நியமிக்கும் அதிகாரத்தை அரசியார் பெறுவார் . 


இச்செயல் முறைகளெல்லாம் 

தீவிரமானவையாயினும் , 
இரு பாராளுமன் றங்களும் தத்தமது அதிகார எல்லைக்குள் 
நின்றன என்பதை மறுக்க முடியாது . தாங்கள் செய்யவேண்டு 
மென்று நினைத்த ஒருவகையான செயல் துறைக்கு ஒவ்வாத 
அளவில் கொள்கையை வலியுறுத்தி , நிலைத்திருந்த அரசியல் 
அமைப்புச் சார்ந்த நிலை , பொறுத்துக் கொள்ள முடியாதது 
என்பதையும் , நடைமுறைக்கு ஒவ்வாதது என்பதையும் இரு 
திறத்தாரும் எடுத்துக் காட்டினர் 

தெளிவாகிறது . 
உடன்பாட்டிற்கான பேச்சுவார்த்தை நடத்துதல் 

என்ற , 
உள்ளார்ந்த அக்கறைகொண்ட அரசியல் அறிஞர் அனைவரும் 
விரும்பிய , வருநிகழ்விற்கு வெளிப்படையாகவே இரு தரப்பாரும் 
வகை செய்திருந்த காரணத்தால் , இத்தகைய சட்டங்களை , 
விளைவினை ஆய்ந்தறியாத வீணான 

அச்சுறுத்தல்கள் என 
அவர்கள் நினைக்கவில்லை . 


என்பது 


இரு நாடுகளும் 1705 ஆம் ஆண்டு இறுதியில் ஆணையாளர் 
களை நியமித்தன . 1706 ஆம் ஆண்டில் அவர்கள் மூன்று 
மாத காலத்திற்குக் கூடிப் பேசினர் . வட்ட மேஜை மா நாடு 
நடைபெறாததால் அவர்கள் அறிக்கைகளைப் பரிமாறிக் 
கொண்டனர் எனக் கொள்ளுதல் பொருந்தும் . இறுதியில் 
ஐக்கிய உடன்பாட்டிற்கான திட்டத்தினை வழங்குவதன் மூல 


புரட்சி வகையீடு 


231 


மாகத் தங்களது 

தங்களது இடர்மிகுந்த , நுண்ணயமான வேலையை 
அவர்கள் முடித்துக்கொண்டனர் கடுமையான வாத எதிர் 
வாதங்களுக்கிடையேயும் , உள்நாட்டுக் குழப்பத்திற்கிடையே 
யும் , 1707 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16 ஆம் தேதியன்று 
ஸ்காட்டிய பாராளுமன்றம் அந்த உடன்பாட்டுத் திட்டத்தினை 
ஸ்காட்டிய பாராளுமன்றச் சட்டமாகச் செய்தது . 1707 ஆம் 
ஆண்டு மார்ச்சு மாதம் ஆறாம் தேதியன்று அது ஆங்கிலச் 
சட்டமாகவும் ஆயிற்று . இங்ஙனம் 1707 ஆம் ஆண்டு மே 
மாதம் முதல் நாளன்று ஐக்கியம் நடைமுறையில் தோன்றியது . 


ஐக்கியச் சட்டத் தின் நிபந்தனைகள் : இங்கிலாந்து , ஸ்காட் 
லாந்து என்ற இரட்டை முடியாட்சிக்குப் பதிலாக கிரேட் 
பிரிட்டன் என்னும் ஒற்றை ஆட்சியினை ஏற்படுத்தி , மனோவிரி 
யரின் வாரிசுரிமையை வலியுறுத்தியது . ஐக்கியச் சட்டமே . 
தனித்தனியாக இயங்கிவந்த பாராளுமன்றங்களுக்குப் பதிலாக 
கிரேட் பிரிட்டனின் ஒரே பாராளுமன்றத்தை அது ஏற்படுத்திய 
போதிலும் தேர்தல் திட்டத்தைப் பொறுத்தவரையில் அந்தந்த 
நாட்டில் இருந்த முறைகளே நிலைத்து நின்றன . பிரிட்டிஷ் குடி 
மக்கள் அனைவருக்கும் வாணிபத்துறையில் சமத்துவம் வழங்கப் 
பெற்றது . மாற்றுக்காலத்திற்கு 

வேண்டிய 

வழிவகைகளைச் 
செய்ததன் மூலமாக ஒரே வகையான விரி விதிப்புத் திட்டம் 
தோன்றுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது . தேசியக் கடனில் 
ஸ்காட்லாந்து ஏற்கவேண்டிய பங்கிற்கு ஈடுசெய்கின்றவகையில் 
398,085 பவுன்களும் 10 ஷில்லிங்கும் இணைமாற்றாக 
( Equivalent ) அளிப்பது என்று தீர்மானமாகியது . இது பற்றிய 
கவலை ஓரளவு இருந்தது என்றாலும் தங்கத்தை ஏற்றிக்கொண்டு 
நீண்ட சாரியாகச் சென்ற வண்டிகள் எடின்பரோ நகரை 
அடைந்ததும் அக்கவலை இறுதியாக நீங்கியது .16 ஸ்காட்டியச் 
சட்டமும் , நீதிமுறையும் அப்படியே இருந்தன . தங்கள் தங்கள் 
நாடுகளில் வேரூன்றிய திருச்சபைகளின் பாதுகாப்பிற்கான 
விரிவான . வழிவகைகளை இருநாடுகளும் மேற்கொண்டன . இத் 
திருச்சபைகள் கண்டிப்பாகப் பிரதேச அடிப்படையில் அமைந்த 
வையே . இங்கிலாந்தில் சில பதவிகளை வகித்தவர்மீதும் , சில 
தொழில்களை மேற்கொண்டவர் மீதும் , 1661 ஆம் ஆண்டின் 
மா நகராட்சிச் சட்டமும் ( Corporations Act ) , 1673 ஆம் 
ஆண்டின் முதலாம் சோதனைச் சட்டமும் சுமத்திய இறைச் 
சான்று சோதனையிலிருந்து விலக்கு அளிக்கவேண்டு மென்று 
ஸ்காட்டியரே வேண்டுமென்றே கேட்காதுவிட்டனர் . பிரிட்டிஷ் 
பாராளுமன்றத்திற்கு வந்த ஸ்காட்டிய உறுப்பினர் , தங்களது 
ஆங்கிலச் . சகாக்களைப் போலவே பாராளுமன்றச் சோதனைச் 


232 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


78 


சட்டத்திற்கு ( Parliamentary Test Act) ?? இணங்கவேண்டு 
மென்று ஐக்கியச் சட்டம் வற்புறுத்தியது . ரோமானிய கத்தோ 
லிக்கக் கொள்கைகள் சிலவற்றிற்கு எதிரான அறிக்கை விடுக்க 
வேண்டுமென்று வற்புறுத்திய சோதனைச் சட்டத்தை பிரஸ் பிட் 
டீரியர் விரும்பி ஏற்றனர் . 

பிரபுக்கள் சபையில் ஸ்காட்டிய மேல் முறையீடுகள் : பிரிட்டிஷ் 
பிரபுக்கள் சபையிலும் , காமன்ஸ் சபையிலும் ஸ்காட்டியருடைய 
பிரதிநிதித்துவம் பற்றிப் பின்னர்ப் பார்ப்போம் . 

ஐக்கியச் 
சட்டத்தில் , மேல் முறையீடாக வரும் வழக்குகளில் பிரபுக்கள் 
சபையின் அதிகார எல்லையை வரையறுக்கவில்லை . 

வேண்டு 
மென்றே அவ்வாறு விடப்பட்டதாகத் தெரிகின்றது . ஐக்கியத் 
திற்குமுன் செஷன்ஸ் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை மாற்றியமைக் 
கும் உரிமை பிரபுக்கள் சபைக்கு உண்டா என்பது விவாதத் 
திற்குரிய பிரச்சினை . ஆயின் ஐக்கியச் சட்டம் அதைப்பற்றி 
ஒன்றும் கூறாது வாளாவிருப்பது கவனித்தற்குரியது . ஐக்கியம் 
ஏற்பட்டவுடனே செஷன்ஸ் நீதிமன்றத்திலிருந்து மேல்முறை 
யீடாக வந்த 

வழக்குகளைப் பிரபுக்கள் சபை விசாரிக்கத் 
தொடங்கியது . மேலும் ஸ்காட்லாந்தில் சிறுபான்மையினரான 
சமய இணக்கம் போற்றாதாரான , எபிஸ்கோபிலியர்கள் ஆங்கிலத் 
தொழுகை நூலைப் பயன்படுத்துதல் குற்றமாகாது என்னும் 
அடிப்படையில் செஷன்ஸ் நீதி மன்றத்தின் தீர்ப்பைப் பிரபுக்கள் 
சபை மாற்றியமைத்தது . இதனால் எதிர்பார்த்ததைக் காட்டிலும் 
குறைந்த அளவே கிளர்ச்சி தோன்றியது . அச்சபையின் மேல் 
முறையீட்டு அதிகார எல்லையானது இன்றளவும் இருசட்ட 
முறைகளுக்கும் நன்மை பயப்பதாகத் தொடர்ந்து விளங்கி 
வருகின்றது .79 இங்ஙனம் ஏற்பட்ட சட்டத்துறை , நீதித்துறை 
சார்ந்த ஒற்றுமையைத் தொடர்ந்து நிர்வாகத் துறையிலும் 
ஒற்றுமை தோன்றியது . 1708 ஆம் ஆண்டு ஸ்காட்டிய பிரிவி 
கவுன் சிலை ஒழித்ததால் இந்நிலை கைகூடியது . 

இருநாடுகளிலும் ஐக்கியம் பெருமளவு மக்களால் போற்றப் 
படவில்லை . ஆயினும் அதனுடைய திடமான பயன்கள் மெது 
வாகத் தோன்ற ஆரம்பித்தன . வாணிபத்திலும் , படைத்துறை 
யிலும் , குடியேற்ற முயற்சிகளிலும் ஸ்காட்லாந்தியர் பெரும்பங்கு 
கொண்டனர் . பிற்காலத்தில் அவர்கள் அரசியலிலும் ஆதிக்கம் 
செலுத்தினர் . அதே சமயத்தில் அவர்களுடைய பிரதிநிதிகள் 
பதவியில் இருந்த அரசாங்கம் எதுவாயினும் 

அதனை 
ஆதரிப்பதன் மூலமாகக் குறிப்பிடத்தக்க வெகுமதிகளைப் பெற்ற 
தோடு , நிலையான மந்திரி சபைகள் அமைவதற்கு நமது ஆரம்ப 
கால கட்சித்திட்டத்திற்கு ஒருவகையில் உதவினர் . 


புரட்சி வகையீடு 


233 


அயர்லாந்துடனான ஐக்கியம் மறுக்கப்படுதல் : அயர்லாந் 
தைப் பற்றி இதே கதையைக் கூற முடியாது போனது அவ் 
வாய்ப்பே யாகும் . ஐரிஷ் பாராளுமன்றத்தின் மீது ஆங்கிலேயர் 
முழுக்கட்டுப்பாடு செலுத்தினர் . தண்டனை பற்றிய சட்டங் 
களினால் நிலத்தைப் பெற்று அனுபவித்தவர்களைக் கொண்டே 
அச்சபையை நிரப்பினர் . அதன் விளை வாகத் தங்களது 
வாணிபத்திற்கெதிராக ஆங்கிலேயருக்குச் சாதகமான ஆங்கிலச் 
சட்டங்கள் வருவதை அவர்கள் வெறுத்த போது , பொது 
மக்களின் ஆதரவை அவர்கள் 

எதிர்பார்ப்பதற்கில்லை . 
ஸ்காட்டிய ஐக்கியத்திற்காக , 1707 ஆம் ஆண்டு ஆன் 
அரசியாரை அயர்லாந்தின் காமன்ஸ்சபை பாராட்டியது . அது 
போன்ற திட்டம் ஒன்று அயர்லாந்திற்கும் தேவையெனக் கேட்டு 
அது தோல்வியே கண்டது . ஸ்காட்டியரைப் போன்று பேரம் 
பேசும் சக்தி ஏதும் அயர்லாந்திடம் இல்லையென்பது தெளிவு . 


து 


ஆன் அரசியாரின் இறுதிப் பிரிவிகவுன்சில் : இங்கிலாந்தைப் 
பொறுத்த வரையில் , ஹனோவிரிய வாரிசுரிமையை நிலை நிறுத்து 
வதற்காக ஸ்காட்லாந்துடனான ஐக்கியம் உடனடித் தேவை 
யாயிற்று . இருந்தும் அடுத்து நாற்பது ஆண்டுகளுக்கு ஹனோ 
விரிய வாரிசுரிமை நிலையற்றதாக இருந்தது . ஆன் அரசியார் 
ஆட்சியின் இறுதி ஆண்டுகளில் ஹனோவிரியர் அரசு எய்து 
வதைவிட யாகோபியரின் மீட்சி தோன்றுவதே அதிக சாத்தியக் 
கூறுடைய தாகத் தோன்றியது . பல ஆங்கில அமைச்சரும் , 
அரசியல்வாதிகளும் , முன்னெச்சரிக்கையாக , போலியுடனும் , 
தேர்வாளருடனும் கடிதத் தொடர்பு கொண்டனர் . இறுதி 
முறையாக வந்த ஆனின் உடல் நலக் குறை யாகோபியரை 
முந்திக் கொண்டது . அவர்களும் தங்களுடைய திட்டங்களை 
முந்துறக் கொண்டு வந்தனர் . ஆனால் 

திடீரென்று 
வந்த நெருக்கடிக்குப் போதுமானதாக 

இல்லை . 

அவர் 
களுடைய முயற்சி நிலைமை 

எவ்வாறு 

உறுதியற்ற தாய் 
இருந்தது என்பதற்கு பிரிவிகவுன்சிலில் , தெளிவற்ற 
ஆனால் திடீர் திருப்பமுடைய காட்சி , சான்றாக அமைந்தது .81 
ஏற்கெனவே 

பதவிகள் யாகோபியர் கையில் 
இருந்தன . யாகோபிய மந்திரிசபையை அமைக்க 

பாலிங் 
புரோக் முயன்றார் . ஆனால் இறக்கும் தருவாயிலிருந்த இராணி 
யார் , கருவூலத் தலைமைப் பிரபுவின் பதவிச்சின்னமான கோலை 
அவரது ஷ்ரூஸ்பரியிடம் அளித்தார் . பயனின்மையை யாரும் 
புரிந்துகொள்ள 

முடியாத , புரியாத புதிராக இருந்த அக் 
கோமகன் , நெருக்கடி நேரத்தில் என்னசெய்ய 

வேண்டு 
மென்பதை உணர்ந்திருந்தார் 81 , அவர் 1688 ஆம் ஆண்டில் 


பல 


234 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


மூன்றாம் வில்லியத்திற்கான அழைப்பிதழில் கையொப்பமிட்டார் . 
அதேபோன்று ஹனோவிரிய வாரிசுரிமையை உறுதி செய்யும் 
உறுதியான நடவடிக்கைகளை 1714 ஆம் ஆண்டில் அவர் மேற் 
கொண்டார் . 


இத்தகைய உடனடியான செயலினாலும் ஹனோவிரிய 
டோரிகள் என்னும் கும்பலின் கட்சித்துறப்பினாலும் , யாகோபியர் 
குழப்பத்திலாழ்ந்தனர் . இதிலேயும் 1688 ஆம் ஆண்டின் நிலை 
மீண்டது . முதலாம் ஜார்ஜ் அமைதியாக அரசுகட்டில் ஏறினார் 
எனினும் இங்கிலாந்தில் யாகோபியரின் உணர்ச்சி மிகுதியாகப் 
பெருகிய காரணத்தால் , கொந்தளிப்பை அடக்குவதற்கென்று 
கலகச் சட்டம் ( Riot Act) கொண்டுவரப்பெற்றது . 1715 ஆம் 
ஆண்டில் ஸ்காட்லாந்து கிளர்ந்தெழுந்தது . ஆனால் , அவ் 
வாய்ப்பும் மோசமான மேலாண்மையும் அதனைத் தோல்வியுறச் 
செய்தன . முப்பது ஆண்டுகளுக்குப் பின் அதாவது 1745 ஆம் 
ஆண்டில் , ஹைலாந்தியரிடம் கிளர்ச்சியைத் தூண்டிய இளைய 
போலி , டர்பியைத் தாக்கினார் . நிலைமையைச் சமாளிப்பதில் 
அரசாங்கம் மோசமாக நடந்துகொண்ட போதிலும் . அது 
மீண்டும் வீழாது தப்பியது . ஹைலாந்து உண்மையான பிரச்சினை 
என்பது தெளிவாகியது . மரபுரிமையால் பெறத்தக்க அதிகார 
எல்லைச் சட்டம் ( Heritable Jurisdictions Act ) 84 கொண்டுவந்து 
மானியதாரரிடமிருந்து படைக்கோவையைக் கோரும் உரிமை 
உட்பட தலைவர்களின் நிலமானிய அதிகாரங்களை அழித்த பிறகு 
தான் ஐக்கியமும் புரட்சி ஏற்பாடும் இறுதியாக இடரின்றி வாழ 
முடிந்தன . 


குறிப்பு 


1 , ‘ Statutes of the Realm அதி . vi , பக் , 142-145 . 

அதாவது தற்காலக் கணக்கீட்டில் 1689 
ஆண்டாகும் , 1752 வரையில் மார்ச்சு மாதம் 25 ஆம் தேதிதான் 
புத்தாண்டு துவங்கியது . 
3. 1740 ஆம் 

ஆண்டில் 

காமன் ஸ் சபையின் . வேண்டு 
கோளுக்கு இணங்கவும் , 1766 ஆம் ஆண்டில் , பாராளுமன்றம் 
ஒத்திவைக்கப்பெற்று .. இருந்தபோதும் - சட்டங்களைத் தள்ளி 
வைக்கும் அதிகாரத்தினை அரசர் கொண்டாடியதைப் பற்றியும் ; 
தீர்மானம் இயற்றுவதன் மூலமாகவே ஒருவகையான தள்ளி 
வைக்கும் அதிகாரத்தை 1783 ஆம் ஆண்டில் காமன்ஸ் சபை 


புரட்சி வகையீடு 


235 


கொள்ள முயன்றது பற்றியும் M. A. Thomson எழுதிய “ Consti 
tutional History , அதி , iv , பக் . 338-339ல் காண்க . 

4. இந்நூலின் முதல் தொகுதியைக் காண்க . இங்கே 
எடுத்து எழுதப்பெற்றிருக்கும் உரிமை அறிக்கையை வரைந்த 
பிரபுக்கள் சட்டங்களை நீக்கிவைக்கும் மன்னரது உரிமையை 
முழுதுமாகக் கண்டிக்க விரும்பவில்லை . அதனாற்றான் அண்மைக் 
காலத்தில் போற்றிப் பயன்படுத்தப்பெற்றவாறு எனும் 
யறை வாசகத்தையும் இணைத்தனர் . அவ்வப்போது கூடுகின்ற 
பாராளுமன்றத் தொடரில் நிறைவேறும் மசோதாவில் தனிப்பட்ட 
முறையில் வழிவகை செய்யப் பெறும் சமயங்களில் அன்றிச் 
சட்டத்தை நீக்கிவைக்கும் அதிகாரத்தை உரிமைகள் மசோ 
தாவின் xii ஆம் , பகுதி அடியோடு அழித்தது . எவ்வாறெனினும் 
அது போன்ற மசோதா ஒன்றும் நிறைவேறவில்லை . 
5 . விண்ணப்பம் செய்யும் 

செய்யும் உரிமைக்கு இந்நூலின் பிற் 
பகு தியைப் பார்க்கவும் . இரண்டாம் சார்லஸின் பதின் மூன்றாம் 
ஆண்டில் ஆரவார விண்ணப்பங்களுக் கெதிராக வந்த சட்டத் 
தினால் உரிமைகள் மசோதாவின் இத் துணை வாசகத்திற்கு 
எவ்விதத் தடையும் தோன்றவில்லை . 

6. கொடுங்கோன்மையின் தீவிரத்தைத் தடுத்து நிறுத்து 
வதற்குச் சட்டங்களும் , சமுதாயத்தின் ஒறுப்பும் போதுமானவை 
யாக இல்லா தவிடத்து , உரிய வரையறைகட்குட்பட்டு , தற்காப் 
பிற்காவும் , தடுத்து நிறுத்தும் ஆற்றலைப் பெறுதற்காகவும் , 
அமைந்த இயல்பான உரிமையை வழங்கும் பொதுச் சலுகை 
யாகவே , தமது தற்காப்பிற்காக ஒரு குடிமகன் படைக்கலந் தாங்கு 
முரிமை உடையவனாகின் றான் என அறிவித்தல் , அமைந்தது 
என பிளாக்ஸ்டன் குறிப்பிடுகின்றார் . எவ்வாறெனினும் மக்களை 
அச்சுறுத்தும் நிலையில் , அல்லது நாட்டு அமைதியைக் குலைக்கும் 
நோக்கத்தைக் குறிக்கும் வகையில் 

படைக்கலம் 

தாங்கிச் 
செய்வதைப் பழைய சட்டம் ஒன்று , அதாவது மூன்றாம் எட்வர்டின் 
இரண்டாம் ஆண்டுச் சட்டம் , தடை செய்தது . அண்மைக் 
காலச் சட்டமாகிய , மூன்றாம் ஜார்ஜின் 60 ஆம் ஆட்சியாண்டுச் 
சட்டமும் படைக்கலத்தைப் பயன்படுத்தும் 

பயிற்சியை 
முறையான அதிகாரம் பெறாமல் தருதலைத் தடைசெய்தது . 
மேலும் அத்தகைய தொழிலில் ஈடுபட்டிருக்கும் கூட்டத்தினரைக் 
கலைக்கவும் , கூடியிருப்பவரைச் சிறைபிடிக்கவும் அமைதிகாண் 
நடுவருக்கு அதிகாரம் வழங்கப் பெற்றது . 

7. உரிமை அறிக்கையை எடுத்துக் கூறுதல் இந்த 
இடத்தில் முடிவடைகிறது . 


236 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


8. பிரத்தியேகக் கூட்டத்தைப் பாராளுமன்றமாக மாற்ற 
அக்கூட்டம் கொண்டுவந்த மசோதாவிற்கு இசைவு தந்து 
அதனைச் சட்டமாக மாற்றினர் . அதாவது வில்லியம் மேரி 
ஆகியோரின் முதலாம் ஆண்டுப் பாராளுமன்றத்தின் முதலாம் 
கூட்டத் தொடரில் நிறைவேறிய சட்டமாகும் . 

9 . வேல்ஸ் இளவரசராக இருந்த காலத்திலேயே , திருமதி 
ஃபிட்ஸ்ஹெர்பர்ட் எனும் ரோமானிய கத்தோலிக்கமாதினை 
நான்காம் ஜார்ஜ் மணந்து கொண்டார் . ஆனால் 1772 ஆண்டு 
நிறைவேறிய அரச மரபினர் திருமணச் சட்டத்திற்கு இசைந்த 
தாக இல்லாத அத்திருமணம் செல்லாததாகிவிட்டது . அதனால் 
உரிமைகள் மசோதாவின் நிபந்தனைகளை நிறைவேற்ற முடிய 
வில்லை . 


10. முன்னால் இருந்த சட்ட வாசகத்திற்கு இது இணையாக 
வந்தது . இரண்டாம் சார்லஸ் மன்னரின் முப்பதாம் ஆண்டுச் 
சட்டமான பாராளுமன்றச் சோதனைச் சட்டத்தில் கண்டவாறு 
தாம் ஒரு போப் சமயத்தவர் அல்லர் என்பதற்குச் சான்றாகப் 
புனிதப் பொருள் மாறுபாட்டுக் கொள்கை , கன்னி மாதாவைப் 
போற்றுதல் , இயேசு நாதரின் இறுதி உணவு விழாவில் பலியிடுதல் 
போன்றவற்றிற் கெதிரான அறிவிப்பினை முழுப்பாராளுமன்றத் 
திலோ அல்லது முடி சூட்டு விழாவின் போதோ ஆங்கில நாட்டு 
மன்னர் , திரும்பக் கூறி , அதற்கு இணங்குவதாகவும் அறிவிக்க 
வேண்டுமென்று அத் துணைவாசகம் வலியுறுத்தியது . இந்நூலில் 
சில பக்கங்களுக்கு முன்னால் காண்க . ஆங்கிலிக சமயத்தவரிலும் 
அரசியல் தொடர்பற்ற திருச்சபையாளரிலும் பெரும்பான்மை 
யோர் தேவையற்ற அளவிற்கு அவமதிப்புத் தருவதாகும் என்று 
கருதியதும் , ரோமானிய கத்தோலிக்கர் மனத்தைப் பெரிதும் 
புண்படுத்தியதும் , ஏழாம் எட்வர்டும் , ஐந்தாம் ஜார்ஜும் அரசு 
எய்திய காலத்தில் காரசாரமான விவாதம் தோன்றுவதற்குக் 
காரணமாக இருந்ததுமான இவ்வறிவிப்பினை அடியோடு அழித்த 
1910 ஆம் ஆண்டு ஆகஸ்டு மாதம் நிறைவேறிய - ஐந்தாம் 
ஜார்ஜ் மன்னரின் முதலாம் ஆண்டுச் சட்டமானது , பிராட்டஸ் 
டெண்டு சமயத்தைப் போற்றவேண்டுமென்ற சிக்கலற்ற 
அறிவிப்பைக் கொண்டுவந்தது . 

11. ஆங்கில மன்னர் ஒவ்வொருவரும் பாராளுமன்ற சோத 
னைச் சட்டத்தின் 30 ஆவது வாசகத்தின்படி கத்தோலிக்கச் சமயத் 
தைச் சாராதவர் என்பதற்குச் சான்றாக , பாராளுமன்றத்திலோ 
முடி சூட்டு விழாவின் போதோ திரு மாறுபாட்டுக் கோட்பாட்டிற் 
கும் கன்னிமேரி வழிபாட்டிற்கும் , திரு விருந்து வழி பாட்டிற்கும் 
எதிராக உறுதி மொழியளிக்க வேண்டு மென்பதை ஏற்று , 


புரட்சி வகையீடு 


237 


எனக் 


அவ்வாறே அறிவிக்க வேண்டுமென்பதை இச்சட்ட வாசகம் 
நிறைவு செய்கின்றது . ரோமன் கத்தோலிக்கர்களுக்குப் பெரும் 
பாதுகாப்பளித்த இவ்வறிவிப்பினை , ஏழாம் எட்வர்டு , ஐந்தாம் 
ஜார்ஜ் மன்னர் அரசு எய்திய போது , ஆங்கிலிக சமயத்தவரில் 
பெரும்பான்மையோர் தேவையற்ற அவமதிப்பாகும் 
கருதினர் . ஆயின் இவ்வறிப்பு , பிராட்டஸ்டெண்டு சமயத்தை 
மன்னர் ஏற்பதாக உறுதிமொழி அளித்தபோது அடியோடு 
மறைந்தது . 

12. ஆர்ச்பிஷப் சான் கிராஃப்டும் ( Sancroft ) பனுவலியற்றும் 
கென்னும் ( Ken) விசுவாசப் பிரமாணம் எடுக்க மறுத்த பிஷப்பு 
களோடு இணைந்தவர்கள் . இக் கூட்டத்தைச் சேர்ந்தவர்களில் 
ஹிக்ஸ் என்பார் ( Hicks ) தலைசிறந்த இலக்கண நூலறிஞர் ; 
காட்டேயும் ( Carte ) ஹேர்னும் ( Hearne ) குறிப்பிடத் தகுந்த 
வரலாற்று அறிஞர்கள் . D. C. Douglas எழுதிய ‘ English Scholars 
( 1939) எனும் நூலைக் காண்க . தங்களுடைய மேன்மையைக் 
குலைக்கும் அரசாங்கத்தின் அதிகாரத்தைப் பிற்காலத்திலே 
மறுத்துப் பேச முற்பட்டனர் விசுவாசப் பிரமாண மறுப்போர் . 
அதனால் அவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக எடுத்த கூட்டத் 
திற்கு வழிகாட்டுபவர்கள் அவர் இக்காலத்தில் சிலர் 
எண்ணுகின்றனர் . ஆயினும் அவர்கள் பிரிந்து சென்றதற்கு 
அது அடிப்டைக் காரணமல்ல . இப்பிரச்சினை பற்றிய நூல் 
களின் ஆய்வினை N. Sykes எழுதிய “ Church and State " ( 1934) 
என்னும் நூலிலும் , இந்நூலின் இரண்டாம் தொகுதியிலும் 
காண்க . 


என 


13. பாராளுமன்றங்கள் அழைக்கப் பெற்ற அதே காலங் 
களில் திருச்சபைக் கூட்டங்களும் தொடர்ந்து அழைக்கப் 
பெற்றன ; அதே சமயங்களில் கூடின . ஆனால் முறையான 
வேண்டுகோள் அறிக்கை வெளியிட்டவுடன் அவை 
வைக்கப்பெற்றன. F : Makowear எழுதிய " Constitutional 
History of the Church of England , பக் . 371-372 பார்க்கவும் . 

14. இந்நூலின் இறுதியில் காண்க . 

15 . G. M. Trevelyan எழுதிய The English Revolution , 
( 1938 ) , பக் . 160 . 

16. இந்நூலின் பிற்பகுதியில் காண்க . 
17. இந்நூலின் பிற்பகுதியில் காண்க . 
18 ; இந்நூலின் பிற்பகுதியில் காண்க . 


238 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


19. இவற்றிற்கெல்லாம் A. Berriedalekeith எழுதிய Cons 
titutional History of the first British Empire ( 1930 ) என்னும் 
நூலைப் பார்க்கவும் . 

20. 1651 ஆண்டுச் சட்டமானது சட்ட வாக்கியத்தை , 
S. R. Gardiner எழுதிய Constitutional Documents , பக் . 468 ல் 
காண்க . 
21. இந்நூலின் முதல் தொகுதியில் காண்க . 

ஸ்காட்லாந்தில் ஏற்பட்ட புரட்சியின் விளக்கத்திற்கு , 
Macaulay எழுதிய History of England அதி . xiii; P. Hume 
Brown எழுதிய * History of Scotland , அதி . ii . பக் . 335 ; 
G. M. Trevelyan எழுதிய The English Revolution , பக் . 203 , 
பார்க்கவும் . 

23. ஸ்காட்டிய அரசியல் அமைப்பில் , பாராளுமன்றத்தைத் 
தவிர , பாராளுமன்றத்தின் அமைப்பை ஒத்த ஆனால் எண்ணிக் 
கையில் குறைந்த வகுப்பார் மன்றம் ஒன்றும் இருந்தது . 
இத்தகைய வகுப்பார் மன்றங்கள் பாராளுமன்றத்தின் அதிகாரங் 
கள் அனைத்தையும் கைக்கொண்டது . எனினும் மன்னருடைய 
செல்வாக்கிற்கு அவை எளிதில் இரையாயின . A. V. Dicey and 
R. S. Rait எழுதிய Thoughts on the Union , ( 1920 ) பக் . 42 . 
இந் நூலில் முன்னால் பார்க்கவும் பக் . 491 , 499 . 

24. Macaulay எழுதிய History , அதி . iii , பக் 1310 . 

25. Freeman எழுதிய Growth of the English Constitution , 
பக் . 112 . 

26. இந்நூலில் பின்னால் பார்க்கவும் . பக் . 652 . 

27. நமது அரசியல் அமைப்பைச் சார்ந்த சட்டங்களின் 
அடையாளச் சின்ன மென்றும் ; புரட்சி உரிமைகள் மசோதா 
ஆகியவற்றின் நிரப்பக் கூறு என்றும் ; அரசரின் அதிகாரத்தைக் 
கட்டுப்படுத்தும் இறுதிச் சட்டம் , என்றும் தாம் 

தாம் எழுதிய 
Constitutional History , அதி . iii, பக் . 198 - ல் 
அரசுரிமை நிர்ணயச் சட்டத்தை ஹாலம் வர்ணித்தார் . மேரி , 
ஆன் , வில்லியம் ஆகியோருக்கு மக்கட்பேறு இல்லையானால் 
சோபியாவின் தேர்வாளச் சீமாட்டிக்கு அரசுரிமை செல்ல 
வேண்டுமென்ற யோசனை முதன் முறையாக 1689 ஆம் ஆண் 
டிலேயே வந்தது . ஆனால் பெருத்த வாத எதிர்வாதத்திற்குப் 
பிறகு அது உரிமைகள் மசோதாவில் சேர்க்காமல் விடப்பெற்றது . 

28. • Statutes of the Realm , அதி . vii . பக் . 636-638 . 


. 


நூலாகிய 


புரட்சி வகையீடு 


239 


29. முதலாம் ஜார்ஜின் முதலாண்டின் இரண்டாம் மன்றத் 
தொடரில் வந்த சட்டத்தினால் இத் துணை வாசகம் ரத்தாகியது . 

30. இது ஆன் அரசியாரின் நான்காம் , ஐந்தாம் ஆட்சி 
யாண்டின் 27 ஆம் சட்டத்தினால் ரத்தாகியது . 

31. அந்நியருடைய நிலைபற்றி இந்நூலின் பின்வரும் பங்கங் 
களில் ( 678 ) காண்க . 

32. ஆன் அரசியாரின் நான்காம் , ஐந்தாம் , ஆறாம் ஆண்டுச் 
சட்டங்களினால் இது திருத்தியமைக்கப்பட்டது . அதேபோன்று 
முதலாம் ஜார்ஜின் முதலாண்டின் இரண்டாவது சட்டமும் இதனை 
மாற்றியமைத்தது . 

33. நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை நிலை நாட்டிய இத் துணை 
வாசகமும் , அரசத் துரோகக் குற்றச் சாட்டிற்கு எதிராக 
மன்னரின் மன்னிப்பைக் கோருதல் கூடாது என்ற எட்டாவது 
துணை வாசகத்தின் நிபந்தனையும் , அவசரமாகக் கொண்டுவரப் 
பெற்றதும் , குறையுடையதுமான உரிமைகள் மசோதாவில் இடம் 
பெறவில்லை . பின் வரும் இருபக்கங்களைப் பார்க்கவும் . 

34. இந்நூலின் பின்வரும் பக்கங்களில் காண்க ( 532-533 . ) 


35 . 


இந்நூலின் பின் வரும் பக்கங்களில் காண்க (565 ) . 
36. இந்நூலின் முதலாம் தொகுதியைப் 

பார்க்கவும் . 
தாங்கள் ஏற்கும் ஆவணங்களில் பிரிவு கவுன்சிலர்கள் கையெழுத் 
திடவேண்டு மென்பது 1424 ஆம் ஆண்டிலிருந்தே வந்த பழக்கம் . 
Rotuli Parliamentorum , அதி , iv . பக் . 201 , குறிப்பு 17 . 
37. இந்நூலின் பின் வரும் பக்கங்களில் காண்க . 

T. F. Tout and H. Johnstone எழுதிய ‘ State Trials of 
Edward I , 1289-1293 , ல் ஆவணங்களையும் , Sayles எழுதிய 
‘ Cases in Kings Bench , ( Seldon Society ) தொகுதி i , முன்னுரை 
பக்கங்கள் 1xvi - lxxi- ல் அவற்றைப்பற்றிய ஆய்வு விளக்கத்தை 
யும் காணலாம் . 


38 . 


39 , J. H. Ramsay எழுதிய Genesis of Lancaster , அதி . i 
பக் . 284. நீதிபதிகள் விரைவிலேயே பதவியை மீண்டும் பெற் 
றனர் . 1340-1341 - ல் தோன்றிய நெருக்கடி பற்றிய பிற கூறு 
களுளுக்கு இந்நூலின் முதல் தொகுதியைக் காண்க . 

40. இந்நூலின் முதல் தொகுதியில் காண்க . Year Book 11 
Richard II ( Ames Foundation ) அத்தியாயம் ix . 


240 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


41 . 

உண்மையில் அவர்களுடைய கோரிக்கைகள் சிலவற் 
றிற்கு காவண்டிஷ் ஆதரவாகவிருந்தார் . Year Book 13 Richard 
II ( Ames Foundation ) பக்கம் 123-124 . 

42. Holdsworth எழுதிய History of English Law அத்தி 
யாயம் 5 , பக்கம் 349 . 

43. அதே நூலின் 346 ஆம் பக்கம் . 

44 . Holdsworth எழுதிய ‘ History of English Law அதி . V. 
பக்கம் 348. நிகழ்ச்சியின் விளக்கத்திற்கு அதே நூலின் 308 
310 ஆம் பக்கங்களைக் காணவும் . 

45. அதே நூல் , அத்தியாயம் V. பக்கம் 351 . 
46. அதே நூல் , அத்தியாயம் . vi . பக்கம் 501-511 . 
47. இந்நூலின் இரண்டாம் தொகுதியைக் காண்க . 
48. Holdsworth எழுதிய நூல் அத்தியாயம் vi , பக்கம் 501 . 
49. அதே நூல் , அத்தியாயம் V , பக்கம் 351 . 

50. வில்லியம் , மேரி இரண்டாம் ஆட்சியாண்டில் முதல் 
பாராளுமன்றக் கூட்டத் தொடரில் வந்த சட்டம் . மன்னரிட 
மிருந்து பிறந்த அருள் இரக்கச் சட்டத்திற்கும் , 

நாட்டின் 
வகுப்பார் மன்றத்திடமிருந்து பிறந்த இழப்பீட்டுச் சட்டத்திற்கும் , 
இடையே சில குறிப்பிடத் தகுந்த வேற்றுமைகள் உள . 
சட்டங்கள் கடக்கின்ற பல கட்டங்களைக் கடந்து தான் இழப் 
பீட்டுச் சட்டம் செயல்படுகின்றது . மேலும் அது உருவாகும் 
போது இரு சபைகளிலும் திருத்தமுறலாம் . ஆனால் அருள் 
இரக்கச் சட்டத்திற்குத் தனி முறையிலான மதிப்பு அளிக்கப் 
பெற்றது . அது பிரபுக்கள் சபையில் ஒரு முறையும் , காமன்ஸ் 
சபையில் ஒரு முறையுமே வாசிக்கப் பெறுகின்றது . ஒன்று அது 
இருந்த நிலையிலேயே அதனை ஏற்க வேண்டும் அல்லது அடி 
யோடு நிராகரிக்க வேண்டும் என மெகாலே குறிப்பிடுகின்றார் . 

51. Holdsworth எழுதிய History of English Law , அத்தி 
யாயம் X, பக்கம் 415 , குறிப்பு 10 . 

52. அதே நூலின் 426 ஆம் பக்கத்தில் இக் கொள்கையின் 
வரையறை காணலாம் . 

53. R. V. Knollys ( 1695 ) 1 Ld. Raym . 10. Holdsworth 
எழுதிய நூலில் அத்தியாயம் vi , பக்கம் 270-271 . 

54. Holdsworth எழுதிய அதே நூல் , அத்தியாயம் xii , 
பக்கம் 243-245 ல் ஹார்டுவிக்கைப் பற்றியும் , பக்கம் 473 ல் மான்ஸ் 
ஃபீல்டைப் பற்றியும் அறியலாம் . 


பிற 


புரட்சி வகையீடு 


241 


--55 . இந்நூலின் பின்வரும் பக்கங்களைக் காண்க . 
56 . 

57 . ஸ்காட்லாந்தைச் சார்ந்த நாட்டுப்படை மசோதாவிற்கு 
1708 ஆம் ஆண்டில் இசைவு தர மறுத்தார் . தீமை தரும் மசோ 
தாக்களை ஆரம்ப காலத்திலேயே தடைசெய்யுமளவிற்கு அரசரின் 
செல்வாக்குப் போதுமானதாக இருந்ததால் அவர் தள்ளுரிமை 
யைப் பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்ற எண்ணம் 
இருந்தது . 

58. உட்ரெக்ட் உடன்படிக்கைக்காக இந் நூலின் பின்வரும் 
பக்கங்களில் காண்க . 

59. ஆன் அரசியாரின் 4 , 5 ஆம் ஆட்சியாண்டுச் சட்டம் 
சிறிது காலத்திற்குப் பிறகு ஏற்பட்ட மாறுதல்களைப் பற்றி இந் 
நூலின் பின்வரும் பக்கங்களில் காணலாம் . 

60. இந்நூலின் பின் வரும் பக்கங்களில் , முன்னால் இருந்த 
முன்னிகழ்வுகள் தரப் பெற்றுள்ளன . Holdsworth எழுதிய 
History of English Law , அதி . xi , பக் . 434 - ஐயும் காண்க . பிற் 
காலத்தில் வந்த சட்டத்தினால் ஐயப்பாடுகள் நீங்கியதோடு , இ 
கொள்கை விரிவடையவும் வாய்ப்பேற்பட்டது . 

61. இந்நூலின் முன் பக்கங்களில் காண்க . 

62. இந்நூலின் வரும் பக்கங்களிலும் , பின் வரும் பக்கங் 
களிலும் காண்க . 

63. இந்நூலின் பின் வரும் பக்கங்களில் காண்க . 

64 . ஆன் அரசியாரின் 5 , 6 ஆம் ஆட்சி யாண்டுச் சட்டம் 
அதன் குறிப்புகளை Grant Robertson எழுதிய Documents எனும் 
நூலின் 162 ஆம் பக்கத்திலும் , முழு வாசகத்தையும் , ஆவணங் 
களையும் , விளக்கவுரைகளையும் G. S. Pryde எழுதிய The Treaty 
of Union என்னும் நூலிலும் காணலாம் . 

65. Hallam எழுதிய நூலின் xvii அதிகாரம் ; A.V. Dicey and 
R. S. Rait எழுதிய Thoughts on the Union ( 1920 ); P. Hume 
Brown எழுதிய History of Scotland அதி . iii . பக் . 35-122 ; 
Mark A. Thomson < Constitutional History of England அதி . 
iv , பக் . 246-262 . 
- 66 . இந்நூலின் இரண்டாம் தொகுதியில் காண்க . 
67 . 


12 


39 


68 . 


இரண்டாம் சார்லஸின் 22 ஆம் ஆண்டுச் சட்டம் . 
- 69. R. S. Rait எழுதிய Parliaments of Scotland , C. S. 
Terry எழுதிய Scottish Parliament , 1603 -1707 ( 1912 ) . இந் 


ஆ . வ . - 16 


242 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


நூலில் ஆவணங்களின் விளக்கமூட்டும் பிற்சேர்க்கையையும் 
காணலாம் . Dicey and Rait எழுதிய நூலையும் காண்க . 

70. - Rashdall எழுதிய Universities of Europe ( Powick and 
Emden தொகுப்பு ) . அதி . i . பக் . 411. A. G. Little எழுதிய 
• English Historical Review lii பக் . 309-310 . J. G. Edmends 
எழுதிய The Commons in Medieval English Parliaments ( 1958 ) 
எனும் நூலில் The Commons . Meeting -Places at West 
minister என்னும் தலைப்பைக் காண்க . 

71. சமயக் குருமார் குறைந்த எண்ணிக்கையிலேயே 
இருந்தனர் . அவர்கள் அனைவரும் மன்னனின் தயவில் வந்தவர் 
களே . குழுவின் பகுதியாக அமையும் சமயம் சார்ந்த பிரபுக்களை , 
மன்னர் ஏற்பாடு செய்தவாறே பிரபுக்கள் தேர்ந்தெடுத்தனர் . 
பிரபுக்கள் தேர்ந்தெடுக்கும் பிஷப்பு எவரும் மன்னர் விரும்பாதவ 
ராக இருத்தல் கூடாது . குழுவில் அமரும் பிரபுக்கள் சபையின 
ரைத் தேர்ந்தெடுப்பவர் பிஷப்புகளே . தாங்கள் 

எவ்வாறு 
மன்னரிடம் அடிமைப் பணிவுகொண்டு விளங்குகிறார்களோ அதே 
போன்றவரைத்தான் பிஷப்புகள் தேர்ந்தெடுத்தனர் . இங்ஙனம் 
தேர்ந்தெடுக்கப் பெற்ற பிஷப்புகளும் , பிரபுக்களுமே பாராளு 
மன்றத்திற்குத் தகுதியான உறுப்பினராக இருக்கும் ஒழுங்கு 
முறைப் பிரபுக்களைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் Dicey and Rait 
எழுதிய நூலின் 36 ஆம் பக்கத்தில் இவ்வாறு காண முடிகிறது . 

72. Dicey and Rait எழுதிய அதே நூலின் 63 ஆம் பக்கம் . 

73. Sir C. Grant Robertson எழுதிய Select Statutes 
என்னும் நூலில் இங்கே குறிக்கப்பெற்ற சட்டத்தையும் , பிற 
சட்டங்களையும் காணலாம் . 

74. ஆன் அரசியாரின் 3 , 4 ஆம் ஆட்சியாண்டுச் சட்டம் 
( 1705 ) 

75. கால்வின் வழக்கின் முடிவினை இங்ஙனம் நிராகரித்தனர் . 

76. டேரியன் திட்டத்தில் முதலீடு செய்தவர்கள் அடைந்த 
பெரு நஷ்டத்தை ஓரளவு ஈடு செய்ய , ஈட்டுப்பணம் பயன்பட்டது . 

77. இரண்டாம் சார்லஸின் 30 ஆம் ஆண்டின் இரண்டாவது 
சட்டம் (1678 ) . Dicey and Rait எழுதிய நூலின் 247 ஆம் பக்கத் 
தில் காண்பதைப் போல இரண்டாம் 

சார்லஸின் 25 ஆம் 
ஆண்டுச் சட்டமல்ல . இங்ஙனம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திற்கு 
வந்த ஸ்காட்டிய உறுப்பினர்கள் இறைச் சான்று சோதனைக்கு 
உட்பட்டனர் என்று இந்த அறிஞர்கள் , தாங்கள் எழுதிய நூலின் 
202 , 232 , 247-255 ஆம் பக்கங்களில் தவறாக முடிவு செய்திருக் 
கின்றனர் . 1661 ஆம் ஆண்டின் மா நகராட்சிச் சட்டமும் , 1673 ஆம் 


புரட்சி வகையீடு 


243 


ஆண்டின் சோதனைச் சட்டமும் இறைச் சான்று சோதனைக்குப் 
பலரை உட்படுத்திய போதிலும் பாராளுமன்ற உறுப்பினரை 
அவை கட்டுப்படுத்த வில்லை . 1678 ஆம் ஆண்டுப் பாராளுமன்றச் 
சோதனைச் சட்டத்தின் விளைவாகப் பாராளுமன்ற உறுப்பினர் 
சோதனைக்குட்பட்டனர் எனினும் அது இறைச் சான்று சோதனை 
யாக அமையாது . சாதாரண . அறிவிப்பாகவே இருந்தது . பதி 
னெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் தான் ஆங்கிலப் பதவிகளுக்கு 
வேட்பாளர்களாக வரும் அளவிற்குப் போதுமான அளவில் ஸ்காட் 
டியர் இங்கிலாந்தில் குடியேறினர் . அதுபோதுதான் , மா நகர 
ஆட்சிச் சட்டப்படியும் சோதனைச் சட்டப்படியும் ஆன உண்மை 
யான பிரச்சினை தோன்றியது . T. F. T. Pluckneti எழுதிய 
‘ Studies presented to Sir Hilary Jenkinson எனும் நூலின் 
( 1957 ) 320-325 ஆம் பக்கங்களில் உள்ள The Union and the 
Tests என்னும் கட்டுரையைக் காண்க . 

78. பிரபுக்கள் , காமன்ஸ் சபையினரைப் பற்றி இந் நூலின் 
பின் வரும் பக்கங்களில் காண்க . 

79. Holdsworth எழுதிய History of English Law அதி . xi , 
பக் . 14. அந்த நூற்றாண்டின் இறுதியில் ஸ்காட்லாந்திலிருந்து 
மேல் முறையீடாக வந்த வழக்குகள் பிரபுக்கள் சபையில் நிறைந் 
திருந்தன . Law Quarterly Review , lii 205 ஆம் பக்கத்தில் 
Turberville எழுதிய The House of Lords as a Court of Law 
என்னும் கட்டுரையைக் காண்க . 

80. Holdsworth எழுதிய நூலில் இச் செய்திகளைப் பற்றிய 
விரிவான விளக்கமான ஆய்வுரையைக் காணலாம் . 

81. ஆர்கைல் கோமனும் , சாமர்செட் கோமகனும் ஆணை 
யேதுமின்றியே பிரிவு கவுன்சிலில் தலையிட்டு நிலைமையை மாற் 
றினர் என்று அக்காலத்தே உலவிய வதந்தி ஆதாரமற்றதாகக் 
காணப் பெறுகின்றது . ‘ English Historical Review , xxvii 686 
பக்கத்தில் H. W. V. Temperley எழுதியுள்ளதைக் காண்க . 
ஷ்ரூஸ்பரிதான் அவர்கள் வருகைக்குக் காரணமென்று கூறப் 
பட்டது . T. C. Nicholson and A. S. Turberville எழுதிய Charles 
Talbot , Duke of Shrewsbury ( 1930 ) பக் : 211 . 

82. G. N. Clark எழுதிய The Later Stuarts , பக் . 237 . 

83. முதலாம் ஜார்ஜின் முதலாம் ஆண்டின் இரண்டாவது 
சட்டம் ( 1715 ) . தாற்காலிகக் கலகச் சட்டங்களான மேரியின் முதல் 
ஆட்சியாண்டுச் சட்டமும் . முதலாம் எலிசபெத் இராணியாரின் 
முதலாம் ஆண்டுச் சட்டமும் . 

84. இரண்டாம் ஜார்ஜின் 20 ஆம் ஆண்டுச் சட்டம் ( 1747 ) 
இரண்டாம் ஜார்ஜின் 21 ஆம் ஆண்டுச் சட்டம் . 


17. கோனாட்சியின் கூறுகள் சில 


வாரிசுரிமை : காப்பாளராட்சி : அரசத்துரோகச் சட்டம் 


பண்டைய முடியாட்சியின் தேர்தல் பண்பு பற்றியும் , அது 
சாதாரண சூழ்நிலைகளிலெல்லாம் ஒரே அரசகுடியைச் சார்ந் 
தோரே தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டுமெனும் வரையறைக்குட் 
பட்டது என்பது பற்றியும் முன்னொரு அதிகாரத்திலேயே 
ஆராய்ந்தோம் . 


இங்ஙனம் வெளிப்படையாக ஒன்றனிற்கொன்று ஒத்துவாராத 
தேர்தல் முறையும் , மரபுரிமையும் , மிகப் பழங்காலந்தொட்டே 
இணைந்திருக்கின்றன . நாட்டின் நல்வாழ்விற்கு அரசரின் ஆளுமை 
அத்தியாவசியமான காலங்களில் இத்தகைய 

இணைப்பு , 
தேர்வுக்குத் தேவையான பரந்த அடிப்படையை அளித்து 
வந்தது . முற்றிலும் தேர்தல் முறையையோ அல்லது முழுவதும் 
மரபு உரிமையையோ கொண்டு கோனாட்சி அமைந்திருக்கு 
மாயின் அஃது நடைமுறைக்கு உகந்த ஓர் அமைப்பாக இருந் 
திருக்குமா என்பது ஐயமே . அப்போதிருந்த நிலையில் விதிகள் , 
வழக்கமாகச் சூழலுக்கேற்ற முறைகளுக்கு இடங்கொடுத்தன . 
சிலவேளைகளில் செய்து முடிக்கப்பெற்ற வினைகளுக்கு 
மளித்தன . எனவே , இன்றியமையாத 

விதிவிலக்குகளைக் 
கொண்டும் அவைகளைச் சட்டவாசகங்களாக வரையறுத்தல் 
அருமையே.- மேலும் அத்தகைய முயற்சி , இறுதியில் தவறான 
கருத்தினைத் தோற்றுவித்துவிடும் . ஆக , தற்காலப் பிரபுத்து 
வத்தில் காணப்பெறும் . அமைதியான அதிகார மாற்றத்தைக் 
குறிப்பாலுணர்த்தும் வாரிசுரிமைச் சட்டம் ஒன்றுண்டு எனக் 
கொள்ளும் முயற்சி , மிக முக்கியமான முடியாட்சியினைத் தவறாக 
விளக்குவதாக அமையும் . மேலும் இவற்றிலெல்லாம் ஐரோப்பா 
வில் விளங்கிய தொடர்புடைய முடியாட்சிகளுக்கும் , பண்டைய 


கோனாட்சியின் கூறுகள் சில 


245 


ஆங்கில நாட்டு வரலாற்றிற்கும் நெருங்கிய ஒற்றுமை காணப் 
பெறுகின்றது . 


தேர்தல் : நார்மானிய வெற்றியினால் புதிய அரச குலமொன்று 
தோன்றியது . அதனோடு இறைமை பற்றிய தேசிய , நிலமானியக் 
கோட்பாடுகள் இணைந்து , மன்னராட்சி பற்றிய விரிபொருள் 
மிக்க கருத்து ஒன்றும் வெளிவந்தது . ஆயினும் அரசு எய்துவதில் 
சட்டரீதியான மாற்றம் ஏதும் தோன்றவில்லை . அதுபோதும் 
முழுவளர்ச்சியடையாத நிலையில் அரசுரிமையை ஒருவருக்கு 
வழங்குதற்குத் தேர்தல் இன்றியமையாததாக இருந்தது . அதன் 
பிறகு இவ்வுரிமை திருமுழுக்காட்டுதல் , முடிசூட்டுதல் ஆகிய 
சமயச்சடங்குகளினால் நிறைவுபெற்றது . 

பற்றது . அரசர் தேர்ந்தெடுக்கப் 
பெற்ற பிறகும் , முடிசூட்டு விழாவின்போது , திருச்சபையில் கூடி 
நின்ற சமயக்குரவரும் , பொதுமக்களும் , மீண்டும் தேர்தல் 
சடங்கினை நடத்தியதிலிருந்து , அரசபதவியானது தேர்தல் 
பண்பினைக் கொண்டது என்பது நன்கு விளக்கப்பெற்றது . 
ஆயின் தேர்தல் என்பது தலைவன் ஒருவனை அவனது சகாக்கள் 
ஆதரித்து ஏற்றுக்கொண்டதையே குறித்தது . வாக்காளரையோ 
வாக்கெடுப்பையோ குறிக்கவில்லை என்று கூறத்தேவையில்லை . 
போட்டியிடும் வேட்பாளர் வேறொருவர் இருப்பின் அவரும் 
அவ்வாறே அவர்தம் கட்சியைச் சார்ந்தோரால் தேர்ந்தெடுக்கப் 
படுவார் . இவ்வாறாக , தேர்தலுக்கும் வேட்பாளர் பெறக்கூடிய 
அரசியல் , இராணுவ உதவியின் அளவிற்கு மிடையே நெருங்கிய 
தொடர்பு காணப்பெறுகின்றது . 


மரபுரிமை , சொத்துரிமையுடனான ஒப்புமைகள் : அரசுபற்றிய 
மரபுரிமைக்கும் அவ்வக்காலப் பொது மரபுரிமைக் கருத்திற்கும் 
நெருங்கிய தொடர்பு எக்காலத்திலும் இருந்து வந்தது . மேலும் 
அவை ஒன்றன் மீது மற்றொன்று செல்வாக்கு செலுத்தின . 
ஒருவன் மற்றவனுக்கு வாரிசாதல் என்னும் கொள்கை எப்போ 
உருவானது எனத் திட்டவட்டமாகத் தெரிவிக்க இயலாது . 
மரபு வழியாக ஒருவனிடமிருந்து மற்றவனுக்கு வருவது குடும்ப 
நிலங்கள் என்பதைவிட , தலைமைப் பதவியே என வலியுறுத்திய 
அமைப்பிற்குப் பதிலாகவே இத்தகைய தனியுரிமைக் கோட் 
பாட்டுத் திட்டம் உருவாகியிருக்க வேண்டும் . விதிமுறை 
களுக்குப் பதிலாக குழப்பமான பழக்கங்களும் , தவறான எண்ணங் 
களுமே நிறைந்திருந்ததாக , அரசு எய்தல் பற்றிய ஆரம்பகால 
ஆதாரங்களில் இருந்து அறிகிறோம் , குடிமகன் ஒருவன் நிலத்தை 
மரபுரிமையாகப் பெறுதற்கு இல்லாததைப் போலவே அரசுரிமை 
எய்துவதற்கும் வரையறுக்கப்பட்ட 

வரையறுக்கப்பட்ட விதிமுறைகள் இல்லை 


248 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


எனலாம் ..- ஆயின் இத்துறை சார்ந்த கருத்தில் நார்மானிய 
வெற்றி புகுத்திய தீவிர நிலமானிய முறை புரட்சியைத் தோற்று 
வித்தது . அரசரிடமிருந்து பொறுப்புகளை ஏற்ற குறிப்பிட்ட 
ஒருவருக்கேயன்றி அவர் தம் குடும்பத்திற்கு நிலம் அளிக்கப் 
பெறவில்லை என்பது இதுபோது தெளிவாகியது . அவ்வாறு 
நிலமளித்த குத்தகைக்காரரிடமிருந்து உதவியை மன்னர் எதிர் 
பார்த்தார் . அரசருக்கும் உட்குடிக்கு மிடையே இருந்த உறவு , 
தனிப்பட்ட சொந்த முறையில் அமைந்தது ; ஒருவர் மற்றவர் 
மீது கொண்ட மாறாத நம்பிக்கையை 

அடிப்படையாகக் 
கொண்டது . மன்னரைப் பொறுத்த வரையில் குறிப்பிட்ட 
ஒருவரேயன்றி வேறொருவர் உட்குடியாக வருதல் கூடாது 
என்பது அதி முக்கியம் . எனவே இம்முறையில் மரபுரிமைக்கு 
இடமில்லை . ஆயினும் காலப்போக்கில் மரபுமைக் கூறுகள் 
மெள்ள மெள்ளத் தலைகாட்டின . இறுதியில் நிலம் பெறுவதில் 
மரபுரிமை ஏற்றுக்கொள்ளப் பெற்றபோது , மூத்தமகன் சொத் 
துரிமை அடிப்படையில் அது அமைந்தது . மற்றுமொரு விளை 
வினையும் இங்கே குறிப்பிடுதல் அவசியம் . ஒரு குறிப்பிட்ட 
ஒருவனை எதிர் நோக்கிய 

நிலமானிய 

முறை , அவனது 
கடமைகள் நிறைவேறுதற்கு ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பையும் 
எதிர் நோக்கி இருந்தது . நார்மானியரின் கோமகன் , நார் 
மண்டியின் கோமகன் 

எனவும் ; ஆஞ்சுவினரின் ( Anjou ) 
கவுண்ட் பிரபு , ஆஞ்சுவின் கவுண்ட் பிரபு எனவும் ; ஆங்கிலே 
யரின் அரசர் , இங்கிலாந்தின் அரசர் எனவும் மாறியது இவ் 
விளைவின் பிரதிபலிப்பே எனலாம் . இங்ஙனம் இவ்விரு போக்கு 
களும் இணைந்து , கூட்டத்தின் தலைமைப்பதவி இருந்த இடத்தில் 
நிலப்பரப்பினை மரபுரிமையால் பெறும் நிலையை 
யுள்ளன . இத்தகைய மாற்றத்தினால் 

மாற்றத்தினால் முக்கிய விளைவுகள் 
தோன்றின . 

புதிய குத்தகைக்காரரைத் தெரிந்தெடுக்கும் 
உரிமையை அரசர் இழந்தார் . மாண்ட 

குத்தகைக்காரரின் 
வாரிசையே அரசர் ஏற்றுக் கொள்ளவேண்டியதாயிற்று . அதைப் 
போலவே நாட்டுமக்களும் , செல்வாக்கு மிகுந்த செல்வரும் 
உண்மையில் அரசரைத் தேர்ந்தெடுக்காது , முந்தை மன்னரின் 
வாரிசையே ஏற்றுக்கொண்டனர் . மேலும் 

முன்பைவிட 
நாட்டோடு அதிக தொடர்பு கொண்டவர் மன்னர் எனக் கருதப் 
பட்டார் . இவ்வாறாகப் பன்னாட்டு உறவு - நிலைகளில் முக்கியப் 
பங்கு பெற்ற பிரதேச இறைமைக் கருத்து வளர்ச்சியுற்றது . 


உருவாக்கி 


திருமுழுக்கும் முடிசூட்டு விழாவும் : இறுதியாக முடிசூட்டு 
விழாவின் தன்மையையும் , அதன் விளைவினையும் நோக்குவாம் . 
பண்டைக்கால மக்கள் கோட்பாடுகளைக் காட்டிலும் சடங்கு 


கோனாட்சியின் கூறுகள் சில 


247 


களில் ஒன்றியிருந்தனர் என்பது தேற்றம் . இடைக்கால 
ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் வாழ்ந்த முடியாட்சி பற்றிய 
பயனுள்ள சான்றுகள் பல , முடிசூட்டு விழாச் சடங்குகளின் 
வரலாற்றில் பொதிந்து கிடக்கின்றன . இவற்றில் திருமுழுக்கு 
மிகப் பழைமையானது . அது ஏற்கெனவே , பல சமயச் சடங்கு 
களில் , குறிப்பாக பிஷப்புகள் திருக்கோயிற் பணிக்கு எனத் 
தீக்கை பெறும்போது ஏற்றுக்கொள்ளப் பெற்ற சடங்காகும் . 
முதன் முதலாக 751 ஆம் ஆண்டில் தான் அரசருக்காக அது 
கையாளப்பட்டது . மொரோவிஞ்சிய வம்ச 

வம்ச ( Merovingian ) 
நீக்கத்தை முறைப்படுத்தவும் , பெபின் ( Pepin ) வழிவரும் 
முற்றிலும் புதிய வம்சம் ஒன்றை நிறுவவும் , அச்சடங்கினை 
பிரெஞ்சுத் திருச்சபை பயன்படுத்தியது . புதிய மன்னராட்சி 
யைப் புகுத்தியது புரட்சிகரமானது . ஆகையினாலே , தெரிந்த 
எல்லா உபாயங்களும் கையாளப்பட்டன . 785 ஆம் ஆண்டு 
தான் திருமுழுக்குச் சடங்கு இங்கிலாந்தில் தலைகாட்டியது . 
நூறு ஆண்டிற்குள் திருச்சபையினர் நாட்டுக் காவலனுக்குக் 
கவசம் அளித்தனர் . சிறிது காலத்திற்குள் கவசத்திற்குப் பதிலாக 
மணிமுடி தந்தனர் . அதன்பின் எட்மண்ட் ( Edmund ) மன்னர் 
காலத்தில் ( 940-946 ) விசுவாசப் பிரமாணம் எடுக்கும் 
பிரெஞ்சுப் பழக்கமும் இங்கிலாந்தில் புகுந்தது . மக்களிட 
மிருந்து வலிந்து பெற்ற இப்பிரமாணத்திற்குப் பதிலாக மன்னரும் 
உறுதி மொழி அளித்த காரணத்தால் அது ஏற்புடையதாக 
இருந்தது . ஏற்கெனவே குறிப்பிட்ட மூன்று பற்றாணைகளையும் 
உள்ளடக்கிய மன்னரின் பேராண் 

மன்னரின் பேராண் உரிமை இதுவேயாகும் . 
பற்றாணைகளிலிருந்து உறுதிமொழிகள் வந்தன . 

முடிசூட்டு 
விழா உறுதி மொழிக்கு அனுசரணையான பட்டமேற்பு விழாப் 
பத்திரம் வந்தது . 


திருமுழுக்குச் சடங்கின் பயன் : முடி சூட்டுவிழாச் சடங்கு 
களிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது திருமுழுக்குச் சடங்கே 
யாகும் . ஐரோப்பாவில் பேரரசருக்கும் போப்பிற்கும் இடையே 
எழுந்த பூசலின் ஒரு பகுதியாக திருமுழுக்குச் சடங்கின் சமய 
விளைவுகள் விவாதிக்கப்பெற்றன . திருமுழுக்கின் விளைவாகக் 
காவலன் பிஷப் போன்ற சமயக் குரவனாகின்றானா ? பித்துக் 
குளியாகிய யார்க் 

யார்க் நகரத்து அநாமதேயம் ( Anonymous ) 
வாதிட்டதைப்போல , திருச்சபையினரைக் காட்டிலும் உயர்ந் 
தோனாகி விட்டானா ? என்னும் வினாக்கள் எழுந்தன . --புனிதத் 
தைலம் கொண்டு திருமுழுக்காடிய அரசர் . ஆன்மார்த்த 
அதிகாரம் பெற்றவராகின்றார் 10 எனக் கூறிய நடுவரின் கூற்று 
நினைவு கூர்தற்கு . 

உரியது . திருமுழுக்காட்டிய மன்னர் 


248 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


சாதாரண மனிதர் அல்லர் ; புனிதர் என்பது சிலரது க 

கருத்து 
எனத் திருச்சபைக் கட்டளை முறைகளில் தேர்ந்தவரும் குறிப்பிட் 
டார் . இதே உணர்வினைப் புகழ்வாய்ந்த பொதுச் சட்ட நீதி 
பதியும் பெற்றிருந்தார் 11. ஆயினும் அத்தகைய ஊகங்களிலிருந்து 
நடைமுறைப் பயன்களைப் பெறும் முயற்சி இங்கிலாந்தில் எழ 
வில்லை அவற்றைச் சிலர் மதித்தார் என்பது உண்மையாயினும் 
அவை செல்வாக்குப் பெறவில்லை . நான்காம் ஹென்றிக்குத் தெய் 
விகத்தைலம் கொண்டு திருமுழுக்காட்டினர் என்னும் கதை 
யினால் 1399 ஆம் ஆண்டில் ஏற்பட்ட குலவழி மாற்றம் 
எவ்விதப்பயனும் பெறவில்லை.12 


திரு முழுக்காட்டுதல் தவிர வேறு பல நுட்பமான சடங்கு 
களும் வழக்கிலிருந்தன . மெய்யான தேர் தலைத் தொடர்ந்து 
போலித் தேர்தல் சடங்கொன்றும் நடைபெற்றது . மணிமுடி , 
மந்திரவாள் , செங்கோல் போன்ற அரச சின்னங்கள் அளிக்கப் 
பட்டன . இதுபோன்ற பதவியேற்புச் சடங்கினை நிலக்கிழாரும் , 
மான்யம் பெற்ற திருச்சபையினரும் பலமுறை கண்டிருக்கின்றனர் . 
வெளிப்படையாக அரச சின்னங்களைப் பெற்ற கணத்திலிருந்தே 
மன்னரின் ஆட்சி தொடங்கியது எனக்கொள்ளுதல் மரபு . எனவே 
மன்னர் ஒருவர் மறைந்து அவர் தம் வாரிசு பதவி ஏற்கும்போது 
கால இடைவெளி தோன்றுகிறது . அரசுரிமையானது கண்டிப் 
பாக மரபுரிமையாக வராதவரையில் இத்தகைய இடைவெளி 
தவிர்க்கமுடியாத ஒன்றாகும் . 


நாட்டு 


கால இடைவெளி : மூன்றாம் ஹென்றியின் காலம் வரையில் 
முடிசூட்டு விழாவை வைத்தே மன்னரின் ஆட்சிக்காலத்தைக் 
கணக்கிட்டனர் . அரியணைமீது ஆளில்லாதபோது 
அமைதி குலைந்து இடுக்கண் வரும் என்னும் சித்தாந்தம் காரண 
மாக பழைய மன்னர் மறைந்து புதிய ஒருவர் பட்டத்திற்கு 
வருவதற்குள் இருக்கும் கால இடைவெளியைக் கூடுமான வரை 
குறுகியதாகச் செய்ய முயன்றனர் . ஆயினும் முடிசூட்டுவிழா 
தாமதமாகுமானால் , தேர்தல் , பட்டமேற்றல் போன்றவை நிறை 
வேறும் வரை ஒருவர் வேந்தராவதில்லை . பிரான்சில் தங்கியிருந்த 
இரண்டாம் ஹென்றி , முதலாம் ரிச்சர்டு , ஜான் போன்ற சிலர் 
தத்தம் முன்னோர் இறந்தபோது இவ்வாறே தாமதித்துப் பட்ட 
மேற்றனர் . அதுவரையில் அவர்கள் நார்மானியக் கோமகன் 
( Dux Nermaniae ) என்னும் பெயராலேயே அழைக்கப்பெற்றனர் . 
முதலாம் ரிச்சர்டும் . தமது - தாயார் வெளியிட்ட பேரறிவிப்பில் 
குறிப்பிட்டதைப் போலவும் , முடிசூட்டு விழாவிற்கு முன் தாம் 
அளித்த பத்திரத்தில் வழங்கியதைப் போலவும் , ஆங்கிலேயரின் 


கோனாட்சியின் கூறுகள் சில 


249 


அதிகாரி (Dominus Angliae ) 14 எனத் தம்மைப்பற்றிக் குறிப் 
பிட்டது கவனிக்கத்தக்கது முடி சூட்டு விழாவினுக்கு முன்பே 
ஆட்சிசெய்த முதலரசர் முதலாம் எட்வர்டு தான் . பாலஸ்தீன் 
நாட்டிற்குச் சென்றிருந்த அன்னாருடைய தந்தையான மூன்றாம் 
ஹென்றி 1272 ஆம் ஆண்டு நவம்பர்த் திங்கள் பதினாறாம் நாள் 
இவ்வுலக வாழ்வை நீத்தார் . அவரது பூத உடல் நான்கு 
நாட்கள் கழித்து வெஸ்ட்மினிஸ்டர் மடத்தில் புதைக்கப்பெற்றது . 
அதுபோது கிளவ் செஸ்டர் கோமகன் , கூடிநின்ற சமயப்பிரபுக் 
களுடனும் , , பெருஞ்செல்வந்தருடனும் எட்வர்டே ஊழ் தந்த 
மன்னர் என அறிவித்து , அன்னாரிடம் பற்றுறுதி கொண்டதாகப் 
பிரமாணம் எடுத்துக்கொண்டார் 15. இவ்வாறு பழைய தேர்தல் , 
பிரபுக்களின் பற்றுறுதி வடிவில் வந்து எட்வர்டின் மரபாகவந்த 
உரிமையை உறுதி செய்தது . இதனால் முடிசூட்டுதற்கு முன்பே 
அரசபதவி அளிக்கப்பெற்றது . ஆயினும் அரசு எய்துதற்கு 
மக்களின் இசைவும் , தேர்தல் கருத்தும் இன்றியமையா தனவாக 
இருந்தன : ஹென்றி இறந்ததற்கும் எட்வர்டு அரசராக வந்த 
தற்கும் இடையே இருந்த நான்கு நாட்களில் சட்டமுறைப்படி 
சிம்மாசனம் காலியாகவே இருந்தது . தந்தை இறந்த நாளி 
லிருந்து அல்லாது தனையனிடம் பற்றுறுதி கொண்டதாகப் 
பிரமாணம் எடுத்துக் கொண்ட அன்றையிலிருந்து தான் 
எட்வர்டின் ஆட்சி தொடங்கியது 16. மூன்று நாட்கள் கழித்து 
அரசரின்பேரால் கவுன்சில்சபை வெளியிட்ட பேரறிவிப்பாணையில் 
மரபுரிமையாகவும் , பிரபுக்களின் பற்றுறுதிப் பிரமாணத்தின் 
பயனாகவும் இங்கிலாந்தின் முடி தமக்குக்கிடைத்தது 17 என 
எட்வர்டு வலியுறுத்திக் கூறியது கவனிக்கத் தக்கது . சிறிது 
காலங்கழித்து 1273 ஆம் ஆண்டு செயின்ட் ஹிலாரி ( St. Hilary ) 
விருந்தின் போது , 

திருச்சபை அதிகாரிகளும் , நாட்டின் 
செல்வர்களு மட்டுமன்றி ஒவ்வொரு கவுன்டியிலிருந்தும் நகரத்தி 
லிருந்தும் வந்த நான்கு பிரதி நிதிகளும் வெஸ்ட்மினிஸ்டரில் 
கூடிய பெருங்கூட்டத்தில் 

மீண்டுமொருமுறை பற்றுறுதிப் 
பிரமாணம் எடுத்துக்கொண்டனர் 18 . 1274 ஆம் ஆண்டு 
ஆகஸ்டு மாதம் இரண்டாம் நாள் இங்கிலாந்து திரும்பிய 
எட்வர்டிற்கு பத்தொன்பதாம் தேதிதான் பட்டாபிஷேகம் நடை 
பெற்றது . 


1307 ஆம் ஆண்டில் இரண்டாம் எட்வர்டு அரசு எய்தினார் . 
அவர் தம் தந்தை இறந்த மறுநாளிலிருந்தே அவரது ஆட்சி 
கணக்கிடப்பெற்றது . இவ்வாறு நிகழ்வது அதுவே முதல் தடவை 
யாகும் . ஆக , பழையதேர்தல் முறை மறைந்து , மன்னரது 
மரபுரிமையே மேலோங்கி நின்றதாகத் தெரிகின்றது .19 ஆயினும் 


250 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


இருபது ஆண்டுகளுக்குள் அந்த நல்வாய்ப்பற்ற அரசர் அரசு 
துறக்க நேர்ந்ததிலிருந்து , அரியணை யென்பது பொறுப்பாண்மை 
என்பதும் , வாரிசுரிமையை நாட்டவர் கட்டுப்படுத்தும் பழக்கம் 
தொடர்ந்து இருந்து வந்தது என்பதும் உறுதியாயின . தனிப் 
பட்ட மன்னர் ஒருவரையோ அல்லது அரசகுலம் ஒன்றையோ 
தேர்ந்தெடுக்கும் உரிமை தொடர்ந்து நாட்டு மக்களிடம் இருந்த 
நிலைபற்றி மேலும் விளக்கமாக ஆராயலாம் . 


வாரிசுரிமை 


வெற்றி வீரர் வில்லியம் , 1066. ( William the Conqueror ) 
ஹேஸ்டிங்ஸ் ( Hastings ) சண்டையைத் தொடர்ந்து நார்மானி 
யரான வில்லியத்தை அரசராகத் தேர்ந்தெடுப்பதில் , அச்சங் 
கொண்ட விட்டன் சபை ( Witan ) எவ்விதத் தயக்கமும் காட்ட 
வில்லை என்பதை முன்னரே கண்டோம் . நீதியும் , நேர்மையும் 
துலங்க ஆட்சி புரிவதாக நாட்டு மக்களுடன் செய்து கொள்ளும் 
ஒப்பந்த முறையில் அமையும் , பண்டைக்கால ஆங்கில அரசர் 
கள் எடுத்துக் கொள்ளும் பிரமாணத்தை வில்லியம் எடுத்துக் 
கொண்டதும் யார்க்கின் ஆர்ச்பிஷப்பினால் வெஸ்ட்மினிஸ்டரில் 
முடி சூட்டப் பெற்றார் . அவர் இறக்கும் தறுவாயில் தமது 
தந்தை வழி வந்த நார்மண்டி கோமகநாட்டை உயிர் வாழ்ந்த 
தமது மூத்த மகனுக்கு உரியதாக்கினார் . 


வில்லியம் செங்குஞ்சியர் ( William Rufus ) 1087 : இங்கிலாந்து 
அர சினைத் தாம் மரபுரிமையால் அடையவில்லை எனக் கூறிய 
வில்லியம் , அதனை யாருக்கும் அளிக்காது , ஆண்டவன் அருள் 
படி நடக்குமென விட்டு விட்டார் . எனினும் தமது இளைய 
மைந்தரும் , அன்பிற்குரியவருமான இளவரசர் வில்லியமே 
தமக்குப் பின் வாரிசாக வரவேண்டுமென்னும் அவா வினை வெளி 
யிட்டார் . இச்செயல் , முன்னாளில் 

தமது மைத்துனரான 
ஹெரால்டை எட்வர்டு சிபாரிசு செய்ததை ஒத்திருந்தது .21 
தந்தையிட மிருந்து பெற்ற ஆர்ச்பிஷப் லான் ஃபிராங்கிற்கான 
( Lanfranc ) பரிந்துரைக் கடிதத்துடன் இங்கிலாந்து விரைந்தார் 
செங்குஞ்சியர் வில்லியம் . அங்கே ஆதரவான அறிக்கையை 
லான்ஃபிராங்க் வெளியிடுவதற்கு முன் தமது எதிர்காலக் குடி 
மக்களை நீதி , நேர்மை , இரக்கம் ஆகியவற்றுடன் ஆளுதல் ; திருச் 
சபையின் 

உரிமைகளையும் , நலன்களையும் பாதுகாத்தல் ; 
எல்லாக் காரியங்களிலும் மூத்தோரின் ஆலோசனைகளை ஏற்று 
நடத்தல் என்னும் மூன்று வித உறுதி மொழிகளை அன்னார் 
தரவேண்டியிருந்தது . ஆயினும் இத்தகைய செல்வாக்கு மிகுந்த 


கோனாட்சியின் கூறுகள் சில 


251 


ஆதரவாளரைப் பெற்ற - வில்லியம் , அவரது தந்தை - இறந்த 
மூன்று வாரங்களிலேயே திருச்சபை அதிகாரிகளாலும் , பிரபுக் 
களாலும் அரசராகத் தேர்ந்தெடுக்கப் பெற்றதோடு உடனேயே 
வழக்கமான சடங்குகளுடன் முடிசூட்டப்பெற்றார் . 2 


22 


முதலாம் ஹென்றி 1100 : 1100 ஆம் ஆண்டு ஆகஸ்டு 
மாதம் 

இரண்டாம் நாளில் நியூபாரஸ்ட் என்னுமிடத்தில் 
செங்குஞ்சியர் வில்லியம் உயிர் நீத்தார் . அதுபோது அருகிலே 
இருந்தவரும் , அரச செல்வங்களையெல்லாம் கைப்பற்றிக் 
கொண்டவரும் , வில்லியத்தின் இளவலுமான ஹென்றி , அடுத்த 
நாளே அவசரமாக வின்செஸ்டரில் வேந்தரென தேர்ந்தெடுக்கப் 
பெற்றார் . 23 சிறிய பிரபுக் கூட்டமே அவசரமாக அவரைத் தேர்ந் 
தெடுத்த போதிலும் அந்நிகழ்ச்சியை ஏதோ ஒரு சாதாரணச் 
சடங்கு என தள்ளிவிடுவதற்கில்லை . நாட்டிற்கு வெளியே 
சென்றிருந்தவரும் , ஹென்றியின் மூத்த சகோதரரும் சிலுவைப் 
போர்ச் செம்மலுமான ராபர்டின் உரிமைகளை எடுத்துக் கூறி 
விவாதித்தனர் . பிறப்பால் மூத்தவர் என்பதோடு 1091 ஆம் 
ஆண்டில் கோமகன் ராபர்டுடன் வில்லியம் செய்துகொண்ட 
ஏற்பாடும் பிந்தியவருக்குச் சாதகமாக இருந்தது . தாம் மக்கட் 
பேறு இன்றி மறைந்தால் ராபர்டும் ஹென்றியும் அடுத்தடுத்துப் 
பட்டத்திற்கு வரவேண்டு மென்ற தமது விருப்பத்தை வில்லியம் 
அத்திட்டத்தில் வெளியிட்டிருந்தார் : ஆயினும் இறுதியில் 
வார்விக் கோமகனுடைய 

( Duke Warwick ) வாதங்கள் 
ஹென்றிக்குச் சாதகமான முடிவினைத் தேடித்தந்தன . இங்கிலாந் 
திலேயே வளர்ந்த ஹென்றியைத் தேர்ந்தெடுக்கும் பொதுக் 
கொள்கையில் ஆழ்ந்த கருத்து இருந்தபோதிலும் , அவருக்கு 
ஆதரவாகப் 

பொதுவிதி ஒன்றினைக் காட்டவேண்டியது 
அவசியம் என்ற எண்ணம் மேலோங்கி நின்றது . முதலாம் 
வில்லியம் மன்னராவதற்கு முன்பே பிறந்தவர் ராபர்ட் என்றும் , 
1068 ல் பிறந்த ஹென்றி முடி மன்னரின் மகனாகப் பிறந்த 
காரணத்தால் கருவிலே 

கருவிலே திருவுடையார் என்றும் , அதனால் 
அவரே பட்டத்திற்கு ஏற்றவர் என்றும் கூறிக் காரியத்தில் வெற்றி 
கண்டனர் . இத்தகைய வாதம் வேண்டிய பயனை ஈந்தது . ஆயின் 
அதன் பிறகு அதுபோன்ற வாதம் இங்கிலாந்தில் எழாது 
போயிற்று . 24 இரண்டு நாட்கள் கழிந்தபின் ஆகஸ்டு மாதம் 
ஐந்தாம் நாள் வெஸ்ட்மினிஸ்டரில் இலண்டன் பிஷப்பான மாரீஸ் 
என்பார் , ஹென்றிக்கு முடிசூட்டினார் . 25 ஹென்றியும் ஆங்கில 
அரசர்களைப்போலவே பண்டைய பற்றுறுதிப் பிரமாணத்தை 
எடுத்துக்கொண்டார். இரண்டாம் எதல்ரெட் மன்னர் எடுத்துக் 
கொண்ட 

பழைய பிரமாணத்தின் வாசகங்கள் அப்படியே 


252 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


நமக்குக் கிடைக்கின்றன.26 அதே சமயத்தில் அவர் அளித்த 
உரிமைகள் பத்திரத்தில் தாம் பட்டமேற்றதை நாட்டு மக்களுக்கு 
அறிவித்த முறையும் நோக்கத் தகுந்தது .81 


முதலாம் ஹென்றியின் மறைவோடு வெற்றி வீரர் வில்லியத் 
தின் ஆண்வழி அற்றுவிட்டது .28 தமது வழித் தோன்றலுக்கே 
அரசுரிமை கிடைக்க வேண்டு மென்று எண்ணிய அவர் முதலில் 
தமது மகன் வில்லியத்திடம் பணிவும் , பற்றுறுதியும் 29 காட்டு 
மாறு பிரபுக்களைத் தூண்டினார் . ஆனால் இளவரசர் வில்லியம் 
அகாலமரணம் அடைந்த பிறகு தமது புதல்வியார் பேரரசி 
மாடில்டாவை ( Matilda ) தமக்குப் பின் வாரிசாக ஏற்றுக் 
கொள்ள வேண்டு மென்பதற்காகத் திருச்சபை அதிகாரிகளிட 
மிருந்தும் , பிரபுக்களிடமிருந்தும் மும்முறை உறுதி மொழி பெற்றார் . 
இங்ஙனம் திரும்பத்திரும்ப மூன்று முறைகள் பிரமாணத்தைப் 
பெற்று மக்களுடைய மனச்சாட்சியைக் கட்டுப்படுத்தும் முயற்சி 
யில் அவர் 

ஈடுபட்டதிலிருந்து அவரது அவநம்பிக்கை 
புலனாகிறது . சட்டமுறைப்படி ஒருவரை நாட்டு மக்களிடம் 
அரசர் சிபாரிசு செய்யலாமே தவிர வேறொன்றும் செய்ய 
இயலாது . அதிலும் இத்தகைய பரிந்துரையைத் தாம் இறக் தந் 
தறுவாயில் ஹென்றி விலக்கிக் கொண்டாரா என்பது விவாதத் 
திற்குரிய செய்தியாகும் .30 மேலும் வேந்தர் ஆற்றவேண்டிய 
வீரச்செயல்களை ஒரு பெண் செய்ய இயலாது என்பதோடு , 
பேரரசி மாடில்டாவை ஏற்றுக் 

கொள்வதனால் அவர்தம் 
கணவரான ஆஞ்சுவின் ஜியாஃப்ரேவிற்கு ( Geoffrey ) அடிபணி 
வதாக அமையும் . ஆஞ்சுவினர் என நார்மானியரும் , அன்னியர் 
என ஆங்கிலேயரோடு நார்மானியரும் ஜியாஃப்ரேயை வெறுத் 
தனர் .31 பேரரசி மாடில்டாவிடம் மூன்றாவது முறையாகப் 
பற்றுறுதிப் பிரமாணம் எடுத்துக்கொண்டபோது அவரது 
பாலகனான பிற்கால இரண்டாம் ஹென்றியும் 

அவருடன் 
இணைக்கப்பெற்றார் . பாட்டனாராகிய முதலாம் ஹென்றி , தமக்குப் 
பிறகு பேரனான ஹென்றியே பட்டத்திற்கு வரவேண்டு மென்று 
நியமனம் செய்தார் . ஆயின் அவர் இறந்தபோது. இரண்டு 
ஆண்டுகளே நிரம்பிய இளவரசர் ஹென்றி மணிமுடியேற்கும் 
தகுதி பெற்றவராக இல்லை என்பது வெளிப்படை . 


ஸ்டீபன் , 1135. ( Stephen ) : இத்தகைய சூழ்நிலையில் தான் 
மார்டெய்ன் ( Mortain ) ; போலோன் ஆகியவற்றின் கவுன்ட் 
பிரபுவும் , 89 ப்ளாய்ஸைச் சார்ந்தவருமான ஸ்டீபன் என்பார் 
உடனடியாகத் தக்க காரியத்தை மேற்கொண்டார் . இலண்டனி 
லும் வின்செஸ்டரிலும் அன்னாருக்கு 

அன்னாருக்கு - இருந்த செல்வாக்கும் 


கோனாட்சியின் கூறுகள் சில 


253 


+ 


அவர்தம் சகோதரரும் வின்செஸ்டரின் பிஷப்புமான ஹென்றி 
யின் அமோகமான செல்வாக்கும் , ஸ்டீபனைத் தேர்ந்தெடுத்து 
முடி சூட்டியதற்குப் பெரிதும் காரணமாயின . ஸ்டீபனைத் தேர்ந் 
தெடுத்த போது ஒரு சில பிரபுக்களே இருந்ததால் முதலாம் 
ஹென்றியுடையதைப் போலவே 

அவரது தேர்தலும் ஒரு 
விதத்தில் முறை கேடானதே.33 ஆயினும் லண்டன் நகர 
மக்கள் வருகை தந்து அளித்த ஆதரவு பிரபுக்களின் எண்ணிக் 
கைக் குறைவினைச்சரிக்கட்டியது . நாட்டு மக்களின் சார்பாகப் 
பேசும் உரிமையை அவர்கள் பெற்றிருந்தனர் எனக் கொள்ள 
முடியும் .34 அது மட்டுமல்லாமல் சிறிது காலத்திற்குள் சமயப் 
பிரபுக்களும் , சாதாரணப் பிரபுக்களும் , ஸ்டீபனைப்பற்றி நின்றது 
தேர் தலை உறுதி செய்வதாக அமைந்தது . ஸ்டீபன் வெளியிட்ட 
இரண்டாவது பத்திரத்தில் அவரது ஆட்சியுரிமை 

ஓரளவு 
விளக்கமாகத் தரப்பட்டுள்ளது. 35 

ஹென்றியும் 
ஆன்ஸலத்திற்கு எழுதிய கடிதத்தில் தாம் அரியணையேறிய 
செய்தியை அறிவிக்கப் பயன்படுத்திய வாசகமும் கவனிக்கத் 
தக்கது.36 

* ஆக மக்களின் தேர்வினை இரு மன்னர்களும் பட்டத் 
திற்கு ஆதாரமாகக் கொண்டனர் . 

ஸ்டீபன் பட்டமேற்றதை 
போப்பாண்டவரும் ஆதரித்து உறுதி செய்தார் . அரசரும் , 
திருச்சபை அதிகாரிகளும் , பிரபுக்களும் மறைந்த மன்னர் 
ஹென்றியின் புதல்வியை ஆதரிப்பதாக அளித்த வாக்குறுதியைப் 
புறக்கணித்த குற்றத்தை மறைமுகமாக மன்னிக்கும் 
யிலேயே போப்பாண்டவரின் ஆதரவு கோரப்பட்டது எனலாம் . 


முதலாம் 


* 


வகை 


மாடில்டா : வின்செஸ்டர் பிஷப்பான ப்ளோய்ஸைச் சார்ந்த 
ஹென்றியின் தலைமையில் மாடில்டாவின் 

ஆதரவாளர்கள் 
அவருடைய உரிமையை முன் நிறுத்தி , அவரை இங்கிலாந்தின் 
சீமாட்டியாகத் தேர்ந்தெடுத்தனர் . சகோதரரான ஸ்டீபனை 
சிறிது காலத்திற்குப் புறக்கணித்திருந்த ஹென்றி , அரசரைத் 
தேர்ந்தெடுப்பதில் திருச்சபையாளர் தனியியல்பான உரிமை 
பெற்றிருந்தனர் என அதுபோது விளக்கினார் . இத்தகைய சூழ் 
நிலையில்தான் உள் நாட்டுப்போர் நடைபெற்றது . ஆயினும் 
மாடில்டா முடிசூட்டிக்கொள்ளவும் இல்லை , ராணியார் ) 
என்னும் பட்டத்தைப் பெறவும் இல்லை . 


நிலமானிய சூழ்வலிகள் : அதுபோது அரச பதவியானது 
தேர்தல் கட்டத்திலிருந்து மெதுவாக நீங்கி மேன்மேலும், நில 
மானியத்தன்மை பெற்றது . அமைப்பிலும் , பெரும்பாலும் 
உணர்விலும் நிலமானியமுறை சார்ந்ததாகவே தேர்தல் அமைந்து 
விட்டது எனலாம் . முதலில் தமது மகன் வில்லியத்திற்கும் , பிறகு 


254 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


தமது மகளுக்கும் , பேரனுக்கும் பணிவும் , பற்றுறுதியும் காட்ட 
வேண்டு மென்று வற்புறுத்தி வாக்குறுதி பெற்ற முதலாம் ஹென்றி 
யின் செயலை முன்னரே கண்டோம் . அதேமுறையில் ஸ்டீபனும் 
1152 ஆம் ஆண்டில் தமது மகன் யூஸ்டேஸைத் ( Eustace ) 
தமக்குப் பின் பட்டத்து வாரிசு என ஏற்கச் செய்ய அரும்பாடு 
பட்டார் . அம்முயற்சி வெற்றிபெறவில்லை . ஆயின் யூஸ்டேஸ் 
இறந்ததும் ஸ்டீபன் தமது முயற்சியைக் கைவிட்டதோடு , தமது 
இரண்டாம் மகனுக்காக முயலவுமில்லை . அதற்கு 

மாறாக 
மாடில்டாவிற்குப் பதிலாக அவரது புதல்வர் ஹென்றியை உடன் 
படிக்கை ஒன்றின் மூலமாகத் தமக்குப்பின் பட்டத்திற்கு உரியவர் 
என்றும் , தமது ‘ வாரிசு என்றும் ஸ்டீபன் ஏற்றுக்கொண்டார் . 
வாரிசு என்னும் வாசகம் ஹென்றியை ஸ்டீபன் தத்து எடுத்துக் 
கொண்டதாகச் சமகாலத்தவர் பொருள் கொண்டனர் . 


மன்னராக 


இரண்டாம் ஹென்றி , 1154 : 1154 ஆம் 

ஆண்டு 
அக்டோபர் திங்கள் இருபத்தைந்தாம் நாள் ஸ்டீபன் உயிர் நீத்த 
போது , நார்மண்டி கோமகரான ஹென்றி இங்கிலாந்திலில்லை . 
டிசம்பர் மாதம் எட்டாம் தேதிதான் அவர் இங்கிலாந்து 
திரும்பினார் . ஏறக்குறைய இரண்டுமாத இடைவெளிக்குப் 
பிறகு அரசராகத் தேர்ந்தெடுக்கப்பெற்று , டிசம்பர் மாதம் 
பத்தொன்பதாம் நாளில் 

முடிசூட்டப்பெற்றார் .37 
மரபுரிமையால் 

மட்டும் அவர் 

அரசபதவி பெறவில்லை . 
வின்செஸ்டரில் ஏற்பட்ட உடன்பாடும் , அதனை உறுதி செய்வதே 
போன்று அமைந்த பிரபுக்களின் இணக்கமும் , பற்றுறுதியும் அவர் 
எதிர்ப்பேது மின்றி முடிசூட்டிக்கொள்ள உதவின .38 முதலில் 
அவர் , மூன்றாண்டுகளே உயிர் வாழ்ந்த இளையமகன் வில்லியத் 
திற்கு ஆதரவாகப் பிரபுக்களிடமிருந்து உறுதிமொழி பெற்றார் . 
அதன் பிறகு மற்றொரு மகன் ஹென்றியை ஆதரிக்குமாறு ஆணை 
யிட்டார் . இதனோடு அமையாது பிற்காலத்தில் கேடுபயப்பதாக 
இருந்த மற்றுமொரு செயலிலும் அவர் ஈடுபட்டார் . வருங் 
காலத்தில் தமது புதல்வரைத் தேர்ந்தெடுப்பதாக அமைந்த 
பிரபுக்களின் பணிவறிவிப்பினால் அமைதியுறாத ஹென்றி , 
பிரான்ஸிலும் , கீழை , மேலைப் பேரரசுகளிலும் 39 காணப்பெற்ற , 
தந்தையின் காலத்திலேயே மகனுக்குப்பட்டம் கட்டும் பழக்கத் 
தைப் பின்பற்றினார் . இளைய ஹென்றி இருமுறை சடங்கோடு 
முடிசூட்டப்பெற்றார் . முதன் முறையாக 1170 ஆம் ஆண்டில் 
யார்க்கின் ஆர்ச்பிஷப்பினால் வெஸ்ட்மினிஸ்டரில் தனியாக முடி 
சூட்டப்பெற்றார் . இரண்டாண்டுகள் கழித்து பிரெஞ்சு மன்னர் 
ஏழாம் லூயியின் புதல்வியான தமது பட்ட மகிஷியுடன் அமர்ந்து 
மணிமுடியினை ஏற்றார் . இம்முறை - வின்செஸ்டர் தலைமைத் 


கோனாட்சியின் கூறுகள் சில் 


255 


திருக்கோயிலில் ரூவனின் 

ஆர்ச்பிஷப் , முடிசூட்டு விழாச் 
சடங்கினைச் செய்து வைத்தார் . இவ்வாறு முடிசூட்டப்பெற்ற 
இளைய ஹென்றி , பட்டத்து இளவரசாக இருந்து தந்தைக்கு 
உதவி செய்வதற்கு மாறாகத் தமது மாமனாரின் கேடுபயக்கும் 
செல்வாக்கிற்குட்பட்டு வெகு விரைவிலேயே 

தந்தைக்குப் 
போட்டியாக எழுந்து மாறாப் பகைவராக மாறினார் . தந்தைக் 
கெதிராகப் போரிட்டு 1183 ஆம் ஆண்டில் மாண்டார் . 


செய்து 


முதலாம் ரிச்சர்டு , 1189 : 1189 ஆம் ஆண்டு ஜூலை 
மாதம் ஆறாம் நாள் இரண்டாம் ஹென்றி உயிர் நீத்தார் . 
அதற்குச் சில நாட்களுக்கு முன்புதான் உயிருடனிருந்த தமது 
மூத்த மகன் சிங்க நெஞ்சன் ராபர்ட்டைத் , தமது வாரிசு என 
அவர் ஏற்றுக்கொண்டார் . நார்மண்டி கோமகனாட்டின் ஆட்சி 
யுரிமையை ஜூலை மாதம் 20 ஆம் தேதி ஏற்றுக்கொள்வதற்காக 
வும் , பிரெஞ்சு அரசர் பிலிப்புடன் உடன்படிக்கையொன்று 
கொள்வதற்காகவும் , 

ரிச்சர்டு ஏறக்குறைய ஐந்து 
வாரங்களுக்கு இங்கிலாந்து திரும்பவில்லை. இதற்கிடையே 
அவரது தாயாரான எலியனார் இராணியார் ஆங்கிலேயருக்கு 
உரிமைப் பேரறிக்கை ஒன்றினை விடுத்தார் . 

அதில் தமது 
புதல்வர் ரிச்சர்டை இங்கிலாந்தின் அரசராக ஏற்று உரிமைக் 
குடிகள் அனைவரும் பற்றுறுதிப் பிரமாணம் எடுத்துக்கொள்ள 
வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் .40 அதற்கிணங்க , திருச் 
சபை அதிகாரிகளும் , பிரபுக்களும் , பொதுமக்களும் எவ்வித 
எதிர்ப்புமின்றி 

ரிச்சர்டை ஏற்றுக்கொண்டனர் . எனவே , 
இங்கிலாந்து வந்தடைந்த ரிச்சர்டு வழக்கமாக எடுத்துக் 
கொள்ளும் பட்டமளிப்பு விழாப் பிரமாணங்களை எடுத்தார் . 
* ஆர்ச்பிஷப்புகள் , பிஷப்புகள் , பிரபுக்கள் , பெருஞ்செல்வர்கள் , 
வீரத் திருத்தகையினர் ஆகியோர் முன்னிலையில் வழக்குமீறிய 
பகட்டாரவாரத்துடனும் , சடங்குகளுடனும் ரிச்சர்டைத் திரு 
முழுக்காட்டி முடிசூட்டினர் .41 திருச்சபை யாளராலும் , பொது 
மக்களாலும் முறையாகத் தேர்ந்தெடுக்கப்பெற்ற பிறகு ரிச்சர்டு , 
மரபுரிமையால் அரியணை யேறினார் 

டன்ஸ்டேபிலின் 
வரலாற்றுக் குறிப்புகள் ( Annals of Dunstable ) அறிவிக்கின்றன. 42 
தேர்தல் கருத்தைவிட மரபாகவந்த உரிமையே 

உயர்ந்தது 
என்னும் கருத்துத் தோன்றலாயிற்று என்பதை .இவ்வாசகங்கள் 
சுட்டிக்காட்டுகின்றன . மேலும் மரபாகவந்த உரிமையை 
ஆதரிப்பதாகவே தேர்தல் அமைந்தது . 43 


என 


ஜான் , 1199 : மகப்பேறற்ற முதலாம் ரிச்சர்டு , 1199 ஆம் 
ஆண்டு ஏப்ரல் திங்கள் ஆறாம் நாள் இவ்வுலக வாழ்வை 


256 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


நீத்தார் . - அவரது இளைய சகோதரரான ஜான் ஏறக்குறைய 
ஆறுவார இடைவெளிக்குப்பின் அரியணையேறினார் . மரணப் 
படுக்கையில் ரிச்சர்டு இட்ட ஆணைக்கிணங்க ஜானிடம் பற்றுறுதி 
கொள்வதாகப் பிரபுக்கள் ஏற்கெனவே பிரமாணம் எடுத்துக் 
கொண்டனர் . இவ்வாறு ‘ ஐயத்திற்குரியதாக இருந்த ஜானின் 
உரிமை , நாட்டுமக்கள் தேர்ந்தெடுத்த காரணத்தால் நிலை 
நாட்டப்பெற்றது’.44 தனிப்பட்டோர் மரபுரிமைகளிலும் பிரதி 
நிதித்துவக் கோட்பாடு நிலைபெறாமல் இருந்தது எனினும் , ஜான் 
பட்டத்திற்குவரும் வரையில் வளர்ந்து கொண்டே வந்தது . 

. 
அதன்படி இறந்த மூத்த சகோதரன் மகன் உயிருடன் இருக்கும் 
போது இளைய சகோதரன் வாரிசாக வரமுடியாது . அத்தகைய 
கோட்பாட்டின் வளர்ச்சி , ஜான் அரியணையேறியதும் தடை 
பட்டது . அதனைச் செயற்படுத்தும்போது தங்கள் தலைவராகிய 
மன்னரின் உரிமையை ஐயுறுவதாக அமையும் என நீதிபதிகள் 
கருதிக் கைவிட்டனர் .40 ஆயின் இங்கிலாந்தின் சிம்மாசனத்தை 
அடைய அக் கோட்பாடு அதுவரையில் பின்பற்றப்படவில்லை. 
ஏறக்குறைய இரண்டு நூற்றாண்டுகள் கழித்து மரபுரிமை இத்த 
கைய வடிவினைப் பெற்றது . அப்போது இரண்டாம் ரிச்சர்டு 
தமது பாட்டனாரின் வாரிசாக எவ்வித எதிர்ப்புமின்றிப் பட்டத் 
திற்கு வரமுடிந்தது .46 ஆரம்பகாலத்தில் மூத்தமகனுடைய பிரதி 
நிதித்துவம் என்னும் நுட்பமான கொள்கையைக் காட்டிலும் 
உடன்பிறந்தவருடைய இரத்தத் தொடர்பே பெரிதாகக் கருதப் 
பட்டது . மேலும் இடைக்கால மன்னரின் பெரும் பொறுப்புகளை 
ஏற்று நடத்த வயது , அனுபவம் , அதிகாரம் ஆகியவற்றில் பொது 
வாக அவரே அதிகம் பொருத்தம் உடையவராகக் 

காணப் 
பெற்றார் . ஜானின் மூத்த சகோதரனின் மகனும் சிறுவனாக 
இருந்தவனும் ஆன பிரிட்டானியின் ஆர் தருக்கு 
உணர்ச்சி இங்கிலாந்தில் இருந்ததாகத் தெரியவில்லை . அதற்கு 
மாறாக மறைந்த மன்னருடைய மரண காலப் பரிந்துரையும் , அரச 
மாதாவின் செல்வாக்கும் , பிரபுக்களில் செல்வாக்கு மிகுந்த 
பெரும்பாலோரின் பற்றுறுதியும் ஜானுடைய அரசுரிமைக்கு 
ஆதரவாக அமைந்தன . எனவே ஜான் எவ்வித எதிப்புமின்றி 
தேர்ந்தெடுக்கப்பெற்று , மே மாதம் 27 ஆம் தேதி வெஸ்ட் மினிஸ் 
டரில் முடிசூட்டப்பெற்றார் . 


ஆதரவான 


அவரைத் தேர்ந்தெடுத்தபோது ஆர்ச்பிஷப் ஹூபர்ட் 
குறிப்பிடத்தகுந்த சொற்பொழிவு நிகழ்த்தினார் என்று மாத்யூ 
பாரீஸ் குறிப்பிடுகின்றார் . அப்பேச்சில் அரசர் பதவி முற்றிலும் 
தேர்தலை அடிப்படையாகக்கொண்டது என்றும் , அரச குலத் 
தைச் சார்ந்தவரே தேர்ந்தெடுக்கப் பெற்றாலும் அவரது தகுதியே 


கோனாட்சியின் கூறுகள் சில 


257 


பிர தானமாகக் கொள்ளப்பட்டது என்றும் குறிப்பிட்டார் . 47 
இந் நிகழ்ச்சி உண்மையானதுதானா என்ற ஐயப்பாடு எழுந்தது . 
எனினும் , ஒருகட்சியையே முழு மூச்சுடன் ஆதரித்த ஆர்ச் 
பிஷப் இவ்வாறு பேசியிருக்கக்கூடும் . மேலும் வெறும் மரபுரிமை 
யைக் காட்டிலும் தேர்தலின் வழியாகத் தகுதியுடைமையைப் 
பெரிதாக மதித்த திருச்சபையின் கருத்திற்கு இணங்கவே இச் 
சொற்பொழிவு அமைந்திருக்கின்றது . உண்மையில் இக் கருத் 
திற்கு இலக்கணமாக நின்ற ஏர்ல்பிரபு ஹெரால்டின் காலம்வரை 
அரசியலமைப்பின் கொள்கையாகத் திகழ்ந்த ஒன்றையே ஆர்ச் 
பிஷப் வலியுறுத்திக் கூறியதாகத் தெரிகின்றது . அரச குடி 
யைச் சார்ந்தோருக்கு எவ்வித முன்னுரிமையும் அளிக்கப்பெற 
வில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை . எனினும் , 
நார்மானிய வெற்றிக்கு முன்பும் பின்பும் இக்கொள்கையே 
பொதுவாக 

ஏற்கப்பட்டது .48 அரசுக்கட்டில் ஏறியவுடன் 
வெளியிட்ட பத்திரத்தின் முன்னுரையில் ஜான் , தமது இருவித 
உரிமைகளையும் ஒன்றிணைத்தே குறிப்பிட்டார் .49 


போட்டியரசரைப் பிரபுக்கள் தேர்ந்தெடுத்தல் : ஜான் மன்ன 
ருக்கும் பிரபுக்களுக்குமிடையே கடுமையான பூசல் தோன்றியது . 
அப்பூசல் 

நிலையை அடைந்தபோது , ஐரோப்பாக் 
கண்டத்தில் காணப்பெற்றதைப் போல , மன்னருக்கு எதிராக 
லூயியை பிரபுக்கள் ஏற்றனர் . பிரெஞ்சு மன்னர் பிலிஸ் 
அகஸ்டஸின் புதல்வரும் , பிற்காலத்தில் எட்டாம் லூயி என 
அழைக்கப் பெற்றவருமான இளவரசர் பிலிப்புடன் 1213 ஆம் 
ஆண்டிலிருந்தே பேச்சு வார்த்தை நடத்தினர் . பேருரிமைப் 
பத்திரம் சிறிது காலத்திற்கே அமைதி அளித்தது . ஆயின் 
ஜானே அவ்வமைதியினை , போரை , மீண்டும் குலைத்தார் . அதனால் 
மீண்டும் பிலிப்பிற்கு அரசினைத் தர , பிரபுக்கள் இறுதி முடி 
வெடுத்தனர் . பிலிப்பும் அதனை ஏற்றுக்கொண்டார் . தமது 
ஆதிக்கத்திலிருந்த ஜானுக்கெதிரான இம் முயற்சியைப் போப் 
பாண்டவர் தடைசெய்தார் . ஆயினும் லூயி தமது கட்சியினை 
வலியுறுத்தினார் . ரிச்சர்டுக்கு எதிராகக் கலகம் செய்ததால் 
இங்கிலாந்திலும் , ஆர்தரைக் கொன்றதால் பிரான்சிலும் ஜான் 
கண்டனத்திற்குள்ளானவர் என்றும் ; பிரபுக்களைக் கலக்காமல் 
இங்கிலாந்தைப் போப்பிடம் அடகு வைத்துவிட்டதால் ஆங்கில 
அரியாசனம் காலியாய் விட்டது எனக் கொள்ள இடமுண்டு 
என்றும் ; இத்தகைய கண்டனங்களுக்குப் பின் பிறந்த மன்னரின் 
மகனானி ஹென்றிக்கு வாரிசாகும் உரிமை இல்லையென்றும் 
வாதாடினார் . 50 

மேலும் , ஜானுடன் பிறந்தவர்களில் - இளைய 
வரும் முதலாம் ரிச்சர்டு இறந்தபின் உயிர்வாழ்ந்த சகோதரரின் 

ஆ.வ. - 17 


258 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


மகளாகிய தமது மனைவியின் மூலம் தமக்கு உரிமை உண்டு 
என்றும் , தாமே வாரிசு 51 என்றும் வாதிட்டார் . இறுதியாக 
இத்தகைய முன் மரபுரிமையைப் புறக்கணித்த காரணத்தால் 
ஜானுடைய தேர்தலே செல்லாது என வலியுறுத்திப் பேசினார் . 


மூன்றாம் ஹென்றி , 1216 : நேர்மையான சினங்கொண்ட 
நாட்டு மக்கள் , ஆங்கில அரியணையை ஆஞ்சு மரபினரிடமிருந்து 
பறித்துப் புதிய அரச குலத்திடம் நிச்சயமாக ஒப்படைத்திருப் 
பார்கள் . ஆனால் அந்நிலையில் பொல்லாங்கிற்குப் பிரதான 
காரணகர்த்தரான ஜான் , 1216 ஆம் ஆண்டு அக்டோபர் 
மாதம் பத்தொன்பதாம் நாள் இறந்துவிட்டார் . எனவே காலம் 
கடக்கா முன்னம் அவரது குடியினருக்கு அரசாள மேலுமொரு 
வாய்ப்புக் கிட்டியது . ஒன்பது வயதே நிரம்பியவரான ஹென்றி 
நைட் பட்டம் 

சூட்டப்பெற்றதோடு , அவசர அவசரமாக 
அக்டோபர் திங்கள் இருபத்தெட்டாம் நாள் கிளவ் செஸ்டரில் 
திருச்சபைத் தூதரான குலோ ( Gualo ) வின் முன்னிலையில் முடி 
சூட்டப்பெற்றார் .52 சில ஆண்டுகள் கழித்து நாட்டில் அமைதி 
யான சூழ்நிலை உருவான பிறகு , 1220 ஆம் ஆண்டில் முடி 
சூட்டுவிழாச் சடங்கினை வெஸ்ட்மினிஸ்டரில் 

ஆர்ச்பிஷப் 
லாங்டன் மீண்டும் நடத்தி வைத்தார் . பிரிட்டானியைச் சேர்ந்த 
ஆர் தருக்கு எலியனார் என்னும் சகோதரி இருந்தார் . பிரிட் 
டானியின் பேரழகி எனப் போற்றப்பட்ட அவர் 1241 ஆம் 
ஆண்டுவரை சிறையில் உயிருடன் வாழ்ந்தார் . எனினும் இங்கி 
லாந்தின் அரியணைக்கு உரிமையுடையவராக் கருதப்பெற்ற 
தாகத்தெரியவில்லை . 


முதலாம் எட்வர்டு 1272 : - முன்பே கண்டதைப் போல 3 
முதலாம் எட்வர்டு அரசு எய்தியது குறிப்பிடத் தகுந்தது . அவ 
ரைப் பிரபுக்கள் முறைப்படி அங்கீகரிப்பதற்கு நான்கு நாட்களே 
பிடித்தன . மேலும் அவரது ஆட்சி முடிசூட்டு விழாவிற்கு முன்பே 
தொடங்கி விட்டது . இத்தகைய வளர்ச்சியினை அவரது புதல்வர் 
மேலும் ஒரு படி மேலே கொண்டு சென்றார் . வாரிசுரிமைக் 
காக எட்வர்டு செய்த ஏற்பாடும் , நாட்டினைத் தமது சொந்த 
நிலம்போலக் கருதி செயலாற்றியதும் குறிப்பிடத் தகுந்தவை 
யாகும் .54 


இரண்டாம் , எட்வர்டு 1307 : இரண்டாம் எட்வர்டு பட்ட 
மெய்திய போது வெளியான உரிமைப் பேரறிவிப்பு ஆணையில் , 
வழிவழியாக வந்த உரிமையால் ஏற்கெனவே அவர் அரசராகி 
விட்டார் என அறிவிக்கப்பட்டது ( Ja roi d Engleterre par des 


கோனாட்சியின் கூறுகள் சில 


259 


cente de heritage ) . அதில் நாட்டின் பெருஞ் செல்வரின் இசை 
வினைக்குறிக்கும் வாசகங்கள் காணவில்லை . 55 


அதன் 


வழிவழியாகவரும் அரசுரிமை நிலைநிறுத்தப்படுதல் : 
பிறகு பழைய சமயச் சார்பற்ற தேர்தல் முறை மறைந்தது . வழி 
வழியாக வரும் அரசுரிமையே நிலைத்த வழக்கமாயிற்று . எனினும் 
அவசியம் ஏற்பட்டபோது அரசரைப் பதவியிலிருந்து நீக்கவும் , 
உரிய காரணம்பற்றி நேர்வழியில் வந்த உரிமையை ஒதுக்கி 
விட்டுப் புதிய அரச குலத்தை 56 நிலை நிறுத்தும் பேரதிகாரம் 
பாராளுமன்றத்திடம் இருந்தது . திருச்சபையினரும் மக்களும் 
மன்னரைத் தேர்ந்தெடுக்கும் சமயச் சம்பிரதாயம் எட்டாம் 
ஹென்றியின் காலம் வரை 

தொடர்ந்து வந்தது .57 அவரது 
பட்டாபிஷேகத்தின்போது இச்சம்பிரதாயம் கையாளப்பெற்றது . 
ஆனால் அதன் பிறகு மன்னருக்கு மக்கள் அங்கீகாரம் அளித்தல் 
என்பதே வழக்கிலிருந்தது .58 


இரண்டாம் எட்வர்டின் பட்டாபிஷேகப் பிரமாணம் : தந்தை 
இறந்த மறுநாளே , அதாவது 1307 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 
எட்டாம் நாளே இரண்டாம் எட்வர்டின் ஆட்சி தொடங்கிய 
போதிலும் , 1308 ஆம் ஆண்டு பிப்ரவரித் திங்கள் இருபத் 
தைந்தாம் நாள் வரை பட்டாபிஷேகம் நடைபெறவில்லை.59 அது 
போது அவர் எடுத்துக்கொண்ட முடிசூட்டு விழா உறுதிமொழி 
யினால் விவாதம் மிகுதியாகத் தோன்றியது . ஒரு பக்கத்தில் , 
மூன்றாம் ஹென்றியும் , முதலாம் எட்வர்டும் மன்னரது உரிமை 
களைப் பாதுகாப்பதாக எடுத்துக் கொண்ட உறுதிமொழி பிர 
மாணத்தில் இடம்பெறவில்லை என்றும் 60 அது அண்மைக்கால 
ஊகத்திற்கு ஒத்ததாக இல்லையென்றும் கூறப்பட்டது . மற் 
றொரு புறத்தில் அது புதிய துணைவாசகம் ஒன்றைக் கொண் 
டிருந்தது என்றும் , அத்துணைவாசகத்தின் புரியாத சொற்கள் சில 
நூற்றாண்டுகட்கு வாதப்பிரதிவாதங்களை எழுப்பின என்றும் 
வாதிடப்பெற்றது . அப்புதிய துணைவாசகத்தில் பின் வரும் புதுமை 
யான வினாவிடை இடம்பெற்றுள்ளது .51 


* தந்தையே , தங்களது நாட்டு மக்கள் தெரிந்தெடுக்கும் விதி 
களையும் நல்ல மரபுகளையும் ஏற்று நிர்வகிப்பதாக வாக்களிக்கிறீர் 
களா ? தங்களது வல்லமைக்கிணங்க , அவற்றினை ஆண்ட 
வனுக்கு அணி செய்கின்ற வகையில் பேணி உரமூட்டுவதாக 
உறுதியளிக்கிறீர்களா ? 


அவ்வாறே செய்வதாக நான் வாக்குறுதி அளிக் கிறேன் . 


260 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


இவ்வாசகங்களில் காணப்பெறும் காலம் பற்றிய குழப்பம் 
‘ Quas vulgus elegerit என்னும் லத்தீன் மொழி வடிவிலும் , 
( Les quiels la communaute ...... aura eslew ) என்னும் பிரெஞ்சு 
மொழி வடிவிலும் காணப்படுகின்றது . மக்கள் ‘ தெரிந்தெடுத்த 
‘ விதிகளும் மரபுகளும் ( Laws and customs ) சட்டத்தைக் குறிப்ப 
தாகச் சிறப்பு வாய்ந்த தற்கால வரலாற்று அறிஞர்கள் கருது 
கிறார்கள் .62 இக்கருத்தோடு வாசகத்தில் எதிர்காலமே குறிப் 
பிடப்படுகின்றது எனக் கொண்டால் அதுவரையில் இயற்றப் 
படாது , வருங்காலத்தில் கொண்டுவரப்படும் சட்டங்களுக்கு 
இசைவு தருவதாக அரசர் உறுதிமொழி அளித்ததாக அமையும் . 
இவ்வறிஞருடைய வாதங்கள் திடமானவை யென்றாலும் , பிர 
மாணம் சட்டத்தைப்பற்றிக் குறிப்பிடுகின்றதா என்பதே ஐயத் 
திற்குரிய ஒன்றாகும் . விதிகளும் , மரபுகளும் என வழங்குவது 
சர்வ சாதாரணமாக இருந்தது . ஆயின் சட்டங்கள் ( Statutes ) 
என்னும் பொருளில் வழங்கப்படவில்லை . இச்சொற்கள் வழக்க 
மான பொதுச் சட்டத்தையே குறித்தன என்பதை பிராக்டன் 
( Bracton ) எழுதிய De Legibus et Consuetudinibus Angliae 
என்னும் நூலின் முதல் ஏட்டினை ஆராய்ந்தாலே அறிந்து 
கொள்ள முடியும் . மரபுகளை மக்கள் தெரிந்தெடுத்தார்கள் 
எனக் கூறுவது இடைக்கால எண்ணத்திற்கு முற்றிலும் உகந்த 
தாக இருந்தது . தாம் கடைப்பிடித்து ஒழுகுகின்ற மரபினுக்குச் 
செயல் திறனுடைய 

திறனுடைய இசைவினையே மக்கள் அளித்தார்களே 
யன்றி 

உயிர்ப்பற்ற இணக்கத்தையல்ல . பட்டாபிஷேகப் பிர 
மாணத்தைப் பற்றிப் பேசவந்த பிராக்டன் இத் துணைவாசகத்தில் 
அரிதாக அமைகின்ற பொருத்தமான சொற்களைப் பயன்படுத்தி 
யுள்ளார் . * பயன்படுத்துகின்ற மக்களுடைய 

இசைவினைப் 
பெற்றதும் , அரசருடைய வாக்குறுதியினால் நிலை நாட்டப்பெற்றது 
மான மரபுகள் என வரைந்துள்ளார் . 63 இவ்வாறு விளக்கப் 
பெற்ற , 64 புதுமையான நான்காவது துணைவாசகம் , வழக்கமான 
முதல் துணை வாசகத்தின் மறு படியாகவே காணப்படுகின்றது . 
எனினும் சற்றுமுன்னரே குறிப்பிடப்பெற்ற ஊகத்திற்குரிய 
மன்னருடைய உரிமைகளை நிலை நாட்டும் துணைவாசகம் இருந்த 
இடத்தில் இப்புதுமையான துணைவாசகம் தோன்றியது எனக் 
கொள்ளலாம் . எனவே பொதுச் சட்டமென்னும் பெரு மாளிகை 
யையும் அதன் ஒரு பகுதியான தனிச்சிறப்புரிமையையும் பாது 
காப்பதற்காகப் பழைய துணைவாசகத்திற்குப் பதிலாக இப்புதிய 
வாசகம் - புகுத்தப் பெற்றது எனலாம் . 65 


பதவி நீக்கம் : நாட்டின் காப்பிற்கும் நலத்திற்கும் 
இன்றியமையாதது தேவைப்படுகின்றபோது மன்னரின் வாரி 


கோனாட்சியின் கூறுகள் சில 


261 


சுரிமையைக் கட்டுப்படுத்தவும் , மாற்றியமைக்கவும் ஆன உரி 
மையை முறையாக அமைக்கப்பெற்ற பாராளுமன்ற வடிவிலோ 
அல்லது நாட்டின் பல பிரிவினரின் கூட்டமாகவோ இருக்கின்ற 
நாட்டுமக்களின் மன்றம் கொண்டிருந்தது என இடைவிடாது 
வற்புறுத்தப்பட்டது . அவ்வுரிமை நடைமுறையிலும் செயற்படுத் 
தப்பெற்றது . 755 ஆம் ஆண்டில் விடன் சபையானது 
சிக்பர்டை ( Sigebert ) பதவி இழக்குமாறு செய்ததும் , 1017 ஆம் 
ஆண்டில் ஆயத்தமற்ற எதல்ரெட்டினை ( Ethelred the Unready ) 
முடி துறக்கச் செய்ததும் , முந்தைய அதிகாரத்தில் ஏற்கெனவே 
குறிப்பிடப்பெற்றன .66 நார்மானிய வெற்றிக்குப் பிறகு இரண் 
டாம் எட்வர்டு காலம் வரையில் முறையான பதவி நீக்கம் 
இல்லையெனக் கூறலாம் . ஆயினும் ஜான் மன்னர் காலத்தில் 
அவரிடம் கொண்ட பற்றுறுதியை மறுத்த பிரபுக்கள் , பிரெஞ்சு 
மன்னரின் மைந்தரான லூயியைத் தங்கள் அரசரெனத் தேர்ந் 
தெடுத்ததைக் கண்டோம் .67 மூன்றாம் ஹென்றியின் முறை 
கேடான ஆட்சியினால் வாரிசுரிமை மாற்றம் பற்றிப் பிரபுக்கள் 
சிந்திக்கவேண்டி இருந்தது என்பதையும் பார்த்தோம் . 


ஜனவரி 


இரண்டாம் எட்வர்டு பதவி நீக்கம் , 1327 : 

ஆக இராணி 
யாரும் மார்டிமர் உள்ளிட்ட பெரும்பாலான பிரபுக்களும் பிஷப்பு 
களில் பலரும் , கட்டு மீறிய இலண்டன் நகரமாந்தர் கூட்டமும் 
இரண்டாம் எட்வர்டைப் பதவியிலிருந்து நீக்கவேண்டுமென்ற 
முடிவிற்கு வந்தபோது , பயனுள்ள முன்னிகழ்வுகள் இல்லாது 
அவர்கள் தவித்தனர் . பதவி நீக்கம் செய்தல் ஆபத்து நிறைந் 
தது எனக் கண்ட அவர்கள் கூடுமானவரை பொறுப்பினைப் 
பரவலாக்க முயன்றனர் . 1327 ஆம் 

ஆண்டு 
மாதம் 7 ஆம் தேதி மன்னர் இல்லாதபோது வேல்ஸிலிருந்து 
வந்த பிரதிநிதிகளையும் கொண்ட 

பாராளுமன்றம் 

கூடியது . 
கெனில் வொர்த்திலிருந்த ( Kenilworth ) மன்னரை 

வெஸ்ட் 
மினிஸ்டருக்கு அழைக்க அது எடுத்துக் கொண்ட முயற்சிகள் 
யாவும் வீணாயின .69 மறுவாரம் முழுவதும் பாராளுமன்றம் பெரு 
விவாதத்தில் மூழ்கியது . இலண்டன் நகரம் 

ஆரவாரமிக்க 
கூட்டங்களைக் 

அந்த வார இறுதியில் இளைய 
எட்வர்டே 

அவரது தந்தைக்குப் பதிலாக அரியணையில் 
அமரவேண்டுமென்று பொதுவாகத் தீர்மானமாகியது . ஜனவரித் 
திங்கள் பதின்மூன்றாம் 

பிரபுக்களும் பொதுமக்களும் 
வெஸ்ட்மினிஸ்டர் மண்டபத்தில் கூடினர் . வின்செஸ்டரின் 
பிஷப்பான ஸ்ட்ராட்போர்டு ( Stratford ) வரைந்த ஆறுவிதிகள் 
அரசருக்கு எதிராக ஆய்வுக்கென முன் வைக்கப்பெற்றன . அரசர் 
ஆளும் தகுதி அற்றவர் ; யாவற்றிலும் தீயோர் சொல் கேட்டு 


கண்டது . 


நாள் 


262 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


நடந்தார் ; அரசாட்சியைப் 
அரசாட்சியைப் புறக்கணித்தார் . 

புறக்கணித்தார் . ஸ்காட்லாந்து 
மணிமுடியை இழந்தார் ; முடிசூட்டு விழா உறுதிமொழியை 
மீறினார் ; நாட்டையும் , மக்களையும் நலிவுறச் செய்தார் ; அவரைத் 
திருத்தமுடியுமென்ற நம்பிக்கை யற்றுவிட்டது என்றெல்லாம் 
அவ்விதிகள் சுட்டிக் காட்டின. 69 அதன் காரணமாக மன்னரின் 
மூத்தமகனார் எட்வர்டு பிரபு உடனடியாக ஆட்சிப் பொறுப் 
பினை ஏற்கவேண்டுமென்றும் மன்னரென முடிசூட்டிக்கொள்ள 
வேண்டுமென்றும் தீர்மானமாகியது . இக் கட்டம் வரையில் 
மன்னர் மாற்றம் தேவையென்னும் அரசியல் முடிவு மட்டிலும் 
எடுக்கப்பெற்றதாகத் தெரியவருகின்றது . பாராளுமன்றத்திலும் , 
வெளியே கூடிய ஆரவாரமிக்க கூட்டங்களிலும் இத் தீர்மானம் 
நிறைவேறியது . ஆயின் அரசியலமைப்பிற்குரிய வடிவத்தில் இக் 
கொள்கையை வகுக்கும் வேலை கடினமாக இருந்தது . வழக்க 
மான முறைகள் , அரசாங்கம் பற்றிய அங்கீகரிக்கப்பெற்ற கருத் 
துகள் ஆகியவற்றை வைத்துப் பார்க்கின்றபோது , பதவி நீக்கம் 
நேர்மையானதாகவும் , முறையானதாகவும் அமையவேண்டு 
மென்பதற்காக உரிய முறையில் அதனை வகுக்கவேண்டி 
யிருந்தது . எனவே இரண்டாம் எட்வர்டிடமிருந்து முறையான 
விலகல் கடிதம் பெறுவது எனத் தீர்மானிக்கப்பட்டது . அதற் 
கிணங்க கெனில் வொர்த் மாளிகையில் சிறைவைக்கப் பெற் 
றிருந்த மன்னரிடம் , சமயப் பிரபுக்கள் , ஏர்ல்பிரபுக்கள் , பிரபுக்கள் , 
மடாலயத் தலைவர்கள் , இரண்டு நடுவர்கள் அடங்கிய தூதுக் 
குழு வொன்று ஜனவரி மாதம் இருபதாம் நாள் சென்றது . 
பாராளுமன்றத் தீர்மானத்தை அன்னாரிடம் எடுத்துக்கூறி , அவர் 
தம் புதல்வரைத் தேர்ந்தெடுக்க இசைவு பெற்றது . சமயப் 
பிரபுக்கள் ஏர்ல்பிரபுக்கள் , சாதாரணப் பிரபுக்கள் பாராளுமன்ற 
உறுப்பினர் இன்னோரன்ன பிறரின் பகர ஆளாக சர் வில்லியம் 
ட்ரஸ்ஸல் ( Sir William Trussel ) முன்வந்தார் . அவரவர் தனித் 
தனியாக மன்னருக்களித்த பணிவு , பற்றுறுதி ஆகியவற்றை 
அவர்களின் சார்பில் நின்று மறுதலித்தார் . அரசரை மன்னருக் 
குரிய அந்தஸ்து ஏதும் அற்ற ஒரு சாதாரணக் குடிமகனாகத் 
தாங்கள் கருதப்போவதாகவும் அறிவித்தார் . அரசரின் உள்படு 
கருமத் தலைவரான சர் தாமஸ் புளோன்ட் ( Sir Thomas Blount ) 
தமது பதவிச் சின்னக்கோலை முறித்து , பதவி நீக்கச் சடங்கினை 
முடிவுறச் செய்தார் . மன்னர் இறந்தால் எப்படிச் செய்வாரோ 
அப்படியே ஆளும் பொறுப்பினைக் கைவிட்டார் என்பதைக் 
குறிப்பதாக இச் செயல் அமைந்தது .10 ஜனவரி மாதம் 24 ஆம் 
தேதி மூன்றாம் எட்வர்டு வெளியிட்ட உரிமைப் பேரறிவிப்பு 
ஆணையில் 11 அவர் தமது இருவித உரிமைகளையும் குறிப்பிட் 
டார் . தமது தந்தையார் தன்னிச்சையாகப் பதவி துறந்ததாலும் 


கோனாட்சியின் கூறுகள் சில 


263 


நாட்டு மக்கள் கலந்துபேசி இசைவு தந்ததாலும் , பட்டத்திற்குத் 
தாம் உரியவரென்று வலியுறுத்தினார் . ஆனால் இரண்டாம் 
எட்வர்டின் பதவி நீக்கம் பற்றி அதில் ஒன்றும் கூறவில்லை . 
ஜனவரி மாதம் இருபதாம் நாள் இறுதி முறையாக இரண்டாம் 
எட்வர்டின் பெயரில் பத்திரங்கள் வெளியிடப்பட்டதால் , 
அன்றே அவரது ஆட்சி முடிவுற்றது எனக் கொள்ளலாம் . அம் 
மாதம் 25 ஆம் தேதியிலிருந்து மூன்றாம் எட்வர்டின் ஆட்சி 
தொடங்கியது எனலாம் . பதினான்கு ஆண்டுகளே நிரம்பிய 
பாலகன் எட்வர்டிற்கு பிப்ரவரித் திங்கள் முதலாம் நாள் வெஸ்ட் 
மினிஸ்டரில் முடிசூட்டப் பெற்றது . 


எண் 


இவற்றிலெல்லாம் பாராளுமன்றத்தின் பங்கு என்ன என்பது 
பற்றி அண்மைக்காலத்தில் அதிகமாக எழுதப்பெற்றது . பாராளு 
மன்றம் மன்னரைப் பதவியிலிருந்து நீக்கியதா ? என்னும் வினா 
விற்குச் சுருக்கமான விடைபகர்தல் அரிது . எட்வர்டு முடி 
துறந்தார் என்றும் , அவரது விருப்பத்தை நடைமுறையில் செயற் 
படுத்துகின்ற வகையிலேயே , மேலே தரப்பெற்ற சடங்குகள் 
நடந்தேறின72 என்றும் அரசாங்கத்தைச் சார்ந்தவர் 
ணினர் . இனியும் எட்வர்டு ஆட்சி செய்தல் கூடாது எனத் 
தீர்மானம் செய்த பிரபுக்களும் , பொதுமக்கள் பிரதிநிதிகளும் 
நிறைந்த வெஸ்ட் மினிஸ்டர் மாளிகைக் கூட்டத் தொடரானது 
பிற்காலக் கருத்துப்படி பாராளுமன்றமாக இருக்கலாம் . அவ்வாறு 
இல்லாமலும் இருக்கலாம் . 

ஓரளவு இவ் வாதக் கூற்றைப் 
பொறுத்தே நமது வினாவின் விடை அமைகிறது . 1327 ஆம் 
ஆண்டில் வாழ்ந்தவர்கள் இச்சட்ட நுணுக்கத்தை அறியாதிருந் 
தது உண்மையில் முக்கிய அம்சம் எனக் கொள்ளலாம் . மேலும் 
பாராளுமன்றக் கூட்டத்திற்கென்று மன்னரால் அழைக்கப்பெற்ற 
பிரபுக்களும் பொது மக்கள் பிரதிநிதிகளும் ஒரு கட்டிடத்தை 
விட்டு 

நீங்குவதாலோ அரசரின்றிக் கூடுவதாலோ , சில 
செய்திகளை விவாதிப்பதாலோ அவர்களுடைய கூட்டம் பாராளு 
மன்றமாகாது எனக் கொள்வது அவசியமென்று அக்கால 
மக்கள் நினைக்கவில்லை . இத்தகைய சட்ட நுணுக்கங்கள் 1399 
ஆம் ஆண்டிற்குப் பிறகே தோன்றின . அது மட்டுமன்றி , இரண் 
டாம் எட்வர்டின் ஆணைகளுக்கிணங்க ஜனவரி மாதம் ஏழாம் 
நாள் கூடிய பாராளுமன்றம் , புரட்சிக்குப் பின்னும் மூன்றாம் 
எட்வர்டின் முதல் பாராளுமன்றமாகத் தொடர்ந்து வீற்றிருந்தது . 
பிற்காலத்தவர் கடக்கமுடியாதவை எனக் கண்ட சட்ட நுணுக்க 
மான தடைகளைப் பொருட்படுத்தாததை அது வலியுறுத்து 
கின்றது . 


284 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


இரண்டாம் ரிச்சர்டு பதவி நீக்கம் : பல 

சுவையான 
வரலாற்றுச் சிக்கல்களை இரண்டாம் ரிச்சர்டின் ஆட்சியில் 
காணலாம் . அவற்றில் 1399 ஆம் ஆண்டில் ஏற்பட்ட அவரது 
முடியிறக்கம் அண்மைக் காலத்தில் வரலாற்று அறிஞர் பலரின் 
கவனத்தை ஈர்த்துள்ளது . நடைபெற்றிருக்கக்கூடும் என்று 
தோன்றுகிற மற்றுமோர் அற்ப நிகழ்ச்சியும் அவற்றிலடங்கும் ; 
அதன்படி 1387 ஆம் ஆண்டின் கடைசி மூன்று நாட்களில் 
பதவியிலிருந்து ரிச்சர்டு நீக்கப்பெற்றதாகத் தெரிகின்றது . யாரை 
வாரிசாகத் தேர்ந்தெடுப்பது என்பதில் சூழ்ச்சியாளரிடையே 
முரண்பாடு தோன்றியதால் கண்மூடித்தனமாக 

இறங்கிய 
செயலை விரைவாக மூடி மறைத்துவிட்டனர் .74 

இங்ஙனம் 
அரசியலமைப்புச் சார்ந்த 

வடிவம் 

அளிக்க முற்படுவதற்கு 
முன்னரே அரசியல் முடிவு தள்ளுபடி செய்யப்பட்டது . இரண் 
டாம் எட்வர்டைப் போலவே ரிச்சர்டும் 1399 - ல் பதவியிலிருந்து 
நீக்கப்படுவதற்கு முன் தன்னிச்சையாக முடி துறத்தல் 
என்னும் சடங்கு நடைபெற்றது . அதனுடன் லங்காஸ்டரைச் 
சேர்ந்த ஹென்றியும் குறிப்பிடத் தகுந்த முறையில் அரச உரிமை 
கொண்டாடினார் . மூன்றாம் ஹென்றியின் வழித்தோன்றல் 
என்னும் வகையில் தமது மேலான உரிமை , ரிச்சர்டின் மோச 
மான ஆட்சி ஆகியவற்றை ஹென்றி திறம்பட இணைத்து வெளி 
யிட்டார் . 


செஸ்டரிலிருந்து ஆகஸ்டு மாதம் 19 ஆம் தேதி ரிச்சர்டின் 
பெயரில் வெளிவந்த ஆணைகளின்படி செப்டம்பர் திங்கள் 
முப்பதாம் நாள் , செவ்வாய்க்கிழமை யன்று பாராளுமன்றம் 
வெஸ்ட்மினிஸ்டரில் கூடியது . பதவி நீக்கம் பற்றிய அரசாங்கச் 
செயற்பாங்கும் செய்திக் குறிப்பும் , அதுவரையில் நடைபெற்ற 
நிகழ்ச்சிகளின் தொகுப்பும் பாராளுமன்றப் பேரேட்டில் பதிவா 
வாயின .15 - லங்காஸ்டிரியரின் நலன்களைப் பாதுகாக்கும் பிரசா 
ரத்திற்காகத் தொகுக்கப் பெற்றவையாக இந்நிகழ்ச்சித் தொகுப் 
புரை அமைந்ததால் பல இடங்களில் உண்மைக்குப் புறம்பாக 8 
இருப்பது இது காலை அறியமுடிகிறது என்னும் டவர்கோட்டைச் 
சிறையில் வதிந்த ரிச்சர்டு செப்டம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் 
நாளான திங்களன்று முறையான பதவி விலகல் பத்திரம் 77 
ஒன்றை அளித்தார் என்பது தெளிவு . அப்பத்திரம்தான் அம் 
மாதம் அடுத்த செவ்வாயான முப்பதாம் தேதியன்று பிரபுக்களும் , 
பொதுமக்கள் பிரதிநிதிகளும் நிறைந்த பாராளுமன்றத் தொடக்க 
நாளில் சமர்ப்பிக்கப்பட்டது . முடி துறத்தல் சடங்கினை முக 
மலர்ச்சியோடு ரிச்சர்டு செய்து முடித்ததாகவும் , ஆறு வாரங் 
களுக்கு முன்பே கான்வே ( Conway ) யில் முடிதுறப்பதாக உறுதி 


கோனாட்சியின் கூறுகள் சில 


265 


கின்றது . 


அளித்ததாகவும் செயற்பாங்கும் , செய்திக் குறிப்பும் துணிந்து 
கூறுவதைப் பொய்யுரைகள் என இக்கால வரலாற்று அறிஞர் ஒரு 
மித்துக் குறிப்பிடுவர் . மேலும் லங்காஸ்டரின் ஹென்றியைத் 
தமது வாரிசாகக் கொள்ள ரிச்சர்டு தன்னிச்சையாக விருப்பம் 
தெரிவித்ததாகவும் , அதற்கடையாளமாகத் தமது முத்திரையை 
ஹென்றியிடம் வழங்கியதாகவும் செய்திக் குறிப்பு அறிவிக் 
இக்கூற்றுகளும் ஐயத்திற்குரியவையே. 18 

அது 
எவ்வாறெனினும் 

கூடி நின்ற பெருமக்கள் முடிதுறத்தலை 
ஆமோதித்து , மன்னருக்கெதிரான குற்றச்சாட்டுகளைக் கொண்ட 
முப்பத்து மூன்று விதிகளின் பட்டியலிலிருந்து 19 சிலவற்றைப் 
படித்து உறுதி செய்தனர் . அவற்றை முற்றிலும் உண்மையென 
அவர்கள் நம்பினர் . பதவி விலகல் பத்திரத்தில் தமது திறமை 
யின்மையை அரசரே ஒப்புக்கொண்டதால் உயர் ஆணையாளரை 
நியமித்தனர் . நீதிமன்றமாக அமர்ந்து ( Pro tribunali Sedentes ) 
செயற்பட்ட அவ்வாணையாளர் மிகுந்த எச்சரிக்கையுடன் பதவி 
நீக்க ஆணை பிறப்பித்தனர் . 80 ‘ அரசருக்குரிய பெருமையும் 
மதிப்பும் பற்றிய கூற்றின் தன்மை , அத்தகைய பெருமையையும் 
மதிப்பையும் குலைப்பதாக அமைவதனால் , அத்தகைய கூற்றினைக் 
கூறியவர் அரச 

பதவியிலிருந்து நீக்கப் பெறுவதற்கான 
அறிவிப்பையும் ஆணையையும் பெறுதற்குரியர் 

அதன் 
பின்னர் அரியணை காலியானது என 

அறிவிக்கப்பட்டது. 81 
* அப்போது எழுந்த நிலையில் ஆங்கில நாட்டு அரியணை காலி 
யானது தெளிவு . இறுதியாகத் தமது ஆசனத்திலிருந்து எழுந்த 
லங்காஸ்டர் , அன்று கூறப்பெற்ற நம்பமுடியாத செய்திகளுக்குச் 
சிகரம் வைத்தாற்போல , மூன்றாம் ஹென்றியின் வாரிசாகத் தாம் 
அரியணைக்கு உரிமை கொண்டாடுவதாகக் குறிப்பிட்டார் . இந் 
‘ நேர்மை நிறுவீட்டினை ( Vindicatio ) பாராளுமன்றத்தினர் சீர் 
தூக்கினர் . ஹென்றியே தங்களை ஆளவேண்டுமென்ற மக்கள் 
அனைவரின் கருத்தினை ஏற்றனர் . 82 இங்கே நேர்மையான நிறுவீடு 
( Vindicatio ) என்பதில் பதவி நீக்கம் பற்றிய கட்டளை முறை 
சார்ந்த விதிமுறைகளுக்குப் பதிலாக ரோமானிய வாசகம் பயன் 
பட்டது கவனிக்கத் தகுந்தது . அரியணையின்மீது ஹென்றி 
அமர்ந்ததும் காண்டர்பரியின் ஆர்ச்பிஷப் அறிவுரை புகன்றார் . 
புதிய அரசருடைய நன்றியறிதல் உரையுடன் நிகழ்ச்சி முடி 
வுற்றது . தலைமை நீதிபதியான திர்னிங் ( Thirning) பதவி நீக்கத் 
தீர்ப்பினை டவர்கோட்டைச் சிறையிலிருந்த ரிச்சர்டிற்கு 
அடுத்த நாளே ( அக்டோபர் முதல் தேதி புதன் கிழமை ) வெளி 
யிட்டார் . 83 

மற்றுமொரு செய்தியும் இங்கே குறிப்பிடத் தகுந்தது . 
செப்டம்பர் மாதம் 30 ஆம் தேதி பாராளுமன்றக் கூட்டத் 


266 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


85 


தொடரில் பிரபுக்களாலும் , பொது மக்கள் பிரதி நிதிகளாலும் 
அரசரென அங்கீகரிக்கப் பெற்ற நான்காம் ஹென்றி உடனேயே 
புதிய ஆணைகள் 

பிறப்பித்து , 84 மறுவாரமே , அதாவது 
அக்டோபர் 6 ஆம் தேதி திங்கட் கிழமையே பாராளுமன்றம் 
கூடவேண்டு மென்று அறிவித்தார் . ஆயின் இத்தகைய குறுகிய 
கால அறிவிப்புப் பிற்காலத்தில் வழக்கமாக மாறவில்லை . புதிய 
மன்னர் அக்டோபர் மாதம் ஆறாம் நாள் பாராளுமன்றத்தைத் 
துவக்கி வைத்தார் . இரண்டாம் ரிச்சர்டு 

முடி துறந்ததாலும் , 
பதவியிலிருந்து நீக்கப் பெற்றதாலும்86 அவர் வெளியிட்ட 
ஆணைகள் தள்ளுபடியான காரணத்தால் செப்டம்பர் மாதம் 
முப்பதாம் நாள் கூடிய கூட்டம் பாராளுமன்ற மல்ல என்று 
ஆர்ச்பிஷப் அருண்டேல் ( Arundel ) விளக்கினார் . 


நடவடிக்கைகளின் தன்மை : இவ்வாறான செயல்முறை 
யினால் லங்காஸ்ட்ரிய குலம் அரியணையேறியது . செப்டம்பர் 
30 ஆம் தேதிக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளைப் பற்றி அறிந்து 
கொள்ள ‘ செயற்பாங்கும் , செய்திக் குறிப்பும் முற்றிலும் நம்ப 
முடியாத சான்று எனினும் , சபைகள் கூடித் தமது உரிமையை 
ஏற்றுக் கொண்டபோது என்ன 

நடந்தது என்பதைப்பற்றி 
ஹென்றியின் சொந்தக் கருத்தினை ( உண்மையான அல்லது 
போலியான ) தருவது என்பதை ஏற்றுக் கொண்டுதான் ஆக 
வேண்டும் . உண்மையில் லங்காஸ்ட்ரியருடைய கட்சியை நிலை 
நாட்டும் ஆழ்ந்து ஆராய்ந்த அறிவிப்பே இப் பத்திரமாகும் . 
அதனுடைய அரசியலமைப்புச் சார்ந்த குறிப்புப் பொருள்களை 
சிறிதளவேனும் ஆராய வேண்டும் .87 செயற்பாங்கினை மேற் 
கொண்ட போது , மிகுந்த எச்சரிக்கை பற்றி அடிக்கடி குறிப்பிடு 
வது உண்மையெனத் தோன்றுகிறது . மிகுந்த அக்கறை எடுத்துக் 
கொள்ளப்பட்டது என்பதும் உண்மை . ஒருவகையான வல்லுநர் 
குழு ஒன்று சட்ட ரீதியான நிலையை ஆராய்ந்த தென்றும் , அது 
திருச்சபைக் கட்டளைகளில் ஆறுதல் பெற்றதாகவும் , 
ஹென்றியின் உரிமையை நிலைநாட்ட ஏற்றுக் கொள்ளக் கூடிய 
வழிகாண முயன்று தோல்வியுற்றதாகவும் வற்புறுத்திக் கூறப் 
படுகின்றது . இவ்வாறு அமைந்த குழுவில் காலவழிச் செய்திக் 
கோவையாரும் , உஸ்க்கை ( Usk) சார்ந்தவருமான ஆதம் 
( Adam ) 89 என்பாரும் அங்கம் வகித்ததாகத் தெரிகின்றது . பதவி 
நீக்கம் செய்வதற் கென்று ஒன்றாக அழைக்கப்பெற்ற திருச்சபை 
யாளர் , பொதுமக்களுடைய ஆணையின் பேரில் , ரிச்சாடைப்பதவி 
நீக்கம் செய்யலாம் என்று ஆதம் தலைமையிலான ஆணைக்குழு 
அறிவித்தது . முடி சூட்டு விழாக்களோடு .8 

89 தொடர்புடைய 
‘ திருச்சபையாளர் , பொது மக்கள் ? ஆகியோரை முன்பே 


கோனாட்சியின் கூறுகள் சில 


267 


கண்டோம் . ஆயின் ஆதமின் வாசகங்கள் பாராளுமன்றம் 
கொண்டு வந்த பதவி நீக்கத்தைக் குறிக்கின்றன என்று 
தற்கால அறிஞர் ஒருவர் விளக்குகின்றார் .90 பாராளுமன்றத்தின் 
மூலமாக உரிமையை ஏற்க நான்காம் ஹென்றி உடன்படவில்லை 
என்பது மற்றொரு விளக்கம் . அதன் காரணமாகத்தான் 
செப்டம்பர் 30 ஆம் நாளைய கூட்டம் , முறையான பாராளுமன்ற 
மல்ல என்ற சாதுர்யமான கோட்பாட்டினை அருண்டேல் வெளி 
யிட்டார் . மேலும் செயற்பாங்கும் , செய்திக் குறிப்பும் பாராளு 
மன்றம் என்னும் சொல்லைப் புறக்கணித்து , ‘ சபைகள் 
( Estates ) என்றே தவறாது குறிப்பிடுகின்றது .91 இறுதியாக , 
பாராளுமன்றத்தின் குறுக்கீடு இன்றியே அரியணையேற நான்காம் 
ஹென்றி நுட்பமான சூழ்ச்சிமுறைத் திட்டங்களைக் கையாண்டு 
வெற்றிகண்டார் . இத்தகைய பிரதான கொள்கையை அடுத்து 
செப்டம்பர் மா தம் 30 ஆம் தேதியும் , அக்டோபர் 6 ஆம் 
தேதியும் கூடிய கூட்டங்களை உண்மையான பாராளுமன்றங் 
களாக அக்கால மக்கள் கருதினார்களா , இல்லையா என்பது பற்றி 
இக்கால அறிஞரிடையே சச்சரவு தோன்றியுள்ளது . நான்காம் 
ஹென்றியின் உரிமையை முற்றிலும் பாராளுமன்றமே நிலைநாட் 
டியது என்ற பிஷப் ஸ்டப்ஸ் ( Stubbs ) என்பாருடைய கருத்திற்கு 
மாறாக அத்தகைய யோசனை யெதையும் ஹென்றி வேண்டு 
மென்றே புறக்கணித்ததோடு , அரியணைக்காகப் பாராளுமன்றத் 
திற்குக் கடமைப் படாதிருப்பதில் வெற்றியும் கண்டார் என்று 
திரு . லாப்ஸ்லி ( Lapsley ) வற்புறுத்திக் கூறுவார். 


அரச பதவிக்கு ஆளைக் குறிப்பிடும் உரிமை பாராளுமன்றத் 
திற்கு உண்டா ? ‘ பாராளு மன்றத்திற்கு உரிமை உண்டு என் 
னும் கொள்கையே மேலே குறிப்பிட்ட கருத்துகளிலும் 
முக்கியத் தடையாக இருப்பது . பிரபுவினுடைய மேனர் சபை 
யைப் போன்றதே அரசரின் சபையான பாராளுமன்றம் என்பதை 
மேலே எட்டாம் அதிகாரத்தின் இறுதியில் கண்டோம் . ஒன்றைப் 
போலவே மற்றொன்றும் அதனுடைய தலைவரான பிரபுவுக்கு 
உரிமையளிக்கும் நிலையில் 

நிலையில் இல்லை . அவ்வாறு இருப்பதாகக் 
கொள்ளுவது இயலாத ஒன்றாகும் . அதிகமாகப் போனால் அது 
இசைவு தருவதாகக் காட்டி புதிய தலைவர் வந்த உண்மையைப் 
புலப்படுத்தியது . கல்விக்காகப் பயிற்சியாளரைத் தேர்ந் 
தெடுக்கும் கலாசாலைப் பெருமன்றமாகவோ , ஜனாதிபதியின் 
மீதான குற்றச்சாட்டை விசாரிக்கும் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் 
செனெட்சபையென்றோ பாராளுமன்றத்தைக் 

கொள் வது 
தவறாகும் . பாராளுமன்றமானது அரச ஆணையினால்தான் நிலை 
பெறுகின்றது என்பதை ஆர்ச்பிஷப் அருண்டேல் மிகத் தெளி 


268 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


போது 


வாக எடுத்துக் கூறியுள்ளார் . அக்காலத்தில் அரசு எய்தும் 
உரிமையைப் பாராளுமன்றம் அளித்தது 9 2 என்பதை சமகாலச் 
சான்று ஏதும் சுட்டவில்லை . அதற்கு மாறாக அரசரிடமிருந்தே 
பாராளுமன்றத்திற்கு உரிமை கிடைத்தது என்பதும் , அரசருடைய 
விருப்பத்திற்கிணங்க அது 

உரிமையை இழந்தது என்பதும் 
மறுக்க முடியாத உண்மைகளாகும் . அருண்டேலுடைய கோட் 
பாட்டில் ‘ சட்ட நுணுக்கங்கள் ’ அப்போது காணப்படுவது குறிப் 
பிடத் தகுந்தது . அதுவரையில் பாராளுமன்றம் தொடர்ந்து வந்த 

அரசர் ஒருவரும் இறக்கவில்லையா தலால் அருண்டே 
லுடைய கோட்பாட்டினை ஆதரிக்கும் முன்னிகழ்வு ஏதுமில்லை . 
அதற்கு முரணான முன்னிகழ்வே உண்டு . எவ்வாறெனின் இரண் 
டாம் எட்வர்டு இறந்தபோது அவரது கடைசிப் பாராளுமன்றம் 
முடிவடையாது அவருடைய வாரிசான மூன்றாம் எட்வர்டின் 
ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து பணியாற்றியது . அரசர் இறந் 
ததும் 93 மற்ற ஆணைகள் தள்ளுபடியானதைப் போலவே அரசர் 
முடி துறந்தபோது பாராளுமன்றத்தைக் கூட்டும் ஆணைகளும் 
செல்லாதவையாகிவிடுகின்றன என்னும் கருத்தை அடிப்படை 
யாகக் கொண்டே அருண்டேலின் கொள்கை அமைந்ததாகத் 
தெரிகின்றது . மேலும் உஸ்க்கைச் சார்ந்த ஆதம் பணியாற்றிய 4 
வல்லு நரின் ஆணைக்குழுவின் முடிவுகளின் பயனாகவும் இக் 
கொள்கை உருவாகி இருக்கலாம் . ஹென்றியின் ஆலோசகர்கள் 
இக்கோட்பாட்டினை அதிகார பூர்வமான கருத்தாக ஏற்றுக் 
கொண்டிருந்தால் , ‘ பாராளுமன்றத்தின் பதவி அளிக்கும் உரிமை 
யைப் புறக்கணிக்க முயன்றிருக்கமாட்டார்கள் . ஏனென்றால் 
அக்கொள்கை காலத்திற் கொவ்வாது என அறிவிக்கப்பட்டது . 
அதனை ஏற்றுக் கொள்வதில் அரசியல் நோக்கம் இருந்திருக் 
கலாம் . அநேகமாக ரிச்சர்டு அரசரல்லர் என்பதை உறுதி செய் 
வதற்கு இப்புது விதி பயனுள்ளதாக இருந்திருக்கவேண்டும் . ஏன் 
எனில் அரசர் இயற்கை மரணம் எய்தினால் எத்தகைய விளைவுகள் 
நேருமோ அதே போன்ற சூழ்நிலை ரிச்சர்டு பதவியிலிருந்து 
விலகியதால் தோன்றியது எனக் கொள்ளப்பட்டது . மேலும் 
ரிச்சர்டு மன்னர் முடி துறந்ததை ஏற்றதாலும் , அதே ரிச்சர்டு 
மன்னரைச் சென்ற செவ்வாயன்று பதவி நீக்கம் செய்த 
காரணத்தினாலும் அரசரது ஆணைகள் தள்ளுபடியாயின என்று , 
புதிய கோட்பாட்டினைக் கூறவந்த அருண்டேல் , தெளிவாக்கினார் . 
1327 ஆம் ஆண்டிலும் , 1399 ஆம் ஆண்டிலும் கையாளப் 
பெற்ற செயன்முறையில் ( அ ) ‘ தன்னிச்சையாக முடி துறத்தல் , 
( ஆ ) முடி துறத்தலை ஏற்றுக்கொள்ளல் , ( இ ) இறுதியாக மன்ன 
ருக்கும் குடிமக்களுக்குமிடையே இருந்த சட்ட ரீதியான பந் 
தங்கள் விடுபட்டனவாக அறிவிக்கும் வகையில் அமைந்த முறை 


95 


கோனாட்சியின் கூறுகள் சில 


269 


யான பதவி நீக்கம் ஆகியவை அடங்கி இருந்தன என்பதைப் 
பயனுள்ள வகையில் நினைவுபடுத்துவதாக இவ் வாசகங்கள் 
அமைந்துள்ளன . ஆங்கில அரசர் எவரும் பதவி விலக்கிற்கு 
( Resignation ) முன்பே பதவியிலிருந்து நீக்கப் பெறவில்லை 
( Deposition ). எனவே பதவி நீக்கம் என்பது மன்னருக்கெதி 
ராக மக்கள் செய்யும் வன்முறைச் செயல் அல்ல . அதற்கு மாறாக 
மன்னருடைய தன்னிச்சையான பதவி விலக்கை இறுதியாகவும் , 
முறையாகவும் அங்கீகரிப்பதே பதவி நீக்கமாகும் . 


நான்காம் ஹென்றியின் அரசுரிமை : இங்ஙனம் காலியான 
அரியணைக்கு உரிமை கொண்டாடும் வகையில் , பிரபுக்கள் , 
பொதுமக்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் முன்னிலையில் ஹென்றி 
வைத்த உரிமை அறிக்கையை ஆராயலாம் . 


நான் 


‘ லங்காஸ்டரின் ஹென்றியாகிய 

மூல முதல்வன் 
பேராலும் , சிறு இறையின் பேராலும் , தூய ஆவியின் பேராலும் 
(Fadir , Son and Holy Ghost ) மக்கள் அனைவரும் அவர் தம் 
உடைமைகளும் உள்பட , இங்கிலாந்தின் ஆட்சியும் முடியும் 
எனதுரிமையாகும் . மூன்றாம் ஹென்றி மன்னரின் மரபில் வந்த 
முறையில் உரிமை கொண்டாடுகிறேன் . உறவினர் , உற்ற 
நண்பர்கள் ஆகியோருடைய உதவியுடன் எனது உரிமையை 
மீட்க அருள் மிக்க ஆண்டவன் என்னை அனுப்பினான் . நல்ல 
அரசாங்கமும் , முறையான சட்டங்களும் இல்லாத காரணத்தால் 
இங்கிலாந்தின் ஆட்சி அழிவுறு நிலையில் உள்ளது. 96 


இவ்வாறாகத் தமது அரசகுடிப் பிறப்பு , அரியணையை மீட்ட 
தன்மை , முந்தைய மன்னருடைய குற்றங்கள் ஆகியவற்றை 
ஹென்றி வற்புறுத்திக் கூறினார் . தமது வெற்றி மக்களுடைய 
நலன்களுக் கெதிராகப் பயன்படுத்தப்படாது என்பதை அடுத்து 
விளக்கினார் . 97 ஆங்கில அரசிற்கு வாரிசாக வருவதற்குக் குருதித் 
தொடர்பை விடப் பிரதிநிதித்துவ மூத்தமகன் உரிமையே 
போற்றப்பட்டது , 1377 ஆம் ஆண்டில் இரண்டாம் ரிச்சர்டு 
அரசு எய்திய போது தான் என்பதை முன்னரே கண்டோம் . 
சொத்துரிமை விதிகளின்படி அரச உரிமையும் வழிவழியாக 
வந்திருக்குமானால் மார்ச்சின் ஏர்ல் பிரபுவான எட்மண்டு 
மார்டிமர் ( Edmund Mortimer ) என்னும் குழந்தையே வாரி 
சாக வந்திருக்கும் . அக்குழந்தை மூன்றாம் எட்வர்டின் 
மூன்றாம் மகன் கிளாரன்ஸ் கோமன் லியோனலின் ( Lionel , 
Duke of Clarence ) மகள் பிலிப்பாவின் ( Philippa ) வழி வந்த 
கொள்ளுப் பேரனாவான் . எட்வர்டின் இரண்டாம் 

மகன் 


270 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


இளமையிலேயே இறந்தது கவனிக்கத்தக்கது . பெண்பாலார் 
வாரிசுரிமை விலக்குச்சட்ட ( Salic Law ) மரபுரிமை விதியை 
இங்கிலாந்து ஏற்றிருக்குமானால் அல்லது ஹென்றி நிலை நாட்டி 
யிருப்பாரானால் அவரது உரிமை சர்ச்சைக்கிட மின்றி ஏற்றுக் 
கொள்ளப்பட்டிருக்கும் . 

ஏனெனில் 

ஆண்பாலார் வழியில் 
வாரிசை விட்டுச் சென்றவர்களில் அவரது தந்தையே மூன்றாம் 
எட்வர்டின் மக்களில் மூத்தவர் . ஆனால் இவ்வழியினை ஹென்றி 
கொள்ள வில்லை. 99 மாறாக மூன்றாம் ஹென்றியின் கொள்ளுப் 
பேத்தியரான லங்காஸ்டரின் பிளான்சி ( Blanche ) யின் மகன் 
என்ற முறையில் அரச குடும்பத்தோடு இருந்த ஒரே தொடர் 
பினை அவர் நம்பியிருந்தார் . லங்காஸ்ட்ரியரின் நீண்ட குலவழி 
யையும் , அரசரிடம் வளர்ந்து வரும் அவர்களது எதிர்ப்பையும் 
வலியுறுத்துவதற்காக ஹென்றி 

ஒருவேளை 

இவ்வழியினைக் 
கடைப்பிடித்திருக்கலாம் . 

ஆனால் வரலாறு 

உண்மையாக 
இருக்கும் வரை இவையெல்லாம் வாரிசுரிமைக்கு அடிப்படை 
என்ற வகையில் தேவையற்றவையே . ஆயின் மூர்க்கமான 
இவ்வழியைக் கடைப்பிடிப்பதில் பயனுண்டு என ஹென்றி 
கருதினார் . முதலாம் எட்வர்டும் , லங்காஸ்டரின் முதல் ஏர்ல் 
பிரபுவுமான சிலுவை தாங்கிய செம்மலான ( Crouchback ) 
எட்மண்டுமே மூன்றாம் ஹென்றியின் புதல்வர்கள் . அவர்கள் 
இளம்பிராயத்தைக் கடந்து நின்றவர்கள் . அவர்களிருவரில் நடை 
முறையில் எட்மண்டே மூத்தவர் என போலி ஆண்டுக் கணக் 
கீட்டின்படி அறிவிக்கப்பட்டது . இதன்படி முதலாம் எட்வர் 
டிற்கும் அவரது சந்ததியார் அனைவருக்கும் மேலாக லங்காஸ்ட் 
ரியருடைய உரிமை இருந்தது என்ற கருத்து மறைமுகமாகக் 
குறிப்பிடப்பட்டது . அப்படியானால் நூற்றிருபத்தைந்து ஆண்டு 
களாக ஆட்சி புரிந்த அரசர்கள் முறையான உரிமை அற்றவர் 
களா ? என்னும் கேள்வி எழுகின்றது . ஆனால் வாதப் பொருத்த 
முடைய இம்முடிவினை எடுக்க யாரும் துணியவில்லை . 

எனவே 
வாரிசுரிமை மூலமாகத் தாம் தகுதி உடையவர் என்று நான்காம் 
ஹென்றி கொண்டாடியது தவறு என்பதைத் தெளிவாக எடுத்துக் 
காட்ட இயலும் . அவர் கொண்டாடிய உரிமையில் படை சார்ந்த 
வெற்றி யொன்றே அவரது தகுதியை நிலை நாட்டியது எனலாம் . 
அதற்காக அவர் வருத்தம் தெரிவித்துக்கொண்டார் .3 


அரசு மரபுரிமையால் கட்டுண்டது : நான்காம் ஹென்றியின் 
ஆட்சியில் வாரிசுரிமையானது நான்கு தடவைகள் மாற்றி 
யமைத்து நிலை நாட்டப்பெற்றது . . இரண்டாம் ரிச்சர்டினால் 
அழைக்கப் பெற்று செப்டம்பர் முப்பதாம் நாள் - கூடியதும் புதிய 
அரசரான நான்காம் 

ஹென்றியின் ஆணை கட்கிணங்க 


கோனாட்சியின் கூறுகள் சில 


271 


. 


அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மீண்டும் கூடியதுமான தமது 
ஆட்சியின் :- முதல் - பாராளுமன்றத்தில் , சமயப் பிரபுக்கள் , 
சாதாரண பிரபுக்கள் , பொதுமக்கள் பிரதிநிதிகள் ஆகியோரின் 
இசைவோடு , வேல்ஸ் இளவரசரான ஹென்றியைப் பட்டத்து 
‘ இளவரசரென நியமனம் ’ செய்தார் ஹென்றி மன்னர் . ஆண்ட 
வரின் விருப்பம்போல் காலம் வரும்போது பட்டத்து இளவரசர் 
நாட்டைப் 

பெற்று அனுபவிக்கவேண்டியது . இச்செய்தி 
அப்போது கூடி நின்ற பாராளுமன்றப் பேரேட்டில் பதிவாகியது 4 
நான்கு ஆண்டுகள் கழித்து 1404 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 
பதினாலாம் நாள் வெஸ்ட்மினிஸ்டரில் கூடிய பாராளுமன்றத்தில் 
வேல்ஸ் இளவரசருக்கும் , அவரது சந்ததியாருக்கும் அரசானது 
மரபுரிமையால் வரவேண்டு மென்றும் ; அது தவறுமானால் 
மன்னரின் மக்களுக்கும் வேல்ஸ் இளவரசருடைய சகோதரர் 
களுக்கும் அவர் தம் சந்ததியார்களுக்கும் முதன்மை அடிப்படை 
யில் வரவேண்டுமென்றும் , பிரபுக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் 
ஏற்றுக் கொண்டனர். நான்காம் ஹென்றிக்கு நான்கு புதல்வர் 
உண்டு . பிற்காலத்தில் ஐந்தாம் ஹென்றி எனப் போற்றப்பட்ட 
ஹென்றி , கிளாரன்ஸின் கோமகனான தாமஸ் , பெட்போர்டின் 
கோமகனான ஜான் , கிளவ் செஸ்டரின் கோமகனான ஹம்ப்ரி 
என்பாரே அவர்கள் . அவர்களேயன்றி நான்காம் ஹென்றிக்குப் 
புதல்வியர் இருவர் உண்டு . அவரகளது மரபுரிமையை வேண்டு 
மென்றே புறக்கணித்ததாகத் தெரிகின்றது . ஆனால் புதல்வர் 
களுக்குப் பிறக்கும் பெண்கள் அரசுரிமை பெறும் தகுதியுடைய 
வர்களாக 

இருந்தனர் . அவர்களுடைய உரிமையையும் 
நீக்குவது நல்லது என இரண்டு ஆண்டுகள் கழித்துப் பிரபுக் 
களும் மக்கள் பிரதிநிதிகளும் எண்ணினர் . பெண்கள் வழியாக 
அரசுரிமை என்ற அடிப்படையில் இளைய மார்ச் , ஏர்ல் பிரபு 
உரிமை கொண்டாடியதால் அவ்வுரிமையை மறுதலிக்கும் 
முறையில் அவர்கள் 

அவ்வாறு எண்ணியிருக்கவேண்டும் . 
மாற்றத்திற்கு இணக்கம் உண்டா இல்லையா என மன்னரையும் , 
இளவரசரையும் 

கேட்டனர் . 

அதன் பிரகாரம் 
1406 ஆம் ஆண்டு ஜூன்மாதம் ஏழாம் தேதி இங்கிலாந்து 
பிரான்சு ஆகிய நாடுகளின் மணிமுடிகளும் தமக்கும் , தம் வழி 
வந்த ஆண் சந்ததியாருக்கும் உரியவை 

மன்னர் 
புதுமையான பத்திரம் ஒன்றின் மூலமாக நிர்ணயம் செய்தார் . 
இப் பத்திரத்தில் மன்னரது பெரு முத்திரை, அதனோடு சமயம் 
சார்ந்த , சாராத பிரபுக்கள் அனைவருடைய முத்திரைகளும் 
காமன்ஸ் சபை சபாநாயகருடைய முத்திரையும் இடப்பெற்றன . 
--மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்திக்குப் பாராளுமன்றத்தின் 
சாதாரண முறையிலான இசைவு போதாது என்பதைக் குறிப் 


அவர்கள் 


யென்று 


272 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


பதே போன்று அப்பு துமையான பத்திரமும் , வழக்கு மீறிய 
அறிசான்றும் காணப்படுகின்றன . எனினும் , அரச உரிமையை 
ஆண் வழியிலேயே நிலை நிறுத்துவதற்கான தடைகளில் சில 
விரும்பத்தகாத 

விளைவுகள் தோன்றுமென்பதை விரைவில் 
உணர்ந்தனர் . எனவே முந்தைய சட்டத்தை இயற்றிய அதே 
பாராளுமன்றம் அதே ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்திரண்டாம் 
நாள் அச்சட்டத்தை ரத்து செய்தது . இறுதியாக மன்னர் 
ஹென்றியும் அவர் வழிவந்த வாரிசுகளும் அரசுரிமை பெற்றவர் 
என வகுக்கப் பெற்றது . இவ்வாறு ஹென்றியின் மக்களும் , 
அவர்களுடைய சந்ததியார்களும் ஆண் பெண் என்ற வேற்றுமை 
யின்றி வாரிசுரிமை பெற்றவர் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது . 
பலருடைய முத்திரைகளைக் கொண்ட பெரிய பத்திரம் ஒன்று 
தயாராகியது . அதனுடைய பயன்பற்றிய சுருங்கிய வாசகம் 
சட்டப் புத்தகத்தில் இடம்பெற்றது . வாரிசுரிமைத் தொடர்பான 
செய்திகள் சட்ட வடிவில் தோன்றியது இதுவே முதல் தடவை 
யாகும் . 

பஃபோர்டினர் மரபுரிமை உடையவராக்கப் பெறல் : நான்காம் 
ஹென்றியின் குல வழி சார்ந்த கவலைகளின் விளைவாக எழுந்த 
நிச்சயமற்ற உடைமை உரிமை மாற்றங்கள் , ஆங்கிலச் சட்டங் 
களைக் காட்டிலும் ஐரோப்பிய Hausgesetze என்பதையே 
ஒத்திருக்கின்றன . அவருக்கு மாற்றாந்தாய் வயிற்றுப் பிறந்த 
சகோதரர் மூவர் இருந்தனர் . சாமர் செட்டின் ஏர்ல் பிரபுவான 
ஜான் பஃபோர்டு , 

கார்டினல் பஃபோர்டு என்ற ஹென்றி , 
எக்ஸிடரின் கோமகரான தாமஸ் பஃபோர்டு என்பாரே அம் 
மூவர் . அவர்கள் ஹென்றியின் தந்தையாகிய காண்டைச் 
சேர்ந்த ஜானுக்கும் காதரைன் ஸ்வின்ஃபோர்டு என்பாருக்கும் 
முறைகேடாகப் பிறந்தவர் . ஜானும் காதரைன் ஸ்வின்ஃபோர்டும் 
இருபத்தைந்தாண்டுகள் கழித்துத் திருமணம் செய்துகொண் 
டனர் . அவர்களுடைய மக்களை , போப்பாண்டவரும் இரண்டாம் 
ரிச்சர்டும் முறையாகப் பிறந்தாரே என்று கொண்டனர் . அதற் 
காக , பேரரசர் தனிச் சிறப்புரிமையை ( Come entier Emperour de 
son Roialme d Engleterre ) ஏற்று மன்னர் தம் முழு அதிகாரத் 
தையும் ( de plenitudine nostre regalis potestatis ) ரிச்சர்டு வற்புறுத் 
தினார் . இவ் வுரிமை மாற்றத்தை அரசுப் பட்டயத் தனியுரிமை 
மூலமாக உறுதிசெய்தார் . 

அதில் excepta dignitate regali 
என்னும் குறிப்பிடத் தகுந்த வார்த்தைகள் எப்படியோ புகுந்து 
விட்டன. 

குலவழியின் நிலை : மூன்றாம் எட்வர்டு மன்னரின் மூன்றாவது 
மகன் வழியாக மார்டிமர் குடியினர் பெற்ற உரிமை , பதினைந்தாம் 


1 


கோனாட்சியின் கூறுகள் சில 


273 


நூற்றாண்டில் அக்குடியின் வாரிசான ஆன்மார்டிமருக்கு வந்தது . 
ஆரும் ஹென்றியும் நான்காம் மகனின் வாரிசே . மூன்றாம் 
எட்வர்டின் ஐந்தாம் மகனின் ஆண்வழியில் வாரிசாக நின்றவர் 
கேம்பிரிட்ஜ் ஏர்ல் பிரபுவான ரிச்சர்டு . ஆன்மார்டிமர் ரிச்சர்டை 
மணந்து கொண்டார் . அன்னாரது மகனே யார்க் கோமகனான 
ரிச்சர்டு ( 1412-1460 ) . எனவே , ரிச்சர்டே தமது தாய்வழியாக 
மூன்றாம் எட்வர்டின் பொது வாரிசானார் . ஆறாம் ஹென்றி 
பிள்ளைப்பேறு இன்றி இறந்தால் , ரிச்சர்டு தம் தந்தை மூலமாக 
மூன்றாம் எட்வர்டின் ஆண் வழிவந்த வாரிசாக வரமுடியும் . 
சாமர்செட்டை ( Somerset ) சேர்ந்த பஃபோர்ட் கோமக குலத் 
தவர் 1471 ஆம் ஆண்டு வரையில் வாழ்ந்த போதிலும் இம் 
முடிவு அசைக்க முடியாததாக இருந்தது . நாம் முன்பே 
கண்டதைப் போல அரச அந்தஸ்து பெருமளவிற்கு அவர் 
களுடைய பிறப்பு முறைமை ஆக்கப்பெறவில்லை . அப்படியே 
அவர்கள் முறையாகப் பிறந்தவர்களாக இருப்பினும் இருதார 
மகவிற் கெதிராக உள்ள பொதுச் சட்ட விதிப்படி விலக்கப்பட் 
டிருப்பார்கள் . " எவ்வாறெனினும் அரசியலில் பஃபோர்டினர் 
லங்காஸ்ட்ரிய குலத்தையே 

குலத்தையே முழுமனத்துடன் ஆதரித்தனர் . 

யார்க் கோமகனான ரிச்சர்டிற்கும் சாமர்செட் 
கோ மகனுக்கு மிடையே அதிகாரப் போட்டி தீவிரமாக இருந்தது . 
மன்னர் இருமுறை செயலிழந்த நிலையில் இருந்தபோது யார்க் 
கோமகனே பாதுகாப்பாளராக நியமிக்கப்பெற்றார் . ஆறாம் 
ஹென்றிக்குக் குழந்தையில்லாத வரையில் வாரிசுரிமை இறுதி 
யில் தமக்கே நிச்சயம் கிடைக்குமென்று அவர் நினைத்தார் . 
ஆனால் 1453 ஆம் ஆண்டில் வேல்ஸ் இளவரசர் தோன்றினார் . 
1459 ஆம் ஆண்டில் நடந்த புளோர்ஹித் ( Bloreheath ) சண் 
டையில் தோற்று அயர்லாந்திற்கு ஓடிய யார்க் கோமகன் , 
1459 ஆம் ஆண்டில் கவன்ட்ரியில் ( Coventry ) கூடிய பாராளு 
மன்றத்தில் அரசத்துரோகக் குற்றம் சாட்டப்பெற்றார் . ஆயின் 
தமது நண்பர்களைத் திரட்டிக்கொண்டு இங்கிலாந்தின்மீது படை 
யெடுத்து வந்த அவர் மன்னரைச் சிறைப்பிடித்தார் . அதன் 
பிறகு புதிய பாராளுமன்றத்தைக் , கூட்டி கவன்ட்ரியில் நிறை 
வேறிய 

அரசத்துரோகக் குற்றச்சாட்டுகளை விலக்குமாறு 
செய்தார் . 1460 ஆம் ஆண்டில் அரசிற்குத் தமது முறையான 
உரிமையை நிலைநாட்டினார் . 


எனவே 


யார்க் கோமகன் அரியணை மீது உரிமை கொண்டாடுதல் : 
ஏற்கெனவே அரச சின்னங்களை ஏற்று அரச பரிவாரங்களோடு 
சென்ற யார்க் கோமகன் , மிகுந்த ஆரவாரத்துடன் பாராளு 
மன்றத்திற்கு அணிவகுத்துச் சென்று அரியணையில் அமரவேண்டு 


ஆ . வ . - 18 


274 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


யான 


மென்று முதலில் எண்ணினார் . ஆனால் வியப்பிலாழ்ந்திருந்த 
பிரபுக்களின் பயங்கர அமைதியினால் மேலும் பல சடங்குமுறை 

செயல்களைச் செய்யவேண்டுமென்பதை உணர்ந்தார் .10 
எனவே 1460 ஆம் ஆண்டு அக்டோபர்த் திங்கள் பதினாறாம் நாள் 
பாராளுமன்றத்தில் சமயப் பிரபுக்கள் , சாதாரணப் பிரபுக்கள் 
கூட்டத்திற்கு முன்னால் அறிக்கை 11 யொன்றைச் சமர்ப்பித்தார் . 
இறுதி உடன்பாடு ஏற்படும்வரை மக்கள் பிரதிநிதிகள் நிகழ்ச்சி 
களில் கலந்துகொள்ள முடியாது இருந்தனர் என்பது கவனிக்கத் 
தக்கது . அவ்வறிக்கையில் தமது குடிவழியைக் கோமகன் 
குறிப்பிட்டார் . மேலும் மூன்றாம் எட்வர்டின் நான்காவது மகன் 
வழிவந்தவர்களைவிட மூன்றாவது மகன் வழிவந்த தமக்கு அரசிற் 
கான உரிமை அதிகம் என்ற முடிவையும் தெரிவித்தார் . 


அந்த அறிக்கைக்குப் பதில் எழுதுகின்ற பொறுப்பை மன்னர் 
பிரபுக்களிடம் விட்டார் . யார்க் கோமகனாருடைய உரிமைக் 
கோரிக்கைக்கு உகந்த மறுப்புகளைத் தேடித் தருமாறு பிரபுக்கள் 
நீதிபதிகளை வேண்டினர் . ஆனால் நீதிபதிகளோவெனில் 
தாங்கள் வழக்கறிஞர் அல்லர் ; நடுவரே என்றும் கூறி மறுத்தனர். 
மேலும் சட்டத்திற்கு மேலான , தங்கள் அறிவிற்கு எட்டாத 
அரசருடைய உயர்பதவியையும் , மாட்சிமையையும் பொறுத்த 
செய்தி என்று கூறித் தலையிட மறுத்து விட்டனர் . அதனோடு 
அரச குடும்பத்தினரும் , பிரபுக்களுமே இப்பிரச்சினையில் தலை 
யிடும் தகுதி பெற்றவர்கள் என்பதையும் அறிவித்தனர் . முற் 
கால வழக்குரைஞரும் , மன்னரின் வழக்குரைஞரும் அடுத்தபடி 
யாக அழைக்கப்பெற்றனர் . அவர்களும் தட்டிக்கழிக்க முயன்ற 
போது , அவர்கள் ஊதியம் பெறுவது அதுபோன்ற பணிகளைச் 
செய்யத்தான் என்று வற்புறுத்தப்பட்டது . ஆயினும் அரச 
ருடைய உரிமைகளை ஆதரிக்கும் வகையிலான எவ்வித பதிலும் 
அவர்களிடமிருந்து கிடைக்கவில்லை . எனவே , லங்காஸ்ட்ரி 
யரின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் அமைந்த பதிலைப் 
பிரபுக்களே தயாரித்தனர் . 12 


லங்காஸ்ட்ரியரின் உரிமைக்காப்பு : இங்ஙனம் 

1399 ஆம் 
ஆண்டு புரட்சிக்குப்பின் அறுபது ஆண்டுகள் கழித்து ஆறாம் 
ஹென்றியின் உரிமையைக் கீழே வருவனவற்றைக் கொண்டு 
நிலைநாட்டப் பிரபுக்கள் முற்பட்டனர் : ( 1 ) யார்க் கோமகனும் 
பிரபுக்களும் எடுத்துக்கொண்ட • பேர்போன பிரமாணங்கள் 
( 2 ) மன்னருடைய பலபடியான குடி வழியைப்பற்றிப் பாராளு 
மன்றம் இயற்றிய தகுதி வாய்ந்ததும் முக்கியமானதுமான 
சட்டங்கள் . யார்க் கோமகன் கொண்டாடும் உரிமைக்கு எதிராக 


. 


கோனாட்சியின் கூறுகள் சில 


275 


இச்சட்டங்கள் போதுமானவையாகவும் , பொருத்தமானவை 
யாகவும் இருக்கின்றன . எந்த ஓர் ஆண்டுக் குறிப்பைக் காட் 
டிலும் மேலே கூறப்பெற்ற சட்டங்கள் உண்மைக் கொத்தவை . 
வேறு எவருக்கும் அளிக்கப்பெற்ற உரிமையை வீழ்த்தும் அள 
விற்குச் செம்மையானவை . ( 3 ) பலதிறப்பட்ட ஆண்டுக் கணக் 
கீடுகளிலும் பாராளுமன்றங்களிலும் காணப்படுவதைப் போல 
இங்கிலாந்தின் மணிமுடியைப் பொறுத்தவரையில் ஆண் வாரிசு 
களின் மீதே 

அரசுரிமைக் கட்டுப்பாடுகள் இருந்தன . 
( 4 ) மூன்றாம் எட்வர்டின் ஐந்தாம் மகன் வழிவந்த வாதி எப் 
போதும் யார்க்கின் சின்னங்களையே தரித்திருந்தார் . கிளாரன்ஸ் 
கோமகன் வழியாக உரிமை கொண்டாடிய போதிலும் கிளாரன்ஸ் 
சின்னங்களைத் தரிக்கவில்லை . ( 5 ) மூன்றாம் ஹென்றியின் வாரி 
சாக வந்தவர் நான்காம் ஹென்றியே . 


லங்காஸ்ட்ரியரின் கொள்கையை விளக்குமிந்த வாசகம் 
ஆராயத் தகுந்தது . இரண்டாவது கருத்து வலிமையற்றது .. 
‘ இந்தப் பாராளுமன்றச் சட்டங்களை ஆண்டுக் கணக்கீடுகளைக் 
காட்டிலும் உயர்வாக மதித்தனர் பிரபுக்கள் என்றாலும் அவற் 
றைப்பற்றி அவர்கள் தெளிவான கருத்துக் கொண்டிருக்கவில்லை . 
தனியார் உரிமை வழக்குகளில் பாராளுமன்றத்தின் தீர்ப்பே 
இறுதியானது . ஆனால் வாரிசுரிமையைப் பாராளுமன்றம் நிர்ண 
யிக்கலாம் என்றோ , நிர்ணயித்தது என்றோ கூறப் பிரபுக்கள் 
துணிந்தாரில்லை , பாராளுமன்றத்தினுடைய அதிகாரங்கள் 
நிலைபெறாத நிலையில் லங்காஸ்ட்ரியர் , ‘பாராளுமன்றத்தின் மூலம் 
பெற்ற உரிமை கொண்டவர் என்றோ, கொண்டிருந்ததாகக் 
கொண்டாடினர் என்றோ கருத முடியாது . மூன்றாவது நான் 
காவது குறிப்புகள் தாம் அடிப்படையாக அமைகின்றன . அரச 
உரிமை ஆண் வழியில் கட்டுப்படுத்தப் பெற்றது என்பதைத் 
தெளிவற்ற முறையில் மூன்றாவது குறிப்புச் சுட்டுகின்றது . நாம் 
முன்பே குறித்ததைப்போல மூன்றாம் எட்வர்டு காலத்திலிருந்து 
மூத்த மகன் பட்டத்திற்கு வருதல் என்னும் விதி வழக்கிலிருந் 
திருக்குமானால் நான்காம் ஹென்றியே இரண்டாம் ரிச்சர்டின் 
முறையான வாரிசாவார் . அதைப் போலவே யார்க் மரபுச் சின் 
னங்களைப்பற்றிய குறிப்பும் யார்க்குடியில் தோன்றிய ஆண்மகன் 
யார்க் கோமகனின் வாரிசாக இருக்க முடியுமே தவிர கிளாரன் 
ஸின் வாரிசாக இருக்க முடியாது என்பதை நன்கு புலப்படுத்து 
கின்றது . உண்மையில் இரு நூற்றாண்டுகளாக வரையறுத்த 
உரிமையுடைய ஆண் வழியே அரசுரிமை வந்தது என்றாலும் 
அதிலே இரு தடைகள் காணப்பெற்றன . முதலாவதாக அது 
பொதுச் சட்ட முறையிலான கால்வழியல்ல வா தலால் அதன் 


276 


ஆங்கில 

சில அரசியல் அமைப்பின் வரலாறு 


தோற்றத்திற்கான காரணம் ஒன்றைக் காணவேண்டியிருந்தது . 
அதனால் பலதிறப்பட்ட மரபுரிமைக் கட்டுப்பாட்டை ( Dyvers 
entayles made) தெளிவற்ற நிலையிலாவது வரவழைக்க வேண் 
டியதாயிற்று . இரண்டாவதாகத் தமது தாய்வழியாக மூன்றாம் 
ஹென்றியிடமிருந்து உரிமை கொண்டதாக நான்காம் ஹென்றி 
கூறிய போது அக் கூற்றினைப் பற்றி நிற்க வேண்டிய நிர்ப்பந்தம் 
பிரபுக்களுக்கேற்பட்டது . 


வாச 


யார்க் கோமகனாருடைய பதில் : லங்கா ஸ்ட்ரியரின் வாதங்கள் 
ஒவ்வொன்றிற்கும் யார்க் கோமகன் ரிச்சர்டு பதிலிறுத்தார் . மனச் 
சாட்சியைப் பொறுத்த முதலாவது விவரக்கூறுக்கு , தாம் திருச் 
சபைக்குப் பணிவதாக அறிவித்தார் . ஒரே முறைதான் அரச 
மரபுரிமை கட்டுப்படுத்தப்பட்டது 13 என்றும் , 

நான்காம் 
ஹென்றியின் உரிமை சீரான தாக இருந்திருக்குமானால் அவர் 
கூட்டிய பாராளுமன்றத்தில் அரசுரிமைக்கான சட்டம் செய்ய 
வேண்டிய அவசியமில்லை யென்று மூன்றாவது நான்காவது 
விவரக் கூறுகளுக்கு விடையாகக் குறிப்பிட்டார் . 
முற்றிலும் நேர்மையான ஆனால் கலக்கம் தருகின்ற 
கங்கள் உரிமையற்ற நான்காம் ஹென்றி உண்மையில் முறை 
யான பாராளுமன்றத்தினைக் கூட்ட இயலாது என்ற கருத் 
தினைச் சுட்டின . எனவே 

வாரிசுரிமைச் சட்டங்கள் தாம் 
ஆண்டவனின் கட்டளைக்கும் இயற்கை நியதிக்கும் முரண்படுவ 

செல்லாதவையாகின் றனவே ஒழிய லங்காஸ்ட்ரியர் 
பாராளுமன்றத்தில் கொண்டுவந்த மற்றைய சட்டங்கள் ஏற்றுக் 
கொள்ளக் கூடியவை என்று விளக்க ரிச்சர்டு உடனடியாக முன் 
வந்தார் . யார்க் கோமகச் சின்னங்களையே , தாங்கி நின்றார் 
என்னும் வாதத்திற்கு மறுப்பாக அது கொள்கை அடிப்படையில் 
கொள்ளப்பெற்றது என்றும் தாமோ , தமது முன்னோர்களோ 
உரிமையை விட்டுக் கொடுத்ததற்கான அறிகுறியாகாதென்றும் 
வற்புறுத்தினார் .14 மேலும் யார்க் 

யார்க் சின்னங்களோ கிளாரன்ஸ் 
சின்னங்களோ தம்முடையவை அல்லவென்றும் , உண்மையில் 
இங்கிலாந்து சின்னங்களே தம்முடையவை என்றும் குறிப் 
பிட்டார் . ஐந்தாவது செய்திக்கூறு பொய்யானது , புனை சுருட் 
டானது எனக் கூறி அதனை ஒதுக்கிவிட்டார் . 


தால் 


சமரச இணக்கம் : ஜான் மன்னர் இறந்ததிலிருந்து ஆறாம் 
ஹென்றி காலம்வரை நிலைத்து நின்ற ஆண் வழி மரபுரிமை 
என்னும் கொள்கை அடிப்படையில் அமைந்த லங்காஸ்ட்ரியரின் 
வழக்கு வாதம் , வரலாற்றினை வளைக்க நான்காம் ஹென்றியின் 
அற்ப முயற்சியினால் கைவிடப்பட்டது . ஆண் வழி மரபுரிமைக் 


கோனாட்சியின் கூறுகள் சில 


277 


. 


கொள்கைக்கு 

மாறான பாராளுமன்றம் அளிக்கும் உரிமை 
என்னும் கொள்கை அக்காலக் கருத்திற்கும் புறம்பானது . 15 
எனவே லங்காஸ்ட்ரியருடைய நிலை ஏற்றுக்கொள்ளக் கூடிய 
தாக இல்லை . லங்காஸ்ட்ரிய மன்னர்களைப் போலவே 
லங்காஸ்ட்ரியர் பாராளுமன்றங்களும் முறையானவை அல்ல 
என்னும் வாதம் மறுக்க முடியாததாக இருந்தது . மேலும் தாம் 
மூன்றாம் எட்வர்டின் பொது வாரிசு என யார்க் கோமகன் கொண் 
டாடிய உரிமையை ஏற்றுக் கொள்ள வேண்டியிருந்தது . தனிப் 
பட்ட மனிதர்களுடைய நிலம் சார்ந்த வழக்குகளில் அடிக்கடி 
நடைபெறுவதைப்போல இந்த வழக்கும் இறுதியில் சமரசமாக 
முடிந்தது . அதன்படி ஆறாம் ஹென்றி உயிருள்ள வரை மன்னர் 
என்பதை யார்க் கோமகன் ஏற்றுக்கொண்டார் . தாம் இறந்த 
பிறகோ அல்லது பதவியிலிருந்து விலகிய போதோ யார்க் 
கோமகனே தமது வாரிசாக வரவேண்டுமென்பதை ஹென்றி 
ஏற்றுக்கொண்டார் . இவ்வாசகங்கள் ஹென்றி என்ன செய்ய 
வேண்டு மென்று யார்க்கிஸ்டுகள் விரும்பினார்களோ, அத் தெளி 
வான குறிப்பினைக் கொண்டிருக்கின்றன 16 . 


யாருடைய உரிமை ரிச்சர்டிற்கு மாற்றப்பட்டதோ அந்த 
வேல்ஸ் இளவரசருடைய பெயரைக் கூட இச்சமரச இணக்கம் 
குறிப்பிடவில்லை . ஆயின் உள் நாட்டுப்போர் மீண்டும் எழுந்தது , 
வேக்ஃபீல்டு போர்க் களத்தில் 1460 ஆம் ஆண்டு இறுதியில் 
யார்க் கோமகனும் , அவரது இரண்டாவது மகனும் வெட்டி 
வீழ்த்தப்பட்டார்கள் . எனவே , யார்க் கோமகனின் மூத்த 
மகனான எட்வர்டு தமது தந்தை கோரிய அரசுரிமைக்கு வாரி 
சானார் . இரண்டாம் செயின்ட் ஆல்பன்ஸ் ( St. Albans) சண் 
டையில் லங்காஸ்ட்ரியர் வெற்றி கொண்ட போதிலும் யார்க்கின் 
புதிய கோமகன் லண்டன் நகருக்குச் சென்றார் . 


நான்காம் எட்வர்டு அரசு எய்தல் 1461 : பெருந்திரளான 
மக்கள் கூட்டத்தில் பெருமுத்திரை நாயகம் ( Chancellor ) உரை 
நிகழ்த்திய பிறகு , 1461 ஆம் ஆண்டு மார்ச்சுத் திங்கள் நான்காம் 
நாள் வெஸ்ட்மினிஸ்டர் பெருமண்டபத்தில் எட்வர்டு அரியணை 
யேறினார் . திருமடத்தில் அரச அணிகளைப் பெற்று , நான்காம் 
எட்வர்டு எனப் பிரகடனம் செய்தார் . அன்றிலிருந்து அவரது 
ஆட்சி தொடங்கியது . அதன்பின் எட்டு மாதங்கள் வரை பாராளு 
மன்றம் கூடவில்லை . பிறகு கூடிய பாராளுமன்றத்தில் தான் 
பட்டமேற்றல் பற்றிய விளக்கமும் , 

அதன் 

விளைவு களும் 
பதிவாயின . 11 சட்ட ரீதியான சரி நுட்பத்துடன் செயல் நிகழ் 
வுகள் விளக்கப்பட்டன . 

அறுபது ஆண்டுகளாக 


278 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


வழியில் அபகரித்துக் கொண்டவரிடம் இருந்த அரசுரிமை 
சட்டப்படி மரபுரிமையால் வந்த வாரிசுக்கே கிடைத்தது எனக் 
குறிப்பிடப்பட்டது . வேக்ஃபீல்டு சண்டையினால் இறுதி சமரச 
இணக்கம் முறிந்து விட்டதால் உடனடியாக அரசு எய்தும் 
உரிமை எட்வர்டிற்குக் கிடைத்தது . ஹென்றி * நீக்கப்பெற்றார் . 
அவர் இருந்ததில்லையா தலால் பதவி 

விலக்கம் 
தேவையில்லை . 


மன்னராக 


1470 அக்டோபர் முதல் 1471 ஏப்ரல் வரையிலான 
குறுகிய காலத்திற்கு லங்காஸ்ட்ரியருடைய ஆட்சி மீண்டது . 
அதுபோது ஆறாம் ஹென்றியும் , அவரது ஆண் வழித்தோன்றல் 
களும் அரசுரிமை 

பெறவேண்டுமென்று பாராளுமன்றம் 
வகுத்தது . அத்தகைய வழித்தோன்றல்கள் இல்லாதவிடத்து 
நான்காம் எட்வர்டின் சகோதரரும் , கிளாரன்ஸ் கோமகனுமான 
ஜார்ஜும் அவர் தம் சந்ததியாரும் பட்டத்திற்கு வரவேண்டு 
மென்றும் வரையறுத்தது . 18 நான்காம் எட்வர்டு அரியணையை 
மீட்டார் . ஆறாம் ஹென்றியின் ஒரே வாரிசு ஆன இளவரசர் 
எட்வர்டு ட்யூக்ஸ்பரியில் ( Tewkesbury ) கொலையுண்டார் . ஒரு 
சில வாரங்களில் 1471 ஆம் ஆண்டில் நல்வாய்ப்பற்ற ஆறாம் 
ஹென்றி மன்னரும் டவர் கோட்டைச் சிறையில் கொல்லப் 
பட்டார் . எனவே லங்காஸ்ட்ரிய குலம் முடிவுற்றது . 


ஐந்தாம் எட்வர்டு 1483 : நான்காம் எட்வர்டின் இரு புதல் 
வர்களில் மூத்தவரான ஐந்தாம் எட்வர்டு குறிப்பிடத்தக்க 
நிகழ்ச்சியேதுமின்றி அரசெய்தினார் . ஆனால் மறைந்த மன்ன 
ருடைய இளவலான க்ளொசெஸ்டர் கோமகன் ரிச்சர்டு மணி 
முடியைக் கைப்பற்றத் திட்டமிட்டிருந்தார் என்பது இரண்டு 
மாதங்களுக்குள்ளாகவே வெட்ட வெளிச்சமாகியது . வெறுப்பினை 
யூட்டும் இப்பாதகச் செயலைப் புரியக் கையாளப் பெற்ற அரசிய 
லமைப்புச் சார்ந்த வழிமுறைகள் சூழ்ச்சித்திறமிக்கவை . 


மூன்றாம் ரிச்சர்டு 1483 : ஏற்கெனவே நாம் கண்ட வழி 
முறைகள் கையாளப்பெற்று இருக்கின்றன . ஏறக்குறைய 
இரண்டு நூற்றாண்டுகளில் வந்த கொள்கைகள் , நடைமுறைப் 
பழக்கங்கள் ஆகியவற்றின் விளைவுகளின் சுருக்கம் போலவே 
செயல் நிகழ்வுகள் அமைந்தன . ரிச்சர்டினுடைய விளக்கமும் , 
செயின்ட் பால் திருக்கோயிலில் ( St. Paul ) நடந்த உபந்நியாசமும் 
கில்ட் ஹாலில் ( Guildhall ) நடைபெற்ற பொதுக்கூட்டமும் 
இத்தகைய காரியங்களில் லண்டன் நகரத்தின் சிறப்பு நிலையை 
உறுதி செய்வதாக இருந்தன . ஐந்தாம் 

ஐந்தாம் எட்வர்டின் முதல் 


கோனாட்சியின் கூறுகள் சில 


279 


19 


பாராளுமன்றக் கூட்டத்திற்காக விடப்பெற்ற ஆணைகளுக்கு 
இணங்கவந்த சமயப்பிரபுக்களும் , சாதாரணப் பிரபுக்களும் , 
மக்கள் பிரதிநிதிகளும் பாராளுமன்றமாக வெஸ்ட்மினிஸ்டரில் 
கூடாது நாட்டின் முப்பிரிவினர் ( Three Estates ) என்னும் முறை 
யில் செயின்ட்பால் திருக்கோயில் மண்டபத்தில் குறித்த நாளான 
ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி கூடினர் . அதன் பிறகு 
இங்கிலாந்து . நாட்டின் முப்பிரிவினர் சார்பாகவும் , அவர்கள் 
பேரிலும் செயலாற்றுவதாகக் கூறிய * சமயம் சார்ந்த , சாராத 
பிரபுக்கள் , மற்றச் செல்வர்கள் , மக்கள் பிரதிநிதிகளில் முக்கிய 
மானவர்கள் ரிச்சர்டிடம் ஓலைச்சுருள் ஒன்று அளித்தனர் . 
அதில் அவருடைய அரச உரிமையைக் குறிப்பிட்டார்கள் . 20 
எங்களிடம் உள்ளவற்றையெல்லாம் தேர்ந்தெடுத்தோம் . 
தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையை மரபுரிமையால் தங்களிடம் 
உண்டு என்பதை நன்குணர்ந்த நாங்கள் இவ்வறிக்கையின் 
மூலமாகத் தங்களை எங்கள் அரசரென்றும் , இறைமையுற்ற 
தலைவரென்றும் தேர்ந்தெடுக்கிறோம் என்றும் அறிவித்தனர் . 
ரிச்சர்டும் இச் செயல்முறையை ஏற்றார் . நான்காம் எட்வர்டு 
செய்ததைப் போல மறுநாளே வெஸ்ட்மினிஸ்டர் மண்டபத்தில் 
அரியணையேறினார் . புதுமையாக முடிசூட்டுவிழா உறுதிமொழி 
எடுத்துக்கொண்டார் . திருமடத்தில் அரச அணிகளைப் பெற்றுத் 
தாம் அரசரெனப் பிரகடனம் செய்தார் . இது நடைபெற்ற ஜூன் 
மாதம் இருபத்தாறாம் நாள் அன்றிலிருந்தே அவரது ஆட்சி 
தொடங்கியது . ரிச்சர்டின் ஆட்சிகாலத்தில் கூடிய 

ஒரே 
பாராளுமன்றமான முதல் பாராளுமன்றம் அறிவிப்பு ஓலையின் 
வாசகத்தைப் படித்த பிறகு , அவ்வறிக்கையைப் பாராளுமன்றத் 
தினர் உருவாக்கவில்லை என்று குறிப்பிட்டது . அதற்கு மாறாக , 
அனுபவம் தந்த 

படிப்பினைப்படி பாராளுமன்றத்தில் கூடிய 
நாட்டு முப்பிரிவினர் வெளியிட்டு அறிவிக்கும் உண்மை அல்லது 
உரிமை , பாராளுமன்றம் தனது அதிகாரத்தின் மூலமாக மற்றெ 
தைக்காட்டிலும் நம்பிக்கைக்குரிய தன்மை பெற்றதாகவும் , 
நிச்சயமானதாகவும் செய்யமுடியும் . பாராளுமன்றம் இத்தகைய 
அதிகாரம் பெற்றுள்ளது . இந்நாட்டு மக்களுடைய தன்மையும் 
மன நிலையும் இதற்கிணங்க அமைந்துள்ளன என்று அறிவித்தது . 
மேலும் ‘ குருதி உறவினாலும் , மரபுரிமையாலும் , முறையான 
தேர்தல் , கடமை ஒப்படைப்பு , முடிசூட்டு விழா ஆகியவற்றாலும் 
உரிமைகொண்ட ரிச்சர்டே இங்கிலாந்தின் உண்மை அரசர் , 

அறிவிக்க முற்பட்டது . அவரது வழித்தோன்றல்களே , 
குறிப்பாக அவரது புதல்வர் , வேல்ஸ் இளவரசர் எட்வர்டே 
அரசுரிமை 

பெறவேண்டுமென்று வகுத்தது . அதற்கிணங்க 
எட்வர்டை பட்டத்து இளவரசரெனப் பிரகடனம் செய்தது. 21 


என 


280 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


அப்போதைய நிலையைப்பற்றிய அரசாங்கக் கருத்தினை ரிச்சர்டின் 
வேண்டுதல் அறிக்கைகள் புலப்படுத்தின . சந்தர்ப்பச் சூழ்நிலைக் 
கேற்ப அவைகள் ‘ இறந்துபட்ட அரசர் ஆறாம் ஹென்றி நடை 
முறையில் மன்னரே யன்றி , சட்டமுறைப்படி மன்னரல்லர் 21 ) 
எனக் கூறின . ஐந்தாம் ஹென்றியைப்பற்றிக் குறிப்பிடும்போது 
முன்னாளில் இங்கிலாந்து மன்னர் ஐந்தாம் ஹென்றி என 
அழைக்கப்பெற்ற வேசி மகன் என ஏசின . 23 தெய்விக 
உரிமையாலும் , மனித உரிமையாலும் இங்கிலாந்தின் உண்மை 
யான ஐயத்திற்கு இடமில்லாத வகையில் வாய்த்த மன்னர் 24 
ரிச்சர்டு என்பதையும் எடுத்தியம்பின . 


ஆண்டில் 


‘ டவர் கோட்டைச் சிறையில் வாடிய இளவரசர்களான 
ஐந்தாம் ஹென்றியும் , அவர் தம் இளவலும் கொல்லப்பட்டனர் . 
சிறிது காலத்திற்குப் பிறகு மூன்றாம் ரிச்சர்டின் ஒரே மகனாரான 
வேல்ஸ் இளவரசரும் இறந்தார் . 

1485 ஆம் 
பாஸ்வொர்த் ( Bosworth ) சண்டையில் ரிச்சர்டும் கொலையுண் 
டார் . இந்நிலையில் நான்காம் எட்வர்டின் மூத்த புதல்வியரான 
எலிசபெத்தின் பிறப்பினை முறையானதென ஏற்றுக்கொண்டால் 
அன்னாரே முதல் நிலையில் யார்க் குடியின் வாரிசாகத் தகுதி 
பெற்றவர் . அதற்கு மாறாக நான்காம் எட்வர்டின் திருமணத் 
தைத் தகாதது எனத் தள்ளிவிடுவதானால் , புத்து 

வயதே 
நிரம்பிய வார்விக் ஏர்ல் பிரபுவே வாரிசாகத் தகுந்தவர் . அதுவும் 
அவரது தந்தையான கிளாரன்ஸின் மீதான அரசத் துரோகக் 
குற்றம் குறுக்கே நிற்காது இருக்குமானால் தான் . 


குடியைச் 


டியூடரின் உரிமை : பாஸ்வொர்த் வெற்றி வீரரான ஏழாம் 
ஹென்றி தமது வாக்குறுதிக் கிணங்க எலிசபெத்தை மணந்து 
கொண்டார் . எச்சரிக்கை நடவடிக்கையாக வார்விக் கோமகனை 
டவர் கோட்டைச் சிறையில் பூட்டினார் . 1499 ஆம் ஆண்டில் 
மரண தண்டனை அளிக்கும் வரையில் வார்விக் கோமகனைச் 
சிறையிலே வைத்திருந்தார் . அவர் 

பெண் வழியேதான் 
அரசரானார் என்றும் , பஃபோர்ட் 

சார்ந்த அவரது 
தாயின் மூலமாக அரசராக முடியுமென்பதை ஏற்க முடியாது 
என்றும் கூறிய முறைமை பேசுவோர் 

அவரது 

உரிமையை 
உதறித்தள்ளினர் . 

அதுமட்டுமன்றி பஃபோர்ட் குடியினர் 
கொண்டாடக் கூடிய எந்த உரிமையும் உயிருடனிருந்த அவரது 
தாயாரையே சாரும் , அவரையல்ல எனக் கொள்ளப்பட்டது . 
அவரது தந்தையான எட்மண்டு டியூடர் ஆங்கில அரச 
குலத்தில் உதித்தவரல்லர் என்பதனால் அவர் மூலமாக ஹென்றி 
உரிமை கொண்டாடுவது இயலாத ஒன்று . இங்ஙனம் மரபு 


4 


கோனாட்சியின் கூறுகள் சில 


281 


ஆகிய 


- 25 


வழியாக அரசுரிமையை நிலைநாட்ட இயலாத காரணத்தால் 
பாராளுமன்றச் சட்டத்திற்கு அதுவரை காணாத முக்கியத்துவம் 
அளிக்கப்பெற்றதாகத் தெரிகின்றது . மக்கள் பிரதிநிதிகளின் 
வேண்டுகோளுக்குப் பிரபுக்கள் இசைவு தந்து வரையறுக்கப் 
பெற்று நிறைவேற்றப்பட்ட பாராளுமன்றச் சட்டம் பின்வருமாறு 
அமைந்தது . அரசருக்குரிய முதன்மையும் , மாட்சிமையும் , 
கடலுக்கப்பாலிருந்துவரும் அரச சிறப்புரிமைகளும் , உடைமை 
களும் உள்ளிட்ட இங்கிலாந்து , பிரான்சு 

நாடுகளின் 
அரசுரிமை நமது மாட்சிமை தங்கிய , இறைமையுற்ற பிரபுவாம் 
ஏழாம் ஹென்றியிடம் தங்கி , நிலைத்து , கட்டுப்பட்டு இருக்கக் 
கடவது . ஆண்டவன் அருளால் இடையறாது முறைப்படிவரும் 
அவரது வாரிசுகளே யன்றி வேறெவரும் அவ்வுரிமை கொள்ளா 
திருக்க கடவது . ‘ இவ்வாசகங்கள் தெளிவற்றனவாக 
உள்ளன என்றும் , பொது மக்களின் குரல் புறக்கணித்த மரபு 
வழிவந்த உரிமையை எடுத்துரைக்காது எந்த 

மரபு 
வழிவந்த உரிமையை நீக்கிப் பாராளுமன்றத்தின் மூலமாக 
உரிமை பெறவேண்டுமென்பதை நிலைநாட்ட 

வந்தவை’26 
யென்றும் ஹாலம் ( Hallam ) என்னும் அறிஞர் குறிப்பிடுகின்றார் . 
இங்ஙனம் போரில் வெற்றிபெற்றவர் யாராக இருந்தபோதிலும் 
அன்னாருக்கு எப்போதும் 

பாராளுமன்றம் மூலமாகவரும் 
உரிமை உண்டு என்பது ஐயத்திற்கு இடமின்றி இருப்பதாகப் 
பிற்கால வழக்கறிஞரும் , 1485 ஆம் ஆண்டில் இருபத்தைந்து 
ஆண்டு வரலாற்றை நன்கு நினைவில் கொண்டவர் அனைவருக்கும் 
தெரிந்தது . ஆயினும் அவ்வாறு உரிமை பெற்றவர் பிற்பாடு 
அரசினை இழக்கவும் கூடும் என்பதையும் கண்டனர் . அரசத் 
துரோகக் குற்றம் ஒருவரது அரசுரிமைக்குத் தடை யாக உள்ளதா 
என்று கிளாரன்ஸின் வழி வழக்கில் எழுந்த கேள்வி 

அதே 
நிலையில் இருந்த ஏழாம் ஹென்றியைப் பொறுத்ததாய் இருந்தது . 
ஆயின் அவர் மன்னராக முடிசூடிக் கொண்ட 

அரசத் 
துரோகக் குற்றம் நீங்கிவிடுகிறது என்று நீதிபதிகள் ஆலோசனை 
கூறினர் . 27 


பிறகு 


எட்டாம் ஹென்றியின் ஆட்சியில் பாராளுமன்ற -- அரசுரிமை 
ஏற்பாடுகள் : எட்டாம் ஹென்றியின் ஆட்சியில் வாரிசுரிமை 
யானது மீண்டும் மீண்டும் பலமுறை திருத்தியமைக்கப்பெற்றது . 


-1 . ஆன் பொலீனை ( Anne Boleyn ) மன்னர் மணந்தபோது 
நிறைவேற்றப்பட்டது 1534 ஆம் ஆண்டைய அரசுரிமை 
நிர்ணயச் சட்டம் . அது அரகானைச் சேர்ந்த காதரைனுடனான 
முதல் திருமணத்தை ரத்து செய்தது . அரசுரிமையை மன்னரது 


282 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


ஆண்வழியில் கட்டுப்படுத்தியது . ‘ மன்னருக்கு ஆண் மக்கள் 
இல்லாதவிடத்து மன்னருக்கும் அவர் தம் விருப்பிற்கும் 
அன்பிற்கும் பாத்திரமான ஆன் இராணியாருக்கும் பிறந்த மூத்த 
பெண்ணிற்கு அதாவது இளவரசியார் எலிசபெத் சீமாட்டிக்கு 
முதலில் அரியணை சேரவேண்டியது . அரசுக்குப் பெண் வாரிசுகள் 
இருக்கும்போது மரபுவழியில் ஒருவர் பின் ஒருவராக வயது 
முறைப்படி அரசு எய்த வேண்டுமென்ற முறையானதும் , பழக்க 
மானதுமான வழக்கிற்கிணங்க மகள் வழிவந்த பெண்ணிற்கும் 
அவர் தம் சந்ததியாருக்கும் சேரவேண்டியது . ” 28 


29 


மன்னர் , ஜேன் சேமூர் சீமாட்டியை (Lady Jane 
Seymour) மணந்ததன் பிறகு பாராளுமன்றம் சட்டமொன்று 
செய்தது . கா தரைன் இராணியாரின் 

அரசருடனான 
திருமணமும் அதேபோன்ற ஆன் 

பொலீலின் திருமணமும் 
ரத்து செய்யப்பட்டன . இம்மணவினைகளின் விளைவாகத் 
தோன்றிய மக்கள் முறையாகப் பிறந்தவரல்லர் என அறிவிக்கப் 
பட்டது . அதன் பிறகு அரசருக்கும் ஜேன் அரசியாருக்கும் , 
பிறக்கும் புதல்வரே ஒருவர் பின் ஒருவராகவும் , அவர்களுடைய 
சந்ததியாரும் பட்டத்திற்கு உரியவர்கள் . பின் விளைவுக்குரிய 
உரிமை அரசருடைய எதிர்கால அரசியின் புதல்வருக்கு அளிக்கப் 
பட்டது . . அப்படிப்பட்ட வாரிசு இல்லாத இடத்து அரசருக்கும் 
இராணியாருக்கும் பிறக்கும் பெண்களும் அவர் தம் சந்ததியாரும் 
ஒருவர் பின் ஒருவராக அரசுரிமை பெறவேண்டும் . முறையான 
வாரிசின்றி மன்னர் இறப்பாரானால் , அவரது வாழ்நாளிலேயே 
வாரிசுரிமைக்கான வழிவகை செய்யாது செல்வாரானால் நாடு 
நல்லதொரு முறையான அரசனின்றித் தவிக்கும் . அல்லது ஒரு 
வேளை பதவியைக் கைப்பற்றும் பேராசை கொண்டவரும் , 
மக்களின் அன்பைப் பெறா தவரும் , அஞ்சத்தக்கவருமான ஒரு 
வரை இறையென்று ஏற்றுப் பணிந்து நடக்க 

வேண்டியிருக் 
கலாம். 30 இவ்வாறெல்லாம் குறிப்பிட்ட அச்சட்டம் , மேலும் 
ஒருபடி சென்று அரசர் வழிவந்த முறையான வாரிசு இல்லை 
யானால் , அரசு பட்டயத் தனியுரிமை மூலமாகவோ , 

அரசர் 
எழுதிக் கையெழுத்திட்ட விருப்ப ஆவணத்தின் மூலமாகவோ , 
அரசுரிமை உடையவர்களிலோ , எஞ்சியுள்ள வர்களிலோ , ஒரு 
வரையோ , ஒன்றிற்கு மேற்பட்டவரையோ அவர் செயல் முறைக் 
குகந்தது எனக் கண்ட முறையிலும் , நிபந்தனைகளின் பேரிலும் 
அரசுக்கு உரியவரென நியமிக்கும் வழக்கு மீறிய உரிமையை 
மன்னருக்களித்தது . அரச குலத்தில் பிறந்தோரையே நியமிக்க 
வேண்டு மென்று கூட வரையறுக்கவில்லை . ஆயின் அவ்வாறு 
நியமிக்கப்படுபவர்கள் ‘ பேரரசு பதவிக்கான முறையான வாரிசு 


கோனாட்சியின் கூறுகள் சில 


283 


களைப் போல் நாட்டை ஆளவேண்டு மென்றும் , பாராளுமன்ற 
மான பேரவையின் முழு நேரடியான அதிகாரத்தின் 31 அடிப் 
படையில் சிறப்பியல்பான பெயர்கள் போதுமான சொற்கூறுகள் , 
வாசகங்கள் மூலமாகத் தெளிவாகவும் குறிப்பாகவும் அளித்து 
வரையறுக்கப்பட்ட அரசுரிமை என்னும் வகையில் அதனை 
அனுபவிக்க வேண்டு32 மென்றும் கூறியது . சொத்துரிமைச் 
சட்டக் கண் கொண்டு பார்க்கும்போது இச்சட்டம் ‘ நியமன அதி 
காரம்’32 அளித்தது எனலாம் . பொதுச் சட்டத்தை வைத்துப் 
பார்க்கும்போது அதிகார ஒப்படைப்பின் மூலம் செய்யப் பெற்ற 
சட்டதிற்கோர் எடுத்துக் காட்டாகவே இது விளங்குகிறது . 


3. பின்னால் வந்த சட்டமொன்று , 34 முந்தைய சட்டங்களைக் 
குறிப்பிட்ட பிறகு மன்னருக்கும் எட்வர்டு இளவரசருக்கும் 
முறையாகப் பிறந்த ஆண் , பெண் வாரிசுகளை அடுத்து ஹென் 
றியின் இரு புதல்வியரான மேரியும் , எலிசபெத்தும் அரசுரிமை 
அடையும் தகுதி பெற்றவர் என வகுத்தது . ஆனால் அரசுப் 
பட்டயத் தனியுரிமை மூலமாகவோ , அல்லது இறுதி விருப்ப 
ஆவணத்தின் மூலமாகவோ நியமிக்கும்போது மன்னர் விதிக்கும் 
நிபந்தனைகட்குட்பட்டே அவர்கள் அரசு எய்தமுடியும் . நிபந் 
தனைகளை அவர்கள் நிறைவேற்றத் தவறினாலோ , வாரிசின்றி 
இறந்தாலோ இறுதியாக வந்த சட்டத்தில் செய்ததைப்போல 
மன்னர் மீண்டும் வாரிசுரிமையை வரையறுக்கவேண்டும் . 


என 


மேரியும் எலிசபெத்தும் முறையாகப் பிறந்தவரே 
இரண்டாவது வாரிசுரிமை நிர்ணயச் சட்டம் அறிவித்தது . 
மூன்றாவது சட்டமோ வெனில் அவர்களை முறை கேடாகப் 
பிறந்தவர் எனப் பாவித்து மன்னர்தம் முறையான மற்றப்பெண் 
வாரிசுகளுக்கும் பின்னால் தான் அவர்கள் உரிமை பெறவேண்டு 
மென்று ஒத்திப்போட்டது . ஆயினும் மன்னரும் , எட்வர்டு 
இளவரசரும் முறையான வாரிசைப் பெறத்தவறினால் ஏழாம் 
ஹென்றியின் மற்ற வாரிசுகளைவிட முறைகேடாகப் பிறந்த 
மேரியும் , எலிசபெத்தும் அவர்களுடைய வழித் தோன்றல்களும் 
அதிக உரிமை பெற்றவர்களாகக் கருதப்பட்டனர் .35 

எட்டாம் ஹென்றியின் அரசுரிமை பற்றிய இறுதிப் பத்திரம் : 
மேலே குறிப்பிடப்பெற்ற பாராளுமன்றச் சட்டங்கள் அளித்த 
அதிகாரத்தைச் செயற்படுத்தும் வகையில் எட்டாம் ஹென்றி 
இறுதி உரிமைப் பத்திரம் ஒன்றை வரைந்தார் . அதன்படி தமது 
மூன்று மக்களும் சந்ததியற்றுப் போனால் பிரெஞ்சு நாட்டரசியான 
இறந்துபட்ட நமது சகோதரியின் மூத்த புதல்வியும் , நமது 
மைத்துனியுமான பிரான்ஸஸ் ( Frances ) சீமாட்டியின் வயிற்றில் 


284 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


பிறக்கும் வாரிசுகளுக்கு அரசுரிமை உரியது என அறிவித்தார் . 
பிரெஞ்சு நாட்டரசி என்றது ஹென்றியின் இளைய சகோதரியும் , 
பிரெஞ்சு நாட்டு அரச மாதாவாகவும் , சஃபோக் கோமகளாக 
வும் ( Duchess of Suffolk ) இருந்தவரும் , 1533 ஆம் ஆண்டில் 
இறந்தவருமான மேரியே . இங்ஙனம் ஹென்றியின் மூத்த சகோ 
தரியான ஸ்காட்டிய அரசி மார்கரெட்டின் வழித்தோன்றல் 
களின் உரிமை ஒத்திப்போடப்பட்டது .35 எனினும் விருப்ப 
ஆவணத்தை வரைவதற்குச் சட்ட ரீதியான அதிகாரங்களைத் 
தாம் பயன்படுத்தியதாக ஹென்றி அதில் கூறாதது குறிப்பிடத் 
தகுந்தது . 


பாராளுமன்ற உரிமை கட்டுப்பாட்டின் பிரகாரம் ஆறாம் 
எட்வர்டும் , 36 மேரியும் , எலிசபெத்தும் ஒருவர் பின் ஒருவராக 
அரசுகட்டில் ஏறினர் . மேரி இராணியார் பட்டமெய்தியபின் 
சட்டமொன்று நிறைவேறியது . மேரியைப் பொறுத்தவரையில் 
அவரது முறையான பிறப்பை மறுக்கும் சட்டங்கள் அனைத்தை 
யும் அச் சட்டம் தள்ளுபடி செய்தது . அவரது தாய் தந்தை 
யரின் திருமணம் செல்லத்தக்கது என அறிவித்தது ; அவர்தம் 
தாயின் திருமண விலக்குச் செல்லாது என்றும் மன்னரின் முறை 
யான வாரிசே அவர் என்றும் அறிவித்தது . 


எலிசபெத் அரசியாரின் உரிமை : மேரி இராணியாரின் 
மரணம் பற்றிய முதல் அறிக்கையை அடுத்து எலிசபெத் , அரசி 
யென அறிவிக்கப்பட்டார் . எட்டாம் ஹென்றியின் 35 ஆம் 
ஆண்டைய வாரிசுரிமைச் சட்டத்தின்படி எலிசபெத்தே 
உண்மையான , முறையான நாட்டின் வாரிசு என , கூடியிருந்த 
பிரபுக்கள் சபையின் ஆணையின் பேரில் , அறிவிக்கப் பெற்றது . 
வேறெந்த வகையினாலான உரிமையைத் தாம் பெற்றிருந்ததாக 
எலிசபெத் எண்ணிய போதிலும் பாராளுமன்றத்தின் மூலமாக 
வந்த உரிமையையே அவர் பெரிதும் சார்ந்து நின்றார் . தமது 
தமக்கையார் கையாண்ட முறையை முன்னிகழ்வாக ஏற்காது 
புறக்கணித்த எலிசபெத் , தாய் தந்தையருடைய திருமணம் , 
அடுத்து வந்த விவாகரத்து ஆகியவற்றைப் பற்றிய வாதப் பிரதி 
வாதங்கள் மறையும்வரை பொறுத்தார் . அவர் அரசு எய்திய 
போது ஆக்கப்பெற்ற சட்டம் அவரது அரசக் குடிப்பிறப்பைப் 
பொது நிலைக் கூற்றுகளால் ஓரளவு தெளிவற்ற முறையில் வலி 
யுறுத்தியது . அவரது தந்தையும் , சகோதரரும் கொண்டிருந்த 
தைப் போலவே எலிசபெத்தும் முழு உரிமை பெற்றவர் 
வற்புறுத்தியது . அவர்கள் பாராளுமன்றத்தின் மூலம் பெற்ற 
உரிமையால் ஆண்டவர் என்பதால் இக் கூற்று முற்றிலும் 


கோனாட்சியின் கூறுகள் சில 


છેઠ 6 


உண்மையானது . எனினும் எட்டாம் ஹென்றியின் 35 ஆம் 
ஆட்சியாண்டில் சட்டம் 37 ஒன்று நிறைவேறிய பிறகு எப்போ 
தும் எலிசபெத் அவரது தமக்கையாரைப் போலவே முழு 
உரிமை பெற்றவர் என்பதை எச்சரிக்கையோடும் , வரையறைக் 
குட்பட்ட வாசகங்களாலும் அறிவித்தது . 


எலிசபெத் இராணியார் காலத்திலும் வாரிசுரிமையை மாற்றி 
யமைக்கும் பாராளுமன்றத்தின் அதிகாரம் நன்கு நிலைபெற 
வில்லை . அதனால் தான் அரசுரிமையையும் , வாரிசுரிமையையும் 
கட்டுப்படுத்தல் , செயலாட்சி வரையறை , மரபுரிமை , அரசாங்கம் 
ஆகியவை பற்றிய சட்டங்களும் விதிகளும் கட்டுப்படுத்துவன 
வல்ல என்று கொள்வதோ , கூறுவதோ நாட்டுத் துரோகக்குற்ற 
மாகும் என்று வெளிப்படையாகப் பாராளுமன்றம் சட்டமியற்ற 
வேண்டியதிருந்தது . பாராளுமன்றம் ஏற்று நிலை நிறுத்துவதற்கு 
முன்னால் குறிப்பிட்ட ஒருவர் இராணியாரின் வாரிசாகவும் , 
அவருக்குப்பின் பட்டத்திற்கு வரவேண்டியவராகவும் இருந்தார் 
என்றோ, இருக்க வேண்டுமென்றோ, நூல் , எழுத்து அல்லது 
அச்சு வடிவிலே வலியுறுத்திக் கூறினால் ஓராண்டு சிறைத் 
தண்டனை கிடைக்கும் . வருங்கால வாரிசைப் பற்றி குறிப்பிடும் 
குற்றத்திற்கு , கட்டளையழைப்பிற்குரிய தண்டனைகள் அளிக்கப் 


படும் . 38 


391 
சபை 

யானது 


முதலாம் ஜேம்ஸ் , 1603 : எலிசபெத் இராணியார் இறந்த 
தும் அன்னாருடைய கவுன்சில் 

எட்டாம் 
ஹென்றியின் தமக்கை மேரியின் மைந்தரும் , ஸ்காட்டிய மன்ன 
ருமான ஜேம்ஸை வாரிசென அறிவித்தது . எட்டாம் ஹென்றி 
யின் விருப்ப ஆவணப் படியும் , மணி முடியை ஒப்படைக்கும் 
அதிகாரத்தை அவருக்கு அளிக்கவல்ல பாராளுமன்ற சட்டங் 
களும் வகுத்த வழியில் பீசாம்ப் ( Beauchamp ) பிரபு என 
அழைக்கப்பட்ட எட்வர்டு சேமூரே வாரிசுரிமை பெற்றவர் . 
ஆயின் அவரது பெற்றோரின் திருமணம் நீதி முறைப்படி செல்லா 
தென அறிவிக்கப்பட்டுவிட்டதால் அவர் முறை கெட்டுப் பிறந் 
தவரெனக் கருதப்பட்டது . சஃபோக் வழியினருக்கு இல்லை 
யென்றால் அன்னியரான ஆறாம் ஜேம்ஸும், அவரது உறவின 
ரான , இங்கிலாந்தில் பிறந்த அரபெல்லாவும் ( Arabella ) பிரதிநிதி 
களாக இருந்த ஸ்டூவர்டு குலத்திற்கே செல்லவேண்டும் . பொதுச் 
சட்டம் , பாராளுமன்றச் சட்டம் ஆகியவற்றிற் கெதிராக விலக்க 
முடியாத அரச உரிமையின் வெற்றியைக் குறிப்பது இது என்று 
தெய்விக உரிமைக் கோட்பாட்டினர் உவப்புடன் விளக்கினர் . 
உண்மையில் ஜேம்ஸிற்குப் பதிலாக வர வேறெவரும் இல்லை . 


286 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


அவரது உரிமையையும் பட்ட மேற்றலையும் பாராளுமன்றம் முறை 
யாக அங்கீகரித்தது .40 ஆனால் அரசக் கட்சியை அளவுக்கு மீறி 
ஆதரிக்கும் இரண்டாம் சார்லஸின் காமன்ஸ்சபை , வாரி 
சுரிமையை மாற்றுதற்கான பாராளுமன்ற உரிமையை வலியுறுத் 
தும் வகையில் யார்க் கோமகன் பதவிக்கு வராதவாறு விலக்கும் 
மசோதாவை 1679 ஆம் ஆண்டிலும் 1680 ஆம் ஆண்டிலும் 
என இருமுறை நிறைவேற்றியது . இறுதியில் பாராளுமன்றம் சரி 
யெனக் கண்டவாறு வாரிசுரிமையைக் கட்டுப்படுத்தும் 
காரம் அதற்கு உள்ளதா ? இல்லையா ? எனும் ஐயப்பாடுகள் 
அனைத்தும் ‘ புகழ்பெற்ற புரட்சியினால் நீங்கின . அப்புரட்சி 
ஸ்டூவர்டு குலத்தினைக் கவிழ்த்துத் தேர்ந்தெடுக்கப் பெற்ற அரசர் 
ஒருவரை மீண்டும் அரியணையில் அமர்த்தியது . 


STÅUTOTTILA ( Regencies ) 

( பகர ஆட்களாட்சி ) 
மன்னர் நாட்டில் இருக்கும்போது பொது நிலை உதவியாள 
ராகவும் , நாட்டை விட்டு வெளிச் செல்லும்போது துணைவராக 
வும் உள்ள மாற்றாள் பல சமயங்களில் தேவைப்பட்டார் . மன்ன 
ருக்கு வயது வராத காலத்திலும் இதுபோன்ற ஏற்பாடு தேவை 
யாக இருந்தது .41 நாம் முன்பே கண்டதைப்போல 42 நார்மானிய 
அரசர் காலத்தில் முதன்மையான அரசியல் நிதி அலுவலரே 
அரசரின் பொது நிலைத் துணைவராகவும் , வலக்கையாகவும் 
விளங்கினார் . அடிக்கடி அரசர் வெளியே சென்ற காலங்களில் 43 
வழக்கமாக ஆட்சியை நடத்திச் சென்றவரும் அவரே . சில 
சமயங்களில் கணவருக்குப் பதிலாக அரசியே ஆட்சிப் 
பொறுப்பை யேற்றார் . முதலாம் ஹென்றியின் காலத்தில் 
மாடில்டாவும் ( Matilda ) இரண்டாம் ஹென்றியின் காலத்தில் 
எலியனாரும் ( Eleanor ) இவ்வாறு செய்தனர் . ஹென்றியின் 
காலத்தில் சிலவேளைகளில் அவரது தாயாரான பேரரசியார் 
பகர ஆளாக இருந்து ஆட்சி புரிந்தார் . ஆளும் அரசருடைய 
வயது நிரம்பாத் தன்மை அல்லது பிற இயற்கைத் தகுதியின்மை 
யைக் குறிக்கும் காப்பாளர் ஆட்சி என்னும் உண்மைப் பொருளில் 
நியமனங்களைக் 

கொள்ள முடியாது . சட்டத்தின் 
தீர்ப்புப்படி வயது வராதவர் அரசராக இருக்க முடியாதாகை 
யால் குழந்தையரசரைப் பற்றிப் பொதுச்சட்டம் பேசாதிருந்தது . 
அதுபோலவே அன்னாருக்கு சட்டரீதியான பாதுகாப்பாளர் 
இருக்கமுடியாது .44 ஆயினும் அரசு எய்துவது மரபுரிமையால் 
என்னும் கருத்து மெள்ள வேரூன்றியபோது , தேவையெனத் 
தோன்றுமிடத்து வாரிசுரிமையை மாற்றியமைப்பதோடு ஆளும் 


கோனாட்சியின் கூறுகள் சில 


287 


அரசரது சிறுபிராயத்திலும் , இயற்கைத் தகுதி அற்ற நிலையிலும் 
அரச 

அதிகாரத்தைக் காப்பாளர் அல்லது பாதுகாவலர் , 
அல்லது பகர ஆட்கள் குழுவிடம் ஒப்படைக்கும் அதிகாரத்தைப் 
கவுன் சில்சபை ஏற்கத் தொடங்கியது . பிற்காலத்தில் இவ் 
வதிகாரம் பாராளுமன்றத்திடம் இருந்தது . காப்பாளர் நியமனம் 
பெற்றபோது அவரது உரிமையும் அதிகாரங்களும் மாறின . 
காப்பாளராட்சியேயன்றி கவுன்சில் சபையோ சில சமயங்களில் 
சிறப்பியல்பான கவுன்சிலோ அரசாட்சி செய்வது போன்ற பிற 
செயல் முறைகளும் சிலவேளைகளில் கையாளப்பட்டன . அதன் 
காரணமாகக் கொள்கை சார்ந்த பிரச்சினைகள் பதினெட்டாம் 
நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் தீர்க்கப்பெறாமலே இருந்தன . 
இத்தகைய வளர்ச்சியைக் கீழ்வரும் சான்றுகள் விளக்க 
வல்லன . 


மூன்றாம் ஹென்றி 1216 : ஒன்பது வயதே நிரம்பிய மூன்றாம் 
ஹென்றிக்கு அவர் தந்தை இறந்ததும் பரபரப்புடன் முடிசூட்டிய 
பிறகு , அவரைச் சார்ந்து நின்ற சமயப்பிரபுக்களும் செல்வந்தரும் 
இரண்டு வாரங்கள் கழித்து பிரிஸ்டலில் கூடுமாறு அழைக்கப் 
பெற்றனர் . அரசரையும் நாட்டையும் காக்கும் பொறுப்பினை 
அவர்கள் பொது இசைவினால் , பெம்புரோக்கின் ஏர்ல் பிரபுவான 
( Earl of Pembroke ) ஏர்ல் மார்ஷல் வில்லியத்திடம் ஒப்படைத் 
தனர் . அவருக்கு ( Rector Regis et Regni ) எனும் பட்டம் 
அளித்தனர் . போப்பின் தூதரான குலோவும் , வின்செஸ்டரின் 
பிஷப்பான ரோச்சசின் பீடரும் ( Peter des Roches ) 45 வில்லியத் 
துடன் சிறப்பு முறையில் சேர்க்கப்பட்டபோதிலும் பிரபுக்களின் 
ஆலோசனைகளினால் வில்லியத்தின் அதிகாரங்கள் 

கட்டுப் 
படுத்தப்பெற்றன . 


முன்பே 


முதலாம் எட்வர்டு 1272 : மூன்றாம் ஹென்றி இறப்பதற்கு 

1271 ஆம் ஆண்டில் அன்னாரின் புதல்வர் வெளி 
நாட்டில் இருக்கும்போது நாட்டை ஆளுவதற்கான ஏற்பாடு 
ஒன்றைச் செய்தனர் . அது சமயம் வயதுவராதவர் என்ற 
பிரச்சினை அங்கில்லை . இவ்வேற்பாட்டின்படி மன்னர் இறந்த 
மறுநாளே யார்க்கின் ஆர்ச் பிஷப் வால்டர் கிஃபோர்டிடம் 
( Gifford ) அரசப் பெறு முத்திரை அளிக்கப்பட்டது . இங்கே 
கான்டர்பரி ஆர்ச் பிஷப்பின் பீடம் காலியாக இருந்தது என்பது 
நோக்கத்தக்கது . 1274 ஆம் ஆண்டு ஆகஸ்டுத் திங்களில் 
எட்வர்டு தம் நாடு திரும்பும் வரையில் ரோஜர்டி மார்டிமர் 
( Roger de Mortimer ) என்னும் செல்வர் உதவியுடனும் , 
ராபர்ட் பர்னல் ( Robert Burnell ) என்னும் அரச கணக்கர் உதவி 


છેઠક 


ங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


யுடனும் 


வால்டர் 

கிஃபோர்டு அரசாங்கத்தை நடத்திச் 
சென்றார் .46 1273 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாலாம் 
தேதி வெஸ்ட்மினிஸ்டரில் கூடிய தேசிய சபை நாட்டில் அது 
போது இல்லாத மன்னரிடம் பற்றுறுதி கொண்டதாகப் 
பிரமாணம் செய்ததோடுபகர ஆட்களுடைய அதிகாரங்களையும் 
உறுதி செய்தது . 47 

மூன்றாம் எட்வர்டு , 1327 : இரண்டாம் எட்வர்டைப் பதவியி 
லிருந்து விலக்கி பதினாலு வயதே கொண்ட அவரது மூத்த 
புதல்வர் எட்வர்டைத்48 தேர்ந்தெடுத்து , 1327 ஆம் ஆண்டு 
பிப்ரவரி மாதம் முதல் நாள் முடி சூட்டிய பிறகு ஜனவரி மாதம் 
ஏழாம் நாளிலிருந்து கூடிய பாராளுமன்றம் நாட்டின் ஆட்சிக்கு 
ஆன வகைசெய்வதில் முனைந்தது ; இதற்காக நிரந்தர சபை 
ஒன்றை நிறுவியது . ஒருவகையான பாராளுமன்றக் காப்பாள 
ராட்சி என அழைக்கப் பெற்ற இக்குழுவில் நான்கு பிஷப்புகளும் , 
நான்கு ஏர்ல் பிரபுக்களும் , ஆறு செல்வரும் ; மன்னரின் உறவின 
ரான லங்காஸ்டர் ஏர்ல் பிரபுவான ஹென்றி தலைவராகவும் இடம் 
பெற்றனர் . அவர்கள் அரசாங்க விஷயங்கள் அனைத்திலும் 
அரசருக்கு ஆலோசனை கூற வேண்டும் .49 

இரண்டாம் ரிச்சர்டு , 1377 : பட்டமெய்தியபோது இரண்டாம் 
ரிச்சர்டு பதினொரு வயதுப் பாலகனாக இருந்தார் . இறைமை 
அதிகாரத்தைச் செயற்படுத்தும் தகுதி இயற்கையில் அவரிடம் 
இல்லையெனினும் சட்டரீதியில் இறைமை யுற்றவராக அவரைக் 
கருதிய காரணத்தால் காப்பாளர் யாரும் நியமிக்கப்படவில்லை . 
எந்த அரசாங்கத்தையும் முறையான தாகச் செய்யும் மாயசக்தி 
அரசப் பெருமுத்திரையிடம் இருந்தது என அக்கால வழக்கறிஞர் 
நுண்ணிய ஆராய்ச்சி மூலம் கொண்டனர் . ரிச்சர்டின் பாட்டனார் 
இறந்த மறுநாளே முத்திரை அவர் கைக்கு வந்தது . அதனைப் 
பத்திரமாகப் பாதுகாக்க வேண்டி லங்காஸ்டர்,. கோமகன் , 
காண்டின் ஜானிடம் அளித்தார் . நான்கு நாட்கள் கழித்து 
செயின்டேவிட் பிஷப்பிடம் ஒப்படைத்தார் . பின்னவர் இதனால் 
அரசாங்கச் செயல்களை முறையானவையாகச் செய்யமுடிந்தது . 
காப்பாளர் எவரும் நியமிக்கப் படவில்லை யெனினும் பன்னிருவர் 
அடங்கிய குழுவொன்றைப் பிரபுக்கள் சபை நியமித்தது . அதில் 
இரு ஏர்ல் பிரபுக்களும் , இருசெல்வரும் , இரு பானரட் வீரர்களும் 
( Bannerets ), நான்கு நைட் வீரர்களும் ( Knights) இடம் பெற்றனர் . 
அவர்களுடைய இசைவு இன்றிச் சட்டம் எதையும் செயற் 
படுத்த இயலாது . ரிச்சர்டு மன்னரின் ஆட்சி ஆரம்ப ஆண்டு 
களில் அவ்வப்பொழுது பாராளுமன்றம் இக்குழுவினை மாற்றி 
யமைத்தது .50 


கோனாட்சியின் கூறுகள் சில 


289 


ஆறாம் ஹென்றியின் முதலாம் காப்பாள ராட்சி , 1422 : 
1422 ஆம் ஆண்டு செப்டம்பர்த் திங்கள் முதலாம் நாள் ஆறாம் 
ஹென்றி அரியணையில் அமர்ந்த போது செயலாட்சித் துறை 
சார்ந்த அதிகாரக்குழுவில் காணப்பெற்ற குறையை நிவர்த்தி 
செய்வதில் அதிக முறைமையும் ஆழ்ந்தசிந்தனையும் காணப்படு 
கின்றன . க்ளொசெஸ்டர் கோமகனும் தமது இளவலுமான 
ஹம்ப்ரே இங்கிலாந்தின் காப்பாளராக வேண்டுமென்று மரணப் 
படுக்கையிலிருந்த ஐந்தாம் ஹென்றி ` விருப்பம் தெரிவித்தார் . 
அவரது மற்றொரு சகோதரரான பெட்ஃபோர்டு கோமகன் ஜான் 
பிரான்ஸில் ஆட்சியைக் கவனித்துக் கொண்டார் .51 

ஆனால் 
இம் முன்னேற்பாட்டைப் பாராளுமன்றம் புறக்கணித்தது .. 
மன்னர் மறைந்ததைக் கேள்வியுற்றதும் பல சமயப் பிரபுக்களும் , 
சமயம் சாராப் பிரபுக்களும் , முக்கியமாகப் பழைய கவுன்சில் 
சபை உறுப்பினர் , ஒன்றாகக் கூடினர் . நீதிபதிகள் , அமைதி 
காவலர் , பிற அதிகாரிகள் அனைவரும் தங்கள் தங்கள் கடமை 
களைத் தொடர்ந்து ஆற்றி வரவேண்டு மென்று 

ஆணைகள் 
பிறப்பித்ததன் மூலமாகவும் , புதிய பாராளுமன்றம் 
கூடுவதற்கான ஆணைகளை 

அனுப்புவதன் மூலமாகவும் 
அரசாங்கத்தின் அவசரத் தேவைகளை அவர்கள் பூர்த்தி 
செய்தனர் . அரசப் பெருமுத்திரையோடு கவுன்சில் சபையின் 
இசைவுடன் மன்னரின் பேரால் உயர் ஆணையாளராக நியமனம் 
ஆன க்ளொசெஸ்டர் கோமகன் நவம்பர் மாதம் ஒன்பதாம் 
நாளில் புதிய பாராளுமன்றத்தைத் திறந்து வைத்தார் . ஆட்சிப் 
பொறுப்பினைத் தாங்களே ஏற்றுப் பாராளுமன்றத்தைக் கூட்டிய 
பிரபுக்களுடைய செயல்களை யெல்லாம் அப் பாராளுமன்றம் 
உடனடியாக உறுதி செய்தது . இரண்டு வாரங்கள் கழித்துப் 
பாராளுமன்றப் பேரேட்டில் பின்வருமாறு பதிவு செய்யப்பட்டது . 
உண்மையில் பன்னிரண்டு மாதங்களே நிரப்பிய மன்னர் தமது 

ள வயதை முன்னிட்டு ஆட்சியை நேரடியாக நடத்த இயலாத 
நிலையில் , சமயப் பிரபுக்கள் , சமயம் சாராப் பிரபுக்கள் , காமன்ஸ் 
சபையினர் ஆகியோருடைய இசைவின் பேரிலும் ஆலோசனைப் 
படியும் , கடல் கடந்த நாட்டிலுள்ள தமது சிறிய தந்தையாகிய 
பெட்ஃபோர்டு கோமகனை நாட்டையும் ஆங்கிலத் திருச்சபை 
யையும் காக்கும் காப்பாளராக நியமித்தார் . மன்னர் விரும்பும் 
வரையிலும் , இங்கிலாந்திற்குத் திரும்பி வந்து அங்கே தங்கி 
யிருக்கும் வரையிலும் பெட்ஃபோர்டு காப்பாளராக இருக்க 
வேண்டும் . அவர் இல்லாதபோது அரசரின் மற்றொரு சிறிய 
தந்தையும் அது சமயம் இங்கிலாந்தில் இருந்தவருமான க்ளொ 
செஸ்டர் கோமகன் காப்பாளராகவும் மன்னரின் முக்கிய 
ஆலோசகராகவும் அமரவேண்டும் . சிறிது காலத்திற்குப் பிறகு 

ஆ.வ.-19 


290 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


அரசாட்சியில் காப்பாளருக்கு உதவி செய்வதற்கெனப் பாராளு 
மன்றத்தில் பதினாறு ஆலோசகர் நியமிக்கப் பட்டனர் . அதிகாரி 
களை நியமிப்பதிலும் , நீக்குவதிலும் அதேகமாக 

அநேகமாக வரம்பற்ற 
வெட்டதிகாரத்தை அவர்கள் பெற்றிருந்தனர் .52 


என்று 


காப்பாளரின் அதிகாரங்களை வரையறுத்தல் : நாட்டின் 
காவலராகவும் , காப்பாளராகவும் , அரசரின் பிரதான ஆலோசக 
ராகவும் உள்ள தாம் பெற்றிருக்கும் அதிகாரம் என்ன என்பதை 
அறியவேண்டுமென்று ஹென்றியின் ஆட்சி ஆரும் ஆண்டு , 
அதாவது 1428 ஆம் ஆண்டு கூடிய பாராளுமன்றத்திலிருந்த 
பிரபுக்களுக்கு க்ளொசெஸ்டர் கோமகன் வேண்டுகோளொன்று 
விடுத்தார் . அவ்வேண்டுகோளுக்கு இணங்கப் பிரபுக்கள் எழுதி 
அளித்த விடையிலிருந்து காப்பாளருடைய நிலையையும் , அவர் 
பெற்றிருந்த அதிகாரங்கள் பற்றியும் அறிய முடிகிறது . 
க்ளொசெஸ்டர் கோமகனார் இங்கிலாந்து ஆட்சியைப் பெற 
விரும்பியதை அவர்கள் முதலில் குறிப்பிட்டனர் . அதன்பின் 
கீழ்வருமாறு எழுதினார் : பிறப்பாலும் , கடவுளின் மன்னிப்பைப் 
பெற்ற தமையனாரான மன்னருடைய இறுதி விருப்ப ஆவணத் 
தினாலும் ஆட்சி உமக்கு உரிமையில் வந்தது என வலியுறுத்திக் 
கூறி , உமது செயல் நோக்கிற்கு உசிதமான அடிப்படைகளும் , 
உட்கருத்துகளும் உள்ளன 

வாதிட்டீர்கள் . அதன் 
பேரில் பாராளுமன்றத்தில் கூடிய சமயப் பிரபுக்களும் சமயம் 
சாராப்பிரபுக்களும் நீண்ட பெரும் ஆராய்ச்சியிலீடுபட்டு 
ஆலோசனை நடத்தினார்கள் . இந்நாட்டு மன்னர்கள் வயது 
வராதவராயிருப்பது போன்ற காலங்களில் ஆட்சி பற்றிய 
முன்னிகழ்ச்சிகளைத் தேடினர் . சட்டங்களில் இருந்தும் 
அவற்றை நன்குணர்ந்த அறிஞரிடமிருந்தும் செய்திகளைச் 
சேகரித்தனர் . இறுதியில் உமது விருப்பம் முன் நிகழ்ச்சி , தேசச் 
சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையிலோ அல்லது காரண 
மாகவோ அமையவில்லை 

எனக் கண்டனர் . முத்திறத் 
தோருடைய இசைவின்றி ஆட்சியுரிமையை மாற்றவோ , திருத்தி 
யமைக்கவோ அல்லது ரத்து செய்யவோ தமது வாழ்நாளி 
லாகட்டும் , இறுதி விருப்ப ஆவணத்தின் மூலமாகட்டும் மறைந்த 
மாமன்னருக்கு அதிகாரமில்லை . அதேபோன்று தமது வாழ் 
நாளுக்குப் பிறகு அரசாங்கத்தை ஒருவருக்கு அளிக்கவோ , 
கட்டுப்படுத்தவோ அவரால் இயலாது . எனினும் உமது 
தமையனாரான 

பெட்ஃபோர்டு பிரபு இல்லாத விடத்துத் 
தாங்களே . அரசருடைய ஆலோசனை சபையின் தலைவராக , 
நாட்டின் : முத்திறத்தார் இசைவுடன் மன்னர் 

ஆணையால் 
நியமனம் பெற்றுள்ளீர் . அதற்காகவே மற்ற ஆலோசகரைப் 


கோனாட்சியின் கூறுகள் சில 


போன்று அல்லாது 

அல்லாது வேறு பெயரால் அழைக்கப்படுகின்றீர் . 
அரச ஆசான் ( Tutor Lieutenant ) அல்லது அரசப் பகர ஆள் 
அல்லது காப்பாளர் என்றோ நாட்டையாளும் அதிகாரம் 
கொண்டவர் எனப்பொருள் படும் பெயராலோ குறிப்பிடப்பெறாது 
நாட்டின் காவலர் , பாதுகாப்பாளர் என அழைக்கப்படுகின்றீர் . 
அன்னியப் படையெடுப்பு நேரும்போதும் , உள் நாட்டுக் கலகம் 
எழும்போதும் , உண்மையில் நாட்டைக் காக்கும் கடமை 
கொண்டவர் என்பதையே பட்டப் 

பெயர் சுட்டுகிறது . 
அதற்காகவென்று மேலே குறிப்பிடப் பெற்ற பாராளுமன்றம் 
செய்த சட்டத்தில் சில அதிகாரங்கள் அளிக்கப்பட்டன . 

விரும்பும் வரை அவற்றை அனுபவிக்கவேண்டும் . 
இவ்வாறு எழுதிய பிறகு , அறிவித்து , அளிக்கப்பெற்ற மேலே 
கூறிய அதிகாரங்களைக் கொண்டு 

உமது 

பெட்ஃபோர்டு 
தமயனாரைப்போலவே திருப்தி அடையவேண்டும் . அதற்கு 
மேலும் அதிக அதிகாரங்கள் வேண்டுமென்று விழைவதோ 
பெற நினைப்பதோ , பயன்படுத்துவதோ கூடாது . உமது வேண்டு 
கோளுக்கு இணங்க எழுதப்பெற்ற இந்தப் பதிலின் வாசகப்படி 
எவ்வித மாறுதலும் இன்றி நடப்போம் என அறிவித்தனர் . 53 


அரசர் 


கண்டுணர்ந்த கொள்கைகள் , 1428 : ( 1 ) வாரிசு வயது 
வராதவராக இருக்கும் காலத்தில் காப்பாளரை அமர்த்தும் 
அதிகாரம் அரசருக்கில்லை . ( 2 ) அரசர் அறியாத பருவத்தின 
ராகவோ ஆற்றலற்றவராகவோ இருக்கும்காலை மிக நெருங்கியார் 
பிறக்காவிடத்து உரிமை பெறும் பெற்றியினரோ அல்லது வேறெ 
வரோ அரசத் தனிச் சிறப்புரிமையை அடைய முடியாது . மன்ன 
ருக்காக , மன்னர்பேரில் ஆட்சியை நடத்தவேண்டியது யார் 
என்பதையும் , அவர்கள் எந்த வரையறைக்குட்பட்டுச் செய 
லாற்ற வேண்டு மென்பதையும் நிர்ணயிக்கும் முழு உரிமையும் , 
பெருஞ் சபையான பாராளுமன்றமே பெற்றிருந்தது . 54 இவைக 
ளெல்லாம் ஏற்கெனவே அரசியலமைப்புச் சட்டமாகக் கண்டு 
உணரப்பெற்றதாக முன் பத்தியில் குறிப்பிட்ட செயல் முறை 
களில் 

இருந்து தோன்றுகிறது . எவ்வாறெனினும் அரசிய 
லமைப்புப் பற்றித் தாங்கள் கொண்டிருந்த மரபியைபான 
எண்ணத்திற் கிணங்க , நிலைமையைப் பிரபுக்கள் இவ்வாறே 
விளக்கினர் . இரண்டாம் ரிச்சர்டை 

ரிச்சர்டை வாழ்நாள் முழுதும் 
ஒருவகையான அறியாப் பருவத்தினராகவே வைத்திருக்க 
அவர்கள் 

முயன்றனர் . அரசாங்கத்தைக் கட்டுப்படுத்தும் 
பிரபுக்களுடைய உரிமையைக் குறைக்கும் வகையில் , குன்றிய 
நிலையிலும் அரச அதிகாரத்தைக் காப்பாளரிடம் ஒப்படைக்க 
எண்ணம் அவர்களிடம் அப்போது இல்லை. 55 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


ஆறாம் ஹென்றியின் இரண்டாவது காப்பாள ராட்சி 1454 : 
1454 ஆம் ஆண்டில் பன்னிரண்டு பிரபுக்களைக் கொண்ட தூதுக் 
குழு ஒன்று சென்று மன்னரை கண்டது . பதிலோ , குறிப்போ 
அளிக்க முடியாத அளவிற்கு மன்னருடைய மனமாறாட்டம் 
முற்றிவிட்டது எனப் பிரபுக்கள் சபையில் அக்குழு அறிவித்தது . 
அதன்பேரில் யார்க் கோமகனான ரிச்சர்டை , - அரச விருப்பம் 
உள்ளவரை நாட்டின் காவலராகவும் , காப்பாளராகவும் , 
மன்னரின் பிரதான ஆலோசகராகவும் தேர்ந்தெடுத்து நியமித் 
தனர் . முன்னால் கிளொசெஸ்டர் கோமகன் பெற்றிருந்த அதிகா 
ரங்களையே ரிச்சர்டும் பெற்றார் . இதனை அடுத்துப் பாராளுமன்றம் , 
சட்ட மொன்றை இயற்றியது . அதன்படி நாட்டையும் திருச்சபை 
யையும் காக்கும் காப்பாளராகவும் , மன்னரின் பிரதான ஆலோ 
சகராகவும் ரிச்சர்டு அமர்த்தப்பெற்றார் . அரச விருப்பம் உள்ள 
வரையிலோ அல்லது அது சமயம் இரண்டு வயதே நிரம்பிய 
வேல்ஸ் இளவரசர் தன்னறிவு வந்த வயதை அடையும் வரை 
யிலோ அவரே பதவியிலிருக்கலாம் . இளவரசர் தன்னறிவு 
வந்த வயதை அடைந்தவுடன் அப்பதவி அரசரைச் சாரும் . 
ஓராண்டுக் காலத்திற்குள் சிறிது குணமடைந்த மன்னர் யார்க் 
கோமகனுடைய காப்பாள ராட்சியை நீக்கினார் . அதுவரையில் 
காப்பாளரைத் தேர்ந்தெடுக்கும் தனியுரிமையைப் பிரபுக்களே 
கொண்டிருந்தனர் . காப்பாளர் தேர்வினைக் குறிக்கும் சட்டத்தை 
அங்கீகரிக்கும் வாயிலாகத் தங்கள் இசைவினைத் தருகின்ற நிலை 
யிலேயே காமன்ஸ் சபையினர் இருந்துவந்தனர் . 
பெரும்பான்மையில் வெள்ளை ரோஜா கட்சியைப் ( White Rose ) 
பெரிதும் ஆதரித்த காமன்ஸ் சபையினர் , அடுத்த சந்தர்ப்பத்தில் 
செயல்முறை சார்ந்த பங்குகொண்டனர் . விருப்பமில்லாத 
பிரபுக்கள் யார்க்கோமகனையே மீண்டும் நியமிக்குமாறு 
வற்புறுத்தினர் . 


ஆனால் 


ஆறாம் ஹென்றியின் மூன்றாம் காப்பாளராட்சி 1455 : செயின்ட் 
ஆல்பன்ஸ் சண்டைக்குப் பிறகு யார்க்கிஸ்டுகளிடம் சிறைப் 
பட்டிருந்த மன்னர் , 1455 ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தைத் 
தொடங்கிவைப்பதற்காக யார்க்கோமகனைத் தமது துணைவராக 
நியமிக்கவேண்டியதிருந்தது . முந்தைய ஆண்டைப் போலவே , 
யார்க்கோமகனுடைய உரிமைகளை வலியுறுத்தியதைப் போலவே 
அப்பெரியாருடைய தூண்டுதல் பேரில் காமன்ஸ் சபையினர் 
புத்தாய்வுத் திட்டமொன்றை உடனடியாகப் பிரபுக்களிடமளித் 
தனர் . அதில் பாராளுமன்றத்தில் செயலாற்றுதற்கு எனத் தமது 
ஆணையாளராக யார்க்கோமகனை மன்னர் அனுப்பி இருப்பதால் , 
நாட்டைக் காக்கும் பணியில் மன்னர் கவனம் செலுத்தமுடியாது 


கோனாட்சியின் கூறுகள் சில 


293 


தாகக் 


போனால் ஆற்றல் மிக்க ஒருவரைக் காப்பாளராக நியமித்து 
இன்னல்களைத் தவிர்த்துக்கொள்ளலாம் எனத் தாங்கள் கருதுவ 

குறிப்பிட்டிருந்தனர் . இவ் விஷயத்தைப் பிரபுக்கள் 
பரிசீலனை செய்கையில் இரண்டு நாட்கள் கழித்து காமன்ஸ் சபை 
யினர் மறுமுறையும் , வேண்டுகோள் விடுத்தனர் . அவர்கள் 
மன்றத்தைவிட்டு வெளியேறிய பிறகு தங்களுடைய விருப்பத் 
திற்கும் வேண்டுகோளுக்கும் உகந்த பதில் கிடைக்கும் வரை 
பாராளுமன்ற நடவடிக்கைகளில் காமன்ஸ் சபையினர் பங்கு 
கொள்ள மாட்டார்கள் எனத் தாம் உணர்வதாக உள் படுகருமத் 
தலைவர் அறிவித்தார் . மூன்றாவது முறை காமன்ஸ் சபையினர் 
வற்புறுத்தியபோது , கூடி இருக்கின்ற பாராளுமன்றத்தில் சமயப் 
பிரபுக்கள் , சமயம் சாராப் பிரபுக்கள் ஆகியோருடைய ஆலோ 
சனைப் படியும் இசைவின் பேரிலும் , மன்னர் பெருமகனார் , யார்க் 
கோமகனை நாட்டுக் காவலராகவும் , காப்பாளராகவும் விரும்பி 
நியமித்தார் 

என்று 

அறிவிக்கப்பட்டது . யார்க்கோமகன் 
அரசர் விரும்பும் வரை பதவி வகிக்க வேண்டுமென்று 
முன்னாளில் குறித்ததற்கு மாறாக , பாராளுமன்றத்தில் பிரபுக்கள் 
பதவி நீக்கம் செய்யும் வரை57 பதவி வகிக்கலாம் என்று அங்கீ 
கரிப்புச் சட்டம் வலியுறுத்தியது . 1456 ஆம் ஆண்டு பிப்ரவரி 
மாத முடிவிற்குள் மன்னர் மீண்டும் சுய அறிவைப் பெற்றார் . 
அரச காரியங்களை நேரடியாகக் கவனிக்கத் தொடங்கினார் . 58 


ஐந்தாம் எட்வர்டு , 1483 : பதின் மூன்று வயது நிரம்பிய 
ஐந்தாம் எட்வர்ட் 

அரசு எய்திய போது , அரச மாதாவே 
காப்பாளராகும் உரிமை கொண்டாடி , அதற்காகப் பெரிதும் 
முயன்றார் . ஆனால் இலண்டன் நகரத்தின்மீது படை கொண்டு 
சென்று அரசரைச் சிறைப்பிடித்த பிற்காலத்தில் மூன்றாம் ரிச்சர்டு 
என வழங்கப் பெற்ற கிளொசெஸ்டர் கோமகனையே சமயப் 
பிரபுக்கள் , செல்வர்கள் , செல்வாக்குள்ள நகர மாந்தர்கள் 
நிறைந்த பெருஞ்சபை , நாட்டையும் , அரசரையும் காக்கும் 
பாதுகாப்பாளராக நியமித்தது . 


காப்பாளராட்சிச் சட்டம் , 1536 : நாம் சற்று முன்பு கண்ட 
நடைமுறையில் செயற்படும் பிரபுத்துவக் கோட்பாட்டினை , 
டியூடர் ஏற்றுக் கொள்வர் என எதிர்பார்ப்பதற்கில்லை . தமது 
தந்தையாரைப் போன்று அல்லாது வயது வராத வாரிசின் விதி 
யைச் சமயம் வரும்போது ... நிர்ணயிக்கலாம் என்று ஹென்றி 
விட்டுவிட வில்லை . அக்கால அறிவு 

நலம் - சான்ற 
நிலக்கிழார் தமது தனிப்பட்ட செல்வத்தையும் குடும்பத்தையும் 
எவ்வாறு கருது வாரோ அதேபோன்று அரசையும் ஹென்றி 


294 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


பாவித்தார் . பிற 

பிற செய்திகளில் கொண்டதைப் போலவே 
காப்பாளர் நியமனத்திலும் இக் கருத்தையே போற்றினார் . 
காமன்ஸ் சபையினர் . எண்ணமும் அதுவாகவே இருந்தது . 
ஹென்றியின் எட்டாம் ஆண்டு 28 ஆம் சட்டம் பதினெட்டு 
வயதிற்குட்பட்ட ஆண் அரசவாரிசும் , பதினாறு வயதிற்குட்பட்ட 
பெண் அரச வாரிசும் அவ் வயதுவரும் வரை அரசர் அனுமதித் 
தால் அவரவர் தாம் பெற்ற தாயாரின் அரசாங்கத்தில் இருக்க 
வேண்டும் ; அல்லது அரசர் தம் இறுதி விருப்ப ஆவணத்தின் 
மூலமாக அமர்த்தப் பெற்ற ஆலோசகர்களின் அரசாங்கத்தில் 
இருக்கவேண்டும் என்று வகுத்தது . அதன்படி தமது மகன் 
ஆறாம் எட்வர்டு பதினெட்டு வயது நிரம்பும்வரை- அரச 
அதிகாரத்தை ஏற்று நடத்துவதற்கும் , பிரிவிகவுன்சில் சபையை 
அமைப்பதற்கும் பதினாறு 

ஆவண 

நிறைவேற்று அதிகாரி 
களை ஹென்றி நியமித்தார் . ஆறாம் எட்வர்டு அரசரின் 
தாய்மாமனும் பிற்காலத்தில் சாமர்செட் கோமகனும் ஆன 
ஹெர்ட்ஃபோர்டு " ஏர்ல் பிரபுவை ( Hertford ) நாட்டின் பாது 
காவலராகவும் , அரசரைக் காக்கும் காப்பாளராகவும் , 
இந்த நிறைவேற்று அதிகாரிகளே அமர்த்தினர் . மறைந்த 
மாமன்னரின் இறுதி விருப்ப 

இறுதி விருப்ப ஆவணத்திற்கு இவ்வேற்பாடு 
முரணானதாக இருப்பினும் , சமயம் சார்ந்த , சாராத பிரபுக்கள் 
தந்த இசைவினால் அது உறுதி செய்யப்பட்டது . சிறிது காலத் 
திற்குள் அநேகமாக வரையறையில்லாத அதிகாரங்களுடன் 
தமது பதவிக்கான தனியுரிமைப் பத்திரத்தை இள வேந்தரிட 
மிருந்தே காப்பாளர் பெற்றார் .59. 


1751 ஆம் ஆண்டு காப்பாளராட்சிச் சட்டம் : 1751 ஆம் 
ஆண்டுவரையில் காப்பாளரை நியமிக்க வேண்டிய வேறொரு சந் 
தர்ப்பம் ஏதும் ஏழவில்லை . வேல்ஸ் இளவரசர் பிரடரிக் அந்த 
ஆண்டில் இறந்தபோது பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை நிறை 
வேற்றியது . அதன் மூலமாக வேல்ஸ் இளவரசர் பிரடரிக்கின் 
மக்களில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட ஒருவர் பட்டத்திற்கு 
வந்தால் , வேல்ஸ் இள வரச மாதா ( Princess Dowager ) காப்பாள 
ராகவும் , பகர ஆணையாளராகவும் நியமிக்கப் பெற்றார் . காப் 
பாளர் குழு ஒன்றையும் அச்சட்டம் நியமித்தது . ஆயின் மன்னர் 
இறந்தபிறகு திறக்கவேண்டியதும் , மன்னரது கையெழுத்துக் 
கொண்டதுமான - பத்திரத்தின் 

பத்திரத்தின் மூலமாக மேலும் - நான்கு 
உறுப்பினர்களைச் சேர்க்க அவருக்கு அதிகாரம் அளிக்கப் 
பட்டது . 
- - - மூன்றாம் ஜார்ஜின் - முதல் - காப்பாளர் 

முதல் - காப்பாளர் . சட்டம் , . 1765 : 
அண்மைக்கால முன்னிகழ்வுகள் என்னும் நிலையில் மூன்றாம் 


கோனாட்சியின் கூறுகள் சில 


295 


தாமே 


ஆயின் 


ஜார்ஜ் ஆட்சிக்காலச் செயல்முறைகள் தனிப்பட்ட சிறப்புக் 
கொண்டவை . 1785 ஆம் ஆண்டில் தமக்கு வந்த அபாயகர 
மான நோய்காரணமாக அவரது மரணத்திற்குப் பிறகு செயற் 
படக்கூடிய காப்பாளரை நியமிக்க வேண்டிய தேவையை 
மன்னர் உணர்ந்தார் . 

தேர்ந்தெடுக்கும் 

ஒருவரை 
நியமிக்கும் நிபந்தனையற்ற உரிமையைப் 

பாராளுமன்றம் 
தமக்களிக்கவேண்டுமென்று 

முதலில் விரும்பினார் . 
இறுதியாக நிறைவேறிய காப்பாளராட்சிச்சட்டம் , அரசியா 
ரையோ அல்லது வேல்ஸ் இளவரச மாதாவையோ , அல்லது 
நாட்டில் தங்கி வாழும் இரண்டாம் ஜார்ஜின் சந்ததியார்களில் 
ஒருவரையோ , மன்னரின் வாரிசாகவரும் பதினெட்டுவயதிற்குட் 
பட்டவருக்குப் பாதுகாவலராகவும் ‘ நாட்டின் காப்பாளராகவும் 
நியமிக்கும் அதிகாரத்தை அரசருக்களித்தது . காப்பாளர் 
குழுவையும் தோற்றுவித்த அச்சட்டம் அக் குழுவின் அதிகாரங் 
களையும் , 

காப்பாளரின் அதிகாரங்களையும் வரையறுத்துச் 
சென்றது . 60 


1788-1789 ஆம் ஆண்டுகளிலும் , மீண்டும் 1810 ஆம் 
ஆண்டிலும் , மூன்றாம் ஜார்ஜ் நோய்வாய்ப்பட்டு அரசியல் 
அமைப்புச் சார்ந்த காரியங்களை நேரடியாகக் கவனிக்க முடியாது 
போன போது , 

பாராளுமன்றத்தைத் திறந்து வைப்பதற்கு 
மன்னருடைய பெயரும் அதிகாரமும் பயன் படுத்தப்பெற்றன . 
பாராளுமன்றத்தின் இருசபைகளின் அதிகாரத்தின் பேரில் அரச 
பெரு முத்திரையிட்டு வந்த தனியுரிமைப் பத்திரத்தின் மூலமாக 
மன்னர் தம் பெயரும் , அதிகாரமும் பயன்படுத்தப் பெற்றன . 
1788 - ல் காப்பாளர் நியமனம் பற்றிய விவாதங்களின்போது , 
‘ மன்னர் செயலற்ற நிலையில் இருக்கும் சமயங்களில் அவர் 
இறந்து பட்டால் எப்படியோ அவ்வாறே முழு அதிகாரத்தையும் 
கையாளும் உரிமை வேல்ஸ் இளவரசருக்கு உண்டு என்றும் , 
அவ்வுரிமையை 

எப்போது பயன்படுத்த வேண்டுமென்று 
அறிவிப்பதே பாராளுமன்றத்தின் 

பாராளுமன்றத்தின் இரு சபைகளும் செய்ய 
வேண்டிய வேலை என்றும் வியப்பதிர்ச்சியூட்டும் 81 கருத்தினை 
ஃபாக்ஸ் ( Fox ) என்பார் வெளியிட்டார் . எனினும் அரசாங் 
கத்தை நடத்த உகந்தது எனக் கண்டதைச் செய்யும் பாராளு 
மன்றத்தின் வரம்பற்ற அதிகாரத்தை பிட் ( Pitt ) உறுதியாக 
நிலைநாட்டினார் . பிரபுக்கள் சபையிலும் இளவரசருடைய 
உரிமையை மறுத்துப் பேசினார் யார்க் கோமகனார் . அதிகாரத் 
தைப் பெற்று அனுபவிப்பதற்கென்று பிரன்ஸ்விக் குடியினரை 
அரியணையில் அமர்த்துவதற்கான சீரிய கொள்கைகளைத் தாம் 
நன்கு உணர்ந்திருப்பதாகவும் , இளவரசருடைய உரிமை 


296 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


எவ்வாறு அமையினும் , பாராளுமன்றத்தில் கூடிய மக்கள் 
பிரதிநிதிகள் மூலமாகவும் , பிரபுக்கள் மூலமாகவும் , வெளிப்படும் 
விருப்பத்தின் அடிப்படையில் வந்தது அல்ல என்றும் குறிப் 
பிட்டார் . 62 காப்பாளர் ஆட்சி மசோதா ஒன்றைக் காமன்ஸ் 
சபையில் புகுத்தி , பிறகு பிரபுக்கள் சபைக்கும் அனுப்பினர் . 
ஆனால் அதற்குள் அரசர் திடீரென்று குணமடைந்ததால் மேற் 
கொண்டு எடுக்கவேண்டிய செயல்முறைகள் நிறுத்தி வைக்கப் 
பட்டன . 1810 ஆம் ஆண்டில் இறுதியாக அரசருக்கு மூளைக் 
கோளாறு ஏற்பட்டபோது , 1788 ஆம் ஆண்டய முன் நிகழ்வு 
களையே பொதுவாக அடிப்படையாகக் கொண்டு பாராளுமன்றச் 
செயல் முறைகள் அமைந்தன . 


இரண்டாவது காப்பாளராட்சிச் சட்டம் , 1811 : இறுதியாகப் 
பாராளுமன்றத்தின் 

சபைகளின் தீர்மானத்தின் மூல 
மாக அதிகாரம் பெற்று அரசப் பெரு முத்திரையோடு உயர் 
ஆணைக்குழு இசைவு தர , சட்டமொன்று செய்யப்பெற்றது . 
அதனால் அரசருக்காக , அவரது பெயரால் , காப்பாளராக 
இருந்து அரச அதிகாரம் செலுத்த வேல்ஸ் இளவரசர் உரிமை 
யளிக்கப்பட்டார் . ஆனால் குறிப்பாக உணர்த்தப் பெற்ற முக்கிய 
வரையறைகட்குட்பட்டே , அவர் அதிகாரம் செலுத்த 
வேண்டும் . 83 


1830 ஆம் ஆண்டின் காப்பாளராட்சிச் சட்டம் : நான்காம் 
வில்லியத்தின் முதலாம் ஆண்டு இரண்டாவது சட்டத்தின் படி , 
விக்டோரியா ராணியார் பெனெட்டாம் பிராயத்திற்கு முன்பே 
பட்டத்திற்கு வருவாரானால் அன்னாரது பாதுகாவலராகவும் 
காப்பாளராகவும் கென்ட் கோமகள் பதவி ஏற்கவேண்டும் . 
முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளுக்கு மாறாகக் , கட்டுப்படுத்தும் 
கவுன்சில் சபை ஏதும் அமைக்கப் பெறவில்லை . அதற்கு மாறாகப் 
பொறுப்புள்ள அமைச்சர்களின் ஆலோசனையின் பேரிலேயே 
செயலாற்றி அவர்களின் மூலமாகவே காப்பாளர் அரசாங்கம் 
நடத்த வேண்டும் . 64 


விக்டோரியா காலத்து முதல் காப்பாளராட்சிச் சட்டம் , 1837 : 
விக்டோரியா மகாராணியார் அரசு எய்தியபோது ஹனோவரின் 
அரசர் , நெருங்கிய உறவினர் இல்லாவிடத்து , அரசுரிமைப் பேறு 
பெற்றவரானார் . வாரிசு வெளி நாட்டில் - இருக்கும் - போது 
மகாராணியார் இறந்து விட்டால் வாரிசானவர் திரும்பி வரும் 
வரையில் முறை வழங்கும் பிரபுக்கள் அவர் பெயரில் அரசாங்கம் 
நடத்த வேண்டுமென்று கூறும் சட்டம் ஒன்று நிறைவேறியது . 65 


கோனாட்சியின் கூறுகள் சில 


297 


1840 ஆம் ஆண்டு இரண்டாவது காப்பாளராட்சிச் சட்டம் : 
1840 ஆம் ஆண்டில் மகாராணியாரின் திருமணம் நடந்தபோது 
காப்பாளரை நியமனம் செய்யும் 

செய்யும் பாராளுமன்ற அதிகாரம் , 
செயற்பட மற்றுமொரு சந்தர்ப்பம் கிடைத்தது . இராணியாரின் 
செல்வங்களில் பதினெட்டு வயதிற்குள் யாராவது பட்டத்திற்கு 
வந்தால் உயிருடன் இருக்கும் பெற்றோர் என்ற 

வகையில் 
இளவரசர் ஆல்பர்டை காப்பாளராக நியமிக்கும் சட்டம் ஒன்று 
செய்யப்பட்டது , காப்பாளராட்சிக் குழுவோ அல்லது அரசத் 
தனியுரிமை அதிகாரங்களை அனுபவிப்பதில் எவ்விதக் கட்டுப் 
பாடோ இல்லை . ஆயினும் வாரிசுரிமையை மாற்றியமைக்கும் 
மசோதாவிற்கும் , ஆங்கிலத் திருச்சபையில் வழிபாட்டு ஒருமைப் 
பாட்டினைப் பற்றிய மசோதாவிற்கும் அல்லது ஸ்காட்லாந்து 
திருச் சபையின் வழிபாட்டு ஒருமைப் பாட்டினைப் பாதிக்கும் 
மசோதாவிற்கும் காப்பாளர் இசைவு தர இயலாது .66 


வேந்தர் வெளிநாடு செல்லல் : மன்னர் நாட்டில் இல்லாத 
போது ஆட்சிப் பொறுப்பினை ஒப்படைப்பதற்குப் பலவழிகள் 
கையாளப்பெற்றன . ஆரம்பகால வழிகளைப்பற்றி ஏற்கெனவே 
குறிப்பிட்டோம் . 67 இப்பிரச்சினை அவ்வளவு முக்கியத்துவம் 
வாய்ந்தது அல்ல என்பதும் , சடங்குகள் வழியே சமாளிக்கக் 
கூடிய ஒன்று என்பதும் வெகு சீக்கிரத்திலேயே தெளிவாகியது . 
1338 ஆம் ஆண்டில் நாட்டை விட்டு வெளியே சென்ற 
மூன்றாம் எட்வர்டு , நாட்டைப் பேண கார்ன்வால் கோ மகனைக் 
காப்பாளராக ( Custos Regni ) நியமித்தார் . 1345 - ல் கிளாரன்ஸ் 
கோமகனை அப் பதவியில் இருத்திச் சென்றார் . முதலாமவர் 
எட்டு வயதினர் ; மற்றவரோ ஏழு வயதே நிரம்பியவர் . அது 
போது கவுன்சில் சபையே அரசாங்கத்தை நடத்திச் சென்று 
அரசருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு வந்தது . இரண்டாம் 
ரிச்சர்டும் லங்காஸ்டிரியரும் , 

தாங்கள் நாட்டில் இல்லாத 
காலங்களில் வயது வந்தவரையே காப்பாளராக நியமித்தனர் . 
ஆயின் ஐந்தாண்டுப் பாலகனான வேல்ஸ் இளவரசரையே 
காப்பாளராக நியமித்துச் சென்றார் நான்காம் எட்வர்டு . எட்டாம் 
ஹென்றியோவெனின் , இருமுறை இராணியாரையும் , ஒருமுறை 
நார்ஃபோக் கோமனையும் ( Duke of Norfolk ) அமர்த்தி விட்டு 
வெளியே சென்றார் . அதன் பிறகு மூன்றாம் வில்லியம் காலம் 
வரையில் அரசர் நாட்டில் இல்லாத நிலை தோன்றவில்லை . 
வில்லியம் காலத்தில் சட்டப்படி 68 மேரியே காப்பாளர் பதவியை 
வகித்தார் . ஆனால் அன்னார் இறந்த பிறகு முறை வழங்கு 
பிரபுக்கள் என்னும் பெயரோடு ஒருவகையான ஆணைக் குழு 
வினை அமர்த்தும் பழக்கத்தினை வில்லியம் தோற்றுவித்தார் . சிற் 


. 


298 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


சில சமயங்களில் இராணியாரோ அல்லது வேல்ஸ் இளவரசரோ 
காப்பாளராக நியமிக்கப்பெற்ற போதிலும் மேலே கூறிய வழியே 
அடிக்கடி பின்பற்றப்பட்டது . 


1937 ஆம் ஆண்டுக் காப்பாளராட்சிச் சட்டம் : 1937 ஆம் 
ஆண்டு நிறைவேறிய காப்பாளர் ஆட்சிச் சட்டமானது 69 பல 
சூழ்நிலைகளிலும் ஏற்ற , முறையான வழிகளை வகுத்த , நிரந்தர 
நடவடிக்கையாகும் . வயது வராத மன்னருக்கான பாதுகாவலர் 
காப்பாளர் ; அவர் நோயுற்று இருந்தால் அமையும் காப்பாளர் 
ஆட்சி ; மன்னர் தாற்காலிகமாகச் செயல்பெற்றிருத்தல் , அல்லது 
நாட்டைவிட்டு நீங்குதல் போன்றவற்றிற்கு ஒரு சில அமைச் 
சரை நியமிக்கவேண்டுமென்று வரையறுத்தது . 


அரசத் துரோகச் சட்டம் 


பொதுச் சட்டப்படி அரசத்துரோகக் 

அரசத்துரோகக் குற்றம் : 

குற்றம் : ஆங்கில 
அரசியல் வரலாற்றின் இழைகளைக் கொண்டு பின்னப்பெற்று , 
நுட்பமான தனிச்சிறப்பியல்புகளையும் பண்படாத பொருள் 
கோள் வகைகளையும் கொண்ட அரசத் துரோகச் சட்டத்தைப் 
பற்றி அறிந்துகொள்வது அவசியம் . அச்சட்டத்தின் மிக முக்கிய 
மான கூறுகள் சிலவற்றின் சுருக்கத்தைக் காணலாம் . 10 மூன்றாம் 
எட்வர்டு செய்த சட்டத்திற்கு முன்னால் பொதுச் சட்டத்தில் 
காணப்பெற்ற அரசத் துரோகக் குற்றமானது தெளிவற்றதாகவும் 
நன்கு வரையறுக்கப்பட்டதாகவும் இருந்தது . மன்னரின் பாது 
காப்பில் வாழும் ஒவ்வொருவரும் இயற்கையாகவோ அல்லது 
இடம் சார்ந்ததாகவோ உள்ள பற்றுறுதியே அரசத்துரோகக் 
குற்றச் சட்டத்தின் அடிப்படைக் கொள்கையாக இருந்தது . 
வேண்டுமானால் பதினான்கு வயதைக் கடந்த ஒவ்வொரு குடி 
மகனும் பற்றுறுதிப் பிரமாணம் எடுத்துக் கொள்ள வேண்டும் .11 
ஆயின் பிரமாணம் எடுத்துக் கொண்டாலும் , இல்லாவிடினும் 
பற்றுறுதி சிறிதும் குறைவதற்கில்லை . அதில் சிறு குலைவு தோன் 
றினும் அரசத்துரோகம் என ஒதுக்கப்பட்டது . ஆயினும் 
பற்றுறுதிக் குலைவின் பொருள் பற்றி - நீதிபதிகள் அளிக்கும் தீர்வு 
முடிவுகள் , மனம்போன போக்கானவையாகவும் , வரம்பு கடந் 
தவையாகவும் இருந்தன ... அரசருடைய அதிகார்ம் -அல்லது 
பிரபுக்களின் அதிகாரம் , அதிகரிப்பதற்கேற்ப பல மன்னராட்சிக் 
காலங்களில் - அம் முடிவுகள் -பலவகையாக .. 

முடிவுகள் --பலவகையாக - அமைந்தன . 
முதலாம் எட்வர்டின் ஆட்சியில் நிகொலஸ் செக்ரேவ் ( Nicholas 
Segrave ) - வழக்கில் - மன்னர் முறை மன்றங்களுக்கு எதிராக , 
பிரெஞ்சு நீதிமன்றங்களுக்கு மேல்முறையீடு செய்தல் , அரசத் 


கோனாட்சியின் கூறுகள் சில 


299 


கள் 


துரோகம் எனத் தீர்ப்பளிக்கப்பெற்றது . இரண்டாம் எட்வர்டின் 
காலத்தில் மன்னரிடம் பலாத்காரமாக நடந்து கொள்ளவில்லை 
யெனினும் , ஆட்சியினைத் தங்கள் கையில் வைத்திருந்த தன் 
மூலமாக அரச அதிகாரத்தைக் கையாண்டனர் என்றும் 
தங்களது உரிமையாக்கிக் கொண்டனர் என்றும் டிஸ்பென்சர் 

( Despensers ) குற்றஞ்சாட்டப்பெற்றனர் . மூன்றாம் 
எட்வர்டின் ஆட்சியில் 

குற்றச்சாட்டு ரோஜர் 
மார்டிமருக் கெதிராகக் கொண்டுவரப்பட்டது . மன்னரின் சிறிய 
தந்தை , தந்தை , உடன் பிறந்தார் போன்றோரைக் கொல்லுதல் 
அரசத்துரோகமாகும் . தூதுவரைக் கொலை செய்தல் கூட அக் 
குற்றத்தின் பாற்படும் . மன்னர்தம் குடி மக்களை நெடுஞ்சாலைகளில் 
தாக்கி , 90 பவுன்கள் கொடுக்கும் வரை வலுக்கட்டாயமாக 
நிறுத்திவைத்ததன் மூலமாக அரச அதிகாரத்திற்கு உரிமை 2 
கொண்டாடிய நைட் வீரர் , அரசத்துரோகக் குற்றத்திற்காகப் 
பதவியிலிருந்து விலக்கி வைக்கப்பெற்றனர் . 


1352 ஆம் ஆண்டு அரசத்துரோகச் சட்டம் : நீதிமன்றங் 
களின் மனம்போன போக்கான தீர்ப்புகளுக்கெதிராக , காமன்ஸ் 
சபையின் முறையீடுகளையும் விண்ணப்பங்களையும் ஓயாது 
அனுப்பிய பிறகு அரசத்துரோகக் குற்றத்தின் எல்லையை நன்கு 
வரையறுக்கும் சட்டம் வெளிவந்தது .73 நிலத்தை யாரிடமிருந்து 
பெற்றபோதிலும் , பெருங்குற்றம் செய்தவனுடைய 

நிலம் , 
அவனுக்கு மேலே இருந்த பிரபுவினால் பறிமுதல் செய்யப்பட்டது 
என்றாலும் , தேசத்துரோகி தனது நிலத்தை அரசனிடம் இழந் 
தான் எனும் உண்மை அடிப்படையில் இச்சட்டம் அமைந்தது . 
இங்ஙனம் , பெருங்குற்றத்திற்கு மாறாக அரசத் துரோகக் குற்றத் 
தையே வலியுறுத்த வேந்தர் விரும்பினர் . அதனைப் பிரபுக்கள் 
எதிர்த்தனர் . உதாரணமாகத் தமது குத்தகைக்காரன் ஒருவன் 
மன்னருடைய தூதுவனைக் கொன்ற குற்றம் அடாப்பழியாக , 
பெருங்குற்றமாகக் கருதப் பெறுதல் வேண்டுமேயன்றி , அரசத் 
துரோகமாகக் கருதப்பெறுதல் கூடாது என்று பிரபு கவலை 
கொண்டார் . முதல் நிலையில் அவர் குத்தகைக்காரரின் நிலத் 
தைப் பறிமுதல் செய்யமுடியும் . மற்றதில் தேசத்துரோகியின் 
நிலத்தை மன்னரே எடுத்துக்கொள்வதாலும் , அவருக்கு மேலாக 
ஒருவர் இருக்கமுடியாதாகையாலும் , பிரபுவானவர் பறிமுதல் 
உரிமையைப் பறிகொடுப்பதோடு மன்னர் மனம் இரங்கா வழி , 
பண்ணையாளர் உரிமையையும் இழக்கவேண்டியிருக்கும் .14 


அரசத்துரோகக் குற்றத்தை எட்டு வகையாகப்பிரித்த அச் 
சட்டம் , அரசரும் பாராளுமன்றமும் அறிவிக்கின்ற வரையில் 


300 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


வேறெந்தக் குற்றத்தையும் அரசத் துரோகக் குற்றமென முடிவு 
செய்தல் - ஆகாது என அறிவித்தது . எட்வர்டு மன்னருடைய 
சட்டத்தில் கீழ்க்காணும் அரசத் துரோகக் குற்றங்கள் குறிப்பிடப் 
பட்டன . ( 1 ) மன்னர் பிரான் , அரசபிராட்டி , அவர்தம் வாரி 
சான மூத்த புதல்வர் ஆகியோரைக் கொல்லச் சூழ்ச்சி செய்தல் 
அல்லது நினைத்தல் . ( 2 ) அரசரின் ‘ துணை யான அரசியார் , 
மன்னரின் மணமாகா மூத்தமகன் , மன்னர் தம் மூத்த புதல்வரின் 
மனைவி அல்லது வாரிசு ஆகியோரைத் தாக்குதல் . ( 3 ) நாட்டில் 
மன்னர்பிரான்மீது போர் தொடுத்தல் . ( 4 ) மன்னரின் பகை 
வருக்கு ஆதரவாக இருந்து அவர்களுக்கு , நாட்டிற்குள்ளும் 
வெளியிலும் பாதுகாப்பளிப்பதோடு அவரையொத்த நிலையி 
லுள்ளவர் வெளிப்படையாக வெற்றி பெறவைத்தல் . ( 5 ) மன்னர் 
தம் பெருமுத்திரை , அரசமுத்திரை , காசு ஆகியவற்றைக் 
கள்ளத்தனமாகச் செய்தல் . ( 6 ) கள்ள நாணயங்களை நாட் 
டிற்குள் கொண்டுவருதல் , ஆங்கில நாணயங்கள் போல போலி 
நாணயங்களை அச்சிடுதல் , அவை கள்ள நாணயங்கள் என 
அறிந்தும் மன்னரையும் மக்களையும் ஏமாற்றும் 

வகையில் 
அவற்றை விற்றல் அல்லது செலாவணி செய்தல் . ( 7 ) உள் படு 
கருமத்தலைவர் , பொருளாளர் , அரச மன்றங்களின் நீதிபதிகள் , 
சுற்றுலா - நீதிபதிகள் (Justices in Eyre ) மாவட்ட நீதிபதிகள் , 
வழக்குகளை விசாரித்துத் தீர்ப்பளிக்கும் பிற நீதிபதிகள் போன் 
றவர் தங்கள் இடங்களில் இருந்து பணிபுரியும்போது அவர்களைக் 
கொலை செய்தல் . 


இப்போதெல்லாம் போலி அரச முத்திரைகள் செய்தல் 
கள்ளநாணயங்கள் வெளியிடுதல் போன்றவை , 

மாறாட்டம் 
செய்தல் அல்லது கள்ளக்கையெழுத்திடுதல் ஆகியவற்றின் 
பிரிவுகளாகவே கருதப்படுகின்றன . மன்னருக்கெதிரான குற்றங்க 
ளாகவோ அரசத் துரோகக் குற்றங்களாகவோ எண்ணப்படுதல் 
இல்லை . விக்டோரியா மகாராணியாரின் ஆட்சியில் தோன்றிய 
தற்காலச் சட்டங்களின்படி பெருங் குற்றமாகவே தண்டிக்கப் 
பெறுதல் வேண்டுமென்பது ஒரு தலை . எட்வர்டின் சட்டத்திலே 
குறிப்பிடப் பெற்ற பிற அரசத்துரோகக் குற்றங்களில் , முதலாவ 
தையும் மூன்றாவதையும் தவிர மற்றவை பற்றி இங்கே விளக்க 
வேண்டுவதில்லை .. 

. 


1. மன்னரைக் கொல்லச் சதிசெய்தல் : சதி செய்து . மன்ன 
ரைக் கொல்லுதல் அல்லது கொல்ல நினைத்தல் ( Compassing or 
imagining the death of the king ) : - சதி செய்தல் - ( Compass ) 
என்னும் சொல் அடிநாளிலிருந்து இன்றுவரை நிறைவேற்று 


கோனாட்சியின் கூறுகள் சில 


301 


அல்லது செய்துமுடி என்னும் பொருளே கொண்டது . நினைத்தல் 
(Imagine ) என்னும் சொல்லோ வெற்றிகரமாகவோ, வேறுவித 
மாகவோ திட்டமிடுதல் , சூழ்ச்சியில் இறங்குதல் என்னும் 
பொருளையே கொண்டது . ஆயின் இன்று ஒரே பொருளைத் 
தரும் சொற்களாகக் கொள்ளப்பெறும் இவை குறிக்கோளோ , 
திட்டமோ நிறைவேறாதவிடத்தும் மனத்திலே கொண்ட குறிக் 
கோளையும் திட்டத்தையும் குறிப்பனவாக இருக்கின்றன . ஆனால் 
தேசத் துரோக நினைவு என்பது ஏதோ ஒரு மறைவில்லாத 
செயல் மூலமாக வெளிப்படுவது என அச்சட்டம் குறிப்பிடுகிறது . 
எனினும் அச்சட்டத்தின் பிரிவு ஒன்றின்படி மனத்தில் எழுகின்ற 
எண்ணமே அரசத் துரோகக் குற்றமா கின்றது . அதனால்தான் 
1660 ஆம் ஆண்டில் அரசக் கொலைஞர் ( Kegicides ) வழக்கு 
விசாரணையின்போது முதலாம் சார்லஸ் மன்னரைக் கொல்ல 
சதி செய்ததே அரசத் துரோகக் குற்றமாகும் ; அவர்தம் 
தலை தனைக் கொய்த செயல் அல்ல என்று கொண்டனர் . 
மேலும் சதி செய்ததை நிரூபிக்கும் வெளிப்படையான செயலே 
தலை கொய்தல் என்றும் கொண்டனர் . இறுதித் திட்டம் வகுக்க 
வில்லை யெனினும் அரசரை எவ்வாறு கொல்வது என்பதைக் கூடி 
ஆலோசனை செய்தல் , வெளிப்படையான செயல் . அக்காரியத் 
திற்காகச் செய்யப்படும் கோரிக்கைகளுக்கு இணங்குபவரும் , 
ஆலோசனை மூலமாகவோ , இணங்குவித்தல் மூலமாகவோ , 
அல்லது ஆணை மூலமாகவோ அக்காரியத்தைச் செய்யத் தூண்டு 
வோரும் அரசத் துரோகக்குற்றம் புரிந்தவரே, வெடிமருந்துச் 
சதிக்கான ஆலோசனைகளின்போது பேசவோ , செயலாற்றவோ 
இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டபோதிலும் அச்சதியிலே பங்கு 
கொண்ட , தற்காகவும் 

அதனை 

அம்பலப்படுத்தாததற்காகவும் 
சர் எவெர்டு டிக்பி ( Sir Everard Digby ) 1606 ஆம் ஆண்டு 
ஜனவரி மாதம் அரசத் துரோகக் குற்றத்திற்காகத் தண்டனை 
அடைந்தார் . கொலை செய்வதற்கான தனிப்பட்ட சூழ்ச்சிகள் 
மட்டுமன்றி உடனடியாகவோ , நாளாவட்டத்திலோ அரசர் தம் 
உயிருக்கு 

ஆபத்தினை அளிக்க வேண்டுமென்றே மனம் 
விரும்பிச் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் . இச்சட்டத்தின் 
எல்லைக்குள் அடங்கின . இங்ஙனம் அரசரைப் பதவியிலிருந்து 
நீக்கவோ சிறைப்படுத்தவோ செய்யும் சூழ்ச்சி அன்னாரைக் 
கொல்லுதற்கான சூழ்ச்சி யென்னும் வெளிப்படையான செயலே 
எனப் பொருள் கோள் வகையால் தீர்மானிக்கப் பெற்றது . 
ஏனெனில் சர் மைகேல் ஃபாஸ்டர் 75 ( Sir Michael Foster ) கூறிய 
தைப் போல் , காராக்கிருகங்களும் காவலரின் கல்லறைகளும் 
வெகு 

தொலைவிலில்லை ! குறைந்த அளவில் தனி மனிதருக் 
குரியனவாக இருக்கும் பிற குற்றங்களும் இதே முடிவினைச் 


302 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


எனக் 


சிறிதளவேனும் சுட்டுமானால் அவையும் இத்தலைப்பில் வரும் 
அரசத் துரோகக் குற்றத்தின் வெளிப்படையான செயல்களே . 
நாட்டைத் தாக்க அன்னியருடன் இணைந்து செயலாற்றுவது , 
போர் தொடுத்தல் அல்லது அரசர் தம் பகைவரோடு இணைதல் 
என்னும் குற்றத்தலைப்பைச் சார்ந்தது 

கொள்ளுதல் 
பொருத்தமாகத் தெரிகிறது . ஆனால் தூண்டப் பெற்ற நாடுகள் 
அல்லது அரசுகள் உண்மையில் போர் தொடுக்காத வரையில் 
அரசரைக் கொலைசெய்யப் புரியும் சதி என்பதைத் தவிர , 
சட்டத்தின் வேறெந்தப்பிரிவையும் அது சாராது . வெளிப்படை 
யான செயல் பகைவரைப் பற்றி 

பகைவரைப் பற்றி நிற்றல் என்னும் சட்டக் 
கூறுக்குள் முறையாக அடங்கியபோதிலும் அரசரைக் கொல்லச் 
செய்யும் சதியின் வெளிப்படையான செயலே என்று கொள்ளப் 
பெற்றது . இரண்டாம் ஜேம்ஸின் மீட்சிக்காக 

நம்முடன் 
வெளிப்படையாகவே போர் தொடுத்திருந்த பிரான்சிற்குப் படை 
திரட்டி அனுப்பிய பெட்ரிக் ஆர்டிஞ்ச் ( Patrick Harding ) வழக்கில் 
இந்நிலையைக் காணலாம் . 


சட்டத்தின் வலிந்து பொருள்கோள் வகை : சட்டங்களுக்கும் 
நேர்மைக்கும் மாறாக ஊகங்கள் , உத்தேசங்கள் ஆகியவற்றை 
ஆதாரமாகக் கொண்டு , நார்ஃபோக் 

நார்ஃபோக் கோமகன் ( Norfolk ) 
அரசத் துரோகக் குற்றத்திற்காக 1572 ஆம் ஆண்டில் தண்டனை 
அடைந்தார் . ஸ்காட்டிய அரசி மேரியை மணந்துகொள்ள 
அவர் திட்டமிட்டதும் , நாட்டைத் தாக்குதற்குப் படைதிரட்ட 
ஆல்வா கோமகனுடன் கடிதத் தொடர்பு கொண்டதும் வெளிப் 
படைச் செயல்களாகும் . ஆங்கில அரியணைமீது மேரி முன்னாளில் 
உரிமை கொண்டாடினார் என்றும் , அவரை மணப்பவர் எவரும் 
அவ்வுரிமையை ஆதரிக்கும் வகையான் எலிசபெத் இராணி 
யாரைப் பதவியிலிருந்து விலக்க முயற்சி செய்வர் என்றும் 
வாதிடப்பெற்றது . ஆல்வா கோமகனுக்கு எழுதிய கடிதங் 
களிலே கையொப்பங்கள் காணப்படவில்லை . அவை உண்மை 
யான.வை என உறுதிச் சான்று கூறிய பதிலாள் ஒப்புக்கொண்ட 
செய்திகளைப் படித்தே , அவை நார் ஃபோக் கோமகனின் கடிதங் 
கள் என நிரூபிக்கப்பட்டது . போர் விளைத்தல் போன்ற தெளி 
வாகத் தெரியும் அரசத் துரோகச் செயல் கொல்லுதற்குச் 
செய்யப்பெறும் சதியின் வெளிப்படையான செயலே என்பது 
தீர்மானமாயிற்று . இவ்வாறு மக்களைத் திரட்டி , மன்னருக் 
கெதிராகத் தூண்டிவிடுதல் , மன்னரைச் சதி செய்து கொல்ல 
நினைத்ததன் வெளிப்படையான செயலே என அறிவித்த ஆறாம் 
ஹென்றியின் 1450 ஆம் ஆண்டுச் சட்டம் , கலகம் செய்த 
தற்காக ஜேக் கேடிற்கு ( Jack Cade ) மரண தண்டனை அளித்தது . 


கோ னாட்சியின் கூறுகள் சில 


303 


யான 


டது . 


கலகத்தில் அரசத் துரோகக் 

காரியத்தோடு தொடர்பு 
கொள்ளாத வம்பளப்பு , வெளிப்படைச் செயலாகாது . ஆயினும் 
சிறிது மோசமான வெளிப்படைச் செயலை . அவ்வார்த்தைகள் 
விளக்குவனவாக இருக்கலாம் . உண்மையில் செயற்படுகின்ற 
அரசுத் துரோகத் திட்டத்தை உருவாக்கவோ அல்லது கொண்டு 
செலுத்தவோ ஆலோசனை தந்து தூண்டும் வகையில் உள்ள 
சொற்கள் 

வெளிப்படையான செயல்களாகலாம் . சதியை 
உருவாக்கும் விஷயத்தைக் கொண்ட கடிதங்களிலோ அல்லது 
நூல்களிலோ எழுதி அச்சிடப்பெற்ற வாசகங்கள் வெளிப்படை 
யான செயல்களென்றே கருதப்பட்டன . தனித் தலைமை நீதிபதி 

மன்னர் மக்களுக்குக் கட்டுப்பட்டவர் என்பதையும் , 
மன்னரைக் கொல்லுதற்கு மக்கள் படைக்கலம் தாங்கலாம் 
என்பதையும் வலியுறுத்தி , நீதியை நிலை நாட்டுதல் பற்றிய 
கட்டுரை’யைப் பிரசுரித்ததற்காக 1663 ஆம் ஆண்டில் நடை 
பெற்ற ட்வின் வழக்கில் ( Twyn s Case ) இவ்வாறு கொள்ளப்பட் 

அதே போன்று 1621 ஆம் ஆண்டில் மன்னர் இறப்பார் 
என்றும் நாடு அழிக்கப்படும் என்றும் அறிவித்த நூல் ஒன்றினைப் 
பெட்டியில் வைத்து முதலாம் ஜேம்ஸிற்கு அனுப்பியதற்காக வில் 
லியம் வழக்கிலும் ( 1619 ) இவ்வாறே கருத்து அமைந்தது .76 
ஸ்டூவர்டு ஆட்சியில் அரசத் துரோகக் குற்றவாளிகளைத் தண்டிப் 
பதற்கு அச்சு ஏறாத செய்திகளும் பயன்படுத்தப்பட்டன . 
உதாரணமாக 1615 ஆம் ஆண்டில் நடந்த பீச்சாம் ( Peacham s 
Case ) வழக்கில் பலர் அறியக்கூடாத , அச்சிட்டு வெளியிடப் 
பெறாத அறிவுரையின் கைப்பிரதி ஒன்று அன்னாருடைய 
அறையிலிருந்து கண்டெடுக்கப் பெற்றுப் பயன்படுத்தப்பட்டது . 
ரை மாளிகைச் சதியில் ( Rye House Plot ) பங்கு கொண்டார் 
என்று அல்கர்னான் சிட்னி மீது ( Algernon Sidney ) 1683 - ல் 
தொடர்ந்த வழக்கில் அவரது பெட்டியில் இருந்து கண்டெடுத்த 
உபந்நியாசத்தை இரண்டாவது சாட்சியாக கொண்டு வந் 
தனர் . மன்னர்கள் தங்கள் நடத்தைக்காக மக்களிடம் பதில் 
சொல்லியே ஆகவேண்டுமென்று வற்புறுத்திய அவ்வுபந்நி 
யாசம் பல ஆண்டுகளுக்கு முன்னரே எழுதப் பெற்றது என்பது 
தெளிவு . 78 


மன்னருக்கெதிராகப் போர் தொடுத்தல் ( விளைத்தல் ) : 
மூன்றாம் எட்வர்டின் சட்டத்தில் போர் விளைத்தல் மூன்றாவது 
வகை அரசத் துரோகக் குற்றமாகக் குறிப்பிடப்பெற்றது . நினைப் 
பிலோ நோக்கத்திலோ இன்றிச் செயலிலேதான் இக்குற்றம் 
அமைகிறது . கலன் தாங்கிய கலகம்பற்றிப் பொதுச் சட்டம் 
நிதானமாகவே கவனம் செலுத்தத் தொடங்கியது . பதினைந் 


504 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


தாம் 


நூற்றாண்டோடு , பன்னிரெண்டாம் , பதின்மூன்றாம் 
நூற்றாண்டுகளில் தோன்றிய சிறு கலகங்களின் மீது எடுத்துக் 
கொண்ட நடவடிக்கைகளை ஒப்பிட்டுப் பார்க்கும்போது கண் 
டிப்பு அதிகம் இல்லாதது தெரியவரும் . பிரான்ஸிலுள்ள தங்கள் 
மேலாண்மையாளருடன் இங்கிலாந்து அரசர்கள் போரிட்டு 
வந்தபோது , நாட்டில் அரசர் மீது போர் தொடுத்தல் அரசத் 
துரோகம் எனக்கொள்வது இயலாது என்பதே அதற்குக் 
காரணம் . எனினும் 1340 ஆம் ஆண்டில் தாம் - பிரான்ஸின் 
மன்னர் என மூன்றாம் எட்வர்டு உரிமை கொண்டாடினார் . அதன் 
பிறகு தாமே கலகக்காரராக இல்லாத நிலையில் தம்மை 
எதிர்த்துக் கலகம் செய்வோரின்மீது கடும் நடவடிக்கை எடுக் 
கத் துணிந்தார் . 79 நேரடியாக மன்னர்மீதோ அல்லது பொருள் 
கோள் வகையான் அவர்தம் அரசாங்கத்தின்மீதோ போர் 
விளைவித்தல் இங்கே குறிப்பிடப் பெற்றது . போர்க் களத்திற்குச் 
செல்லாத போதிலும் , உண்மையாகப் போர் புரியாத போதிலும் , 
படை திரட்டுதல் , அதனை அணிவகுத்துச் செல்லுதல் ஆகிய 
வையே போதுமான நடவடிக்கைகளாகக் கொள்ளப்பட்டன . 
அரசர்தம் அதிகாரத்திற்கு எதிராக அவருடைய படைகளை , 
அணிவகுத்துச் செல்லும் போதோ அல்லது பாசறையில் தங்கி 
யிருக்கும் போதோ தாக்குதல் , அவருக்கும் அவரது படைக்கும் 
எதிராக மாளிகை அல்லது கோட்டையை வைத்துக்கொள் 
வதற்குப் படையினைப் பயன்படுத்துதல் , போர்விளைத்தல் என்னும் 
குற்றச் சாட்டிற்குப் போதுமானவையே . சட்ட விரோதமான 
கூட்டங்கள் போர் விளைத்தலுக்குச் சமம் . ஆயின் அவை எதற் 
காகக் கூடின என்பது தான் இங்கே முக்கியம் . பொதுவான 
அல்லது அரசாங்கம் சார்ந்த ஒன்றினைப் படைப்பலத்தால் 
அடையும் எண்ணத்தோடு கூடுகின்ற கூட்டம் தான் இக்குற் 
றத்தின் பாற்படும் . ஏனெனில் தனிப்பட்டவர் சண்டை காரண 
மாகவோ அல்லது குறிப்பிட்ட நபர்கள் மீது வஞ்சம் தீர்த்துக் 
கொள்வதற்கோ கூட்டம் கூடுமானால் அது அரசத் துரோகக் 
குற்றமாகாது என எட்வர்டு மன்னரின் சட்டமே ஆணித்தர 
மாக அறிவித்தது . தனிப்பட்ட ஒருவனைக் கொல்லவோ , 
கொள்ளையிடவோ அல்லது சிறையில் அடைத்து அவனிடம் 
தண்டம் அல்லது மீட்புப்பணம் பெறவோ 80 மற்றொருவன் 
வெளிப்படையாக அல்லது மறைவாக ஆயுதம் தாங்கிச் 
செல்லுதல் அரசத் துரோகக் குற்றமென முடிவு செய்தல் மன்ன 
ருடைய கருத்தல்ல ; கவுன்சில் சபையின் கருத்துமல்ல என்றும் , 
* ஆயினும் பண்டைய நாளில் பயன்பட்ட சட்டத்தின்படி 
வழக்கின் தேவைக்கேற்ப பெருங்குற்றமென்றோ, உரிமை மீறல் 
என்றோ கொள்ளத் தகுந்தது என்றும் அச்சட்டம் அறிவித்தது . 


5 


கோனாட்சியின் கூறுகள் சில 


305 


இக்கொள்கைப்படியும் , மேலே குறிப்பிடப்பெற்ற சட்டத்தின் 
முகாந்திரத்திற்குள் அடங்கும் வகையிலும் , ஒருபுறம் தனிப்பட்ட 
உரிமையை நிலைநாட்டவும் , குறிப்பிட்ட நில அடைப்புகளை 
அழிப்பதற்கும் எழும் கலகங்களை இச்சட்டத்தின் கீழ்ப் போர் 
விளைத்தல் எனக் கருதமுடியாது என்று அறிவித்தது . அதே 
போன்று இயந்திரத்தறியைப் பயன்படுத்திக் குறைந்த விலைக்கு 
ஆடைகளை 

ஒரு சாரார் விற்றதால் அத்தறிகளை அழிக்க 
1675 ஆம் ஆண்டில் இலண்டன் நகர நெசவாளர் கிளர்ந்தெழுந் 
ததைப்போல ஒரு குறிப்பிட்ட வகுப்பைச் சார்ந்தவர் அதே வகுப் 
பைச்சார்ந்த மற்றையோருக்கு எதிராகத்தோற்றுவிக்கும் கலகங் 
களும் 81 போர் விளைத்தல் ஆகாது எனவும் அறிவித்தது . மறு 
புறத்திலோவெனின் அரசரைப் பதவியிலிருந்து நீக்க , சிறைப் 
படுத்த , அரசாங்க நடவடிக்கைகளை மாற்றியமைக்க வேண்டு 
மென்று கட்டாயப்படுத்த , படையணி வகுத்துச் செல்லாமலேயே 
மன்னருக்கெதிராக எழுந்த கலகம் எனச் சட்டம் முடிவு செய்யு 
மானால் அத்தகைய கலகம் ஒவ்வொன்றும் இச்சட்டவரம்பிற் 
குட்பட்ட போர் விளைத்தல் குற்றத்தையே சாரும் எனக் குறிப் 
பிட்டது . அரசருக்கு எதிராக இல்லாது அரச அதிகாரத்திற்கு , 
அதாவது வேரூன்றிய சட்டத்திற்கும் அரசாங்கத்திற்கும் எதி 
ராக எழும் மற்றொரு வகையான கிளர்ச்சிகள் , • மன்னருக்கு 
எதிராக விளைக்கும் போருக் கெதிரான சட்டக் கூறில் அடங்குவ 
தாகக் கொள்ளப்பட்டது . அரசரைக் கொல்லச் சதி செய்தல் 
மீது வலிந்து கொண்ட கொள்பொருள்களைப் போலவே இதுவும் 
பொருள்கோள் வகையால் அமைந்தது . பெருவாரியான வழக்கு 
களில் மன்னரை அரியணையிலிருந்து இறக்கவோ அல்லது அவர் 
தம் அரசாங்கத்தைக் கவிழ்க்கவோ வேண்டுமென்ற எண்ணம் 
இல்லாதவிடத்தும் பொதுவான , தனிப்பட்ட செயல் நோக்கு 
களுக்குகிடையே இருக்கும் தருக்க ரீதியான வேற்றுமை அடிப் 
படையில் சிறுசிறு குழப்பங்களும் பொருள்கோள் வகையால் 
சட்டத்தில் அடங்கும் போர் விளைத்தல் குற்றத்தையே சாரும் 
என்று நீதிமன்றங்கள் முடிவு செய்தன . உதாரணமாக , விலை 
மகளிர் மனைகளை அழித்தல் , 82 நில அடைப்புகளைக் களைந்து 
எறிதல் , 83 இணங்காதார் கூட்டமனைகளை அழித்தல் , 84 தொழி 
லாளர் ஊதியத்தை உயர்த்துதல் , 85 சிறைச்சாலைகளைத் 
திறந்துவிடுதல் , அன்னியரை விரட்டுதல் , கலகக்காரரின் தனி 
யான ஊக்கம் கொள்ளாத நிலையில் இருக்கும் உண்மையான 
அல்லது கற்பனையான குறைகளைக் களைதல் , போன்றவற்றிற் 
காக எழுந்த சிறு கலகங்களும் போர் விளைத்தல் குற்றமாகக் 
கொள்ளப்பட்டன . ரோமன் கத்தோலிக்கருக்கு உதவியளிக்கும் 
சட்டத்திற்கு எதிராகக் கலகத்தைத் தூண்டியது * போர் விளை 


வ . - 20 


306 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


வித்தலே என்று ஜார்ஜ் கோர்டன் பிரபு ( George Gordon ) 
வழக்கில் இதே கொள்கையை மான்ஸ்ஃபீல்டு பிரபு ( Mansfield ) 
நிலைநாட்டியதைக் காணலாம் . 


86 


போர் விளை விக்கச் சூழ்ச்சிகள் : போர் தொடுப்பதற்கான 
ஆலோசனை செய்தலை அல்லது சூழ்ச்சி செய்தலை , அரசத் 
துரோகக் குற்றம் புரியும் வழிகளை விளக்கவந்த மூன்றாம் 
எட்வர்டின் சட்டம் , அறவே நீக்கிவிட்டது கவனிக்கத்தக்கது . 
ஆயினும் அரசருக்கு எதிராகப் போர் விளைவிக்கச் சூழ்ச்சி 
செய்தல் , தானாகவே தெளிவான அரசத் துரோகக் குற்றமாகா 
தெனினும் அரசரைக் கொல்லச் செய்யும் சதியின் வெளிப்படைச் 
செயலுக்கு உற்ற சான்றாகக் கொள்ளமுடியும் என்பது மெதுவாக 
வலிந்துகொள்ளும் 

பொருள் விளக்கத்தினால் வேரூன்றிய 
கொள்கையாக வளர்ந்தது . 87 இத்தகைய கொள் பொருள் 
வழக்கிலிருந்த போதிலும் போர் விளைவிக்கச் சூழ்ச்சி செய்தலை 
அரசத் துரோகக் குற்றமாகச் செய்யும் தாற்காலிகச் சட்டங்கள் 
தேவை என்ற எண்ணம் , எலிசபெத் இராணியார் , இரண்டாம் 
சார்லஸ் , மூன்றாம் ஜார்ஜ் ஆகியோர் ஆட்சிகளில் மேலோங்கி 
நின்றது . இதனை முதலாம் எலிசபெத்தின் 13 ஆம் ஆண்டுச் 
சட்டத்திலும் , இரண்டாம் சார்லஸின் 13 ஆம் ஆண்டுச் சட்டத் 
திலும் , மூன்றாம் ஜார்ஜின் 36 ஆம் ஆண்டுச் சட்டத்திலும் 
காணலாம் . மூன்றாம் எட்வர்டின் 

எட்வர்டின் சட்டத்திற்கான கொள் 
பொருள் விளக்கங்களை விரிவுசெய்யும் எண்ணம் மூன்றாம் ஜார்ஜ் 
மன்னர் ஆட்சிக் காலம் வரையிலும் தொடர்ந்து வளர்ந்து 
கொண்டே வந்தது . அன்னாருடைய ஆட்சியில் , முக்கியமாக 
1794 ஆம் ஆண்டு நடைபெற்ற வழக்கு விசாரணைகளில் 
தலைமை நீதிபதி அயர் ( Eyre ) என்பவரால் அது வெகுதூரம் 
கொண்டு செல்லப்பட்டது. 88 வயது வந்தோருக்கு வாக்குரிமை 
யும் , ஆண்டுதோறும் கூடும் பாராளுமன்றங்களும் வேண்டு 
மென்று பெருங் கிளர்ச்சியைத் தொடர்ந்து நடத்திய அரசியல் 
அமைப்புச் சங்கம் ( Constitutional Society) , இலண்டன் நகரக் 
கடிதத் தொடர்பு கொள்வோர் சங்கம் ஆகியவற்றின் காரண 
மாகவே அவ்வழக்குகள் எழுந்தன . இச்சங்கங்களுடைய தலப் 
பிரதிநிதிகள் * சிறப்புக் கூட்டத்தில் ( Convention ) 
வேண்டும் . பிரான்சிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளால் கன்வென் 
ஷன் என்ற வார்த்தையே அபாயகரமாக இருந்தது . ஆனால் 
இது மன்னரைக் கவிழ்க்கின்ற எண்ணத்தோடு கூடிய வகையில் , 
அவரைக் கொல்லச் சதி செய்தலே என்பதை ஜூரிகள் நம்புமாறு 
செய்ய வழக்குகளைத் தொடர்ந்தவர்களால் முடியவில்லை . 
இத்தகைய பொருள்கோள் வகையான் வந்த அரசத் துரோகக் 


கூட . 


கோனாட்சியின் கூறுகள் சில 


307 


குற்றங்களைப் பொதுமக்கள் வெறுத்தனர். அதனால் அடுத்த 
ஆண்டில் , அதாவது மூன்றாம் ஜார்ஜ் மன்னரின் முப்பத்தாறாம் 
ஆண்டுத் தாற்காலிகச் சட்டம் முந்தைய சட்டத்தைத் தெளிவு 
படுத்தியது . அரசத் துரோகக் குற்றமென்று பொருள்கோள் 
வகையால் நீதிமன்றங்கள் கொண்ட சிலவற்றைத் தனியியலான 
அரசத் துரோகக் குற்றங்களாக மாற்றுவதே இச்சட்டத்தின் 
முக்கிய நோக்கமாகத் தெரிகிறது .89 இதன் முக்கிய அம்சங்கள் 
கீழ்வருமாறு : ( 1 ) அரசரையும் , அவர்தம் வாரிசுகளையும் , சந்ததி 
யார்களையும் சிறையிலிடல் அல்லது அவர்களுடைய சுதந்திரத் 
தைக் கட்டுப்படுத்துதல் ; அவர்தம் உடலுக்கு ஊறுசெய்து 
இறக்குமாறு செய்தல் , முடமாக்குதல் அல்லது ஆறாப் புண் 
செய்தல் ; அவர்களைக் கொல்லுதல் அல்லது அழித்தல் போன்ற 
வற்றிற்கான சதிசெய்தல் , நினைத்தல் , வழிவகுத்தல் ஆகிய 
வற்றை நாட்டிலோ , வெளியிலோ ஒருவன் செய்வானாயின் அவன் 
மீது முறையான நம்பத் தகுந்த இரு சாட்சிகளின் பிரமாணத்தின் 
பேரில் சட்டப்படி குற்றம் சாட்டப்பெற்றால் , அவன் தேசத் 
துரோகி எனத் தீர்மானிக்கப்பட்டு அரசத் துரோகக் குற்றத்திற் 
குரிய தண்டனை அடைவான் . அதே போன்று வெளிப்படை 
யான செயல் மூலமாகவோ அல்லது எழுதி , அச்சிட்டு வெளியிடு 
வதன் மூலமாகவோ , ஒருவன் மேலே கூறியவகையில் அரசருக்கு 
விரோதமான எண்ணத்தை வெளியிட்டாலோ , அறிவித்தாலோ 
அல்லது சொன்னாலோ அதே கதியை அடையவேண்டும் . 


( 2 ) அரசரிடமிருந்தோ , அவரது வாரிசுகளிடமிருந்தோ , 
பேரரசப் பதவியைக் குறிக்கும் பட்டப் பெயர் , கௌரவம் , பாணி 
ஆகியவற்றைப் பறிக்கும் வகையில் அல்லது நீக்கும் வகையில் 
சதிசெய்தல் , நினைத்தல் , வேண்டுதல் ( எழுதி , அச்சிட்டு , வெளிப் 
படையான செயல் மூலமாக வெளிப்படும் வேண்டுதல் ) அரசத் 
துரோகக் குற்றமாகும் . அரசருடைய ஆலோசகர்களை , நடவடிக் 
கைகளை மாற்றச் செய்ய அல்லது பாராளுமன்றத்தை மீறுதற்காக 
அல்லது இங்கிலாந்தையோ , அரசருக்குட்பட்ட வேறுபகுதி 
யையோ படைகொண்டு தாக்க அன்னியனைத் தூண்டுதல் , 
நாட்டிற்குள் போர்விளைவித்தல் அரசத்துரோகக் குற்றமாகும் . 


அரசத் துரோக- பெருங்குற்றச் சட்டம் 1848 : ( Treason 
Felony Act ) இங்ஙனம் வரையப்பெற்ற சட்டமானது 1848 ஆம் 
ஆண்டுவரை தொடர்ந்து வழக்கிலிருந்தது . அந்த ஆண்டில் 
தான் * ஐக்கிய நாடான இங்கிலாந்தின் அரசாங்கத்திற்கும் , 
அரசருக்கும் மேலான பாதுகாப்பு அளிக்கும் சட்டமான 
விக்டோரியா மகாராணியாரின் 11 ஆம் 12 ஆம் ஆட்சியாண்டுச் 


308 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


6 


சட்டம் நிறைவேறியது . 

அரசத்துரோக பெருங்குற்றச் 
சட்டம் ( Treason - Felony Act ) எனப் பொதுவாகக் குறிப்பிடப் 
பெறும் இச்சட்டம் , 1795 ஆம் ஆண்டுச் சட்டத்தில் நேரடியாக 
அரசரைப்பற்றிக் குறிப்பிடாத பிற்பகுதியைத் தள்ளுபடி செய்தது . 
இந்நிலை 1817 ஆம் ஆண்டுச் சட்டத்தால் நிரந்தரமாக்கப் 
பெற்றது . மேலும் 1848 ஆம் ஆண்டுச் சட்டமானது 1795 
ஆம் ஆண்டுச் சட்டத்தின் பிற்பகுதியில் காணப்பெறும் 
குற்றங்களைப் 90 பெருங்குற்றங்கள் என வகுத்தபோதிலும் , சதி 
செய்தலை வெளிப்படுத்தும் வழிகளில் வெளிப்படையான , நெஞ் 
சறிந்த பேச்சு ம் இணைக்கப்பட்டது . 


சட்டப்படியான அரசத் துரோகக் குற்றங்கள் : ஏற்கெனவே 
அறிவிக்கப்பெற்ற அரசத் துரோகக் குற்ற வகைகளோடு , கீழ்க் 
காணும் மூன்று குற்றங்களும் அவ்வப்போது வெளிவந்த சட்டங் 
களில் இடம் பெற்றன . அவற்றில் முதலாவது ஆன் அரசி 
ஆட்சியில் 1702 - ல் நிறைவேறியது . அதன்படி வாரிசுரிமைச் 
சட்டத்தின் கட்டுப்பாடுகளுக்குட்பட்டு அரச வாரிசாக இருக்கும் 
அடுத்தவரைத் தடை செய்யவோ அல்லது 

உரிமையைப் 
போக்கவோ முயலும் , கெடுநோக்குடன் நேரடியாக அத்தகைய 
வெளிப்படைச் செயலில் இறங்குதலும் , அரசத் துரோகக் குற்ற 
மாகும் . இரண்டாவதாக ஆன் அரசியின் 

ஆறாம் ஆட்சி 
யாண்டில் , அதாவது 1707 - ல் 

வெளிவந்தது . அதன்படி 
வாரிசுரிமைச் சட்டத்தில் இருப்பதற்கு மாறாக வேறொருவர் 
இங்கிலாந்து அரசுக்கு உரியவர் என்பதை நிலை நாட்டவோ 
அல்லது உறுதி செய்யவோ கெடுநோக்குடனும் , நெஞ்சமறிந்த 
நிலையிலும் , நேரடியாகவும் எழுதி , அச்சிட்டு வெளியிடுவது 
அரசத் துரோகக் குற்றமாகும் . 


91 


சான்றாளர் : ஆறாம் எட்வர்டின் சட்டம் : பிரதான வழக்கு 
களைப் போலவே அரசத் துரோகக் குற்ற வழக்கிலும் உறுதியான 
சான்றாளர் ஒருவர் இருந்தால் போதுமென்பது பொதுச் சட்ட 
முறை . ஆனால் முன்பே குறிப்பிட்டவாறு ஆறாம் எட்வர்டு 
மன்னராட்சியில் , 1552 ஆம் ஆண்டில் நிறைவேறிய முக்கிய 
மான சட்டம் இன்றோ, இனிவரப்போகும் நாட்களிலோ அரசத் 
துரோகக் குற்றங்கள் புரிந்தவர்மீது முறையாக இருவர் குற்றம் 
சுமத்தவில்லையானால் குற்றவாளியையோ , குற்றவாளிகளையோ , 
நீதி மன்றத்தின் முன் குற்றம் சாட்டுதல் , அக்குற்றத்தைப் பதிவு 
செய்தல் , குற்றத் தீர்ப்பளித்தல் , தண்டனை அளித்தல் , உரிமை 
இழக்கும்படி செய்தல் ஆகியவற்றில் ஈடுபடுதல் இயலாது என 
அறிவித்தது . -- மேலும் குற்றவாளிகள் நீதி மன்றத்தின் முன் 


கோனாட்சியின் கூறுகள் சில 


309 


குற்றம்சாட்டப் பெறும்போது , குற்றம் சாட்டியவர் உயிருடன் 
இருந்தால் அவர்கள் குற்றவாளிகளுக்குமுன் நேரடியாக வந்து , 
குற்றப்பதி வேட்டில் , விசாரணைக்குரியவர் செய்ததாக இருக்கின்ற 
அரசத் துரோகக் குற்றங்களை மெய்ப்பிக்கும் வகையில் உறுதி 
செய்து நிலை நாட்டவேண்டும் என்றும் வகுத்தது . எனினும் , 
இச்சட்டம் நிறைவேறியபின் ஒரு நூற்றாண்டுவரையிலும் அர 
சாங்கக் குற்றச்சாட்டுகளில் இம்முறை அநேகமாகக் கையாளப் 
படவில்லை யென்றே கூறலாம் . அதேபோன்று சட்டரீதியான 
சான்றுபற்றிய விதிகள் பலவற்றையும் பொதுச்சட்டம் நிலை 
நாட்டவில்லை . மேலே குறிப்பிடப் பெற்ற சட்டத்தையே எடுத் 
துக்கொண்டாலும் பிற்காலத்தில் அரசாங்கத்தரப்பு சாட்சிகள் 
என்று வர்ணிக்கப்பெற்றவர்களைக் குறிக்க அது ‘ குற்றஞ் சாட்டு 
வோர் என்னும் நடை நயமற்ற சொல்லையே பயன்படுத்தி 
இருப்பது கவனிக்கத்தக்கது . இந்நாட்டுப் பொதுச்சட்டத்தின் 
வழியில் முறையாகவன்றி வேறுவிதத்தில் அல்லாது எல்லா 
அரசத் துரோகக் குற்ற வழக்குகள் மேற்கொள்ளப்படுதல் 
வேண்டுமென்று வகுத்த பிலிப் மன்னரும் மேரி அரசியும் 
ஆண்ட காலத்தில் 1554 ஆம் ஆண்டில் நிறைவேறிய சட்டம் 
ஆறாம் எட்வர்டின் சட்டத்தைத் தள்ளுபடி செய்தது என்றும் 
கொள்ளப்பட்டது . முறையான கவுன்டி அடிப்படையில் 
அமைந்த ஜூரிகளைக் கொண்டு வழக்கினை விசாரிப்பதால் ஏற் 
படும் பயனை , குற்றஞ்சாட்டப்பெற்றவருக்கு மீண்டும் அளித்தது 
என்றும் , ‘ முந்தைய சட்டங்கள் வழங்க மறுத்ததும் இத்தகைய 
வழக்கு விசாரணைக்கே உரித்தான எதிர்வாத நன்மைகள் யாவற் 
றையும் வழங்கியது என்றும் , சர் மைக்கேல் ஃபாஸ்டர் ( Sir 
Michael Foster ) எடுத்துக் காட்டியதற் கிணங்கவே அச்சட்டம் 
அமைந்தது . எவ்வாறெனினும் 1860 ஆம் ஆண்டு அரசரைக் 
கொன்றவர்களின் வழக்கு விசாரணையிலும் , 1680 ஆம் 
ஆண்டில் ஸ்ட்ராஃபோர்டு பிரபுவின் 

பிரபுவின் ( Strafford ) மீதான 
வழக்கிலும் சட்டப்படி இரண்டு சாட்சிகள் தேவை என்பது 
ஐயத்திற்கு இடமின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது . வெவ் 
வேறான வெளிப்படைச் செயல்களுக்கு இரு சாட்சிகளும் சான் 
றுரைத்தபோதிலும் , அச் செயல்கள் ஒரே வகையான அரசத் 
துரோகக் குற்றம் சார்ந்தவையாக இருக்கவேண்டுமென்ற நலந் 
தரும் வேறுபாடு முன்னிலை மீட்சிக்கப்புறம் தான் கொள்ளப்பெற்ற 
தாகத் தெரிகிறது . இவ் வேற்றுமை பிற்காலத்தில் வந்த மூன்றாம் 
வில்லியத்தின் சட்டத்தினால் நிலை நாட்டப்பட்டது. இங்ஙனம் 
இரு சாட்சியங்கள் வேண்டுமென்பதற்காக அரசரைக் கொல்லச் 
சதி செய்ததற்கான சான்றாளையும் , போர்விளைத்தலுக்குச் சான் 
றுரை அளித்த சாட்சியையும் ஒன்றாக இணைக்க முடியாது . 


310 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


அரசத் துரோகக் குற்றங்களுக்கான வழக்குகளைக் கட்டுப்படுத் 
தும் சட்டமொன்றை காமன்ஸ் சபை 1691 ஆம் ஆண்டில் நிறை 
வேற்றியது . ஆயினும் அரசவையின் எதிர்ப்புக் காரணமாகவும் , 
இரு சபைகளுக்கிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாகவும் 
அது கைவிடப்பெற்றது . பலமுறை அத் தீர்மானம் கொண்டு 
வரப்பட்ட போதிலும் பெருந்தகை முகவர் ( High Steward ) நீதி 
மன்றத்தில் பிரபுக்கள் வழக்கு விசாரணை பற்றி பிரபுக்கள் 
கொண்டு வந்த மிக நேர்மையான , நியாயமான திருத்தத்தை 
ஏற்றுக்கொள் வதில் காமன்ஸ் சபை பிடிவாதம் காட்டியதால் 
1696 ஆம் ஆண்டில்தான் ஏற்றுக்கொள்ளப்பெற்று மூன்றாம் 
வில்லியம் ஆட்சியில் சட்டமாக வெளிவந்தது . 


மூன்றாம் வில்லியத்தின் 1696 ஆம் ஆண்டுச் சட்டம் : அது 
வரையில் பெருங்குற்றம் சாட்டப்பெற்றவர்களைக் காட்டிலும் 
வசதி குறைந்த நிலையிலேயே அரசத் துரோகக் குற்றம் சாட்டப் 
பெற்றவர் இருந்து வந்தார்கள் . ஆயின் 1696 ஆம் ஆண்டுச் 
சட்டப்படி அரசத் துரோகக் குற்ற வழக்குகள் தாராளத் தன்மை 
கொண்டனவாக மாறி இருக்கின்றன . உண்மையில் அது பெருங் 
குற்றத்திற்கான சாதாரண வழக்கு விசாரணையில் மெதுவாக 
ஏற்றுக் கொள்ளக் கூடிய மாதிரியாக அமைந்தது . இச் சட்டம் 
வகுத்ததாவது : வழக்கு விசாரணைக்கு ஐந்து நாட்களுக்கு முன் 
னரே அரசத் துரோகக் குற்றஞ் சாட்டப்பட்டவருக்கு குற்றச் 
சாட்டின் நகல் ஒன்றினை அளிக்க வேண்டும் . விசாரணைக்கு 
இரண்டு நாட்கள் முன்னமேயே ஜூரிகளின் பட்டியல் பிரதி 
ஒன்றையும் அளிக்க வேண்டும் . குற்றவாளிக் கூண்டில் நிற்ப 
வர்கள் வழக்கு முடியும்வரை வழக்கறிஞரின் உதவியைப் பெற 
லாம் .92 மேலும் பிரமாணத்தின் பேரில் சாட்சிகளாக விசாரிக் 
கப்பட வேண்டியவரை வழக்கு மன்றத்திற்குக் கட்டாயமாக வர 
வழைக்கும் நீதிமன்ற முறைக்கு உரியவர் . 93 இவ்வாறு ஒரே 
வெளிப்படையான செயலுக்கு ஆன இரு சாட்சியங்களின் பிர 
மாணம் அல்லது துரோகக் குற்றத்தின் ஒரு வெளிப்படையான 
செயலுக்கு ஒருவரும் , மற்றொரு வெளிப்படையான செயலுக்கு 
வேறொருவரும் சான்றுரை வழங்க வேண்டும் ; இல்லையானால் 
வன்முறையேது மில்லாத நிலையில் காவலில் வைக்கப் பெற்றவர் 
நீதிமன்றத்தில் தன்னிச்சையாகத் தமது குற்றத்தை ஒப்புக் 
கொள்ள வேண்டுமென்று வரையறுத்ததன் மூலமாக இச்சட்டம் 
ஆறாம் - எட்வர்டின் சட்டத்தில் எழுந்த ஐயப்பாடுகளை நீக்கியது . 
இச்சட்டம் மேலும் ஒரு வகையில் குறிப்பிடத் தகுந்ததாகின்றது . 
மன்னரைக் கொலை செய்ய முயன்ற குற்ற வழக்குத் தவிர பிறவற் 
றில் குற்றம் நிகழ்ந்த மூன்று ஆண்டுகளுக்குள் அரசத் துரோகக் 


கோனாட்சியின் கூறுகள் சில 


311 


குற்றம் சாட்டப் பெறுதல் வேண்டும் . இத்தகைய பாதுகாப்பு 
கொலையாளிகளுக்கும் திருடர்களுக்கும் இல்லாத ஒன்று என்பது 
நோக்கத் தக்கது . இச் சட்டம் அரசியலில் உறுதியற்ற நிலை 
இருந்த காலத்தில் தோன்றியது . அரச முன்னிலை மீட்சி ஏற் 
படுங்காலை நாடு கடத்தப்பெற்ற ஸ்டூவர்டுகளிடம் நல்லுறவு 
கொள்வது விவேகமானது என அமைச்சர்கள் உள்ளிட்ட பல 
முக்கியஸ்தர்கள் அது போது உணர்ந்தனர் . எனவேதான் இச் 
சட்டத்தில் இத்துணை அளவிற்குச் சலுகை காட்டப்பெற்றது . 
பிரபுக்களின் வழக்கு விசாரணைபற்றிய சர்ச்சைக்குரிய நிபந்தனை 
வாசகமும் சட்டத்தில் இடம்பெற்றது . பெருந்தகை முகவரால் 
நியமனம் பெற்றுவந்த முறைமைப் பிரபுக்களைக்கொண்ட பெருந் 
தகை முகவர் நீதிமன்ற அமைப்பில் காணப்பட்ட பெருங் 
குறையை நிவர்த்தி செய்யவே இந்த நிபந்தனை வாசகம் இணைக் 
கப்பெற்றது . அதன்படி அரசத் துரோகக் குற்றம் சாட்டப்பெற்ற 
பிரபு ஒருவரை விசாரணை செய்வதற்குப்பாராளுமன்றத்திலமர்ந்து 
வாக்களிக்கும் எல்லாப் பிரபுக்களையும் அழைக்க வேண்டும் . 
அவ்வாறு 

அழைப்பிற்கிணங்கி வந்த எல்லாப் பிரபுக்களும் 
வழக்கில் ஓட்டளிக்கலாம் . பிற்காலத்தில் ஆன் அரசியாரின் 
ஏழாம் ஆட்சியாண்டுச் சட்டத்தில் குற்றச்சாட்டின் நகல் ஒன் 
றைக் கைதியிடம் பத்து நாட்களுக்கு முன்பே அளிக்க வேண்டு 
மென்று கூறப்பட்டது . அதனோடு குற்றச்சாட்டினை நிரூபிப்பதற் 
காக அழைக்கப்படும் சான்றாளர்களோடு ஜூரிகள் , அவர் தம் 
தொழில்கள் , உறைவிடங்கள் ஆகியவை அடங்கிய பட்டியல் 
ஒன்றை குற்றச்சாட்டு நகலுடன் கைதியிடம் அளிக்கவேண்டு 
மென்றும் வற்புறுத்தியது . ஆயினும் போலி ( Pretender ) இறக்கும் 
வரையில் இச் சட்ட வாசகக்கூறு செயற்படாது தள்ளி வைக்கப் 
பட்டது . நமது காலத்திலும் கொலை வழக்குகளின் செயன்முறை 
யைக் கையாளுவதன் மூலமாக அரசத் துரோகக் குற்ற வழக்கு 
களை எளிமையாக்கமுடியும் . 94 


கலகச் சட்டம் ( Riot Act ) : அண்மைக்காலத்தில் அரசத் 
துரோகக் குற்றத்தைப் பெரிதாக்குவதை விடக் குறைப்பதே சட்ட 
மன்றத்தின் போக்காக இருந்து வருகிறது . ‘ கொள் பொருள் 
வகையால் அமையும் அரசத் துரோகக் குற்றங்களுக்குப் பதிலாக 
சட்ட முறையால் வகுத்த குற்றங்களைக் கொள்வதன் மூலமாக 

சாத்தியமாகியது . முன்பெல்லாம் ஆட்சி எதிர்ப்புக் 
கிளர்ச்சி , துரோகம் , பெருங் குழப்பம் போன்றவற்றிலிருந்து 
நாட்டைக் காக்கக் கூடிய சட்டங்களைச் 

செய்யவேண்டும் 
என்னும் முயற்சியில் நீதி மன்றங்கள் கொள் பொருள் வகையால் 
குற்றங்களைக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தது . நாட்டுப் 


312 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


பாதுகாப்பிற்குகந்த முறையான , முழு அளவிலான சட்டங்களின் 
தொகுதியாக அரசத் துரோகக் குற்றங்கள் சட்டம் அமைய 
வில்லை . அதனால் அபாயமும் மக்களிடையே கொந்தளிப்பும் 
நிறைந்த அவக் கேடான காலங்களில் , இச்சட்டத்தின் நோக்கத் 
திற்கு மாறாக அதனைப் பயன்படுத்தியதால் வந்த சிக்கல்கள் 
ஆராயப்பட்டன . கலகச் சட்டம் இத்தகைய சீர்திருத்த முயற் 
சிக்குச் சிறந்த ஓர் எடுத்துக்காட்டாகும் . 1715 ஆம் ஆண்டில் 
கலகச் சட்டம் 95 நிறைவேறியதிலிருந்து வன்முறையோடு 
கூடிய கிளர்ச்சிக் கலகங்களை அடக்குதற்கு அரசாங்கத்தின் 
வலிமை கூடியது . அரசத் துரோகக் குற்றம் என்பதைவிட இச் 
சட்டத்தின் கீழ்ப் பெருங் குற்றம் எனக் கொள்வது அதிக நன்மை 
பயப்பதாக இருந்தது . இங்ஙனம் முன்பெல்லாம் அரசத்துரோகக் 
குற்றங்களாகக் கருதித் தண்டனை விதிக்கப்பெற்ற பல குற்றங்களை 
‘ அரசத் 

துரோக- பெருங் குற்றம் எனக் கொண்டாடிய 
விக்டோரியா மகாராணியாரின் ஆட்சியில் 1848 ஆம் ஆண்டு 
நிறைவேறிய சட்டத்தைப் பற்றி முன்னரே குறிப்பிட்டோம் . 
அதே அரசியார் ஆட்சியில் 1842 ஆம் ஆண்டில் ஒரு சட்டம் 
கொண்டுவரப்பட்டது . அதன்படி அரசியாரை அச்சுறுத்த 
அல்லது அவருக்கு ஊறு செய்ய வேண்டுமென்ற எண்ணத்தோடு 
துப்பாக்கியோ அல்லது வேறு 

ஆயுதமோ கொண்டு குறி 
பார்த்தல் , ஏவுதல் , பரிசளித்தல் போன்ற குற்ற மும் ; அரசியார் 
மீது ஒரு பொருளை எறிதல் அல்லது எறிய முயலும் குற்றமும் ; 
அன்னாருக்கருகில் போர்க் கருவிகள் வெடிமருந்துகள் , பிற ஆபத் 
தான பொருள்களை உற்பத்தி செய்யும் குற்றமும் தீவிர தீச்செயல் 

என அறிவிக்கப்பட்டன . இவ்வகைக் குற்றங்களுக்காக 
மூன்றாண்டுகளுக்குக் குறையாத , ஏழாண்டுகள் வரையான 
கடுங்காவல் தண்டனை அல்லது மூன்றாண்டுகளுக்கு மேற்படாத 
சிறைத் தண்டனை . அக்காலப் பகுதியில் நீ திமன்றத்தின் கட்டளை 
யின்பேரில் மூன்றுமுறை சவுக்காலடித்தல் ஆகிய தண்டனைகளை 
வழங்கலாமென அறிவித்தது . கொலைக் குற்றம் சாட்டப் பெற்ற 
கைதிக்கு எதிரான சாட்சிகளைப் போன்ற சாட்சிகளே 
சட்டத்தின் கீழ்க் குற்றஞ் சாட்டப்பெற்றவருக்கும் இருக்க 
வேண்டுமென்பதால் , இரண்டு சாட்சிகளை விசாரிக்க வேண்டு 
மென்ற விதி கைவிடப்பெற்றது . 1870 ஆம் ஆண்டு விக்டோ 
ரியா அரசியாரின் சட்டம் , அரசத்துரோகக் குற்றத்திற்கோ 
அல்லது பெருங் குற்றத்திற்கோ சொத்துப் பறிமுதல் செய்வ 
தையும் மரண தண்டனை அளிப்பதையும் நீக்கிவிட்டது . 

96 


கள் 


அண்மைக்கால வழக்குகள் : 1899 முதல் 1901 வரை 
நடைபெற்ற தென் ஆப்பிரிக்கப் போரின் 

விளைவாக 

எழுந்த 


கோனாட்சியின் கூறுகள் சில 


313 


அரசுக்கும் லின்ச் என்பாருக்கும் ( Rex vs Lynch ) 97 இடையே 
ஏற்பட்ட வழக்கில் , தென் ஆப்பிரிக்காவில் அரசியாரின் பகை 
வரைப் பின்பற்றி அவர்களுக்கு உதவி செய்ததற்காகப் பிரதிவாதி 
அரசத் துரோகக் குற்றம் சுமத்தப்பெற்றார் . இவ்வழக்கு கீழ்க் 
கண்டவற்றை நிலைநாட்டியது . ( அ ) விக்டோரியா இராணி 
யாரின் குடி உரிமை உடையவராக்கும் சட்டம் , ( Naturalisation 
Act ) இங்கிலாந்துடன் போர் தொடுத்துள்ள அன்னிய நாட்டில் 
குடி உரிமை அடைவதை அனுமதிக்கவில்லை . போர்க்காலங் 
களில் அரசரிடமான பற்றுறுதியைப் புறக்கணித்துப் பகை 
நாட்டில் குடியுரிமை பெற முயலும் பிரிட்டிஷ் பிரஜை , அரசத் 
துரோகக் குற்றம் புரிந்தவராவார் . ( ஆ ) மூன்றாம் எட்வர்டு 
காலத்து அரசத் துரோகக் குற்றங்கள் சட்டமானது கிரேட் 
பிரிட்டனுக்குள்ளும் , வெளியிலும் புரிந்த குற்றங்களுக்குப் 
பொருந்தும் . இதன் காரணமாக நாட்டில் அரசருக்குப் 
பகைவராக இருப்பவரைப் பின்பற்றுதல் என்ற சட்டவாசகம் , 
பழி சுமத்தப் பெற்றவர் , குற்றம் நிகழ்ந்த காலை இங்கிலாந் 
திலேயே இருக்கவேண்டுமென்று கூறுகின்றது என்ற வாதம் 
வீணாயிற்று . 1909 ஆம் ஆண்டில் சவர்க்கார் ( Savarkar ) 
என்னும் இந்துவின் மீதான வழக்கில் , குற்றம் இந்தியாவில் 
செய்யப்பட்டது . அதனால் இந்தியப் பீனல் கோடின் ( Indian 
Penal Code ) சட்ட வாசகங்களின்படியே தீர்ப்பு வழங்கப் 
பட்டது . ஆயின் மார்செயில்ஸில் ( Marseilles ) தப்பிய கைதி 
யானவர் பிரெஞ்சுப் பகுதியில் அடைக்கலம் புகுந்ததன் விளைவாக 
எழுந்த சர்வதேச சட்டப் பிரச்சினையினால் இவ்வழக்கு பிரபல்ய 
மடைந்துவிட்டது . பன்னாட்டு வேற்றுமைகளைச் சரிக்கட்டு 
தற்காக தி ஹேக் தீர்ப்பு மன்றம் ( The Hague Tirbunal ) அடைக் 
கலம் அளித்த பிரான்ஸின் உரிமையைத் தள்ளுபடி செய்து , 
கைதியை , பிரிட்டிஷ் அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு உத்தர 
விட்டது . 

அரசுக்கும் அஹ்லாசுக்கும் இடையேயான ( Rex vs 
Ahlers ) 98 வழக்கில் வெறும் சட்ட வாசகங்களோடு பழிசுமத்தப் 
பெற்றவரின் எண்ணங்களும் நோக்கங்களும் ஆராயப் பெறுதல் 
வேண்டுமெனக் கொண்டனர் . அரசுக்கும் கேஸ்மென்டிற்கும் 
இடையேயான ( Rex vs Casement ) 99 வழக்கில் மூன்றாம் 
எட்வர்டின் சட்டத்தை அலசி ஆராய்ந்து , பல வரலாற்றுச் 
சிக்கல்களைச் சீர்தூக்கிப்பார்த்துப் பின் வருமாறு தீர்ப்பு அளிக்கப் 
பெற்றது . மன்னருக்கு எதிரான போரில் , அவருடைய 
பகைவரின் வலிமையைப் பெருக்குதல் அல்லது பெருக்கும் 
வகையிலான காரியத்தில் ஈடுபடுதல் ; நாட்டிற்கும் , அரசருக்கும் 
பகைவராக இருப்பவரைத் தடுக்கவோ , தாக்கவோ முடியாத 
அளவிற்கு அரசரையோ அல்லது நாட்டையோ வலியிழக்கச் 


814 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


செய்யும் செயலில் இறங்குதல் அரசத் துரோகக் குற்றமாகும் . 
பகைவர்க்கு உதவியும் ஆதரவும் அளிக்கும் குற்றம் புரியுமிடம் 
உள் நாட்டில் இருக்கலாம் , பகைவர் நாடுகளில் இருக்கலாம் , 
அல்லது நடுநிலைமை நாட்டிலும் இருக்கலாம் . அதைப்பற்றி 
அக்கறையில்லை . 

டிரான்ஸ்வால் ( Transvaall ) குடியரசில் அறிஞர் ஜேம்ஸனும் 
அவர் தம் கொள்ளைக்கூட்டத்தினரும் ( Dr. Jameson and his free 
booters ) 1896 இல் நடத்திய தாக்குதல் அந்நாட்டின் பேரரசி 
யான பிரிட்டிஷ் இராணியாருக் கெதிரான அரசத் துரோகச் 
செயல் என்று கொள்ளக் கூடிய நிலையில் உள்ளது . எனினும் 
கைதானவர்களெல்லாம் 1870 ஆம் ஆண்டைய அன்னியப் 
படை திரட்டல் சட்டப்படி ( Foreign Enlistment Act ) விசாரிக்கப் 
பட்டனர் . அதன்படி • நேச நாடுகளின் பகுதிகளுக் கெதிராக 
கடற்படை அல்லது இராணுவத் தாக்குதல் 

செய்வதற்கு , 
அரசியாரின் ஆளுகைக்குட்பட்ட 

பகுதிகளில் 

அன்னாரது 
அனுமதியின்றி வேண்டிய முயற்சியில் ஈடுபடுபவர் , படையினை 
உருவாக்குவது போன்ற வற்றில் ஈடுபடுபவர் இரண்டு ஆண்டு 
களுக்கு மேற்படாத சிறைத் தண்டனைக்கு உரியவர் என்பது 
வலியுறுத்தப்பட்டது . தளபதி சாண்டோவல் ( General Sandoval ) 
சர் W. கால் ( Sir W. Call ) 

முதலானோர் 

வெனிசூவலா 
( Venezuela ) விற்கு எதிராகக் கடற்படை கொண்டு சென்றதாகக் 
குற்றம் சுமத்தப்பெற்றபோது மேலே தரப்பட்ட சட்ட அடிப் 
படையில் அக்குற்றம் அமைந்தது என்று 1887 ஆம் ஆண்டில் 
கொள்ளப்பட்டது . 
அண்மைக்காலப் போரின் விளைவாக 

ஜாய்ஸிக்கும் 
அரசாங்கக்குற்ற விசாரணைத் துறை ஆளுநருக்கும் ( Joyce vs 
Director of Public Prosecutions ) இடையேயான கவர்ச்சியான 
வழக்குத் தோன்றியது . இவ் வழக்கில் இங்கிலாந்தில் தங்கிய 
காரணத்தால் பிரிட்டிஷ் அரசருக்கு ஏற்கெனவே தலப்பற் 
றுறுதிக் கடன்பட்டு , தவறான கூற்றுகள் 

மூலமாகவாவது 
வெளிநாடு செல்ல பிரிட்டிஷ் அனுமதிப் பத்திரம் பெற்ற ஓர் 
அன்னியன் , அதன் காரணமாக தன்னிச்சையாகப் பற்றுறுதி 
அளிக்கக் கடமை கொண்டவனாகின்றான் . எனவே , அவன் 
நாட்டை விட்டு வெளியேறியபோதிலும் அக்கடமை நின்று 
விடுவதில்லை . அரச .. உறவுகள் மூலமாக என்னும் பொருளில் 
அரசர் அவனுக்குப் பாதுகாப்பு அளிக்கும் கடமையைக் கொண் 
டிருக்கும் வரையிலும் அது தொடர்கிறது . 

பிரிட்டிஷ் குடியேற்றங்கள் : பிரிட்டிஷ் குடியேற்றச் சட்டங் 
களைப் பொறுத்தவரையில் அவைகளும் தாய்நாட்டுச் சட்டத்தின் 


கோனாட்சியின் கூறுகள் சில 


315 


முக்கிய பகுதிகளும் ஒன்றாகவே இருக்கின்றன . ஆயினும் 
அரசத் துரோகக் குற்றத்தைச் சமாளிப்பதற்காகச் சட்ட 
மியற்றும் உரிமையைக் குடியேற்ற நாடு பெற்றிருந்தது . அது 
இயற்றும் சட்டங்கள் 

ஆங்கில 

சட்டத்திற்கிசைந்தனவாக 
இருக்கவேண்டுமென்ற நியதி இல்லை . அரசாங்கத்திற்கெதிரான 
உணர்ச்சிகளைத் தூண்டிவிட முயன்றாலும் , இங்கிலாந்து 
அரசுடன் சமாதானம் அல்லது நட்புக்கொண்ட ஆசிய நாட்டு 
அரசாங்கத்துடன் போரிட்டாலும் நாடு கடத்தல் தண்டனை பெற 
வேண்டுமென்று இந்திய பீனல் கோட் (இந்த குற்றச்சட்டத் 
தொகுப்பு ) வரையறுத்து . 


புரட்சிக்கலகங்கள் பலவற்றிற்குப்பின் பெரும் எண்ணிக் 
கையில் நிறைவேறிய 

நிறைவேறிய இழப்பீட்டுச் சட்டங்கள் ( Acts of 
indemnity ) இத்துறையில் குடியேற்ற நாட்டுச் சட்டங்களில் 
குறிப்பிடத் தகுந்தவை . கானடா , நியூசிலாந்து , செயின்ட் 
வின் சென்ட் , ஜமெய்க்கா ஆகிய நாட்டுச் சட்டத் தொகுதிகளில் 
இத்தகைய சட்டங்கள் இடம் பெறுகின்றன . 1866 ஆம் ஆண்டு 
நிறைவேறிய ஜமெய்க்கா சட்டமானது சட்டங்கள் வரலாற்றி 
லேயே மிக முக்கிய இடத்தை வகிக்கிறது . 1865 ஆம் ஆண்டில் 
எழுந்த 

கிளர்ச்சியை அடக்கும்போது கவர்னர் 
( Governor Eyre ) மேற்கொண்ட செயல்களுக்கு அது இழப்பீடு 
செய்தது . கிளர்ச்சி தோன்றிய காலத்தில் அவர் செய்த காரி 
யங்களின் அடிப்படையில் கவர்னர் அயர்மீது இங்கிலாந்தில் 
பயனுள்ள வகையில் வழக்குத் தொடர முடியாதவாறு 
சட்டம் காத்தது என எக்செக்கர் நீதி மன்றம் 1870 ஆம் 
ஆண்டில் கருதியது .2 


நாட்டிற்கு அபாயம் கொண்டு வரும் சூழ்நிலைகளைச் சமாளிப் 
பதற்கென்று வளர்ந்த சட்டங்களுக்கு ஆன ஆதாரங்களில் , 
இடைக்கால அரசத் துரோகச் சட்டம் ஒன்றாக இருக்க வேண்டு 
மென்பது தெளிவு . அரசத் தனியுரிமையதிகாரம் மற்றொரு முக்கிய 
ஆதாரமாகும் . இச் செய்திகளில் இடைக்காலத்தில் எழுந்த 
அவசர காலச் சட்டம் அரிதே . டியூடர் காலத்தில் நெருக்கடி 
நேரங்களில் அரசத் தனியுரிமை தாராளமாகப் பயன்பட்டது . 
உதாரணமாக ஸ்பானிய ஆர்மடாவைச் சமாளிப்பதற்காக 
எலிசபெத் இராணியார் எடுத்த நடவடிக்கைகளைக் குறிப் 
பிடலாம் . அவற்றிற்கு ஒரு வகையில் உதவியாக இராணுவச் 
சட்டம் அமைந்தது . அமைதிக்காலத்திலும் , நெருக்கடி நேரத் 
திலும் தாங்கள் பயன்படுத்த முயன்ற அரசத் தனியுரிமை 
அதிகாரத்தின் - பொதுக் கருத்தின் அடிப்படையாக , அந்த 


316 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


நெருக்கடி கால நடவடிக்கைகளைக் கொள்ளவேண்டு மென்ற 
இன்றியமையாத் தேவையை , ஸ்டூவர்டு கால வழக்கறிஞர் 
உணர்ந்துகொண்டனர் . உள்துறை அமைச்சரின் ( Secretary 
of state ) அதிகார எல்லைக்குள் சில நெருக்கடி கால அதிகாரங் 
களும் அடங்கும் என்ற வாதம் எழுந்த போது , டியூடர் கால 
வழக்கு , ஸ்டூவர்டு காலக் கொள்கை ஆகியவற்றின் நினைவுச் 
சின்னங்கள் 18 ஆம் நூற்றாண்டிலும் காணப்பட்டன எனலாம் . 
பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சிக்கல் மலிந்து வளர்ந்த சமுதாய 
மும் , அதற்கேற்பட்ட நெருக்கடிகளும் சட்டங்கள் செய்ய 
வேண்டிய கட்டாயத்தை வளர்த்தன . நாட்டுப் பாதுகாப்பிற் 
கென்று பல சட்டங்கள் நெபோலியனுடனான போர்கள் நிகழ்ந்த 
காலத்தில் இயற்றப்பட்டன . சிலர் ஹேபியஸ் கார்பஸ் சட்டத்தின் 
பயனை அடைய முடியாதவாறு சில சட்டங்கள் எழுந்தன . அதே 
போன்று சமாதானத்திற்குப் பிறகு வந்த தொல்லை மிகுந்த 
ஆண்டுகளிலும் இவ்வகையான சட்டங்கள் தோன்றின . நன்கு 
அறிந்த உதாரணங்களாக லிவர்பூல் பிரபுவின் ( Lord Liverpool ) 
ஆறு சட்டங்களை க் குறிப்பிடலாம் . 3 


நாட்டின் பாதுகாப்பு : இச் செய்தியில் துண்டு துண்டாக 
வன்றி , ஒரு மொத்தமாக நடவடிக்கை மேற்கொள்வதும் , நேரடி 
யான சட்டம் செய்யும் முயற்சியைக் கைவிடுதலும் இருபதாம் 
நூற்றாண்டில் பழக்கமாகிவிட்டன . ஆணைகள் , கட்டுப்பாட்டு 
விதிகள் போன்றவற்றின் மூலமாகச் சட்டம் செய்யும் வரையறை 
யற்ற அதிகாரங்களை 1914-15 ஆம் ஆண்டு , நாட்டுப் பாது 
காப்புச் சட்டங்கள் அரசாங்கத்திற்கு அளித்தன . 

இதுவே 
இன்று வேரூன்றிய செயல் முறையாகி விட்டது . அச்சட்டங்கள் 
போருடன் மறைந்துவிட்டன என்றாலும் நெருக்கடி தோன்றும் 
போது பயன்படும் . நிரந்தர அதிகார மூலபலமாக முந்தயதைப் 
போன்ற திட்டமொன்றை 1920 ஆம் ஆண்டு அவசரகால 
அதிகாரச் சட்டம் வகுத்தது ( Emergency Powers Act ). மற்று 
மொரு போரின் விளைவாக 1939 ஆம் ஆண்டில் அவசரகால 
அதிகார (பாதுகாப்பு ) சட்டம் ( Emergency Powers ) ( Defence Act ) * 
நிறைவேறியபோது மூன்றாவது முறையாக இச் செயல்முறை 
கையாளப்பெற்றது . 


குறிப்பு 


1. Fritz Kern எழுதி 1939 - ல் S. B. Chrimes 

என்பார் 
தொகுத்த ‘ Kingship and Law in the Middle Ages என்னும் 
நூலின் 12-27 பக்கங்களிலும் , P. Grierson Cambridge Historical 
Journal , vii , I - ல் எழுதிய Election and inheritance in early 
Germanic Kingship என்னும் கட்டுரையிலும் ஐரோப்பா கண்டச் 
செய்திகள் விளக்கப்படுகின்றன . 

2. Maskell | எழுதிய Monumenta Ritualia Ecclesiae 
Anglicanae இரண்டாம் தொகுதியையும் , Freeman எழுதிய 
Norman Conquest அதிகாரம் மூன்றில் 42 , 626 ஆம் பக்கங் 
களையும் பார்க்க . 

3. தேர்தலுக்குரிய மடாலயத் தலைவர் , பிஷப் , போப்பாண் 
டவர் போன்ற பதவிகளைக் கொண்ட திருச்சபையானது தேர்தல் 
கோட்பாடுகளும் நடைமுறைப் பழக்கங்களும் வளர்வதில் பெருந் 
தொண்டாற்றியது . தேர்தல் முறைகளிலும் , பெரும்பான்மை 
யாட்சிகளிலும் பாரீஸ் போன்ற பல்கலைக் கழகங்கள் அனுபவம் 
பெற்றிருந்தன . 

4. Pollock and Maitland எழுதிய ‘ History of English Law 
என்னும் 

அத்தியாயம் இரண்டு , பக்கம் 240 - ஐயும் 
Plucknett எழுதிய Concise History of Common law ( ஐந்தாம் 
தொகுப்பு ) 522 , 712 ஆம் பக்கங்களைப் பார்க்கவும் . 

5. ஆங்கில - சாக்சானியர் காலத்தில் காணப்பெற்ற பல தரப் 
பட்ட வாரிசுரிமைக் கோட்பாடுகளின் மாதிரிகளை P.E. Schramm 
எழுதிய History of the English Coronation ( 1937) என்னும் 
நூலின் 145 ஆம் பக்கத்திலும் , F. Kern எழுதிய Kingship and 
Law என்னும் நூலின் 12 , 19 ஆம் பக்கங்களிலும் காணலாம் . 

6. அரச முத்திரையில் இத்தகைய மாற்றத்தை முதலில் 
தோற்றுவித்தது ஜான் மன்னரே . இதனை Stubbs என்பார் 
எழுதிய Constitutional History என்னும் நூலில் 
பக்கத்தில் பார்க்கவும் . 

7. ஏழாம் எட்வர்டு மன்னர் அரசு எய்தல் , முடிசூட்டு விழா 
ஆகியவற்றின் போது அனுசரிக்கப்பெற்ற நவீன காலச் சடங்கு 
களின் தத்ரூபமான விளக்கத்திற்கும் , ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரின் 
காலத்தில் தொடர்ந்துவந்த முக்கிய சடங்குகளின் விளக்கத் 


நூலில் 


593 ஆம் 


818 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வர்லாறு 


திற்கும் Anson எழுதிய Law and Custom of the Constitution 
இரண்டாம் தொகுதி , முதலாம் பகுதி . பக்கம் 234 ஐயும் L. G. Wick 
ham Legg எழுதிய English Coronation Records- ஐயும் பார்க்க . 
அவற்றைத் - தொடர்ந்தவற்றின் 

விரிவான விளக்கத்திற்கு 
Schramm என்பார் எழுதிய History of the English Coronation 
( 1937 ) அறிவு ஒளி வீசும் ஆராய்ச்சி நூலையும் P.L Ward எழுதிய 
‘ Coronation Ceremony in Medieval England ( 1939 ) ஐயும் , 
E. Kontorowicz எழுதிய The Knigs Tow Bodies என்னும் நூலின் 
மூன்றாம் அதிகாரத்தையும் பார்க்க . குறிப்பாக இடைக்கால ஜெர் 
மனியில் இருந்த தனிப்பட்ட நிலைபற்றிய குறிப்பு Fritz Kerm 
எழுதிய Kingship and Law 27 ஆம் பக்கத்தில் காணக்கிடக் 
கின்றது . 

8. Schramm எழுதிய ‘ English Coronation என்னும் நூலில் 
180 ஆம் பக்கம் பார்க்க . 

9. பகுதிகளை R. W. and A. J. Carlyle எழுதிய ‘ Political 
Theory - ன் 273 ஆம் பக்கத்திலும் , C. H. McIlwain எழுதிய 
Political Thought - ன் 211 ஆம் பக்கத்திலும் Z. N. Brooke எழுதிய 
English Church and Papacy - ன் 157 ஆம் பக்கத்திலும் காண்க . 
G. H. Williams- ன் ( Harward Theological Studies ) இறுதித் 
தொகுப்பிலும் , Norman F. Contor எழுதிய Church , Kingship 
and Lay Investitute என்னும் நூலின் 174 - ஆம் பக்கத்திலும் , 
Walter Ullmann எழுதிய Papal Government என்னும் நூலின் 
394 ஆம் பக்கத்திலும் , Ernst Kantorowicz எழுதிய The King s 
Two Bodies என்னும் நூலின் இரண்டாம் அதிகாரத்திலும் 
காணலாம் . மேலும் ‘ English Historical Review ல் Schulz எழுதிய 
‘ Bracton on Kingship என்னும் கட்டுரையையும் ( 136 பக்கம் ) 
பார்க்க . 


10. Fitzherbert எழுதிய ‘ Abridgement என்னும் நூலிலும் 
Skipwith எழுதி அச்சாகாது இருந்த 1359 ஆம் ஆண்டைய குறிப் 
பேட்டில் 103 ஆம் பக்கம் Ayd de roy என்பதையும் பார்க்கவும் . 
அவ்வாண்டு இறுதியில் ஸ்கிப்வித் நீதிபதியானார் . 

11. Lyndwood , எழுதிய Provinciale ( Oxford , 1679 ) 
பக்கம் 126. Chrimes- ன் Constitutional Ideas in the Fifteenth 
Century என்னும் நூலில் 387 ஆம் பக்கத்தில் காணப்பெறும் 
Brain , C. J. என்பாரின் கூற்றுக்களுடன் ஒப்பிட்டுப் பார்க்கவும் . 

12. Schramm எழுதிய நூலின் 137 ஆம் பக்கமும் , Balletin 
of the John Rylands Library , xxviii தொகுதி 151 , 159 ஆம் 


கோனாட் சியின் கூறுகள் சில 


319 


/ பக்கங்களில் உள்ள Protestation of Richard il in the Tower 
என்னும் கட்டுரையையும் காண்க . 

13. Nicolos எழுதிய Chronology of History என்னும் 
நூலின் 272 ஆம் பக்கம் . F. M. Powicke தொகுத்தளித்த Hand 
book of British Chronology- ன் இரண்டாம் பக்கம் , Archaeologia 
xxviii தொகுதி 110 ஆம் பக்கம் பார்க்கவும் . 


14. Annals Winton பக்கம் 112 - Magnates regeni nomi 
narunt Edwardum filium suum regem Annals de Dunstaplia 
பக்கம் 254. Recognoverant paternique successorem honoris ordi 
naverunt Rishanger பக்கம் 75- Nominare and Ordinare 
என்பவை , வழித்தோன்றல் வாரிசாக வருவதற்கு உடன்பாடு 
தெரிவிப்பதை மட்டும் குறிப்பவையல்ல . பிரான்ஸில் இரண்டு 
ஆண்டுகட்கு முன்னர் தான் ஏறக்குறைய இதே போன்ற 
நெருக்கடி தோன்றியது . 1270 ஆம் ஆண்டில் - ஒன்பதாம் லூயியும் 
மூன்றாம் பிலிப்பும் சிலுவைப்போரில் ஈடுபட்டு இருந்தபோது 
முன்னவர் மடிந்தார் ; பின்னவர் பட்ட மெய்தினார் . பல மாதங் 
களுக்கு முடிசூட்டு விழா நடைபெற முடியவில்லை . எனவே , 
பிலிப்பை அரசரென அறிவித்த நாளிலிருந்தே அவரது ஆட்சி 
யாண்டு கணக்கிடப்பெற்றது . Schramm எழுதிய ‘ History of 
English Coronation என்னும் நூலின் 166 ஆம் பக்கத்தையும் 
பார்க்க . 


15. Hardy எழுதிய Introduction to Close Rolls பக்கம் 136 ; 
Nicolos எழுதிய Chronology of History பக்கங்கள் 291-292 ; 
Allen எழுதிய Royal Prerogative ( 1849 ஆம் ஆண்டய தொகுப்பு ) 
பக்கம் 46 பார்க்கவும் . 

16. Rymer , 1 பக்கம் 497. ‘ முந்தையோர் இறந்த நாளி 
லிருந்து புதிய அரசரின் ஆட்சி சட்ட ரீதியிலும் , நடைமுறையிலும் 
முதன் முறையாகத் தொடங்கியது என முதலாம் எட்வர்டு அரசு 
எய்தியதைப்பற்றிக் கூறவந்த ஸ்டப்ஸ் , தமது நூலாகிய Constitu 
tional History - ல் 107 ஆம் பக்கத்தில் குறித்துள்ளார் . எனினும் 
இத்துணைச் சிறந்த அறிஞர் இவ்வாறு கூறியபோதிலும் எட்வர் 
டின் மரபாக வந்த உரிமை எதிர்ப்பேதுமின்றி ஏற்றுக்கொள்ளப் 
படினும் , சட்ட ரீதியாகவும் , நடைமுறையிலும் நான்கு நாட்களுக்கு 
அரசர் யாரும் இல்லை என்பது ஒருதலை . இதே அறிஞர் முதலில் 
எட்வர்டின் ஆட்சி அவரது தந்தையின் சவ அடக்கம் செய்யப் 
பெற்ற நாளிலிருந்து தொடங்கியது எனக் கூறியது நோக்கத் 
தகுந்தது . பிரபுக்கள் எட்வர்டை மன்னரென ஏற்றுக்கொண்ட 
நாளிலிருந்தே அவருடைய ஆட்சியாண்டு தொடங்கியது என்னும் 


326 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


இரண் 


உண்மையிலிருந்து தேர்தல் கருத்தானது வலியுறுத்தப்பட்டது 
என்பதும் அரசபதவிக்கும் தனியார் மரபுரிமைக்கும் வேற்றுமை 
உண்டு என்பதும் வெளிப்பட்டன . மரபுரிமைக் கொள்கை 
வளர்ச்சிக்கு ஆன வழிமுறைகள் முற்காலத்திலேயே கையாளப் 
பெற்றன என்று கொள்ள வேண்டுவதில்லை . முடிசூட்டு விழாவிற்கு 
முன் ஆட்சி புரிந்த முதலரசர் முதலாம் எட்வர்டு என்றால் , முந் 
தைய அரசர் இறந்த மறு நாளே ஆட்சி புரிந்த முதலரசர் 
டாம் எட்வர்டே ஆவார் . மன்னர் மறைவதில்லை ( The king 
never dies ) என்னும் சட்ட வாசகத்தில் அடங்கும் கொள்கை 
யானது பிற்காலத்தே வளர்ந்தது . யார்க் குடியினர் அரசுக்கு 
வந்ததிலிருந்து அக்கொள்கை அநேகமாக 

நடைமுறையில் 
ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனக் கூறலாம் . எனினும் எட்டாம் 
ஹென்றியின் ஆட்சி கூட அவர் தம் தந்தை இறந்த மறுநாள் 
தான் தொடங்கியது என Nicolos எழுதிய Chronology of History 
என்னும் நூலிலும் காணப்படுகின்றது . ஆறாம் எட்வர்டு அரியணை 
யேறிய பிறகு வாரிசுரிமை பெறும் குலவழியில் மாற்றம் ஏற்பட் 
டாலொழிய சிறு கால இடைவெளியும் ஏற்படவில்லை . 


17. Annals Winton பக்கம் 113. Select Charters பக்கம் 421 . 


18. ஸ்டப்ஸ் எழுதிய Constitutional History அதிகாரம் ii , 
பக்கம் 329-330 . முந்தைய மன்னர் இறந்த நாளிலேயே ஆட்சி 
காலம் தொடங்கியதாக ஐந்தாம் எட்வர்டும் , ஆறாம் எட்வர்டும் 
கொண்டனர் . 


29 ஆம் 


19. மேலே 

பக்கம் 

பார்க்க . கான்டர்பரி 
ஆர்ச்பிஷப்பும் , வின் செஸ்டரின் பிஷப்புமான ஸ்டிக்னாட் (Stignad ) 
திருச்சபை உள்வேறுபாட்டுக் கொள்கை உடையவராக கருதப் 
பட்டார் . 


20. Ordericus Vitalis அதிகாரம் ii , பக்கம் 15-16 . வெற்றி 
கொள்ளுதற்கும் , மரபுரிமைக்கும் இடையே உள்ள வேற்றுமை 
யும் , அவைகள் பல பக்கங்களில் பாயக்கூடிய சாத்தியக் கூறும் , 
இடைக்காலச் சட்டத்தில் பொதுவாகக் காணக்கூடியவை என 
போலாக்கும் மெய்ட்லண்டு எழுதிய ‘History of English Law 
என்னும் நூலில் 308 ஆம் பக்கத்தில் காணலாம் . 


21 , ஏட்மர் ( Eadmer ) எழுதிய Historiae Novorum என்னும் 
நூலின் முதலாம் அதிகாரம் 25 ஆம் பக்கம் ; Select Charters - ல் 
108 ஆம் பக்கம் . செங்குஞ்சியர் வில்லியத்தை லான்பிராங்க் 
தேர்ந்தெடுத்தார் எனச் சில கால்வழிச் செய்திக் கோவைகள் 


கோனாட்சியின் கூறுகள் சில 


321 


மொட்டையாகக் குறிப்பிடுகின்றன . ஸ்கிராம் தமது நூலில் 
153 ஆம் பக்கத்தில் ( மேலே 148-149 ஆம் பக்கங்களில் கண்ட 
வாறு ) , கடவுள் தான் பயனுள்ள தேர்வாளர் என்றும் , மக்களும் , 
திருச்சபையினரும் வெறும் கருவிகளே என்றும் கொண்ட சில 
திருச்சபையாளரின் கருத்தினைக் கொண்ட இக்கொள்கையை 
விளக்க முயன்றார் . 


22. Anglo - Saxon Chronicle, 1100 . 


23. மாம்ஸ்பரியின் வில்லியம் எழுதிய Gesta Regum 
தொகுதி 393. Schramm , பக்கம் 154 . 


24. கான்டர்பரி ஆர்ச்பிஷப்பான ஆன்சலம் அயல் நாடு 
சென்றிருந்தார் . யார்க் ஆர்ச்பிஷப்போ நோய்வாய்ப்பட்டிருந்தார் . 


25. மாஸ் கெல் எழுதிய Monumenta Ritualia என்னும் 
நூலின் , இரண்டாம் அதிகாரத்தில் 6 ஆம் பக்கம் Select 
Charters - ல் 116 ஆம் பக்கம் . நாட்டு மக்கள் ஏற்கும் சட்டங்களை 
யும் மரபுகளை யும் காப்பதாக மன்னர் உறுதி செய்யும் வகையில் 
அமைந்த பண்டைய முடி சூட்டு விழாப் பிரமாணமானது- Quas 
vulgus elegerit ; les quels la communaute de vostre roiaume 
aura esleu- அரசு எய்தும் சூழ்நிலைக் கேற்றவாறு சில சமயங் 
களில் மாற்றம் அடைந்தது . மெய்ட்லண்டு எழுதிய Constitu 
tional History பக்கம் 286 ; J. Wickhaw - Legg எழுதிய The 
Coronation Order of King James I , xcvi பின்வரும் குறிப்புகள் ; 
L. G. Wickham - Legg எழுதிய The English Coronation 
Records . , முன்னுரை , xxviii , பின் வரும் குறிப்புகள் ; H. G 
Richardson உம் 0. G. Sayles உம் எழுதி ‘ Bulletin of the 
Institute of Historical Research xiii- ல் பக்கங்கள் 129 , 139 - ல் 
காணப்பெறும் Early Coronation Records என்னும் கட்டுரை , 
பின்வரும் குறிப்புகள் ; Schramm , 179 , பின்வரும் குறிப்புகள் 
குறிப்பிடத் தக்கவை . ஏழாம் எட்வர்டின் முடிசூட்டு விழாப் 
பிரமாணத்தின் முக்கிய வாசகக் கூறு . ஆன்சன் எழுதிய ‘ Law 
and Custom என்னும் நூலில் முதல் பகுதி 236 ஆம் பக்கத்தில் 
பின்வருமாறு 

தரப்பட்டுள்ளது . கிரேட் பிரிட்டனும் , அயர் 
லாந்தும் அடங்கிய யுனைடெட் கிங்டத்திலும் , அதனைச் சார்ந்த 
டொமினியன்களிலும் ( Dominions ) வாழும் மக்களை , பாராளு 
மன்றம் ஏற்றுக்கொண்ட சட்டங்கள் , நாட்டு மரபுகள் , விதிகள் 
ஆகியவற்றிற் கிணங்க ஆளுவதாகச் சத்தியம் செய்து உறுதி மொழி 
அளிப்பீரா ? 

21 


வ . 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


In Christi nomine promitto haec tria Populo Christiano 
Mihi Subdito . In Primis me Praecepturum et opem pro viribus 
impensurum ut ecclesia Dei et omnis Populus Chritianus 
veram pacem nostro arbitrio in omni tempore servet ; 

aliud 
ut rapacitatus et - omnes iniquitates omnibus gradibus 
interdicum ; tertium ut in omnibus judiciis aequitatem et 
misericordiam Praecipiam , ut mihi et vobis indulgeat Suam 
misericordiam clemens et misericors Deus . 

26. Select Charters 117 ஆம் பக்கத்தில் ‘ Dei misericordia 
et communi consilio baronum totius regni Angliae . 

27 .. முதலாம் ஹென்றி இறப்பதற்கு ஓராண்டு முன்னரே 
வெற்றி வீரர் வில்லியத்தின் மூத்த மகனாரான ராபர்ட் , மக்கட் 
பேறின்றி இறந்துவிட்டார் . 

28. இதைப்போலவே தம்முடைய மகன் அளிக்கும் பற்று 
றுதியை முன் கூட்டியே நிலமானியப் பிரபு ஏற்றுக் கொள்வதன் 
மூலமாக உட்குடிகள் தங்கள் தங்கள் மூத்த பிள்ளைகளே வாரிசு 
களாக வருவதை உறுதி செய்துகொண்டனர் . இதுபோன்ற 
தன்னிச்சையான ஏற்பாடுகள் அடிக்கடி செய்யப் பெற்றன 
வா தலால் அவை வெகு விரைவிலேயே மூத்த மகன் பட்டத் 
துரிமை என்னும் கொள்கை உறுப்பட்டது 

29. Gervase of the Canterbury எழுதிய நூலின் முதல் 
அதிகாரம் , பக்கம் 94 ; Ralph de Diceto எழுதிய நூலின் முதல் 
அதிகாரம் , பக்கம் 248 ; ரோல்ஸ் தொகுப்பாக ஹௌலட் தொகுத் 
தளித்த Chronicles of the Reigns of Stephen , Henry il and 
Richard I , - ல் Gesta Stephani - ன் பக்கங்கள் 8-9 . 

30. ஸ்ட ப்ஸ் எழுதிய Constitutional History , முதல் 
அதிகாரம் , 345 ஆம் பக்கம் , மூன்றாம் 

மூன்றாம் குறிப்பில் 
Constinuation of Florence of Worcester , 

31. பிளாய்ஸைச்சேர்ந்த கவுன்ட்பிரபு ஸ்டீபனுக்கும் , வெற்றி 
வீரர் வில்லியத்தின் மகளும் , உயிருடன் வாழ்ந்த வாரிசை விட்டுச் 
சென்ற ஒரே இளவரசியுமான அடிலாவிற்கும் பிறந்த இளைய 
மகனே ஸ்டீபனான் மன்னராவார் . அவருடைய -- மனைவியாரான 
மாடில்டா , போலோனின் கவுன்ட் பிரபுவான யூஸ் டேஸிற்கு மேரி 
வழியாகத் தோன்றிய பெண் வாரிசு . அந்த மேரியென்பவர் 
முதலாம் ஹென்றியின் அரசியான - மாடில்டாவின் தங்கை ; 
எட்கார் அதெலிங்கின் உறவினர் . 

32 . வில்லியம் மாம்ஸ்பரி எழுதிய Historia Novella , 
அதிகாரம் 1. பக்கங்கள் 460-61 . Select Charters , பக்கம் 136 : 


தரப்பட்ட 


கோனாட்சியின் கூறுகள் சில 


છે કે છે 


- 


. 


34. Gesta Stephani , பக்கம் 5. Select Charters , பக்கம் 
136. எனினும் அரசர்களைத் தேர்ந்தெடுப்பதில் இலண்டன் நகர 
மக்களுக்கே உரிய தனியுரிமை என்பது ஆதாரமற்றது . 

34 ‘ Statutes of the Realm , ல் உரிமைகள் பத்திரங்கள் , 
பக்கம் 3. ‘ Select Charters , பக்கம் 143. Dei gratia assensu cleri 
et Populi in regem Anglorum electus, et a Willelmo Cantuariensi 
archiepiscopo et sanctae Romanae ecclesiac legato consecratus , 
et ab Innocento sanctae Romanae sedis pontifice confirmatus . 

35. ஆன்ஸ்லமின் கடிதங்கள் . Select Charters , பக்கம் 120 . 
Nutu Dei a clero et a Populo Anglia electus , தெய்விகத் 
தேர்தலுக்கு , முன்னால் வரும் பக்கம் 479 , குறிப்பு 21 பார்க்கவும் . 

36. டோரிக்னியைச் சார்ந்த ராபர்ட் எழுதிய Chronica வில் 
Ab omnibus electus est William Newburgh அதிகாரம் 1 . 
‘ Select Charters , பக்கம் 151 . 

37. முதல் பாகத்தில் காண்க . 

38.- நார்மண்டியிலும் இம்முறை வழக்கிலிருந்தது . R. பேர் 
வில் எழுதிய நூலாகிய L Eglise et la Royaute - ன் 282 ஆம் 
பக்கம் பார்க்கவும் . 

39. ‘ Benedictus Abbas அதிகாரம் ii , பக்கங்கள் 74 , 75 . 

40. இந்நூலின் முதலாம் பாகம் இரண்டாம் அதிகாரத்தைக் 
காணவும் . Select Charters , பக்கம் 244 . 

41 . “ Annales Monastici , iii , 24 ஆம் பக்கத்தில் டன்ஸ்டே 
பிளின் 1189 ஆம் ஆண்டுக் குறிப்புகள் . டன்ஸ்டேபிளின் ஆண்டுக் 
குறிப்புகளில் 

1201 ஆம் 

ஆண்டு வரையான முதல் பகுதி , 
Abbreviationes Chronicorum என்னும் நூலிலிருந்தும் , ரால்ப் 
டி டைசிடோ எழுதி Imagines Historiarum , என்னும் நூலி 
லிருந்தும் எடுக்கப் பெற்ற செய்திகளையே முக்கியமாகக் கொண் 
டிருக்கிறது . பிற்பகுதியில் சமகால - முதல் நூல் ஒன்று அதிக 
மாகப் பயன்பட்டுள்ளது . 

42, Schramm , பக்கம் 160-161 . ரிச்சர்டின் தந்தை 
இறந்ததிலிருந்து ஜூலை மாதம் 20 ஆம் தேதி நார்மண்டியின் 
கோமகன் எனப் பதவி ஏற்கும் வரையில் அவரை ஏர்ல் பிரபு 
வென்றே காலவழிச் செய்திக் கோவைகள் குறிப்பிடுகின்றன . 
அதிலிருந்து 1189 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி 
வரையில் ‘ ரிச்சர்டு கோமகன் எனக் குறித்தன . அதன் பிறகே 
அவர் முதன்முறையாக மன்னர் என வழங்கப்பெற்றார் . அந் 
நாளில் இருந்துதான் அவர் தம் ஆட்சியாண்டு 

கணக்கிடப் 


G 


324 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


மீண்டு 


பெற்றது சிறையிலிருந்து 

வந்தபோது 1194 ஆம் 
ஆண்டில் வின் செஸ்டரில் மீண்டும் முடிசூட்டப் பெற்றார் . 

43. ஹோவ்டன் எழுதிய Chronica iv பக்கம் 83 . 

44. ஸ்டப்ஸ் எழுதிய Select Charters , - ல் முன்னுரை 
விளக்கம் , பக்கம் 32. ஆயின் நூலின் பிற்பகுதியில் வருமாறு 
< Schramm தரும் நிகழ்ச்சிகளின் 

மாறுபட்ட குறிப்புகளைக் 
காண்க . 


4 


45. கிளான்வில் சுவடி vii அதிகாரம் 3. பிளக்னட் எழுதிய 
* History of the Common Law 5 ஆம் தொகுப்பு , பக்கம் 716. அது 
பற்றிய குறிப்பினை இந்நூலில் பிற்பகுதியில் காண்க . பொதுவாக 
இந்நிலை Casus Regis , எனவும் நார்மண்டியில் ‘ Mauvaise 
Coutume , எனவும் அழைக்கப்பட்டது . 

46. இரண்டாம் ரிச்சர்டு பட்டமேற்பதற்கு எவ்வித எதிர்ப்பும் 
இல்லை . ஆயின் காண்டை சேர்ந்த ஜான் , தமது மைத்துனரைப் 
பதவியிலிருந்து நீக்க முயன்றார் என்ற திடமான எண்ணம் மக்கள் 
மனத்தில் இருந்தாகத் தெரிகிறது . மூன்றாம் எட்வர்டின் உயிருடன் 
இருந்த புதல்வர்களில் மூத்தவரும் சிறந்தவருமான ஜான் , 
ஆரம்பகாலத்தில் இளைய ரிச்சர்டின் உரிமைபற்றிய நினைவு ஏது 
மின்றியே அநேகமாகத் தேர்ந்தெடுக்கப்பெற்று இருப்பார் என 
Growth of the English Constitution என்னும் நூலின் 213 ஆம் 
பக்கத்தில் ஃப்ரீமென் குறிப்பிட்டுள்ளார் . போலாக்கும் மெயிட் 
லாண்டும் எழுதிய History of English Law , ii , 298 . 

47. மாத்யூ பாரிஸின் நூல் , அதிகாரம் ii பக்கம் 254. Select 
Charters பக்கம் 265-66 . 


48. ஜானுடைய நம்பிக்கைத் துரோகத்தை உணர்ந்து , 
அன்னாருடைய ஆட்சியில் வரக்கூடிய தொல்லைகளை முன்னறிந்த 
ஆர்ச்பிஷப் , தேர்ந்தெடுக்கப்பெற்ற மன்னர் என்ற நிலையில் 
கடமைகளைச் சரிவரச் செய்யவேண்டும் என்பதையும் , இல்லை 
யானால் உரிமை பறிபோய் விடும் என்பதையும் ஜான் மன்னரும் 
மக்களும் உணரவேண்டுமென்று விரும்பியதாக மாத்யூ பாரீஸ் 
எண்ணினார் ,. ஆனால் ஹியூபர்டின் பேச்சைமட்டும் எடுத்துக் 
கொண்டால் அது அநேகமாகத் தேர்தலுக்கு ஜான் தகுதியுடைய 
வராக இருந்தார் என்பதை அறிவிப்பதாகவே அமைகிறது . 
இப்பேச்சைக் கேட்டவர் ஜான் மன்னர் ஆட்சிசெய்யத் தகுதி 
யற்றவர் எனக் கண்ட போது அப்பேச்சினை நிச்சயமாக நினைவு 
கூர்ந்திருப்பர் . எனினும் 

அரச பதவிதேர்தல் பண்பினைப் 
பெற்றது என்னும் விளக்கம் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது என 


கோனாட்சியின் கூறுகள் சில 


325 


ஸ்டப்ஸ் தமது நூலாகிய Constitutional History ல் முதலாம் 
அதிகாரம் , 554 ஆம் பக்கத்தில் குறிப்பிடுகின்றார் . 

49. ரைமரின் ( Rymer ) நூல் அதிகாரம் 1. பக்கம் 75. Cum 
ad regimen regni Angliae , quod nobis jure Competit haereditario, 
divina misericordia vocaverit et mediavte tam cleri quam populi 
Unanimi consensu et favore . 

50. பிற்கால மரண தண்டனைக் கருத்தை ஒத்த இவ்வழக்கு 
மீறிய செய்திக்கூற்றினை கெர்ன் எழுதிய Kingship and Law 
என்னும் நூலில் 28 ஆம் பக்கத்தில் 10 ஆம் குறிப்பில் காண 
முடியும் . 

51 . ஸ்டப்ஸ் எழுதிய Constitutional History அதிகாரம் ii , 
பக்கம் 13. நூலின் பிற்பகுதியிலும் காண்க . ரைமர் நூலின் 
முதல் அதிகாரம் 140 ஆம் பக்கம் . 

52 . நூலின் முதல் பகுதியில் காண்க . இரு ஆர்ச்பிஷப்பு 
களும் கிடைக்காத காரணத்தால் வின்செஸ்டரின் பிஷப் சடங் 
கினைச்செய்து வைத்தார் . போப்பின் தூதர் பிரசன்ன மாகியிருந்த 
தற்கு அரசியல் சட்ட ரீதியாக எவ்வித தனிச்சிறப்பும் ஏற்பட்டு 
விடக்கூடாது என்பதற்காக அதிக கவனம் செலுத்தப்பட்டது . 

53. மேலே காண்க . 477-478 . 
54. இச்செய்தியைப்பற்றியும் ; 

செஸ்டர் , ஸ்காட்லாந்து 
அரியணையின் தொடர்பு பற்றியும் போவிக் எழுதிய Henry III and 
the Lord Edward என்னும் நூலில் இரண்டாம் அத்தியாயம் , 
732-33 , 788 ஆம் பக்கங்களில் பார்க்கமுடியும் . 

55 . ரை மரின் நூல் , அதிகாரம் ii , பக்கம் 1. வால்ஷிங்காம் 
( i , 119 ) Successit ...... non tam jure haereditario quam Unanimi 
assensu procerum et magnatum எனக் குறிப்பிடுகின்றார் . 

56. முடியரசு நாடுகளில் அறிவின் அடிப்படையில் அமைந்து , 
மக்களுக்குப் பயன்படும் வகையில் 

உள்ள அரசாங்கத் தகு 
முறையே மரபுரிமையால் அரசு எய்து தல் . அதன் காரணமாக 
எல்லோருடைய நலனைப் பேணத் தேவையானால் , இயல்பா 
யமைந்ததல்லாத அமைப்புகளைப் பற்றிய விதிகளைப் போலவே 
இத்தகு முறையும் நாட்டில் இருக்கும் தலைமைப்பீடத்தின் கட்டுப் 
பாட்டில் அடங்கவேண்டும் . அரசாங்கத்தில் மரபாக 

வரும் 
உரிமை பகுத்தறிவான தகுமுறை என எப்போதும் சட்டமன்றம் 
கொண்டது . ஆயினும் அவசியம் நேரும்போது விலக்கமுடியாத 
உரிமையை அளிக்கும் எண்ணம் எழுந்ததில்லை . ஏனெனில் அது , 
வழிதுறைக்காக 

கைவிடுவதாக அமையும் . 


முடிவையே 


328 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


Sir Michael Foster எழுதிய Discourse on Crown Law , பக்கம் 
405 பார்க்க . 

- 57.- எனினும் இரண்டாம் எட்வர்டின் முடிசூட்டு விழாவின் 
போது Collaudatio வேண்டுமென்றே விடப்பெற்றதைப் பற்றி 
Schramm ல் 164 ஆம் பக்கத்தில் காண்க . 

58. தமது முடிசூட்டு விழாவில் எட்டாம் ஹென்றி கையாண்ட 
முறை பாதுகாக்கப்பெற்றது . மரபுவழி வந்த உரிமையும் , தேர்தல் 
வழிவந்த உரிமையும் சமமாக வலியுறுத்தப்பெற்றன . சமயச் 
சட்டங்களாலும் , மனித சட்டங்களாலும் முறையான , திடமான 
மரபுரிமை கொண்டவர் ஹென்றி என வர்ணிக்கப்பட்டபோதிலும் 
அரசபதவியையும் , அரியணையையும் ஏற்றுக்கொள்ள நாட்டின் 
முத்தரத்தோரால் தேர்ந்தெடுக்கப்பெற்று வேண்டுதல் விடுக்கப் 
பெற்றார் என்றும் வருகின்றது . நாட்டுமக்களின் இசைவினைப் 
பெறப் பின்வருமாறு கேள்வியும் பதிலும் அமைந்தன . இதுபோது 
தொண்டு செய்வீரா ? பதவி அமர்விற்கும் , தனிச்சிறப்பான 
அறிவிப்பற்கும் , முடிசூட்டு விழாவிற்கும் தங்கள் விருப்பத்தையும் 
இசைவையும் தருவீரா ? என்பதற்கு மக்கள் பெருங்குரலெடுத்து , 
ஆம் , ஆம் , என்றும் , ஹென்றி மன்னர் , ஹென்றி மன்னர் என்றும் 
சொல்லுவார்கள் . இவ் வாறு மாஸ்கல் எழு திய ‘ Monumenta 
Ritualia நூலின் இரண்டாம் அதிகாரம் 75 ஆம் பக்கத்தில் உள்ள 
15 ஆம் குறிப்பிலும் , ஃபிரீ மென் , எழுதிய Norman Conquest 
என்னும் நூலின் மூன்றாம் அதிகாரம் , 627 ஆம் பக்கத்திலும் 
காணப்படுகின்றது . 


59. அரசியல் நெருக்கடி காரணமாகத்தான் கடைசி நேரத் 
தாமதம் தோன்றியது எனச் சில நிகழ்ச்சித் தொகுப்பாளர் குறித் 
தனர் . பிரபுக்கள் வேண்டுமென்று கோரிய உரிமைக் கோரிக்கை 
களைத்தாம் ஏற்றுக்கொள்ளச் சம்மதிப்பதாக அறிவிக்கும் வரையில் 
அரியணையேற எட்வர்டால் இயலவில்லை என விளக்கப்பட்டது . 
Historical Essays in Honour of James Tait என்னும் நூலின் 
405 ஆம் பக்கத்தில் உள்ள The Coronation Oath of Edward II 
ஐக் காண்க . காரணங்களுக்கு ரிச்சர்டுசன் எழுதிய ‘ Transactions 
of Royal Historical Society ( 1941 ) என்னும் நூலின் 142 ஆம் 
பக்கம் வெளியான The Coronation Oath என்னும் கட்டுரை 
யையும் காண்க. Speculum xix ; பக்கம் 445-469ல் The 
Coronation Oath of Edward Il and the Statute of york என்னும் 
கட்டுரையில் வில்கின்சனும் இதே செய்திபற்றி அறிவிக்கிறார் . 

60. மறைமுகமான சான்றுகளை யெல்லாம் ரிச்சர்டுசன் 
அளித்துள்ளார் . C. H. McIlwain எழுதிய Political Thought in 


கோனாட்சியின் கூறுகள் சில 


327 


ஆயின் 


the West பக்கம் 379 ஐப் பார்க்கவும் . மக்களுடைய உரிமைகளைக் 
காப்பதாகப் பல நூற்றாண்டுகளாக மன்னர் பிரமாணம் எடுத்துக் 
கொள்வது இயற்கையாகப்படுகின்றது . ஆயின் தமது உரிமை 
களைக் காப்பதாக அரசரே உறுதி மொழி எடுத்தல் முதலில் 
காணும் போது ஏதோ விளங்காத புதிர்போன்று தான் காட்சியளிக் 
கின்றது . ஏனெனில் அவ்வாறு செய்வதற்கு எந்த மன்னரும் 
அதிக ஆவலாக இருப்பார் . இப்பழக்கம் மூன்றாம் ஹென்றியின் 
காலத்திலிருந்து வந்ததாக 

இருந்தால் போப்பாண்டவரிடம் 
நாட்டை அடகுவைத்த ஜானின் பொறுப்பற்ற செய்கையே 
இதன் காரணமாக இருக்க வேண்டும் . போப்பாண்டவரின் தூது 
வரைத் தடுத்து நிறுத்துவதற்காக இதுபோன்ற ஒருவகையான 
உறுதி மொழியினை முதலாம் எட்வர்டும் எடுத்துக்கொண்டார் . 
அவரது இச்செய்கையைப் பிரபுக்களும் பாராட்டினர் . 
மக்களுக்களித்த 

சில 

சலுகைகளைப் பறிப்பதற்காக 
பிரமாணத்தை மன்னர் கொண்டுவந்தபோது இவ்வுறு திமொழி 
பயனற்றதாய் விட்டது எனப் பிரபுக்கள் எண்ணலாயினர் . எனவே 
தான் இரண்டாம் எட்வர்டு புதிய பிரமாணம் எடுத்துக்கொள்ள 
வேண்டியதாயிற்று . 

61. Rymer , iii , பக்கம் 63 ( Lodge and Thornton எழுதிய 
Documents பக்கம் 10-11 ) . 

62 Stubbs எழுதிய ‘ Constitutional History அதிகாரம் ii , 
பக்கம் 331.Maitland எழுதிய ‘ Constitutional History பக்கம் 100 . 
Richardson எழுதிய ‘ Transactions of the Royal Historical 
Society ( 1941 ) , பக்கம் 147. மேலும் Speculum xix . 
பக்கம் 445 - ல் B. Wilkinson எழுதிய The Coronation Oath and 
the statute of York கட்டுரையையும் , ‘ Speculum xxiv , பக்கம் 
44 - ல் Richardson எழுதிய The English Coronation Oath ! 
கட்டுரையையும் காண்க . இரண்டாம் ஹென்றியின் மைந்தர்கள் 
எடுத்துக் கொண்ட உறுதிமொழிகளை R. Foreville எழுதிய 
நூலின் 313-14ஆம் பக்கங்களில் காணலாம் . 

63. Bracton எழுதிய நூல் . Traditio xi , பக்கம் 235 - ல் 
R. S. Hoyt என்பார் எழுதிய The Coronation Oath of 1308 : 
the Background of the Leyes et les Custumes என்னும் கட்டு 
" ரையும் ; அவரே ‘ English Historical Review 1xxi . பக்கம் 
353 - ல் எழுதிய The Coronation Oath என்னும் கட்டுரையிலும் 
காண்க . 


64. Mcllwain எழுதிய நூலின் 196 ஆம் பக்கமும் இரண் 
டாம் குறிப்பும் இக்கருத்தை ஒத்தனவாகத் தோன்றுகின்றன . 


328 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


65. அவ்வாறானால் தமது முடிசூட்டு விழா உறுதி மொழிக்கு 
1311 ஆம் ஆண்டு உரிமைக் கட்டளைகள் முரணானவை என்று 
1322 ஆம் ஆண்டிலும் இரண்டாம் எட்வர்டு சொல்லிய திலிருந்து 
இந்த முறை தோல்வியுற்றது எனலாம் . 

66. மேலே நூலின் முதல் பகுதியைக் காண்க . பக் . 18 . 

67. மேலே நூலின் முதல் பகுதியையும் , மூன்றாம் பகுதி 
யையும் காண்க . பக் . 86 , 484 . 

68. M. V. Clarke எழுதிய Representation and Consent 
என்னும் நூலில் 173 ஆம் பக்கத்தில் , நிகழ்ச்சிகளின் தெளிவற்ற 
போக்கு விளக்கப்படுகின்றது . மேலும் சில புதிய சான்றுகளும் 
தரப்பட்டுள்ளன . ‘ English Historical Review -ல் xlix , பக்கம் 
581 - ல் Lapsley எழுதிய கட்டுரையும் , அதிலேயே 223 ஆம் 
பக்கத்தில் வில்கின்சன் எழுதிய கட்டுரையும் பார்க்கத் தகுந்தவை . 
அதிகார பூர்வமான ஏடுகள் நமக்குக் கிடைக்காமையால் நாம் 
காலவழிச் செய்திக் கோவைகளையே நம்பியிருக்கவேண்டிய 
தாகின்றது . இந் நூலின் முற்பகு தியில் குறிப்பிட்டதைப் போல 
சட்டம் , ஒன்று இருந்திருக்கலாம் . M. V. Clarke எழுதிய நூலின் 
177 ஆம் பக்கத்தில் காணப்படுவதைப்போல அச் சட்டத்தை 
ரண்டாம் ரிச்சர்டு அழித்திருக்கலாம் . 

69. M. V. Clarke தமது நூலில் குறிப்பிட்டதைப்போல இவ் 
வகையான செயல் முறைகளை வழக்கு விசாரணை எனக் கொள்ள 
ஆதாரம் இல்லை . தாம் எழுதிய ‘ Genesis of Lancaster - என்னும் 
நூலின் 162 ஆம் பக்கத்தில் Sir James Ramsay கூறியதைப்போல 
அரசத் துரோகக் குற்ற விசாரணையாகவே முடியாது . 

சட்ட 
முறைகள் கையாளப் பெறவில்லை என்று தான் நமக்குக் கிடைக் 
சகின்ற விளக்க உரைகள் பேசுகின்றன . 

70. Baker எழுதிய Chronicon ( E. M. Thompson தொகுத் 
தது ) பக்கம் 27 . Knighton- ன் நூல் அதிகாரம் i , பக்கம் 443 . 
Stubbs எழுதிய Constitutional History என்னும் நூலில் இரண் 
டாம் அதிகாரம் 380 ஆம் பக்கத்தையும் , M. V. Clarke எழுதிய 
Representation and Consent என்னும் நூலின் 185-186ஆம் 
பக்கங்களையும் பார்க்க . ட்ரஸ்ஸலுக்காக இந் நூலின் முதல் 
பகுதியில் 93 ஆம் அடிக்குறிப்பைக் காண்க . அவர் பயன்படுத்திய 
வாசகங்கள் அப்படியே Stubbs " எழுதிய 

நூலில் காணப்படு 
எறன . முழு’பாராளுமன்றத்தின் என்னும் பகுதி நீங்கலாக 
உள்ள மற்ற வாசகங்களும் கிடைக்கின்றன , H. G. Richardson 
and G. O. Sayles தொகுத்தளித்த Rotuli Parliamentorum 
Inediti என்னும் நூலில் 101 ஆம் பக்கம் பார்க்கவும் , 


கின்றன 


கோனாட்சியின் கூறுகள் சில 


329 


நூல் 


71. Rymer- ன் 

அதிகாரம் ii , பக்கங்கள் 683 , 684 . 
Lodge- ம் Thornton- ம் எழுதிய Documents - ன் 20-21 பக்கங்கள் . 
எட்வர்டு மன்னனின் மகன் . எட்வர்டு மன்னனின் மகனான 
எட்வர்டு மகன் என்பது வாக்குப்போக்குக் கெட்டது எனப் பணித் 
துரைப் பதிவேட்டகம் கண்டதால் வெற்றிக்குப் பின் வந்த மூன்றா 
வதுஎட்வர்டு என அழைக்கப்பட்டது . கால வழிச் செய்திகோவை 
களின் வரும் அதிகார பூர்வமற்ற குலவழி எண்கள் மாறுபடுகின் 

உதாரணமாக M. V. Clarke எழுதிய Representation and 
Consent என்னும் நூலில் 184 ஆம் பக்கத்தில் மூன்றாம் அடிக் 
குறிப்பில் இரண்டாம் எட்வர்டு ‘ ஐந்தாம் எட்வர்டு எனக் குறிப் 
பிடப்படுகிறார் . 


றன . 


72. சமயத்துறையில் இதேபோன்ற கருத்திற்கு Surtees 
Society s clv தொகு தியைக் காண்க . அங்கே உடல் நலக்குறைவு 
காரணமாகப் பதவியிலிருந்து விலகிய டர்ஹாமின் திருமடத் தலை 
வரைப் பதவியிலிருந்து விலக்கியதைக் காணலாம் . 

73. Powicke எழுதிய “ Henry III என்னும் நூலின் இரண் 
டாம் அதிகாரத்தில் 594 ஆம் பக்க அடிக் குறிப்பையும் , இந்நூலில் 
பின்னர் வரும் குறிப்புகளையும் ( பக் , 492 , 528 ) காண்க . 

74. M. V. Clarke எழுதிய Fourteenth Century Studies 
என்னும் நூலின் 91-95ஆம் பக்கங்கள் . 

75. Rotuli Parliamentorum , அதிகாரம் iii , பக்கம் 416 
Lodge and Thornton எழுதிய Documents- ன் 27 ஆம் பக்கம் . 

76. Clarke எழுதிய நூலின் 67 ஆம் பக்கம் . A. Steel எழுதிய 
Richard II என்னும் நூலில் 260 ஆம் பக்கம் . 

77. முழு வாசகத்திற்கு , Rotuli Parliamentorum என்னும் 
நூ லில் , மூன்றாம் அதிகாரம் , 416 - ம் பக்கத்தில் , 13 ஆம் அடிக் 
குறிப்பைக் காண்க . 

78. Clarke எழுதிய நூலின் 78 ஆம் பக்கம் . English 
Historical Review தொகுதி liv , பக்கம் 215 -219 - ல் B. Wilkinson 
எழுதிய The deposition of Richard II and the accession of 
Henry IV - என்னும் கட்டுரை காண்க 

79 , Rotuli Parliamentorum iii , பக்கம் 417-422 . 

80. Propter praemissa, et eorum praetextu , ab Omni 
dignitate et honore regiis , si quid dignitatis et honoris hujus 
modi in , eo remanserit , merito deponendum pronunciamus , 
decernimus, et declaramus , et ipsum simili cautela deponimus . 
‘ Rotuli Parliamentorum , iii , புக்கம் 422 . 


330 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


1 


அடிக் 


81. Ut constabat de praemissis , et oerum occasione , regnum 
Angliae, cum pertinentiis suis vacare . 

82. Rotuli Parliamentorum , பக்கம் 422-423 . Lodge 
and Thornton நூலில் 30-31 , பக்கங்கள் செயல் நிகழ்வுகளை 
எதிர்த்துப் பேசும் அளவிற்கு கார்லைல் பிஷப்பிற்குத் துணிவு இருந் 
தது என்னும் உண்மையை , செய்திக் குறிப்பும் , செயற்பாங்கும் 
அழுத்தி விட்டன . 

83. மேலே குறிப்பிட்ட நூலின் 424 ஆம் பக்கம் . Lodge and 
Thornton நூலின் 31-32ஆம் பக்கங்கள் . இரு பாடங்களிலும் மறு 
நாள் எனப் பொருள் படும் ‘ morue என்பதற்குப் பதிலாக 
morne என்றே தவறாகத் தரப்பட்டுள்ளது . 

84 , Routli Parliamentorum , iii , பக்கம் 423 , 
குறிப்பு 57 . 

85. அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்குப் பிறகு வெகு நாள் 
வரையிலும் தேர்ந்தெடுக்கப்பெற்ற பலர் இலண்டன் நகரை 
அடையவில்லையென்றாலும் , புதிய தேர்தல்கள் முறையாக - நடை 
பெற்றுவிட்டன . இதற்கிடையில் இரண்டாம் ரிச்சர்டின் அழைப்பு 
ஆணையின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பெற்ற சில 

அங்கத்தினர்கள் 
மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவோம் 

எதிர்பார்த்துப் 
பாராளுமன்றத்தில் அமர்ந்தனர் . அவர்கள் நினைத்ததைப் 
போலவே சிறிது காலத்தில் மறுமுறையும் தேர்ந்தெடுக்கப்பட் 
டார்கள் . 

86. Routli Parliamentorum ili , பக்கம் 415 , 
குறிப்பு 1 . 

87. Bulletin of the John Rylands Library xiv , பக்கங்கள் 
125-181ல் Dieulacres chronicle என்னும் கட்டுரைக்கு V. H. 
Galbraith என்பாரும் M. V. Clarke என்பாரும் எழுதிய முன் 
னுரையில் 

இருந்து தான் நிகழ்ச்சிகளின் போக்குப் பற்றியும் , 
அவைகளில் அரசியல் சார்ந்த விளைவுகள் பற்றியும் முரண்பட்ட 
இலக்கியங்கள் எழுந்தன . மேலே கூறிய கட்டுரை M. V. Clarke 
எழுதிய Fourteenth Century Studies என்னும் நூலில் 53-98 
பக்கங்களில் இடம் பெறுகின்றது . இதனையே நாம் குறிப்பிடு 
கிறோம் . ‘ English Historical Review xlix , பக்கங்கள் 423 - 449 , 
577-606ல் G. Lapsley எழுதிய The Parliamentary Title of 
Henry IV என்னும் கட்டுரை , S. B. Chrimes எழுதிய Constitutinal 
Ideas in the Fifteenth Century பக்கம் 106 , < English Historical 
Review lii , பக்கம் 39-47ல் H. G .-- Richardson எழுதிய 
Richard II s Last Parliament என்னும் கட்டுரை ; அதே தொகை 


என்று 


அடிக் 


கோனாட்சியின் கூறுகள் சில 


331 


நூல் , liii , புக்கம் 53-78ல் G. Lapsley எழுதிய ‘ Richard II , 
Last Parliament என்னும் கட்டுரை ; மேலே கண்ட தொகை 
நூல் -liv , பக்கம் 216--239 - ல் B. Wilkinson எழுதிய Deposition 
of Richard IT and the Accession of Henry IV என்னும் கட்டுரை ;; 
‘ Bulletin of the Institute of Historical Research xiv , பக்கம் 
137-143 - ல் H. G. Richardson எழுதிய ‘ Elections to the 
October Parliament of 1399. என்னும் கட்டுரை ; Anthony Steel 
எழுதிய ‘ Richard II நூலின் 260 ஆம் பக்கம் ஆகியவற்றையும் 
பார்க்க . 

83. E. M. Thompson தொகுத்தளித்த Adam of Usk எழுதிய 
‘ Chronicon பக்கம் 24 . 

89. இந்நூலில் மேலே அடிக்குறிப்பு 22- ல் கண்டவாறு . 
90. ‘ English 

Historical Review xlix , பக்கம் 586 - ல் 
Lapsley- ன் கட்டுரை ; 106 ஆம் பக்கத்தில் Chrimes எழுதிய 
கட்டுரை ; அதே தொகை நூல் , liv , பக்கம் 230-31 - ல் Wilkinson 
எழுதிய கட்டுரை . 

91. இந்நூலில் மேலே அடிக்குறிப்பு 23 - ல் ஸ்காட்லாந்து 
வரலாற்றில் முத்திறத்தோர் பற்றிய குறிப்பு . 

92. 1413 ஆம் ஆண்டில் மன்னர் இறந்ததும் பாராளுமன்றம் 
கலைய வேண்டுமென்ற முன்னிகழ் வினையை முதன் முறையாக 
ஹென்றியே அளித்தார் . 

93. இவ்விதியை சட்டமன்றம் மெள்ள மெள்ள நீக்கியதை 
மேலே கண்டோம் . அது பற்றிய ஆரம்பகால வரலாறு அறியக் 
கூடவில்லை . மூன்றாம் எட்வர்டின் இரண்டாம் ஆண்டுசட்டத் 
தைக் காணவும் . Year Books of Edward II , x , பக்கம் 265 , அடிக் 
குறிப்பு 70 ஐயும் காண்க . 
94. மன்னரைப் பதவியிலிருந்து நீக்க .. 

சூழ்ச்சி 
செய்தல் அல்லது வினையாற்றலை அரசத்துரோகக் குற்றமாக்கிய 
1397 ஆம் ஆண்டு நிறைவேறிய சட்டத்தில் இவ்விதத் துறை 
நுட்பக்கூறு கவனிக்கப்பட்டதாகத் தெரியவில்லை . இரண்டாம் 
ரிச்சர்டின் 21 ஆம் ஆண்டு சட்டம் . . ஒன்பதாம் கேள்விக்கான 
நடுவரின் விடைக்கு நூலின் முதல் பகுதியைக் காண்க . நான்காம் 
ஹென்றியின் முதலாண்டு சட்டம் மேலே குறிப்பிட்ட சட்டத்தை 
ரத்து செய்தது . 

95. Rotuli Parliamentorum iii , பக்கம் 415. அடிக்குறிப்பு 1 . 

96. மேலே கண்ட நூலில் , 422-423 பக்கங்களில் அடிக் 
குறிப்பு -53 . 


..... ! 


......... 


332 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


97. மேலே கண்ட நூலில் , 423 ஆம் பக்கம் அடிக்குறிப்பு 56 . 

98. அச்சமயத்தில் பிரான்சில் இவ்விதி தனிச் சிறப்பு 
வாய்ந்ததாக இருந்தது . ‘ English Historical Review lii , 
பக்கம் 235 - ல் J. M. Potter எழுதிய Development and Significance 
of Salic Law என்னும் கட்டுரையைக் காண்க . 
ஆண்டில் இக்கொள்கையைக் காண்டின் ஜான் வெளியிட்டார் 
என்பது வியப்பிற்குரியது . Chronicon Angliae , 92 ஆம் பக்கம் 
பார்க்க . இந்நூல் ‘ Rolls series - ல் 64 வது . 


1376 ஆம் 


99. இவ்வாறு செய்வதனால் தமது தாயின் மூலமாக வந்த 
பிரெஞ்சு அரியணை மீதான மூன்றாம் எட்வர்டின் உரிமை 
விட்டுக் கொடுப்பதாக அமையும் . 

1. சிலுவைப் போர் வீரர் என்ற நிலையில் முதுகில் சிலுவைச் 
சின்னம் அணிந்திருந்ததால் இவ்வாறு அழைக்கப்பெற்றார் . அவர் 
அங்கம் குறைந்தவர் என்னும் கருத்துப் பிற்காலத்தில் தவறாகப் 
புரிந்து கொண்ட தன் விளைவாக எழுந்தது . English Historical 
Review , xlix , பக்கம் 593-595 - ல் இதற்கான சான் றினை 
Lapsley ஆராய்கிறார் . 

2. இரண்டாம் ரிச்சர்டு காலத்திலேயே ஹென்றியை வாரிசு 
வழியில் அமர்த்த வேண்டுமென்று 

எழுந்த திட்டத்தின் 
ஒரு பகுதியாக அன்னாரின் தந்தையாகிய காண்டின் ஜானே 
இவ்வாறு செய்ததாகக் குற்றஞ்சாட்டப்பெற்றார் . 

3. மேலே 97 ஆம் அடிக் குறிப்புக் காண்க . 
4. Rotuli Parliamento rum , 

Parliamento rum , iii , 434 பக்கம் . சட்டப் 
பதிவேட்டில் இல்லை . 
5. மேலே கண்ட 

பக்கம் . 

சட்டப் 
பதிவேட்டில் இல்லாதது . நேர் வழி வந்த வாரிசுகளையும் , கிளை வழி 
வந்த வாரிசுகளையும் சுட்டும் இனத்துக்குரிய சொல்லான வாரிசு 
கள் என்பதற்கும் நேரடியாக வரும் வாரிசுகளை மட்டும் குறிக்கும் 
‘உதரத்தில் உதித்த வாரிசு என்ற குறிப்பு வாசகத்திற்கும் உள்ள 
வேறு பாட்டினைச் சில சமயங்களில் கவனித்ததாகத் தெரிய வில்லை . 


நூலில் 


525 ஆம் 


6. - ‘ Rotuli Parliamentorum , iii, 575 , 576 . 

iii , 575 , 576. இத்தகைய 
Hausgesetz (விதி ) அமலில் இருந்த ஆறுமாத காலங்களுக்கு 
பெண்பாலார் வாரிசுரிமை விலக்குச்சட்டத்தை ஒத்த ஒன்று 
வழக்கிலிருந்ததாகக் கொள்ளலாம் . மூன்றாம் எட்வர்டு காலத்தில் 
இவ்விதி தோன்றியிருக்குமானால் லங்காஸ்டரின் ஹென் றியே 
ரண்டாம் ரிச்சர்டின் முறையான வாரிசாக இருந்திருப்பார் . 


கோனாட்சியின் கூறுகள் சில 


மேலும் லங்காஸ்ட்ரிய குலம் அற்றுப்போனபோது யார்க் குலமே 
அரசபதவிக்கு உரிமை பெற்றிருக்கும் . 

7. நான்காம் ஹென்றியின் 7 ஆம் ஆண்டு சட்டம் பிரபுக் 
களும் , காமன்ஸ் சபையினரும் வாசித்தளித்த விண்ணப்பத்தில் 
மாற்றத்திற்கான முகாந்திரம் தரப்பட்டுள்ளது . Rotuli Parliamen 
torum , iii , பக்கம் 581 . அப்பத்திரத்தின் தொடக்கத்திலிருந்து 
ஹென்றியின் புதல்வியரும் அரசுரிமை கொண்டவர் என முடிவு 
செய்ய முடியும் . ஆனால் மற்றையோரைப் பற்றி விரிவாகக் கூறும் 
பகுதியில் அப்பத்திரம் அவர்களைச் சேர்க்கவில்லை . 

8. Rotuli Parliamentorum , iii , 343 ஆம் பக்கத்தில் இரண் 
டாம் ரிச்சர்டின் 1397 ஆம் ஆண்டுத் தனியுரிமைப்பத்திரம் இடம் 
பெறுகிறது . நான்காம் ஹென்றியின் 1407 ஆம் ஆண்டுத் தனியுரி 
மைப் பத்திரம் சட்டப்பதிவேட்டில் இடம் பெறவில்லை . Reign of 
Henry VII , ii , 6-9 ஆம் பக்கங்களில் இவ்விருபத்திரங்களைப் 
பயன்படும் பாடங்களுடனும் , வரலாற்றுக்குறிப்புகளுடனும் 
A. F , Pollard என்பார் தந்துள்ளார் . 


9. இருதார மணத்தின் விளை வாக வந்த வாரிசுகளைப் பற்றி 
Pollock and Maitland எழுதிய ‘ History of English Law , ii , 
303-305 பக்கங்களிலும் , Plucknett எழுதி 5 ஆம் தொகுப்பாக 
வெளிவந்த Concise History என்னும் நூலின் 719-722 பக்கங் 
களிலும் விளக்கம் காண்க . ஆறாம் எட்வர்டிற்குப் பிறகு மேரியும் , 
எலிசபெத்தும் அரசெய்திய வரையில் , ஆங்கில அரசுவாரிசுரிமை 
யில் இத்தகைய பிரச்சினை தோன்றவில்லை , ஆயின் அது மரபுரி 
மைக் கட்டுப்பாட்டுப் பத்திரத்தின் விளைவாகத்தான் . பியூஃபோர் 
டினருக்கு ஆதரவாக விரும்ப ஆவணத்தின் பின் விளைவிற்கு 
உரியஉரிமை ஏதும் ஏற்படவில்லை . அதனால் அவர்கள் பொதுச் 
சட்டத்தையே கொள்ள வேண்டியதாயிற்று . 


- 


10. Stubbs எழுதிய Constitutional History , அதிகாரம் iii , 
பக்கங்கள் 184-185 . J. H. Ramsay எழுதிய ‘ Lancaster and york , 
அதிகாரம் ii , பக்கம் 231 . 

11. Rotuli Parliamentorum , V , பக்கம் 375 . 
12. Rotuli 

‘ Rotuli Parliamentorum v , பக்கம் 376 , குறிப்பு 13 , 
Lodge and Thornton எழுதிய நூலில் 34-36 ஆம் பக்கங்களில் 
ஆவணங்களின் சிறு குறிப்புகள் காணப்படுகின்றன . 

13. நான்காம் ஹென் றியின் சிக்கல் மிகுந்த நடவடிக்கை 
களைப் பற்றி இருதரப்பினரும் தெளிவாக அறிந்திருக்கவில்லை . 


334 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


அதைப்பற்றி மேலே குறிப்பிட்டோம் . வாரிசுரிமை ஏற்பாட்டில் 
ஒன்று மட்டும் தான் ஆண்வழி உரிமை உடையது என்ற தமக்குச் 
சாதகமான ஒரே வாசகக் கூற்றினை யார்க்கோமகன் உணரவில்லை . 
அதுவும் ஆறு மாதங்களுக்குப்பின் நீக்கப்பெற்றது என்பதையும் 
உணராமலிருந்தார் . 


14. கிளாரன்ஸ் - மார்ச் - யார்க் குலத்தவரின் உரிமையைப் 
பல சந்தர்ப்பங்களில் பல கலகக்காரர்கள் முன்மொழிந்தனர் . 


15. மேலே காண்க . இக் கருத்தை மூன்றாம் ரிச்சர்டு நன்கு 
புரிந்துகொண்டார் . பின் வரும் பக்கங்களிலும் காண்க . 


16. * Rotuli Paliamentorum , V பக்கம் 378 சமாதானம் சட்ட 
பூர்வமான அங்கீகாரம் பெற்றது . மேலே கண்ட நூலில் 27 ஆம் 
குறிப்பு . 


17. Rotuli Parliamentorum , , y , பக்கம் 463 . 

y , நான்காம் 
எட்வர்டின் முதலாண்டு சட்டம் . 


18. சொல்லப்பட்ட ஹென்றியும் , அவரது மூத்தமகனான 
எட்வர்டும் உதரத் துதித்த ஆண் வாரிசு இன்றி இறந்தால் இந்த 
கோமகனாரும் , அவருடைய சந்ததியாரும் இந்நாட்டு மன்னராக 
வேண்டும் . Rotuli Parliamentorum , vi , பக்கம் 191 , குறிப்பு 
34 பார்க்க . நான்காம் எட்வர்டு மன்பதைக் குற்றத்திற்காக உரிமை 
இழந்துவிட்ட தால் அவர் தம் சந்ததியார்கள் , அவரிடமிருந்தோ 
அல்லது அவர் மூலமாகவே அரசுரிமை அடையத் தகுதியற்ற 
வர்கள் ஆயினர் . எனவே அவரது உடன்பிறந்தவருக்கு யார்க் 
கிஸ்டுகளின் உரிமை சென்றது . மேலே குறிப்பிட்ட சட்டத்தினால் 
தள்ளுபடி 

செய்யப்பட்டபோது தான் இச்சட்டம்பற்றி அறிய 
முடிந்தது . இச்சட்டத்தை நீக்குவதற்கு ஆதாரமாக இருந்த 
காமன்ஸ் சபையினரின் விண்ணப்பம் விரோதமானது . That 
where in your moost dolorous absence oute of this your Reame, 
in the parties of Holond beyng, and afore your moost victorious 
regresse into this same your Reame, in a pretensed parlement, 
unlaufully and by usurped auctorite summoned and called by 
your rebell and Ennemye Henry the VIth , late in dede, and 
not right Kyng of England , holden here at your paloys of westm ? 
the xxvi day of November , the ixth yere -of your . -moost 
noble reigne, under the colored title of the said Henry from 
the begynnyng of this pretensed reigne, and of the readeption 
of his usurped power and estate the first, dyvers and many 


கோனாட்சியின் கூறுகள் சில 


335 


பகர 


ஆட்கள் 


என்ற 


matters were treated , Commoned and opened , to the anyntisyng 
and disheritaunce of you , Soveraign Lord , and of your Roiall 
bloode , முதலியன ‘ Rotuli Parliamentorum , vi , பக்கம் 191 , 
குறிப்பு 34 - ல் காணப்பெறும் . 

19. முத்திறத்தோர் தங்களுக்காகவும் , 
மூலமாகவும் , தங்கள் பேரில் , தங்களுடைய அதிகாரத்தைக் 

காண்டே செயலாற்ற நாட்டுமக்கள் அளித்த உரிமை பெற்றவர் 
என்ற புறச்சார்பான அரசியல் , சமுதாயக் கருத்தானது அரசரின் 
ஆணையின் பேரில் கூடிய மன்னரின் சபையே பாராளுமன்றம் 

பழைய முடியரசுக் கோட்பாடு சார்ந்த , சட்டரீதியான 
கருத்துடன் இணைந்ததாகத் தோன்றுகிறது என விளக்கப் 
பட்டது . மேலும் 1399 முதல் 1688 வரையான மூன்று நூற்றாண்டு 
களில் பாராளுமன்றக் கோட்பாட்டில் தோன்றிய மாற்றத்திற்குக் 
காரணமானது , இறுதி விளைவுகளுடன் சேர்ந்த இதே கருத்தே 
யாகும் ; பாராளுமன்றம் அரசரின் அவை என்னும் பழைய 
கருத்துடன் இப்புதிய கருத்துக்கொண்ட இணைப்புப் பதினைந்தாம் 
நூற்றாண்டில் முற்றுப் பெற்றது என்றும் விளக்கப்பட்டது . 
இவ் விளக்கங்களை S. B. Chrimes, எழுதி ‘ English Constitutional 
Ideas , என்னும் நூலில் 125-126 ஆம் பக்கங்களில் காணலாம் . 

20. Rotuli Parliamentorum , vi . 240 , 241 , 
21. Rotuli Parliamentorum , vi , பக்கம் 240-242 . 

22. M. Hemmant எழுதிய Exchequer Chamber ( Selden 
Society ) , ii , பக்கம் 77 . 

23. மேலே கண்ட நூல் , பக்கம் 97 . 
24. மேலே கண்ட நூல் , பக்கம் 65 . 
25. ஏழாம் ஹென்றியின் முதலாம் ஆண்டுச் சட்டம் . 

26. ‘ Hallam எழுதிய ‘ Constitutional History , அதிகாரம் i , 
பக்கம் 8 . 

27. ஏழாம் ஹென்றியின் முதலாம் ஆண்டுச்சட்டம் வழக்குப் 
பொய்யான எனக் கொண்ட பெர்கன் ராத்திற்கு ( Bergenroth ) 
மறு மொழியினை Selden Society யின் Publications , li ஆம் 
தொகுதி , 185 ஆம் பக்கம் பார்க்கவும் . மற்றையோருடைய 
மன்பதைக் குற்றங்களுக்கான தண்டனைகளைப் பாராளுமன்றம் 
நீக்கும் வரை அவர்கள் பாராளுமன்றத்தில் அமர்தல் போன்ற 
பழைய உரிமைகளைப் பெறவில்லை . 

28. Tanner எழுதிய Tudor Constitutional Documents 
என்னும் நூலில் 383-388 ஆம் பக்கங்கள் . 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


ஆவணம் 


29. எட்டாம் ஹென்றியின் இருபத்தெட்டாம் ஆண்டுச் 
சட்டம் ( 1536 ) . Tanner என்பார் எழுதிய மேலே கண்ட நூலின் 
389 - 395 ஆம் பக்கங்களைப் பார்க்க . 

30. மன்னர் சந்ததி இன்றி மறைந்தால் , அதுபோது 
அடுத்த வாரிசாக வரக்கூடிய ஸ்காட்லாந்தின் ஐந்தாம் ஜேம் 
ஸைப் பார்த்துக் கூறிய வார்த்தைகள் போன்று இவை காணப்படு 
கின்றன . இரு ரோசாப்பூக் கட்சியினரும் இணைந்ததன் பயனாக 
வந்த வழித்தோன்றல் என்பதால் மட்டும் இவ்வுரிமை அவருக்குக் 
கிடைக்க வில்லை . அவ்வித இணைப்பு ஏற்படும் முன்பே ஏழாம் 
ஹென்றிக்கும் , அவர் வழிவரும் சந்ததியாருக்கும் ஆதரவாகப் 
பாராளுமன்றம் அளித்த ஆவண உரிமையும் இருந்தது . இங்கி 
லாந்து அரசருடன் ஸ்டூவர்டு குலத்தவர் நெருங்கிய உறவு 
கொண்டவராக இருந்தபோதிலும் , ஹென்றி மன்னர் ஆட்சிக் 
காலம் முழுவதும் நெடுங்காலமாக இருந்து வந்ததைப்போலவே 
வெறுக்கத்தக்க பகை நாடாகவே ஸ்காட்லாந்து விளங்கியது 
என Crown Law என்னும் நூலின் 407 ஆம் பக்கத்தில் Foster 
என் பார் கூறியுள்ளார் , 
31 , அடுத்துவந்த 

ஒன்றில் , தற்போதைய 
சட்டத்தில் பெயர் நுழைக்கப் பெற்றால் எத்துணைப் பயனுள்ள தாக 
இருக்குமோ அத்துணைப் பயனுள்ளதாக இருந்தது அரசரின் 
நியமனம் என்ற கருத்தை இவ்வாசகங்கள் அளிக்கின்றன . 

32. அப்போதுதான் அதிகாரங்கள் பொது வழக்கில் வரத் 
தலைப்பட்டன . Holdsworth எழுதிய ‘ History of English Law , 
vii , 149 ஆம் பக்கம் பார்க்க . 

33. எட்டாம் ஹென்றியின் 35 ஆம் ஆண்டு சட்டத்தை ( 1544 ) 
ஆறாம் எட்வர்டின் முதலாண்டுச் சட்டம் ( 1544 ) வலியுறுத்தியது . 
Tanner- ன் நூலில் 398 , 404 ஆம் பக்கங்களைப் பார்க்க . 

34. எட்டாம் ஹென்றியின் புதல்வியர் இருவருடைய முறை 
யான பிறப்புப்பற்றியும் ஐயப்பாடு இருந்தது . அவர்களுடைய 
முறையான பிறப்பினை ஆதரிக்கும் எக்கொள்கையையும் ஏற்பதற் 
கில்லை . 

35. எட்டாம் ஹென்றியின் விருப்ப ஆவணத்தின் 
பற்றி Pollard எழுதிய Political History , என்னும் நூலின் 
5-6ஆம் பக்கம் பார்க்கலாம் . 1559 ஆம் 

ஆண்டுவரையில் 
ஃபிரான்ஸஸ் சீமாட்டி உயிர் வாழ்ந்திருந்தார் . 

36. நார்த்தம்பர்லாண்டின் செல்வாக்குக்குட்பட்ட ஆறாம் 
எட்வர்டு மன்னர் , பாராளு மன்றத்தின் அதிகாரம் ஏதும் இன் 


தகுதி 


கோனாட்சியின் கூறுகள் சில 


337 


றியே சஃபோக் குலவழியில் தோன்றிய ஜேன் கிரே சீமாட்டிக்கு 
அரியணையை நல்கத் திட்டமிட்டார் . உண்மையில் அச்சீமாட்டி 
சில நாட்களுக்கு முடி தரித்திருந்தார் . ஆனால் அந்த நாட் 
களையும் தமது ஆட்சியாண்டில் சேர்த்துக் கணக்கிட்டார் மேரி 
இராணியார் . 1544 ஆம் ஆண்டில் , பதினாறாம் வயதில் ஜேன் 
கொல்லப்பட்டார் . 

37. முதலாம் எலிசபெத்தின் முதலாண்டுச் சட்டம் Prothero 
எழுதிய Statutes and Constitutional Documents , என்னும் 
நூலின் 21 ஆம் பக்கம் . இப் பேரறிவிப்பாணை மிகுந்த எச்சரிக்கை 
யும் , குறுகிய எல்லையும் கொண்டதாக இருந்தது . எட்டாம் 
ஹென்றியின் 35 ஆம் ஆண்டுச் சட்டத்திற்கு முன்னால் மேரி அரசி 
யார் எவ்வித உரிமையும் கொண்டிருக்க வில்லை என்றும் , எலிசபெத் 
இராணியாருக்கும் வேறு எந்த உரிமையும் இல்லை என்றும் பாராளு 
மன்றம் கருதியிருக்கவேண்டும் . அதன் காரணமாகப் பிற பாராளு 
மன்றங்கள் செய்ததைப்போல இரு சகோதரிகளை யும் சமமான 
நிலையில் வைப்பது ஒழுங்கானது என்ற எண்ணம் தோன்றி 
யிருக்கவேண்டும் . இவ்வாறு Foster என்பார் , தமது நூலாகிய 
‘ Crown Law வில் 409 ஆம் பக்கத்தில் எழுதியுள்ளார் . 

38. முதலாம் எலிசபெத்தின் பதின்மூன்றாம் ஆண்டுச் சட்டம் . 
Tanner எழுதிய நூலின் 413 ஆம் பக்கம் , Prothero எழுதிய 
நூலின் 57 ஆம் பக்கம் , இந் நூலின் இரண்டாம் பகுதி ஆகிய 
வற்றைக் காண்க . இராணியார் இறந்த பிறகு அவ்வாறு இருக்க 
வேண்டுமென்றோ, இருந்தார் என்றோ கொள்ளும் குற்றத்திற்குச் 
சொத்துக்களையும் கன்று காலிகளையும் பறிமுதல் செய்தலே 
தண்டனையாகும் . வாரிசுரிமைச் செய்தியில் பாராளுமன்றத்தின் 
அதிகாரத்தைக் குறிக்கும் வாசகக் கூற்றின் சாரமும் , ஏறக்குறைய 
அதே வாசகங்களும் , ஆன் அரசியாரின் 4 , 5 , 6 ஆம் ஆண்டுச் 
சட்டங்களின் மூலமாக மீண்டும் சட்டமாக நிறைவேற்றப்பட்டன . 

39. இராணியார் இறந்துபட்டதால் கவுன்சில் சபை கலைந்து 
விட்டது என்றும் , புதிய சபையை ஜேம்ஸ் நியமனம் செய்யும் 
வரையில் பிரபுக்களே முழு அதிகாரத்தில் இருக்க வேண்டு 
மென்றும் நார்த்தம்பர்லண்டு ஏர்ல் பிரபு வற்புறுத்திக் கூறினார் . 
வரலாற்று அடிப்படையில் சிறந்ததாக இருக்கின்ற இக்கருத்தினை 
L. K. Egerton ஏற்றுக்கொண்டார் . Gardiner எழுதிய History 
of England என்னும் நூலில் 85-86ஆம் பக்கங்களைப் பார்க்கவும் . 

40. முதலாம் ஜேம்ஸின் முதலாண்டுச் சட்டம் . Prothero 
வின் நூல் , பக்கம் , 250. இந்நூலின் இரண்டாம் தொகுதியைக் 
காண்க . ஆன் அரசியாரின் நான்காம் , ஐந்தாம் ஆண்டுச் 
சட்டங்கள் . 

ஆ . வ . - 22 


838 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


காவலர் 


1830 ஆம் 


41 . ஐரோப்பாக் கண்டத்தில் காணப்படும் மேற்கோள்களின் 
அருமையான விளக்கத்திற்கு Felix Olivier Martin எழுதிய • Les 
Regences et Minorites des Rois , 1060-1375 என்னும் நூலைக் 
( Paris , 1931 ) காணவும் . 

42 . நூ லின் முதல் தொகு தியைப் பார்க்கவும் . 

43 . F. M. Powicke தொகுத்தளித்த ‘ Handbook of British 
Chronology என்னும் நூ 

லின் 33-46 பக்கங்களில் 
நாட்டில் இல்லாத காலங்களையும் காப்பாளர் ஆட்சிகளையும் 
தொகுத்துத் தருவதைக் காணலாம் . 

44. கோக் இலக்கியம் , 43 . ஓர் அரசரை , அரசரென்ற 
முறையில் வயதுவராதவர் என்று சட்டத்தின் திறனாய்வு முடிவுப் 
படி கொள்ள முடியாது . ஏனெனில் தனி மனிதருடைய இயற்கை 
யாற்றலும் அரசருடைய ஆட்சித் தகுதியும் 

தகுதியும் இணையும் போது , 
சிறந்ததும் சிறப்புவாய்ந்ததுமான செயல்வகைத் திறமே முழுதும 
நிறைந்திருக்கவேண்டுமேயன்றித் 

தகு தியற்ற நிலை என்னும் 
வயது வராத தன்மை இருப்பதற்கில்லை என Coke விளக்குகிறார் . 
இதே கொள்கையை 

ஆண்டில் லிண்ட்ஹர்ஸ்ட் 
பிரபுவும் , எல்டன் பிரபுவும் மீண்டும் வற்புறுத்திக் கூறினர் . 

Waltcr of Coventry எழுதிய நூலின் , அதிகாரம் ii , 
பக்கம் 233. Mathew Paris எழுதிய * Chronica Majora ( Rolls 
Series ) , ii , பக்கம் 2 . 

46. Seventh Report of Deputy - Keeper of the Public 
Records , ( 1846 ) பிற்சேர்க்கை 2 , பக்கம் 259. Rolls Series- ஐச் 
சார்ந்த Royal and other Letters of Henry III , அதிகாரம் ii , 
பக்கம் 346. Stubbes எழுதிய Constitutional History , அதிகாரம் ii , 
பக்கம் 108-109 . 

47. Annales of Wintonie , பக்கம் 113. இந்நூலின் முதல் 
தொகுதியையும் பார்க்க . 

48. மேலே காண்க . பக் . 487 . 

49. Rotuli Parliamentorum , அதி . ii , பக் . 52. Knighton- ன் 
நூல் , அதி . 1 , பக் 454 : 

50. ‘ Rotuli Parliamentorum , அதி . iii , பக் . 386 ; Baldwin 
எழுதிய Kings Council , அதிகாரம் iv . 

இந்நூலின் முதல் தொகுதியையும் காண்க 

51. Ramsay எழுதிய ‘ Lancaster and York , என்னும் நூலின் 
முதல் அதிகாரம் , 303 ஆம் பக்கத்தில் கூறப்பட்டுள்ள மேற் 
கோள்களையும் காண்க . 


. 


கோனாட்சியின் கூறுகள் சில 


339 


52. ‘ Rotuli Parliamentorum , அதி . iv , பக் . 169. Baldwin 
எழுதிய Kings Council , என்னும் நூலின் 169 ஆம் பக்கமும் 
பார்க்க . 

53. Rotuli Parliamentorum . அதி . iv , பக்கம் 326 . 
54. Hallam எழுதிய ‘ Middle Ages , அதி . 3 , பக் 189 . 
55. இந்நூலின் முதல் தொகுதியைக் காண்க . 
56. Rotuli Parliamentorum , அதி . V , பக்கம் 240-43 . 
57. , 

Rotuli Parliamentorum , அதி . V , பக் . 284-490 . 
Hallam எழுதிய ‘ Middle Ages , அதி . iii , பக் 192 . 

58. Rotuli Parliamentorum , அதி . V , பக் 321 . 

59. Burnet எழுதிய நூலின் இரண்டாம் அதிகாரம் , 4 , 15 
பக்கங்களைக் காண்க . 

60. மூன்றாம் ஜார்ஜின் ஐந்தாம் ஆண்டுச் சட்டம் May 
எழுதிய Constitutional History , அதி . i , பக் . 168-175 . 

61. May: எழுதிய Constitutional History , அதி . i , பக் , 177 . 
62. Parliamentary History , அதி . xxvii , பக் 678 , 684 . 

63. மூன்றாம் ஜார்ஜின் ஆட்சியில் காப்பாளர் ஆட்சித் 
தொடர்பான முக்கியச் செயல் நிகழ்வுகளின் குறுகிய , ஆனால் 
நிறைவான சுருக்கத்திற்கு , May 

எழுதிய 

Constitutional 
History அதி . i , பக் , 175-215 ; Leckey எழுதிய History of 
England , அதி . V , பக் , 387-447 ; Robertson எழுதிய ‘ Statutes 
and Documents , பக் , 299-312 ஆகியவற்றைப் பார்க்கவும் . 

64. மிக நெருங்கிய உறவினர் இல்லாதவிடத்து உரிமை 
பெறும் பெற்றியார் அரசு யெய்த வேண்டியிருக்கும் , அவரும் 
மன்னரின் மறைவிற்குப் பிறந்த இளவரசியிடம் அரியணையை 
ஒப்படைக்கவேண்டியிருக்கும் என்பதற்கு ஏற்ற 

நடவடிக்கை 
எடுக்கவேண்டிய நிர்ப்பந்தம் முதன்முறையாகத் தோன்றியது . 
அப் பிரச்சினையைத் தீர்க்க இச் சட்டத்தினால் வழியேற்பட்டது . 

65. விக்டோரியா இராணியாரின் முதலாண்டுச் சட்டம் . 
ஆன் அரசியார் மறைந்து , முதலாம் ஜார்ஜ் மன்னர் வருவதற்குள் 
இருந்த இடைக்காலத்தில் இதே போன்ற ஏற்பாட்டைச் செய்து 
இடைவெளியை நிரப்பினர் . 

66. விக்டோரியா இராணியாரின் மூன்றாம் , 
ஆண்டுச் சட்டம் . May எழுதிய Constitutional History அதி . i , 
பக் . 223-224 . 


நான்காம் 


340 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


67. மேலே காண்க . 
68. வில்லியம் , மேரி அரசியாரின் இரண்டாம் 

இரண்டாம் ஆண்டுச் 
சட்டம் . 

69. எட்டாம் எட்வர்டின் முதலாண்டுச் சட்டமும் , ஆறாம் 
ஜார்ஜின் முதலாண்டுச் சட்டமும் . 

70. J. F. Stephen எழுதிய History of Criminal Law , 
அதி . ii , பக்கம் 241 ; Pollock and Maitland எழுதிய History of 
English Law , அதி . ii . பக் . 500 ; Holdsworth எழுதிய History 
of the English Law , அதி . iii , பக் . 289 , அதி . iv , பக் . 492 , 
அதி . viii , பக் . 307 , ஆகியவற்றைப் பொதுவாகக் காண்க . 
மேலும் , Law quarterly Review , Lxxii , பக் . 365 - ல் Chrimes 
எழுதிய Richard Il s Questions to the Judges என்னும் கட்டு 
ரையையும் ; ‘ Law Quarterly Review , xlvi , பக் . 80 - ல் 
S. Rezneck எழுதிய History of the Parliamentary Declaration 
of Treason என்னும் கட்டுரையையும் காண்க . 

71. Britton , நூல் . 1 . 

72. பிற்காலத்தில் அடங்கா அமைச்சருக்கெதிராகப் பயன் 
படக்கூடிய தெளிவற்ற குற்றத்திற்கு M. V. Clarke எழுதிய 
Fourteenth Century Studies என்னும் நூலின் 126 , 247 ஆம் 
பக்கங்களைப் பார்க்கவும் . 

73. இந்நூலின் முதல் பகுதியில் அடிக்குறிப்பு 46. Lodge 
and Thornton எழுதிய Documents பக் . 21-22 . 

74. Pollack and Maitland எழுதிய History of English 
Law அதி . ii , பக் . 500 . 

75. • Crown Law பக் . 196 . 

76. Stephen எழுதிய History of Criminal Law , அதி . ii , 
பக்கம் . 306 . நான்கு நூற்றாண்டுகளுக்கு முன் ஜான் மன்னர் 
ஆட்சியில் 

இதே போன்ற முன்னறி மொழிதலுக்கு இதே 
போன்ற தண்டனை கிடைத்தது என்பதை Pollock and Maitland 
எழுதிய நூ லின் இரண்டாம் அதிகாரம் , 507 ஆம் பக்கத்தில் 
காண்க . 

77. இந்நூலின் இரண்டாம் தொகுதியைக் காண்க . 

78 . எவ்வாறெனினும் இவ்வரச முன்னிலை மீட்சி வழக்குகள் , 
1661 ஆம் ஆண்டின் அரசத் துரோகக் குற்றச் சட்டத்தின் 
எல்லைக்குட்பட்ட வை , அரசரைக் கொல்லச் செய்யும் சதியின் 
வெளிப்படைச் செயலாக மட்டுமன்றி அடிப்படை 

அரசத் 


கோனாட்சியின் கூறுகள் சில 


341 


துரோகக் குற்றங்களாகவும் , எழுத்துவடிவிலும் , பேச்சாகவும் 
அமையும் வாசகங்கள் என அச்சட்டம் விதித்தது . Stephen 
எழுதிய நூலின் முதல் அதிகாரம் , 411 ஆம் பக்கம் பார்க்க . 

79 , Pollock and Maitland எழுதிய நூல் , அதி . ii , பக் . 505 . 
80. 1347 ஆம் 

ஆண்டில் நடந்த Gerberge s Case- ன் 
உண்மைகள் இவையே. பிறவற்றோடு இவையும் 

சேர்ந்து 
. 

ஆண்டுச் சட்டத்திற்குக் காரணமாய் அமைந்தன . 
Stephen எழுதிய நூல். அதி . ii பக்கம் . 246 . 

81. Hale எழுதிய Pleas of the Crown , பக்கம் . 143 . 

82. R. Vs. Messenger ( 1668 ) Kelyng 75 ; Hale எழுதிய 
Pleas of the Crown , பக் , 134 . 

83. R. Vs. Bradshaw ( 1597 ) 3 Inst . 9 . 

84. Dammaree s Case ( 1710 ) 15 State Trials , பக் 521 . 
Willis s Case ( 1710 ) அதே நூல் , 613. Purchase s Case ( 1710 ) 

நூல் , 651 . இவையெல்லாம் சச்சிவரல் வழக்கு 
விசாரணையில் இருந்துவந்த வழக்குகள் . 
85. Hale எழுதிய 

Pleas of the Crown பக் . 132 . 
86. R. Vs. Gordon ( 1781 ) < State Trials , பக் . 485 . 

87. R. Vs. Essex ( 1600 ) Holdsworth நூலின் அதி . viii , 
பக் . 314 . 

88. R. Vs. Hardy ( 1794 ) 24 State Trials , பக் . 199 .. 
R. Vs. Horne Tooke ( 1794 ) 25 State Trials , பக் 1 . 

89. மூன் றாம் ஜார்ஜின் 57 ஆம் ஆண்டுச் சட்டத்தினால் 
1817 ஆம் ஆண்டில் நிரந்தரமாக்கப்பட்டது . 

90. 1352 ஆம் ஆண்டைய சட்ட நிபந்தனை வாசகங்களை 
1848 ஆம் ஆண்டுச் சட்டம் காத்தது . இதன் பயனாக இதுபோன்ற 
நடவடிக்கையை அரசத் துரோகக் குற்றம் என்றோ அல்லது 
பெருங் குற்றமென்றோ தீர்மானிக்கும் உரிமை அரசருக்கேற் 


அதே 


பட்டது . 


92 . 


91. இந்நூலின் இரண்டாம் தொகுதியைக் காண்க . 

1837 ஆம் ஆண்டுவரையில் பெருங்குற்றம் புரிந்தவன் 
வழக்கறிஞரின் உதவி பெறமுடியாது . நான்காம் வில்லியத்தின் 
6 ஆம் 7 ஆம் ஆண்டுச் சட்டம் . சில ஆண்டுகளுக்கு முறையற்ற 
சலுகையை நீதி மன்றம் அளிக்கும்போது வழக்கறிஞர் பெருங் 
குற்றம் புரிந்தவனுக்காக வாதாடினர் என்பது உண்மையே , 


342 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


93. ஏற்கெனவே சில தனிச் சிறப்பான வழக்குகளில் 
இருந்ததைப்போல 1703- ல் பிரதிவாதிக்காகப் பிரமாணம் 
எடுத்த சான்றளர் வரும் சலுகை பெருங்குற்ற வழக்குகளுக்கும் 
அளிக்கப்பட்டது . ஆன் அரசியாரின் முதலாண்டின் இரண்டாம் 
சட்டம் . ஆயினும் அப்போதும் பெருங்குற்ற வழக்குகளில் பிரதி 
வாதியினுடைய சான்றாளர்களை வற்புறுத்தி வரவழைக்க 
முடியாது . 

94. 1945 ஆம் ஆண்டைய அரசத் துரோகக் குற்றச் சட்டம் . 
ஆரும் ஜார்ஜின் 8 ஆம் 9 ஆம் ஆண்டுச் சட்டம் . 
95. முதலாம் 

ஜார்ஜின் முதலாண்டின் 

இரண்டாவது 
சட்டம் . மேலே காணவும் . மேரி , முதலாம் 

எலிசபெத் 
ஆகியோரின் வழக்கொழிந்த சட்டங்களின் அடிப்படையில் தான் 
இச்சட்டமும் அமைந்தது . 

96. மேலே கண்ட செய்திகளை Foster எழுதிய Crown 
Law , ; Hale எழுதிய ‘ Pleas of the Crown ; Kelyng எழுதிய 
Crown Cases ( 1708 ) ,; Hawkins எழுதிய ‘ Pleas of the Crown 
ஆகிய நூல்களில் காண்க . Holdsworth எழுதிய English Law , 
அதி . ii , பக்கம் 449 ; அதி . iii , பக்கம் , 287 ; அதி . iv , பக்கம் . 
492 ; அதி . viii , பக்கம் , 307 ; Stephen எழுதிய ‘ Commentaries 
( 19 th ed . ) அதி . vi . பக்கம் 121 . 

பக்கம் 121. ஆகியவற்றையும் 

ஆகியவற்றையும் பார்க்க . 
டியூடர் கால அரசத் துரோகக் குற்றச் சட்டங்களுக்கு Tanner 
எழுதிய ‘ Documents பக்கம் . 375 . 

97. ( 1903 ] i . K. B. 444 பார்க்க . 
98. [ 1915 ] i . K. B. 616. C. C. A. 
99. [ 1917 ] i . K. B : 98 . 


1. [ 1946] i . All E. R. 186 . 
2. Phillips Vs. Eyre ( 1870) 6Q.B.D. 1 . 
3. இந்நூலின் பிற்பகுதியில் காண்க . 

4 , Annual Survey of English Law , ( 1939 )-ல் 34-39 ஆம் 
பக்கங்களில் காணப்பெறும் சுருக்க உரையில் இச்சட்டத்தின் 
நோக்கமும் , செயல் முறையும் காணலாம் . 


பொருட் குறிப்பு அகராதி 


சட்ட விரோதமாகக் கூடு 
அட்மிரல் எட்வர்ட் ரஸ்ஸெல் , தல் , 304 , 306 . 
175 . 

அன்னியப்படை கொண்டு 
அயர் , எட்வர்டு ஜான் , 342 வருதல் , 302 
( அ.கு. ) 

மாற்றம் விளை விப்பதற்கான 
அயர் , சர்ஜேம்ஸ் , 306 . பாராளுமன்றத்தில் அதி 
அயர்லாந்து : 

காரத்தை மறுத்தல் , 286 . 
கிராம் வெல்லும் அயர் புரட்சிக்கலகம் 

செய்தல் , 
லாந்தும் , 207 . 

304-306 . 
புரட்சியும் அயர்லாந்தும் , 

எலிசபெத் அரசியார் ஆட்சி 
207-208 . 

யில் , 206 . 
பாராளுமன்றங்கள் , 208 . இரண்டாம் சார்லஸ் ஆட்சி 
233 . 

யில் , 306 . 
அரசக் கொலைகள் , வழக்கு , 

மூன்றாம் 

வில்லியத்தின் 
300-302 , 309 . 

ஆட்சியில் , 206 , 310 . 
அரசத் துரோகக் குற்றம் , 

செயல் முறை : 
298-316 . 

இரு சான்றாளர் , 

308 , 
பொதுச் சட்டத்தில் , 298 . 

309 . 
பொருள்கோள் வகையில் , 

விசாரணைச் செயல் முறை, 
306 . 

309 . 
மூன்றாம் எட்வர்டின் சட்டம் , அரசத்துரோகப் பெருங் 
299-300 . 

குற்றம் , 307 , 310 . 
பாராளுமன்றப் பேரறிவிப்பு , அரசத் துரோகச் சட்டம் , 136 . 
299 . 

அரசத் துரோகக் குற்றச் 
நிறைவேற்றுச் கூட்டம் , 

சாட்டு : 
300-307 . 

அரச மன்னிப்பு 
கைப்பிரதிகள் 

தடை 
அரசத் 
துரோகமாதல் , 

யா தல் , 219 . 
304 . 

அரச மன்றம் , 33 . 
கலகங்களும் அதன் எல்லைக் அரசர் , ( மன்னர் ) : 
குள் அடங்குதல் , 311 . 

பண்டைக்காலத் தன்மை , 

247-248 . 
அரச அதிகாரத்தை மீறுதல் , 
299 , 302. 

பேரரசுப் பட்டங்கள் , 272 . 


303 , 


344 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


265 , 


அரசப்பதவி நிலமானிய அவ்வதிகாரம் வழங்க மறுப் 
முறை சார்ந்ததாதல் , பது அரசத் துரோகம் , 
253-55 . 

285 . 
தெரிந்தெடுக்கப்பெறல் , 

மூன்றாம் , 

வில்லியத்திற்குப் 
244 . 

பின் 212-213 . 
கடவுளால் , 251 - 253 , இறப்பதில்லை , 320 . 
267. . 

மறைவதால் : 
லண்டன் நகர மாந்தரால் , நடுவர் பதவிக்காலம் முடி 
264 , 

278 , 

வுறல் , 223 . 
323 . 

பாராளுமன்றம் கலைதல் , 
பிராடஸ்டென்ட் சமயத்தவ 

224 , 264-265 , 266 , 
ராக இருக்க வேண்டு 

26 . 
மென்பது , 202 , 203 

பிரிவி கவுன்சில் சபை கலை 
218 . 

தல் , 224 , 285 . 
அரச ரத்து அதிகாரம் , 153 . 

அரசுரிமை நிர்ணயச் சட்டம் , 
அரசர்களின் தெய்விக உரிமை , 214-220 . 

60 . 
அரசாங்கச் சாசனம் , 115 . 

அருண்டேல் , 170 . 
அரசுரிமை : 

அருளிரக்கச் சட்டம் , ( Act of 
வாரிசு , 250 , 288 . 

Grace ) , 222 . 
வயது வராதவரை விலக்கு 

அல்ஸ்டரில் நிகழ்ந்த கலகம் , 
தல் , 252 , 256 . 

87 . 
பிரதிநிதித்துவக் கொள்கை , 

புரட்சியின் போது , 207 
256 , 259 . 

208 . 
தேர்தலுக்குப் பதிலாக மர 

அலெக்சாந்தர் லெய்ட்டன் , 
புரிமையால் வருதல் , 257 . 

37 . 
முதலாம் வில்லியம் முதல் 

அலெர்ஜ் னான் சிட்னி , 165 
ஜான்வரை , 250-253 . அவசர நிலைமை , 44 . 
லங்காஸ்டிரியர் உரிமை 

கோரல் , 266-271 . 
நான்காம் ஹென்றியின் ஏற் ஆக்ஸ்பிரிட்ஜ் பிரேரணைகள் , 
பாடு , 270-273 . 

109 . 
யார்க் பிரிவினர் 

உரிமை 

ஆக்ஸ்போர்டு பிரேரணைகள் , 
கோரல் , 269 , 272-276 . 109 . 
டியூடர்கள் உரிமை கோரல் , 

ஆட்சி நடத்தும் கட்சி , 165 . 
280-282 . 

ஆண்டர்சன் தீர்மானம் , 10 . 
எட்டாம் ஹென்றியின் ஏற் ஆர்கைல் பிரபு , 86 . 
பாடுகள் , 281-284 . 

ஆர்தர், பிரிட்டானியைச் 
அவர்தம் உரிமை ஆவணம் , சார்ந்த , 256 , 258 . 
281-284 . 

ஆர்மீனியர்கள் , 3 . 
ஆறாம் எட்வர்டின் திட்டம் , ஆல்டுரெட் , யார்க் ஆர்ச்பிஷப் , 
283 . 

250 . 
எலிசபெத் அரசியாருக்குப் ஆல்பன் பிரான்சிஸ்; 170 . 
பின் , 285-286 . 

ஆலிவர் செயின்ட் ஜான் , 47 . 
அரசுரிமையை மாற்றும் ஆன் அரசியார் : 193 . 
பாராளுமன்றத்தின் அதி ஆட்சி , 223-234 . 
காரம் , 201-202 , 269 , அரசத் துரோகச் சட்டங்கள் , 
275 , 279-281 , 

307 , 308 , 310-11 , 


2 


பொருட் குறிப்பு அகராதி 


345 


பிரிவி கவுன்சில் , 224 . 
ஆஸ்பால்டிஸ்டன் , 37 . 


உரிமை மனு , 14 , 18 . 
உள் நாட்டுப் போர் , 147 . 


எ 


193 . 


, 


இங்கிலாந்து திருச்சபை : 

எக்ஸீடர் , கோமகன் , தாமஸ் 
கட்டுப்பாடற்றோர் , 205 . பஃபோர்டு , 272 . 
இங்கிலாந்து பாங்கி நிலை எக்ஸெக்ஸ் பிரபு , 98 . 
நாட்டப்பெறல் , 150 . 

எஞ்சிய பாராளுமன்றம் , 113 . 
இங்கிலாந்து பொது நலக் எட்கார் , அதலிங் , 322 
குடியரசு , 113 . 

( அ . கு . ) 
டைக்காலம் ( 1688-89 ) , எட்மண்ட் வாலர் , 57 . 

எட்வர்டு , முதலாம் : 
இணங்காதார் : 

முடிசூடு முன்னரே ஆட்சி 
இணங்காதாரும் பொறுத் செய்தல் , 249 , 258 . 
தலறிக்கையும் , 205-206 . நாட்டில் 

இல்லாதபோது 
புரட்சிக்குப்பின் , 206 . 

ஆட்சி , 287-288 . 
இணைமாற்று , 231 . 

எட்வர்டும் நீதிபதிகளும் , 
இரண்டாம் சார்லஸ் , 133 . 

220 . 
ரண்டாம் சார்லஸ் , பாராளு எட்வர்டு , இரண்டாம் : 
மன்றமில்லா ஆட்சி , 165 . 

அரசு எய்தல் , 258-259 
ரண்டாம் ரிச்சர்ட் , 100 . 

முடி சூடிக் கொள்ளல் , 
இரண்டாம் ஜேம்ஸ் , 166 . 

259-260 . 
ரண்டாம் ஜேம்ஸ் முடி 

முடி துறத்தல் , 261-263 . 
துறப்பு , 179 . 
இராணியார் ( அரசியார் ) : 

எட்வர்டு , மூன்றாம் : 
வயது 

நிரம்பாப் பருவம் , 
அரசருக்காக 

288 . 
பொறுப்பேற்றல் , 286 . 

எட்வர்டும் நீதிபதிகளும் , 
இராணுவத்தில் கட்டாய 

220 . 
சேவை சட்ட 

நாட்டைவிட்டு வெளியே 
மாக்கப்படல் , 83 . 

செல்லல் , 297 . 
இராணுவச் சதித்திட்டம் 86 . 
இழப்பீட்டுச் சட்டங்கள் : 

எட்வர்டு , நான்காம் : 
குடியேற்றங்களில் , 315 , 

அரசு எய்தல் , 277 . 
திருமணம் , 334 . 

நாட்டை விட்டு வெளியே 
இன்னசெண்ட் , பதினொன்றாம் 
போப்பாண்டவர் , 206-214 . 

செல்லல் , 297 . 
எட்வர்டு , ஐந்தாம் : 
அரசு எய்தல் , 320 . 

காப்பாளர் சபை , 293 . 
உடலும் அதற்கான காரண எட்வர்டு , ஆறாம் : 
மும் , 154 . 

அரசு எய்தல் , 320 . 
உடைக்கும் போக்குவரத்திற்கு வயது நிரம்பாப் பருவம் , 
மான பணம் , 60 . 

294 . 
உரிமை அறிக்கை , 183 . 

அரசத் துரோகச் சட்டங்கள் , 
உரிமைக் கோரிக்கை , 209 , 308-311 . 
228 , 229 . 

திட்டமிடல் , 284 . 
உரிமைகள் அறிவிப்பு , 209 . எட்வர்டு , 1 பிளாக் பிரின்ஸ் 
மூல வாசகம் , 194-204 . 295 . 


ஆட்சிப் 


விரோத 


316 . 


உ 


346 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


ஆணை , 


எட்வர்டு , வேல்ஸ் இளவரசர் , 
273 , 277 . 

க்வோ வாரண்டோ 
எண்ணம் நிறைவேறும் சட்டம் , 166 . 
298-302 . 

கட்சிகள் : 
எண்ணற்றவர் விண்ணப்பம் 

கட்சிகளும் புரட்சியும் , 193 , 
செய்வதற்கெதிரான சட்டம் , 

208 , 209. 
137 . 

ஆன் அரசியார் ஆட்சியில் , 
எதல்ரெட் , இரண்டாம் : 

223 , 
பட்டமளிப்பு விழாப் பிரமா கட்டாயக் கடன்கள் , 8 . 
ணம் , 321 . 

கட்டளைப் பிரபுக்கள் ( ஒழுங்கு 
எலக்டர் பாலடைன் , 102 . 

முறைப் பிரபுக்கள் ) 227 . 
எலிசபெத் அரசியார் ,முதலாம் : கடற்படைத் து 

கடற்படைத் துணை அலுவலர் 
பட்ட உரிமை , 282-285 . 

மன்றம் , 207-209 . 
எலிசபெத்தும் நிலப்படை 

கடற்படைத் தலைமை அலுவ 
யும் , 315 , 316 . 

லகம் : 
எலிசபெத்தும் நீதிபதிகளும் , 

குடியேற்றங்களில் 207 
221 . 

209 . 
எலிசபெத்தின் முதல் சட்டம் , கப்பற் பண வழக்கு , 41 . 
83 . 

கப்பற் பண ரத்து , 81 . 
எலிசபெத் , யார்க்கைச் சார்ந்த , கபால் மந்திரிசபை , 142 , 
280 . 

கர்னல் லான்ஸ் போர்டு , 97 . 
எலிசபெத் ஸ்டூவர்ட் , 7. கருவூலத்திலிருந்து பணம் 
எலியனார் அரசி , அக்விடனைச் 

நிறுத்தப்படல் , 149 . 
சார்ந்த , 255 . 

கவலியர் பார்லிமெண்ட் , 136 . 
எலியனார் , பிரிட்டானியின் 

கவுன்சில் ஆப் ஸ்டேட் , 113 . 
மாதரசி , 286 , 

கவுன்சில்சபை ( மன்னாயம் ) : 
எஸ்குலேஜ் , 135 . 

காப்பாளர் குழுவாகப் பணி 

புரிதல் , 288 . 
ஏ 

அரசர் நாட்டில் இல்லாத 
ஏழுபிஷப்புகள் , 174 . 

போது , 297 . 
பெருங் கவுன்சில் சபை , 294 . 
கவுன்சிலின் 

சிறைக்கனுப்பும் 
ஐந்து உறுப்பினர்கள் , 

அதிகாரம் , 82 . 
96-107 . 

கன்வென்டிகல் சட்டம் , 140 . 
ஐந்து மைல் சட்டம் , 141 . 

கன்வென்ஷன் சபை , 133 . 
ஐந்து வீரர்களின் வழக்கு , 

கன்வென்ஷன் பாராளுமன்றம் , 
156 . 

177 . 


ஒப்பந்தம் : மன்னருக்கும் மக்க 
ளுக்குமிடையே , 214 , 219 . 


கா 
காசஸ் ரிஜிஸ் , 924 . 
காசு இயலும் அரசத்துரோக 

மும் , 300 . 
காட்டே , தாமஸ் , 237 . 
கா தரைன் ; அரகானின் , 231 . 
காப்பாளர் ஆட்சி : 
மூன்றாம் ஹென்றிக்காக , 
287 . 


ஃபாக்லாண்டு பிரபு , 89 , 97 . 
ஃபார்டஸ்க்யூ . சர்ஜான் , 221 . 
ஃபெல்டன் , 25 . 
ஃபேர் ஃபாக்ஸ் , 109 , 


பொருட் குறிப்பு அகராதி 


347 


ஆன் 


. 


பிற்பட்ட இடைக்காலத்தில் , கிராவெல் , 109 . 
289-294 . 

கிரே , ஜேன் , சஃபோக் கோம 
ஆட்சிக்காலத் 

கன் , 337 . 
திருத்தம் , 224 . 

கிலிஃபோர்டு பிரபு , 145 . 
மூன்றாம் ஜார்ஜ் மன்னருக் கிளாரண்டன் ( குறிப்பு ) 69 . 
காக , 294-296 . 

கிளாரன்ஸ் , 

கோமகன் , 
மன்னர் நாட்டில் இல்லாத 

லியோனல் , 

269 , 275 , 
போது , 297 . 

297 . 
காப்பாளர்கள் , 290 , 291 . கிளாரன்ஸ் , தாமஸ் , 271 . 

( கிராம்வெல்லையும் காண்க ) ஜார்ஜ் , 278. 280 , 281 . 
காப்டன் ஹைடு , 103 . 

கிளைட் ஹால் , 157 . 
காபினெட் சபை ( அமைச் கிளென் , 88 . 
சவை ) , 220 . 

கிளொவ் செஸ்டர் ஏர்ல்பிரபு , 
காம்ப்டன் , 175 . 

கிப்பர்டி கிளார்க் , 249 . 
காமன்ஸ் சபை : ( பாராளுமன் 

கோமகன் , 278 . 
றத்தையும் காண்க) . 

( மூன்றாம் ரிச்சர்டையும் 
புரட்சியின் பயன் , 210 , 

காண்க ) 
211 , 274-276 . 

கிழக்கிந்தியக் கம்பெனி, 151 . 
தகுதிக்குறைகள் : 
பதவியாளரும் உபகாரச் 
சம்பளம் பெறுவோரும் , 
219.224 . 

குடியுரிமையளித்தல் , 218 , 

313 . 
அன்னியர் , 218 . 
கத்தோலிக்கர் , 206 ( சோத குடியேற்றங்கள் : 
னைகளையும் காண்க ) 

புரட்சியும் குடியேற்ற நாடு 
பேச்சுரிமை :) 

களும் , 206 . 
உரிமைகள் மசோதாவின் 

அரசத்துரோகச் சட்டம் , 

315 . 
படி , 198 . 
கார்டிரஸ் , 171 . 

குருமார் : மன்னரைத் தேர்ந் 
. 
கார்பொரேஷன் சட்டம் , 137 . 

தெடுக்கும் உரிமை கோரல் , 

250 , 251, 253 , 266 . 
கால் , சர் வில்லியம் , 314 . 

மன்னரை , முடிதுறக்கச் செய் 
காவண்டிஷ் , ஜான் , 221 . 
( டிவோன்ஷயர் ; 

யும் உரிமை கோரல் , 266 . 

போர்ட் 
லண்டு ஆகியோரைக் 

குரூக் , 46 , 50 . 
காண்க ) . 

குரோட்டியஸ் , ( குறிப்பு ) 69 . 
காவெண்ட்ரி பிரபு , 43 . 

குவார்டர் செஷன்ஸ் நீதிமன் 

றம் , 157 . 

குலோ , 287 . 
கிஃபோர்டு , வால்டர் , யார்க் 

ஆர்ச்பிஷப் , 287 . 
கிராஃபோர்டு பிரபு , 86 . 

கென் , தாமஸ் , பாத் , வெல் 
கிராம்வெல் , 89, 110 , 114 . 

ஸின் பிரபு , 237 . 
கிராம் வெல்லின் பாராளு 

மன்றங்கள் , 116 . 
கிராம்வெல் , ஆலிவர் : 

கேட் , ஜாக் , 302 . 
ஆலிவரும் குடியேற்றங் கேம்ட் பிரிட்ஜ் , ஏர்ல்பிரபு , ரிச் 
களும் , 206 . 

சர்டு பிளாண்டா ஜினெட் , 
கிராலி, நீதிபதி , 51 . 

273 . 


கெ 


கே 


348 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


எட் 


கை 

சர் ஜான் ஃபின்ச் , 30 , 52 . 
கை தியைக் கொணர நடுவர் சர் ஜான் ஃபேக் , 182 . 
இடும் ஆணை , 20 . 

சர் ஜான் கல்பெப்பர் , 99 . 
கைதியை விசாரணைக்காக நீதி சர் ஜான் கோக் , 27 . 
மன்றத்திற் தக் கொண்டு 

சர் ஜான் கோபெட் , 9 . 
வரப்படப் பிறப்பிக்கும் கட் சா ஜான் பைரன் , 97 . 
டளை , 154 . 

சர் ஜான் ஹெவினிங்ஹாம் , 9 . 

சர் ஹென்றி மார்ட்டின் , 15 . 
கோ 

சர் ஹென்றிவேன் , 59 . 
கோக் , சர் எட்வர்டு : 

சவாய் மா நாடு , 142 . 
பதவி நீக்கம் பெறுதல் , 
221 . 

சா 
கோடன் , 172 . 

சாச்வெர்எல் , 175 . 
கோர்டன் பிரபு , ஜார்ஜ் , 306 . 

சாசனம் , 55 . 
கோல்செஸ்டர் , 111 .. 

சாத்விகப் பணிவு , 212 ( தடை 
யெழுப்பாதிருத்தலையும் பிர 

மாணத்தையும் காண்க . ) 
சஃபோக் கோமகள் , மேரி , சாமர்செட் கோமகன் , ஜான் 
டியூடர் , பிரெஞ்சு நாட்டு பஃபோர்ட் , 272 . 
அரசியார் , 337. 

சாமர் செட் ஏர்ல்பிரபு ஹென்றி , 
சச்சிவரல் , டாக்டர் ஹென்றி , 272 . 
223 . 

சாமர்செட் கோமகன் , 
சட்ட விலக்கு அதிகாரம் , 169 வர்டு 

சேமூர் , காப்பாளர் , 
சமயக் 

காரணங்களுக்காகப் 294 . 
புதிய குழு , 170 . 

சார்ஜெண்ட் ஆஷ்லி , 13 . 
சமயம் சார்ந்த உயர் ஆணை சான் கிராப்ட் , 178 
யாளர் : 

சான்சரி நீதிமன்றம் , 115 . 
இரண்டாம் ஜேம்ஸின் ஆட் 
சியில் , 195-1-97 . 

சி 
சபா நாயகர் ஆசனத்தில் சிங்க் துறைமுகங்கள் , 47 .. 

சிறைப்படுத்தப்படல் , 30 . சிசிலி , 41 . 
சர் எட்மண்ட் கோக் , 13 , 14 . சிட்னி , அல்கர்னான் , 303 , 
சர் எட்மண்ட் ஹாம்ப்டன் , 9 சிவில் வழக்குகளில் பிரபுக்கள் 
சர் எட்வர்ட் ஹேல்ஸ் , 169 . உரிமைபற்றிய விஷயம் , 
சர் டட்லி கார்லிடன் , 6 . 

151 . 
சர் டட்லி டிக்ஸ் ,, 6 , 13 , 34 . 
சர் தாமஸ் டார்னல் , 9 . 
சர் தாமஸ் வென்ட் வொர்த் , 

சுதந்திரப் பாராளுமன்றம் , 
12 . 

119 . 
சர் நிகோலஸ் ஹைடு , 10 
சர் வால்டர் ஏர்ல் , 9 . 
சர் வில்லியம் கில்லிகுரு , 101 , செக்ரேவ் , நிக்கலஸ் , 298 . 
சர் ராபர்ட் காட்டன் , 

செல்டான் , 9 , 13 , 34 , 151 , 
சர் ரால்ப் வெர்னி , 102 , 103 . 156 . 
சர் ராபர்ட் ஹீத் , 9 , 13 . செலவுக்கேற்ப மானியங்கள் , 
சர் ஜார்ஜ் டௌனிங் , 148 . 146 . 
சர் ஜான் 

எலியட் , 6 , 30 , செஸ்டரின் கவுன்டி பால 
156 . 

டைன் , 82 . 


. 


11 , 


செ 


. 


2 


பொருட் குறிப்பு அகராதி 


349 


சே 


சேமூர் , எட்வர்டு பீச்சாம் பிரபு , 

285. . 
சேமூர் , ஜேன் , 

அரசியார் , 
282 . 


சோ 
சோக்கேஜ் , 135 . 
சோதனைகள் : 
புனிதச் சூளுரை சோதனை , 

231 . 
அரசரிடம் , 203 . 
சோதனைச் சட்டம் , 144 . 
சோபியா , ஹனோவரின் தேர் 
வாள சீமாட்டி , 213 , 216 . 


கொடுக்க மறுக்கும் நாட்டுச் 
சட்டம் , 18 . 
தள்ளிவைக்கும் உரிமை : 
உரிமைகள் மசோதாவில் , 

195 , 197 . 
தள்ளுரிமை ( வெட்ட திகாரம் ) , 

223 . 
தனிச்சிறப்பதிகாரம் : 
நெருக்கடிகால அதிகாரம் , 

316 . 
தான்ஜியர் 

கோட்டை , 
( குறிப்பு ) , 187 . 
திருச்சபைத் திருக்கூட்டம் : 
செயலிழத்தல் , ( 1717 ) , 

205 . 
திரு முழுக்கு , 246-247 . 


தூ 
தூசிடைடஸ் , 53 . 


ட்ரிசிலியன் , ராபர்ட் , 221 . 
ட்ரிலானி , ( குறிப்பு ) 191 . 
டவர் சிறை . 97 . 
டர்னர் , (குறிப்பு ) 191 . 
டன்னேஜ் - பவுண்டேஜ், 3 , 8 , 
24 , 26 , 29 . 


தெ 
தெய்விக உரிமை , மன்ன 
ருடைய , 212 , 285 . 
பிரமாண மறுப்போரும் தெய் 
விக உரிமையும் , 205 . 


டா 


டார்னல் வழக்கு , 9 . 
டான்பி , பிரபு , 45 , 175 . 


தே 
தேசிய கடன் , 149 . 
தேர்தல்கள் : 
அரசருடைய 

செல்வாக்கு , 
195-198 . 


டியூடர் , எட்மண்ட் , 280 . 
டிரஸ்ஸல் , சர் வில்லியம் , 282 . 
டிலாட்சன் , 142 . 


ந 


டெ 

நட்சத்திர பாராளுமன்றம் , 33 . 
டெம்பிள் , சர் வில்லியம் , 220. நட்சத்திர நீதிமன்றம் கலைக்கப் 
டெவன்ஷயர் பிரபு , 175 . 

பெறல் , 81 . 


டோ 

நா 
டோரி கட்சி : ஸ்காட்லாந்தில் , நாட்டுக் கட்சி , 165 . 
209 . 

நாட்டுக் கடன் ( தேசிய ) , 231 . 
டோவரில் இரகசிய உடன் 

நாட்டுப்படைபற்றிய! பிரச் 
படிக்கை , 142 . 

சினை , 107 . 
டோர்பே , 176 . 

நார்ஃபோக் கோமகன் , தாமஸ் 

ஹோவர்டு , 302 . 

நார்த்தம்பர்லண்டு ஏர்ல் பிரபு , 
தண்டங்கள் , 208 . 

ஹென்றி பெர்ஸி , 337 . 
தல்லாஜியம் என்ற வரியைக் நார்த்தம்பர்லண்டு கோமகன் , 


350 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


ஜான் டட்லி : 

படை : 
காப்பாளராக , 336 . 

உரிமைகள் 

மசோதாவும் 
நான்காம் பாராளுன்றம் , 56 . 

படையும் , 195 , 197 . 
படைக்கலம் தாங்கும் உரிமை , 

195 , 198 . 
நிகோயஸ் , 101 . 

பண்ணையாள் உரிமைக் கட்டுப் 
நியமன அதிகாரம் , 282 . 

பாடு , 248 . 
நியூகாசில் பிரேரணைகள் , பணிவான விண்ணப்பமும் அறி 
109 . 

வுரையும் , 116 . 
நியூபோர்ட் , 111 . 

பத்தொன்பது பிரேரணைகள் , 
நிலமானிய முறை : 

109 . 
நிலமானிய முறையும் , நார் பம்பாய் , ( குறிப்பு ), 187 . 
மானிய வெற்றியும் , 246. பர்க்லி , 44 , 51. 

பர்னல் , ராபர்ட் , . பாத்தின் 

பிஷப் , 287 . 
நீக்கி வைக்கும் அதிகாரம் : 

பர்னார்டிஸ்டன் , 152 . 
உரிமை மசோதாவில் , 195 , பற்றுறுதி , தன்மை , 298 , 313 , 
197 . 

314 . 
அவ்வதிகாரம் நீங்குதல் , 

( பற்றுறுதிப் பிரமாணத்தை 
204 . 

யும் காண்க . ) 
நீண்ட பாராளுமன்றம் , 73 . பறிமுதல் , 299 . 
நீதியின் நிமித்தமாக , 155 . 
நீதிபதிகள் ( நடுவர் ) : 

பறிமுதற் பொருள் : 
பதவிக்காலம் , 219 , 223 . அரசத்துரோகக் குற்றத்திற் 
காபினெட் சபையில் , 223 . 

காகப் பறிமுதலான நிலம் , 

299 . 
முதலாம் சார்லஸ் ஆலோ 
சனை கேட்டல் , 221 . 

பஃபோர்டு , குடியினர் , முறை 
பாராளுமன்றப் பிரபுக்கள் மையாதல் , 272 . 
ஆலோசனை கேட்டல் , 

ஜான் , சாமர்செட் ஏர்ல் 
274-276 . 

பிரபு , 272 . 
அவர்களைக் கொல்லு தல் 

தாமஸ் 

எக்ஸீடர் ஏர்ல் 
அரசத்துரோகம் , 300 . 

பிரபு , 272 . 
அரசபட்ட உரிமை பற்றி 

ஹென்றி , வின்செஸ்டர் 
ஆலோசனை கூற மறுப்பு , 

தலைமையில் , 272 . 
274 .. 

ஹென்றி சாமர்செட் ஏர்ல் 

பிரபு , 273, 274. 
நொ 

மார்கரட் , ரிச்மாண்ட் 
நொய் ( Noy ) , 9 , 13 , 34 . 

கோமகள் , 280 . 


33 


33 


பா 
பக்கிங்ஹாம் , 1 

பாஷா, 88 . 
பக்கிங்ஹாம் மீது துரோகக் பாங்க்ஸ் , அட்டர்னி ஜெனரல் , 
குற்றத் தண்டனை , 6 , 

47 . 
பட்டத்து இளவரசரின் பாதிரி பெட்ரி , 170 . 

மேலாண்மையேற்பு , 252 . பாதுகாப்பாளர் , 1 15 . 
பட்டயங்கள் ( சாசனங்கள் ) , பாய்னிங்ஸ் , சர்எட்வர்டு , 208 . 
167 . 

பார்ன்ஸ்டேபில் , 95 . 


பொருட் குறிப்பு அகராதி 


351 


பாராளுமன்றம் : 

ஜான் : யாகோபியர் சூழ்ச்சி , 
கலைக்கப்படல் , 59 . 

232 . 
மன்னர் இல்லாதபோதும் பாஸ்ட்விக் , 38 . 

. 
கூடுதல் , 249 . 
( 1327 ) இரண்டாம் எட் 
வர்டு முடி துறத்தல் , 261 , 

பிட் , ( இளைய ) வில்லியம் : 
263 , 288 . 

பிட்டும் காளப்பாளர் ஆட்சி 
( 1399 ) இரண்டாம் ரிச்சர்டு 

யும் , 295 . 
முடிதுறத்தல் , 264 , 270 . 
லங்காஸ்ட்ரிய 

பிணய விடுதலை , 196 , 198 . 
பாராளுமன் பிம் , 14 , 29 . 
றங்கள் , 267 , 268. 

பிரதி நிதி சபை , 113 
( 1404 ) “ அறியாத ” பாராளு 

பிரதிநிதித்துவம் : 
மன்றம் , 271 . 
(1428 ) காப்பாளரின் அதி பிரபுக்களும் , பிரபுத்துவமும் : 

மரபுரிமையில் , 256 . 
காரம் வரையறுக்கப் பெறல் , 

பிரபுக்களை நியமித்தல் 
290 . 

( 1712 ) , 223 . 
( 1689 ) பிரத்தியேகப் 

பிரபுக்கள் சபை : 
பாராளுமன்றம் , 194 . 

அன்னியரை வெளியேற்றல் : 
அது முறையான பாராளு 

கத்தோலிக்கர் , 203 . 
மன்றமா தல் , 200 . 

நீதிசார்ந்த அதிகாரங்கள் : 
அமைப்பு : 

பிரபுக்களை 

விசாரித்தல் , 

311 . 
( காமன்ஸ்சபையையும் , பிர 

ஸ்காட்டிய வழக்குகளில் , 
புக்கள் சபையையும் 

232 . 
காண்க . ) 

அதிகாரங்களும் சிறப்புரிமை 
கூட்டத்தொடர்கள் : 

களும் : பேச்சுரிமை , 198 . 
அடிக்கடி கூட வேண்டு 

அரசியல் நிலை : 
மெனல் , 197 . 

பிரபுக்கள் சபையும் 
பண்பும் அதிகாரங்களும் : 

ஹோல்ட் பிரபுவும் , 223 . 
நிலமானியக் கூறு , 267 . பிரமாணம் (உறுதிமொழி ) : 
சட்டத்திற்கு மேலானது ஸ்காட்லாந்தில் பதவியேற்பு , 
195 . 

210 . 
அரச 

வாரிசுரிமையில் , பற்றுறுதிப் பிரமாணம் , 205 . 
266.267 , 271,276 , தோற்றம் , 247 . 
278 , 284 , 

வாசகம் , 199 , 200 . 
மன்னர் ஆட்சியை அபக பிரமாண மறுப்போர் , 205 . 

ரித்த நிலையில் , 278 . பிரஸ்பிடீரிய சமயம் : 
பாராளுமன்றமும் வெளி அல்ஸ்டரில் , 208 . 
நாட்டு உறவும் , 216 பிராக்டன் , ஹென்றி டி , 260 . 
218 . 

பிராசின்ஸ் ஜெங்க்ஸ் , 157 . 
பாராளுமன்றமில்லா ஆட்சி , பிரிட்ஜ்மன் , 88 
32 . 

பிரிவி கவுன்சில் சபை : 
பாராளுமன்றச் சோதனை ச் பிரிவிகவுன்சிலும் அரசுரிமை 
சட்டம் , 145 . 

நிர்ணயச் சட்டமும் , 218 , 
பாரீஸ் சர்வகலாசாலை , 226 . 220 , 224 . 
பால்ஃபேர் , 97 . 

ஆன் அரசியாரின் இறுதிக் 
பாலிங்புரூக் , ஹென்றி செயின்ட் கவுன்சில் , 233 . 


. 


352 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


களை 


பே 


பிரின் , 88 , 151 . 

பெண்பாலர் வாரிசுரிமை விலக் 
பிரிஸ்டல் பிரபு , 7 , 100 . 

குச் சட்டம் ( Salic Law ) , 
பிரெடா , 118 . 

270 . 
பிரெஸ்டன் , 111 

பெம்பர்டன் , பிரான்சிஸ் , 221 . 
பிரைடு என்பாரின் 

பெம்புரோக் ஏர்ல் பிரபு , வில் 
யெடுப்பு , 112 . 

லியம் மார்ஷல் , 287 . 
பிலாஸிஸி , 170 . 

பெர்விக் சமாதான 

உடன் 
பிலிப் , இரண்டாம் , அகஸ்டஸ் , படிக்கை , 90 . 

பிரெஞ்சு மன்னர் , 255 . 
பிலிப் ஹாக் , 109 . 
பின்கர்ஷக், ( குறிப்பு ) , 69 . 

பேர் போன்ஸ் பாராளுமன்றம் , 
பிஷப்புகள் ஆட்சி அமைப்பு : 

114 . 
மீளுதல் , 209. 

பேருரிமைப் பத்திரமும் , உரிமை 
இறுதியாக அழிதல் , 227 , கள் மசோதாவும் , 212 . 
228 . 

பை 
பீ 

பைத்தியக்காரர்கள் சட்டம் , 
பீச்சாம் , எட்மண்ட் , 303 

140 . 
பீட்டர் , டி சோச்சஸ் , வின் 

பொ 
செஸ்டரின் பிஷப் , 287 , 

பொதுச்சட்டம் : 
325 . 

பொது மக்களுடைய இசைவு , 
பீமாண்ட் , ஹென்றி டி , வார் 261 . 
விக் ஏர்ல் பிரபு , 251 . 

பொதுக்கணக்குக் குழு , 148 . 
ராட்ரன் டி , 

ரூவனின் பொலீன் , ஆன் , அரசி , 

281 . 
ஆர்ச்பிஷப் , 255 . 

பொறுத்தலறிக்கை , 142 . 
பு 

போ 
புதிய விசுவாச உறுதிமொழி , 
181 . 

போடின் , 14 . 

போப்பாண்டவர் : 
புதுமுறைப்படை , 109 . 

மேலா 
புரட்சி : 

இங்கிலாந்தின்மீது 

திக்கம் , 257 . 
இங்கிலாந்தின் நிகழ்வுகள் , 
205 . 

போவிஸ் , 170 . 
குடியேற்ற நாடுகளிலும் , 
அயர்லாந்திலும் , 206 , 
207 . 

மக்களின் சம்மதம் , 113 . 
ஸகாட்லாந்தில் , 208-210 . மகதலன் கல்லூரி , 170 . 
பண்பு , 210 , 212 . 

மகா சாசனம் , 13 . 
புரட்சிக் காலம் , 109 . 

மசோதா , உரிமைகள் , 194 . 
புரட்சிக்குப்பின் இராணுவம் , 

204 . 
121 . 

மடில்டா , அரசியார் , 286 . 
புளோன்ட் , சர் தாமஸ் , 262 . மடில்டா , பேரரசியார் , 253 , 
புனிதச் சடங்கு , 145 . 

254 . 
புனிதக்கூட்டும் , சாசனமும் , மணம் - திருமணத்தைப் பார்க் 
110 . 

கவும் . 

மந்திரிகள் ( அமைச்சர் ) : 
பெ 

அரசுரிமை நிர்ணயச்சட்ட 
பெட்ஃபோர்டு , லங்காஸ்டரின் மும் மந்திரிகளும் , 224 , 
கோமகரான ஜான் , 271. 

225 . 


பொருட் குறிப்பு அகராதி 


353 


மா 


முதலாம் 


மரண தண்டனைச் சட்டங்கள் : பட்டத்து இளவரசரின் முடி 
அரசுரிமையோடு பயனுள்ள சூட்டு விழா , 254 . 

தொடர்பு , 280 , 324 . பிரமாணம் : 
மரபுரிமையால் பெறுதல் : 

தோற்றம் , 247 . 
நிலம் , 245 . 

ஆரம்பகால வடிவம் , 251 . 
மணிமுடி , 244 . 

இரண்டாம் எட்வர்டிற்காகப் 
மற்றொரு சபை , 117 . 

புதிய வடிவம் , 259. 
மறைவான சமயக் கூட்டம் அதற்கு மாறான சட்டம் , 
பற்றிய சட்டம் , 140 . 

262 . 
மன்னாய முதல்வர் : சான்சலர் : பிராட்ஸ்டென்ட் சமயத்தார் 
அவரைக் கொல்லல் அரசத் அறிக்கை , 202 , 

203 , 
துரோகம் , 300 . 

215 , 239 . 
முடி துறத்தல் , இரண்டாம் 

ஜேம்ஸ் , 194 , 208 . 
மாண்ட்ரோஸ் பிரபு , 86 . முத்திரை : 
மாண்டேகு , 28 

கள்ள முத்திரையிடல் அர 
மார்கரெட் , ஸ்காட்டிய அரசி , 

சத் துரோகக் குற்றமா தல் , 
284 . 

300 . 
மார்ச் - ஏர்ல் பிரபுக்கள் - மார்டி 

சார்லஸும் பக்கிங் 
மரைப் பார்க்க . 

ஹாமும் , 1-12 . 
மார்டிமர் ஆன் , 273 . 

முதலாம் சார்லஸ் 

முதல் 
ரோஜர் , 287 . 

பாராளுமன்றம் , 2 . 
மார்டிமர் , ரோஜர் , மார்ச் முத முர்ரே , வில்லியம் ,-மான்ஸ்ஃ 
லாம் ஏர்ல் பிரபு , 231,287 . 

பீல்டைப் பார்க்கவும் . 
எட்மண்ட் , மார்ச் ஐந்தாம் முறை வழங்கு பிரபுக்கள் , 297 . 
ஏர்ல் பிரபு , 269 . 
மார்ஷல் , வில்லியம் , பெம்பு 

மூ 
ரோக் ஏர்ல் பிரபு , 287 . 

மூத்தமகன் பட்ட உரிமை , 
மாரிஸ் , லண்டன் பிஷப் , 251 . 

246 . 
மான்ஸ்ஃபீல்டு , ஏர்ல்பிரபு , 
வில்லியம் முர்ரே : அரசத் 

மூவாண்டுச் சட்டம் , 79 . 
துரோகம் பற்றிய கருத்து , மூன்றாம் எட்வர்ட் , 18 , 21 . 
506 . 

மெ 
மி 

மெயின் வாரிங் , 18 , 29 . 
மிக்குயர் மறுப்புரை , 88 . 

மே 
மீ 

மேண்டேடம் ரிஜிஸ் , 247 . 
மீட்சி , 133 . 

( பேராண் உரிமை ) 

மேரி , முதலாம் ( டியூடர் ) . 
மு 

பட்டத்துரிமை , 283 , 284 . 
முடிசூட்டுதல் : 246 . 

மேரி , ஸஃபோக் கோமகள் , 
முறையானதேர்வு , 248 , பிரஞ்சு நாட்டு அரசி , 284 . 
259 . 

ஸ்டூவர்டு , ஸ்காட்டிய 
அரசத் துணைவியாரின் முடி அரசி , 302 . 
சூட்டு விழா , 254 . 

மே நார்ட் , 88 . 
22 


மேரி , 


354 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


யா 


ரை 


2 


பிரபு , 


யாகோபியர் , 233 . 

ரை மாளிகைச் சதி , 303 . 
யார்க் , அநாமதேயம் : 247 . 
அரியணைக்கு உரிமை, 

ரோ 
273-276 . 

ரோச்சஸ் , பீட்டர் டெஸ் , வின் 
காப்பாளர் , 293 , 292 . 

செஸ்டர் பிஷப் 287 . 
கொல்லப்படல் , 278 . 

ரோட்ரோவ் , ரூவனின் பிஷப் , 
யார்க்கின் ஆர்ச்பிஷப்புகள் : 255 . 
ரோஜர் , கிஃபோர்டு , வில்லி ரோமன் கத்தோலிக்கர் : 
யம்ஸ் ஆகியோரைக் அரியணையிலிருந்து விலக்கி 
காண்க . 

வைத்தல் , 202 , 203 , 
யார்க் கோமகன் , ஜேம்ஸ் , 218 . 
இரண்டாம் ஜேம்ஸைப் புரட்சிக்குப்பின் , 205,206 . 
பார்க்கவும் . 

ரோல் என்பாரின் வழக்கு , 26 , 
யார்க் 

கோமகன் , பிரடரிக் , 29 . 
295 . 

ல 
ரா 

லங்காஸ்டர் ஏர்ல் பிரபு , எட் 
ராபர்ட் ஹால்போர்ன் , 47,51 . 

மண்ட் க்ரௌச்பேக் , 270 . 

லங்காஸ்டர் ஏர்ல் 
ரி 

ஹென்றி , 288. 

லங்காஸ்டர் கோமகன் , 
ரிச்சர்ட் சன் , 16 . 

பிளாஞ்சி , 270 
ரிச்சர்ட் சேம்பர்ஸ் , 44 . 

லண்டன் நகரம் : 
ரிச்சர்ட் , முதலாம் : 

லண்டனும் மன்னர் தேர்வும் , 
முடிசூட்டிக் 

கொள்ளல் , 278 , 322 . 
243 , 255 . 

லண்டன் 

செய்தித் 
ரிச்சர்டு , இரண்டாம் : 

தொடர்புச் சங்கம் , 306 . 
பட்ட உரிமையும் 

லா 
எய்தலும் , 256 . 

லாங்க் , 33 . 
இளமைப் பருவம் , 288 . 

லாங்டன் , ஸ்டிபன் , காண்டர் 
நாட்டிலிருந்து வெளியே 
செல்லல் , 297 . 

பரி , ஆர்ச்பிஷப் , 258 . 

லாடு , 28 , 34 . 
பேரரசராக , 272 . 
பதவி நீக்கம் செய்வதாகப் 

லாடு , ஆர்ச்பிஷப் , 77 . 

லாம்பெத் விதிகள் , 27 . 
பயமுறுத்தல் , 264 . 

லான்ஃபிராங்க், காண்டர்பரி 
பதவியிலிருந்து நீக்கப்பெறல் , 
264-267 . 

ஆர்ச்பிஷப் , 250 . 
ரிச்சர்டு , மூன்றாம் : 298 . 

லி 
பட்டத்துரிமையும் அரசு எய் லிட்டில்டன் , 13 , 26 , 31 . 
தலும் , 278-280 . 

லிவர்பூல் ஏர்ல் பிரபு , ராபர்ட் 
ஜென்கின்சன் , 316 . 


நகரச் 


அரசு 


ருத்யார்ட் , 88 . 


லு 
லும்லே பிரபு , 175 . 


ரென் , 39 . 


லூ 
லூயி VII , 254 . 


பொருட் குறிப்பு அகராதி 


355 


வ 


லூயி VIII , 257 , 261 . 

வே 
லூயி IX , 319 

வேலன்டைன் , 30 , 34 . 
லூயி XIV , 213 . 

வேல்ஸ் : 
லெ 

இளவரசரும் , காப்பாள 

ராட்சியும் , 296-298 . 
லென் தால் , 103 . 

வொ 

வொர்செஸ்டர் , 114." 
வகையார் பிரத்தியேகச் சபை 
( ஸ்காட்லாந்து ) 

ஜண்டோ , 220 . 
( ஸ்காட்டிய சட்ட மன்றம் ) , 
209 , 227 , 229 . 

ஜா 
பரோக்களின் 

ஜான் , காண்டின் , லங்காஸ் 

சபை , 
227 . 

டர் கோமகன் , 288 , 324 . 
வரி விதிப்பு : 

ஜானும் அவர் தம் குடிவழி 
உரிமைகள் மசோதாவின் 

யும் , 270 . 
படி , 195 , 197 . 

ஜானும் 

பஃபோர்டுகளும் , 
வழிபாட்டொருமைச் சட்டம் , 

272 . 
138 . 

ஜான் டிக்பி , 7 

ஜான் பிராட்ஷா , 114 
வார்விக் ஏர்ல் பிரபு , ஹென்றி 

ஜான் , மன்னர் 

முடிசூட்டல் , 248 
பீமாண்ட் , 251 . 

வழக்கும் பறிமுதலும் , 257 
வார்விக் பிரபு , 45 . 

ஜான் லில்பர்ன் , 88 
வி 

ஜி 
விக் , டோரி கட்சிகள் 

ஜியா ஃரே , ஆன் ஜுவின் 
தோன்றிய விதம் , 162 . 

கவுண்ட் , 252 
விண்ட் பாங்க் , 77 . 

ஜியோ பரி பாமர் , 95 
விண்ணப்பதாரர்கள் , 163 . 
வில்லியம் , 180 . 
வில்லியம் , முதலாம் : 

ஜூரி : 
தேர்வும் பட்டத்துரிமையும் , 

சிறு குற்ற ஜூரிகள் , 196 , 
250 . 

198 
வாரிசு , 250 . 
வில்லியம் , இரண்டாம் : 

ஜெ 
அரசு எய்தல் , 250-251 . ஜெங்க்ஸ் என்பாரின் வழக்கு , 
வில்லியம் , மூன்றாம் : 

157 
அழைப்பு , 201 , 202 . ஜெர்மின் , 170 
வில்லியம் அதலிங் , 252 . ஜெனரல் மாங்க், 118 


வா 


வெ 
வெடி மருந்துச் சதி , 301 . 
வெர்னான் , 51 . 
வெறுப்பவர்கள் , 163 . 
வென்ட்வொர்த் 34 . 
வெஸ்ட் மினிஸ்டர் கூட்டம் , 
110 . 


ஜே 
ஜேம்ஸ் , முதலாம் : 
அரசு எய்து தலும் , பட்டத் 
துரிமையும் , 285,285 

இரண்டாம் : 
ஸ்காட்லாந்தில் 

முடிதுறத் 
தல் , 210,227 


356 


ஆங்கில அரசியல் அமைப்பின் வரலாறு 


ஜம்ஸும் குடியேற்றங் ஸ்டீபன் மன்னர் : 
களும் , 206 , 207 

அரசு எய்தல் , 252-253 . 
ஜேம்ஸும் அயர்லாந்தும் , ஸ்டூவர்டு , அரபெல்லா சீமாட்டி 
207 , 208 

285 . 
ஜேம்ஸ் , ஐந்தாம் , ஸ்காட் பூட் , லென்னாக்ஸ் ஆகியோ 
லாந்து மன்னர் , 336 

ரையும் காண்க . 
ஜேம்ஸன் , லியாண்டர்ஸ்கார் , ஸ்டேட்ஸ் ஜெனரல் , 142 . 
314 , 

ஸ்விங்ஸ்பி , 102 . 


រាំ 


ஷ் 
ஸ்காட்லாந்து : 

ஷ்ரூஸ்பரி பிரபு , 175 . 
சீர்திருத்தம் , 208 , 210 . 
முதலாம் ஜேம்ஸும் ஐக்கிய 

ஷ 
மும் , 227 , 228 

ஷாப்ட்ஸ்பரி , 165 
பாராளுமன்ற ஐக்கியம் , 
( 1653 ) 225 . 

ஷெ 
புரட்சி , 208-210 , 212 . ஷெர்லாக் , 178 . 
ஐக்கியம் , ( 1707 ) 225 , ஷெரீப் , 15 . 

232 . 
1715 , 1745 ஆம் ஆண்டுக் 

ஹ 
கிளர்ச்சிகள் , 234 . 

ஹட்டன் , 46 , 50 . 
பாராளுமன்றம் , 226 , 229 . 

ஹரால்டு காட்லின் சன் , 
திருச்சபையின் பொதுக் கூட் 

மன்னர் , 

250 
டம் , 227 . 

தேர்தல் , 257 . 
வகையார் பிரத்தியேகக் 

ஹாம்ப்டன் என்பாரின் 
கூட்டம் , 209 , 227 

வழக்கு , 46 . 
( வகுப்பார் பிரத்தியேகக் 

ஹாமில்ட்டன் பிரபு , 86 , 111 . 
கூட்டம் ) 
அரசபரோக்களின் கூட்டம் , ஹார்டுவிக் ஏர்ல் பிரபு , பிலிப் 

ஹார்டிஞ்ச், பாட்ரிக் , 302 . 
227 . 

ஏர்ல் : 
நிலமானிய முறை , 223 . 

காபினெட் சபையில் , 223 . 
ஸ்காட்லாந்து திருச்சபைப் ஹால்லோவே , ரிச்சர்டு , 223 . 

பொதுக்கூட்டம் , 227 . ஹாலிபாக்ஸ் , 180 . 
ஸ்கின்னர் வழக்கு , 151 . ஹாஸ்லெரிக் , 98 . 
ஸ்ட்ராட்ஃபோர்டு ஜான் , வின் 

ஹி 
செஸ்டர் பிஷப் , 261 . 

ஹிக்ஸ் , ஜார்ஜ் , 237 . 
ஸ்ட்ராஃபோர்டு , 1,122 . 
ஸ்ட்ராஃபோர்டு மீது துரோகக் 

ஹ 
குற்றவிசாரணை , 75 . 

ஹக்டன் , ஆதம் , செயின்ட் 
ஸ்டாஃபோர்டு குடியினர் 

டேவிட்ஸின் பிஷப் , 288 . 
பக்கிங்ஹாமைக் காண்க . ஹூபர்ட் , வால்டர் , காண்டர் 
வில்லியம் ஹோவர்டு , பரி ஆர்ச் பிஷப் , அரசரது 

தேர்தல் , 256 . 
ஸ்டாத்ஹோல்டர் , 175 . 
ஸ்டிகாண்ட் , காண்டர்பரி 

ஹெ 
ஆர்ச்பிஷப் , 3 20 . 

ஹன்றி சிட்னி , 175 . 
ஸ்டிலிங் பீலீட் , 142 . 

ஹென்றி , முதலாம் ; 


4 


309 . 


1 


பொருட் குறிப்பு அகராதி 


357 


அவர் 


அரசெய்தல் , 251 , 254 . ஹென்றி , ஆறாம் : 
முடிசூட்டு விழா உரிமைப் காப்பாளர்கள் , 289-293 . 
பத்திரம் , 251 , 252 . 

அவர்களை நீக்குதல் , 278 . 
சார்பில் அரசியார் ஹென்றி , ஏழாம் : 
செயலாற்றுதல் , 286 . 

பட்ட உரிமை , 280-281 . 
வாரிசுரிமை , 252-254 . 

ஹென்றி , எட்டாம் : 
ஹென்றி , இரண்டாம் : 

காப்பாளராட்சிக்கான 
அரசெய்தல் , 254 . 

பாடுகள் , 293 , 297 . 
முடிசூட்டு விழா , 246-248 . ஹென்றி , மன்னர் இரண்டாம் 
அவர் சார்பில் அரசியார் 

ஹென்றியின் புதல்வர் , 254 . 
செயலாற்றல் , 286 . 
வாரிசுரிமை , 254 . 
ஹென்றி , மூன்றாம் : 

ஹே 
அரசெய்தல் , 258 . 

ஹேர்ன் , தாமஸ் , 237 . 
ரு முறை முடிசூட்டிக் ஹேல்ஸ் , 172 
கொள்ளல் , 258 . 
வயது நிரம்பாப் பருவம் , 

ஹோ 
287 . 
வாரிசு , 270 . 

ஹோட்லி , பெஞ்சமின் , பாங் 

கோரின் பிஷப் , 205 . 
ஹென்றி , நான்காம் : 
பட்ட உரிமை , 266 , 272 . 

ஹோல்ட் , சர் ஜான் , 223 
வகையீட்டுச் சட்டங்கள் , ஹோல்ஸ் , 30 , 34 , 98 . 
271 , 272 . 

ஹைட் , 16. 


. 


